வெளியீடு எண்‌ 200 


உ 
சிவமயம்‌ 


ஸ்ரீ அருணந்திதேவநாயனார்‌ 
அருளிச்செய்த 
சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
ஸ்ரீ சவாக்‌ரயோகிகள்‌ உரையுடன்‌ 


இருக்கயிலாயபரம்பரைத்‌ இருவாவடுதுறை ஆதீனத்து 
இருபத்தொன்றாவது குருமகாசந்நிதானம்‌ 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ சுப்பிரமணியதேசிக சுவாமிகள்‌ 
கட்டளையிட்டருளியபடி 
வெளியிடப்பெற்ற து. 


ட 


திருவாவடுதுறை ஆதனம்‌ 
1965 


- 
‘ 


ஸ்ரீ நமசிவாயமூர்த்தி அச்சகம்‌, 
5 திருவாவடுதுறை. ன்ட்‌ 


டை 


ட 


பம்ப்‌ அவ வை எ டம மய 


ன்‌! 


போருளடக்கம்‌ 


க 


முகவுரை 
நூலாசிரியர்‌ வரலாறு 
உரையாசிரியர்‌ வரலாறு 
எடுத்தாண்ட நூல்கள்‌ 
சிறப்புப்பாயிரம்‌ முதலியன 
வெஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
ஸ்ரீ சிவாக்கரயோகிகள்‌ உரையுடன்‌ 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகராதி 


689 


[2 க 
சிவமயம்‌ 


குருமரபு வாழ்த்து 

கயிலாய பரம்பரையிற்‌ சிவஞான 
போதநெறி காட்டும்‌ வெண்ணெய்‌ 

பமில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்ததிக்கோ 
மெய்ஞ்ஞான பானு வாகிக்‌ 

குயிலாரும்‌ பொழிற்றிருவா வடுதுறைவாழ்‌ 
குரு நமச்சி வாய தேவன்‌ 

சயிலாதி மரபுடையோன்‌ திருமரபு 


நீடுழி தழைக மாதோ. 
ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள்‌. 


பட்ட | 


நளனை | மண்ணை மனைகளாக படம்‌ 
Rar i கப்பம்‌ பகன்‌, அங்தக ளைகள்க்ளைய்ல படட்‌ ப்‌ 
[ன எனனை. FORD SSSR 
4 


ஸ்ரீ நமசிவாயர்‌ த்‌ நிக்‌ 


உ 
சிவமயம்‌ 


குருமரபு வாழ்த்து 

கயிலாய பரம்பரையிற்‌ சிவஞான 
போதநெறி காட்டும்‌ வெண்ணெய்‌ 

பயில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்ததிக்கோ 
மெய்ஞ்ஞான பானு வாகிக்‌ 

குயிலாரும்‌ பொழிற்றிருவா வடுதுறைவாழ்‌ 
குருநமச்சி வாய தேவன்‌ 

சயிலாதி மரபுடையோன்‌ திருமரபு 


நீடூழி தழைக மாதோ. 
ஸ்ரீ மாதவச்சிவஞானயோகிகள்‌. 


ர்ர 
[பா்‌ 


௩ 


நார பய்‌ ததன்‌ 


உ 
சிவமயம்‌ 


திருச்‌சிற்றம்பலம்‌ 


முகவுரை 


அகலமாய்‌. 


செந்தண்டமிழ்‌ மொழியின்கண்‌ உள்ள மெய்‌ 
கண்ட சித்தாந்த சாத்திரங்கள்‌ பதனான்காம்‌. இப்‌ 
பதினான்‌ இனையும்‌ உந்தி களிறு உயர்போதம்‌ இத்தியார்‌” 
என்‌ றற்றொடக்கத்து வெண்பா ஈன்குணர்த்தும்‌. சித்‌ 
தாந்தம்‌ முடிந்தமுடிபு. சித்தாந்தம்‌ சிவாகமங்களே. 
சிவாகமங்களில்‌ கூறப்பட்ட பொருளொருமைகளை 
வல்லவரேயன்றி எளியோரும்‌ உணர்ந்து அநுபூதி 
கூடும்வகையில்‌ இந்த ஞானசாத்‌திரங்கள்‌ தோன்‌ நின. 


மெய்கண்ட சாத்திரங்களுள்‌ ஒன்றாகிய “சிவஞான 
இத்‌ தயார்‌” என்னும்‌ ஞான நூல்‌ ஸ்ரீ மெய்கண்டதேவ 
நாயனார்‌ அருளிச்‌ செய்த சிவஞானபோதம்‌ என்னும்‌ 
முதனூலின்‌ வழித்தாகத்‌ தோன்றியது. சிவஞான 
போதத்‌ தமிழ்நூல்‌ வடமொழிச்‌ வஞான போதத்‌ 
இன்‌ மொழிபெயர்ப்பாகத்‌ தோன்றியது என்பது 


ஸ்ரீ மெய்கண்ட சந்தானத்திலே இருவடிசம்பந்தம்‌ . - 


பெற்ற ஞானாசாரியர்கள்‌ அனைவரும்‌ ஒருபடித்தாகக்‌ 
கூறும்‌ கூற்றாம்‌. வழிவழியாக ஸ்ரீ மெய்கண்டதேசிக . 
சுவாமிகள்முதல்‌ வரும்‌ ஆசிரியர்‌ கூறும்கூற்றே வலி 
யுடைத்து. இச்சம்பந்தம்‌ பெறாத ஆராய்ச்சியாரிரியர்‌ - 
கள்‌ சிவஞானபோதம்‌ மொழிபெயர்ப்புநூல்‌ அன்று 


வி] 


என்பது அத்துணை வலியுடையதன்‌ று; இது மேலும்‌ 
ஆராய்ச்சிக்குரியதே. 


தமிழ்ச்‌ வெஞானபோதத்தின்‌ வழித்தாகத்‌ தமது 
ஞானாசாரியரின்‌ கட்டளையைச்‌ சிரமேற்கொண்டு 'சிவ 
ஞானசித்தியார்‌' என்னும்‌ பெயரால்‌ இந்நூலைச்‌ செய்‌ 
தருளிய அருளாளர்‌ ஸ்ரீ அருணந்திதேவநாய ஒர்‌ ஆவர்‌. 
ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனருடைய மாணவர்‌ நாற்பத்‌ 
தொன்பதின்மருள்‌ இவ்வாசிரியர்‌ முதல்‌ மாணவர்‌. 
இவர்களுடைய இயற்பெயர்‌ தெரிந்திலது; எனினும்‌, 
அக்காலத்திலே “சகலாகமபண்டிதர்‌' என்னுங்காரணச்‌ 
சிறப்புப்‌ பெயரைப்பெற்று இவர்கள்‌ விளங்கினார்கள்‌. 
அருணந்தி' என்பது தீட்சாகாமம்‌. வடமொழி தமிழ்‌ 
மொழிகளில்‌ மிகப்பெரிதும்‌ வல்லவர்கள்‌. இவர்கள்‌ 
அருளிச்செய்த சித்தியார்‌ ஒன்றே தருக்க சாத்திர 
வன்மையைப்‌ புலப்படுத்தும்‌. ஏனைய சமயநூல்களில்‌ 
கூறப்பட்டுள்ள அவ்வச்சமயிகளின்‌ கூற்றை வடித்‌ 
தெடுத்துச்‌ சில சொற்களால்‌ அவ்வச்சமயிகள்‌ பெரி 
தும்‌ வியப்புறுமா று தமது நூலிற்கூறுவதோடு அவை 
யிற்றின்‌ பொருந்தாக்‌ கூற்றையும்‌ எடுத்துக்காட்டிச்‌ 
செல்வார்கள்‌. “பரமதத்தை நிராகரியா இருக்கின்‌ தன்‌ 
மதம்‌ பிரதிட்டையாகாது' என்னும்‌ நியாயத்தினாலே 
பரமதங்களையும்‌ எடுத்து ஆராய்ந்து அவைகளைச்‌ சித்‌ 
தாந்தப்‌ பார்வையால்‌ மறுத்துரைத்தருளினர்‌. ஏனைய 
மதக்கொள்கைகளையும்‌ நடுநிலை பிறழாமல்‌ திருவருட்‌ 
டுணைகொண்டு ஆராய்ந்தால்‌ அல்லாமல்‌ அவையிற்றின்‌ 
வன்மைமென்மைகள்‌ ஒருவருக்கும்‌ புலப்படா. இவ்‌ 
விஷயத்தில்‌ ஞானாசாரியனுடைய அநுக்கிரகம்‌ மிக 
இன்‌ றியமையா ததொன்றாம்‌. 


௯ 


இனி, சிவஞான சித்தியார்‌ பரபக்கம்‌, சுபக்கம்‌ 
என இருபகுதியினை உடைத்து, இதனுள்‌ *பரபக்க 
மானது சங்கராசாரியர்‌ செய்த சர்வதரிசன சங்கிரகத்‌ 
தும்‌, சர்வமதோபங்றியாசத்தும்‌, இராமகஙாதாசாரியர்‌ 
பண்ணின பரமத நிராகரணத்தும்‌, சர்வான்‌ம சம்பு 
பண்ணின இத்தாந்த இபிகையினும்‌, அகோரசிவாசாரி 
யர்பண்ணின சித்தாந்த சமுச்சயத்தும்‌ பார்த்து அவை 
களின்‌ கருத்தைப்பற்றிச்‌ செய்தது என அறிக' என 
வும்‌, “சுபக்கமானது முன்னூலாகிய சிவஞான போதத்‌ 
இன்‌ கருத்தினையும்‌, வழிநூலாகய சூத்திரம்‌, சூரணி, 
வெண்பா இவைகளையும்‌, சிவாகமங்களையும்‌ முற்றும்‌ 
நோக்கி, அவ்வழியே பன்னிரண்டு சூத்திரமாகச்‌ செய்‌ 
தது என அறிக” எனவும்‌ ஸ்ரீ மறைஞான சம்பந்த 
தேசிகர்‌ தமது உரையிலே குறித்தமை காண்க. இவற்‌ 
றுள்‌ பரபக்கம்‌ 801 செய்யுட்கள்‌; சுபக்கம்‌ 328 செய்‌ 
யுட்கள்‌. இவைகளெல்லாம்‌ விருத்தச்‌ செய்யுட்களாக 
உள்ளன. 


சுபக்கத்திற்கு உரை வரைந்தார்‌ பலர்‌. அவர்‌ 
களுள்‌ ஸ்ரீ மறைஞான சம்பந்ததேசிகர்‌, ஸ்ரீ சிவாக்ரெ 
யோகிகள்‌, ஸ்ரீ ஞானப்பிரகாசத்‌ தம்பிரான்‌, ஸ்ரீ நிரம்ப 
அழகிய தேசிகர்‌, ஸ்ரீ மாதவச்‌ சிவஞானயோகிகள்‌, 
ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக மூர்த்திகள்‌ என்னும்‌ ஆறு 
ஆரியர்களும்‌ செய்தருளிய உரையே சிறந்தன. சிறப்‌ 
பாக இவைகளை “அறுவருரை” எனத்‌ தொகுத்துச்‌ 
சொல்வர்‌. இவ்வறுவருரையுள்‌ இவ்வுரை ஸ்ரீ சிவாக்ரெ 
யோகிகள்‌ அருளிச்செய்தது. முன்பு 1954 ஆம்‌ ஆண்‌ 
டிலே ஸ்ரீ மாதவச்‌ சிவஞானயோகிகள்‌ பொழிப்புரை 
யும்‌ ஸ்ரீ சுப்பிரமணியதேசிகர்‌ பதவுரையும்‌ சேர்ந்து 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ குருமகாசந்நிதான த்தின்‌ கட்டளைப்படி ஒரு 


ம 


புத்தகமாக வெளிவந்தது. வெளியீட்டு எண்‌-88. 1957- 
1958 ஆண்டு மகரத்தலைகாட்‌ குருபூசைகளில்‌ முதல்‌ 
ஆறு, பின்‌ ஆறு சூத்திரங்களாக ஸ்ரீ மறைஞான 
சம்பந்ததேசிகர்‌ ஸ்ரீ நிரம்ப அழகியதேசிகர்‌ உரைகள்‌ 
முறையே 106, 117 ஆவது வெளியீடுகளாக வந்தன. 
அறுவருரையிலே நான்கு ஆசிரியர்களுடைய 
உரைகள்‌ சிறந்த முறையில்‌ வெளிவந்தது போலவே 
இந்த 1965 மகரத்தலைநாட்குருபூசை விழாமலராக 
ஸ்ரீ சவாக்ரெயோகிகள்‌ உரை இறந்தமுறையில்‌ ஆதீன 
வெளியீடாக வருவது கருதத்தக்கது. இத்துடன்‌ 
சித்தியார்‌ அறுவருரையிலே ஐவருரைகள்‌ வெளி 
வந்தன. இனி வெளிவரவுள்ள து ஸ்ரீ ஞானப்பிரகாசத்‌ 
தம்பிரான்‌ அருளிய உரையேயாம்‌. சைவத்தமிழுல 
கத்திலே சிவஞானசித்தியார்‌ உரைகளை ஆராய்ந்து 
படிப்போருக்கு இவ்வைந்து உரைகளும்‌ பெரும்பயன்‌ 
விளைப்பனவாம்‌ என்பது ஒருதலை. எனினும்‌, மற்றோர்‌ 
உரையாகிய ஸ்ரீ ஞானப்பிரகாசத்தம்பிரான்‌ உரை 
சிவசமவாதம்‌ விளைப்பதாகலின்‌ அந்த உரையுடன்‌ 
ஸ்ரீ மாதவச்சிவஞான யோகிகள்‌ அருளிய சிவசமவாத 
மறுப்புரையும்‌ ஒருசேர வைத்துத்‌ தனிப்புத்தகமாக 
வெளிவரச்‌ சித்தமாயுள்ள து. 
ஸ்ரீ பஞ்சாக்கரதே௫க பரமாசாரியசுவாமிகளுக்குப்‌ 
பின்‌ இருபத்தொன்றாவது குருமகா சந்நிதானமாக 
1951-ஆம்‌ ஆண்டிலே ஸ்ரீ-ல-ஸ்ரீ சுப்பிரமணியதேசிக 
சுவாமிகள்‌ ஞான பீடத்தெழுந்தருளி ஞானச்செங்கோல்‌ 
செலுத்தத்தொடங்னெ நாள்‌ முதலாகவே மெய்கண்ட 
சாத்‌ தரங்கள்‌ முழுவதும்‌ இவ்வாஇன உரைகளுடன்‌ 
செவ்வே ஆராய்ந்து அச்சிட்டு இலவசமாய்‌ வழங்கப்‌ 
பட்டு வருவதனை உலகு நன்கறியும்‌. இவ்வாதனத்துப்‌ 


க்க 


பண்டார சாத்திரங்களும்‌ உரையுடன்‌ பல வெளிவம்‌ 
துள்ளன. செந்தமிழ்‌ இலக்கண நூல்கள்‌ பல அச்சிட்டு 
வழங்கிவருதலை அறியாதார்‌ யாவர்‌? இம்மட்டோ! 
ஆண்டுகள் தோறும்‌ இத்தாந்தசைவ மாநாடுகளும்‌, 
இருமந்திர மாநாடுகளும்‌ கூட்டிப்‌ புத்தக வெளியீட்டு 
முகமாகவும்‌, விரிவுரைகள்‌ முகமாகவும்‌ சிவஞான 
அமுதத்தை வாரி வாரி வழங்கும்‌ கருணையும்‌ யாவரும்‌ 
நன்கு அறிவர்‌. இவைகளால்‌ சென்ற பதின்மூன்று 
ஆண்டுகளுக்கு மேலாகத்‌ தமிழுலகம்‌ நன்கு விழிப்பு 
அடைந்து சைவசமயத்தைப்‌ பெரிதும்‌ போற்றிவரு 
வதை அறியாதார்‌ எவரே ! 


இப்பஇப்பின்‌ இறுதியில்‌ செய்யுள்‌ முதற்குறிப்பு 
அகராஇயும்‌, அவ்வப்பக்கங்களின்‌ அடிக்குறிப்பிலே 
தில இன்றியமையாத சொற்களுக்குமட்டும்‌ குறிப்புரை 
யும்‌ எழுதிப்‌ பஇப்பிக்கப்பட்டுளது. இதன்கண்‌ உள்ள 
வடமொழிச்சுலோகங்கள்‌ மிகத்‌ இருத்தம்பெற்றுள து. 
ஸ்ரீ சிவாக்கரயோ௫ிகள்‌ உரை மணிப்பிரவாள ௩டை. 
யாக உள்ளமையின்‌ அவ்வுரைப்‌ பொருளைத்‌ தமிழ்‌ 
மொழிப்‌ பயிற்டு பெற்றோர்‌ எளிதில்‌ அறிந்துகொள்ளு 
மாறு “ஸ்ரீ 9வாக்கரயோலிகள்‌ உரைத்‌ இறவுகோல்‌ ” 
என்னும்‌ துணைப்புத்தகம்‌ ஒன்று தனியாக இதனை 
யடுத்து வெளியிடச்‌ சித்தமாயிருக்கறது. 


இதனைப்‌ பரிசோதித்துப்‌ பதிக்குங்காலத்து முழு 
வதும்‌ அச்சுக்குத்‌ தகுதியாக எழுஇயுபகரித்தவர்‌ என்‌ 
அருமை மாணவர்‌ செல்வச்சிரஞ்€வி %. இராமசேஷன்‌ 
.ஃ., B.ED. ஆவார்‌. இதில்‌ பிரமாணமாக எடுத்தாண்ட, 
வட நூற்பகுதஇகளை ஒப்பு நோக்கித்‌ இருத்தம்‌ செய்து 
உபகரித்தவர்கள்‌ ஸ்ரீமத்‌ ஞானானந்த சுவாமிகளும்‌, 


௧௨ 


சிவஸ்ரீ சுவாமிநாத சிவாசாரியர்களும்‌ ஆவார்கள்‌. மற்‌ 
றும்‌, வழக்கம்போலவே என்‌ குறிப்புக்ணெங்க இந்த 
நூலையும்‌ நல்ல முறையிலே இருத்தமாக அச்சிடுதற்கு 
உபகரித்தவர்‌ வித்துவான்‌ இரு. 74. ஆறுமுகதேசிகர்‌ 
அவர்கள்‌. இவர்களுக்கெல்லாம்‌ ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிக 
பரமாசாரியருடைய திருவருளும்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ குருமகா 
சந்நிதானத்‌இன்‌ பேரருளும்‌ என்றென்றும்‌ நிலைபெறுவ 
தாகப்‌ பீரார்த்இக்கின்‌ றேன்‌. 

. என்‌ அயர்ச்சி காரணமாக இப்புத்தகத்தில்‌ ஏதே 
னும்‌ பிழை நேர்ந்துளதேல்‌ “அறிஞருலகம்‌ பொறுத்‌ 
தருள்க” என வேண்டுகின்றேன்‌. 

இங்ஙனம்‌, 

சித்தாந்த சைவமணி - 
திருவாவடுதுறை த. ௪. மீனாட்செந்தரம்பிள்ளை, 


1—2—65 ஆதீனவித்துவான்‌. 


டெ 


நூலாசிரியர்‌ வரலாறு 


செக்தமிழ்நகாட்டின்‌ ஒருபகுதியாகச சிறப்புற்று 
விளங்கும்‌ புண்ணிய பூமியாகிய நடுகாட்டிலே திருத்‌ 
துறையூர்‌ என்னும்‌ சிவதலம்‌ பெண்ணையாற்றின்‌ வட 
கரையில்‌ உள்ளது. அ௮அக்தலம்‌ ஸ்ரீ சுந்தரமூர்த்து 
சுவாமிகள்‌ திருப்பதிகம்‌ பெற்றது. பதிகம்‌ பதினொரு 
இருப்பாட்டுக்கே உடையது. பண்‌ - தக்கராகம்‌. 
: துறையூர்‌ த தலைவா ! உனை வேண்டிக்கொள்வேன்‌ 
தவநெதியே ? எனக இருப்பாட்டுக்கள்‌ கோறும்‌ 
இறுதுயடி. அமைந்துள்ளது. அத்தலத்திலே ஏறக்‌ 
குறைய எழுநாற்றைம்பது ஆண்டுகளின்‌ முன்‌ ஆதி 
சைவர்‌ மரபிலே சிதகாந்தசைவம்‌ கமைதகத்கோங்கு 
மாறு ஒரு சற்புத இரா திருவவதாரம்‌ செய்கருளினர்‌. 
முப்போ துந்‌ திருமேனி கண்டும்‌ பெருவாழ்வும்‌ புத திர 
பரம்பரையாக ஆசிரியததன்மை எய்தும்‌ பெருஞ்‌ 
சிறப்பும்‌ வாய்மக்‌த அவர்‌, உரிய பருவ,த்திற்றுானே உப 
நயனம்‌ முதலியனவும்‌ சமய விசேட நிருவாண தகை 
களும்‌ ஆசாரியாபிடேகமும்‌ செய்யப்பெற்றார்‌. கிரியா 
விதியில்‌ சிறிதும்‌ பிறழாமல்‌ ஆன்மார்த்த பரார்த்த 
பூசைகளும்‌ செய்து வந்தார்‌, வேக சிவாகமங்களை 
மறையே ஓதி உணாந்தார்‌. முழுமுதற்பரம்பொரு 
ளாகிய சிவபெருமானிடதது - இடையறாத பேரன்பு 
வரவரப்‌ பெருகுவதாயிற்று. சிவாகமப்பொருளைச்‌ 
சந்தித்து உணர்ந்து அகத்தும்‌ புறததும்‌ தூயராய்ச்‌ 


க௪ 


சிவவழிபாட்டைச்‌ செவ்வே செய்து வருவாராயீனா. 
தம்மை அடுத்த பக்குவர்க்குச்‌ சித்தாந்த உபதேச 
மும்‌ செய்து வந்தார்‌. தேவாரத்‌ இருமுறைகளில்‌ 
எல்லையற்ற பத்து சரத்தை விசுவாசம்‌ வைகது நியம 
மாகத்‌ இருமுறைப்பூசையும்‌ பாராயணமும்‌ நாடோ 
ணும்‌ செய்வாராயினர்‌. அதனால்‌ இவருக்குச்‌ சகலாகம 
பண்டிதர்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயரும்‌ நாளடைவில்‌ 
உண்டாயிற்று. 


இங்ஙனம்‌ நிகழ்ந்‌ துவருங்கால,த,திலே அண்மை 
யில்‌ உள்ள இருப்பெண்ணாகடம்‌ என்னும்‌ சிவதல,த்தில்‌ 
பரம்பரைச்‌ சைவவேளாளர்‌ குலத்திலே வெபக தி 
குருபக்தி அடியார்‌ பக திகளிலும, செல்வத்திலும்‌ 
கல்வி அறிவு ஒழுக்கங்களிலும்‌ மேம்பட்டு விளங்கிய 
அச்சு. தகளப்பாளர்‌ என்பவர்‌ ஒருவர்‌ இருக்‌ கார்‌. அவா்‌ 
சகலாகமபண்டி,தருடைய சீடர்‌. அவருக்கு முன்னைப்‌ 
புண்ணியத்தால்‌ எல்லாச்‌ செல்வமும்‌ எளிதிலே 
இடைத்‌்தருந்தும்‌ பிள்ளைப்பேறில்லாக்‌ குறை ஒன்றே 
இருந்து வம்தது. அனால்‌ அவர்‌ பெரிதும்‌ வரும்‌, திக 
தமது குலகுருவா௫ய சகலாகமபண்டி தரை அடுத்து. 
தங்குறை இர வழியொன்று அருளவேண்டும்‌ எனப்‌ 
பரொர்‌தீதித்தார்‌. ஆசிரியரும்‌ மது சீடர்‌ குறையைக்‌ 
இர்க்கத்தக்க உபாய தைச்‌ சிர்‌ இத்திரும்தாா. ஒரு 
நாள்‌ வழக்கம்போலத்‌ தமது ஆன்மார தத பூசையை 
யும்‌ இருமுறைப்‌ பூசையையும்‌ செயது முடித்தார்‌. 
இருவருளைச்‌ சிந்தித்துத்‌ இருமுறையிலே கயிறு 
சாத்திப்‌ பார்த்தார்‌. அப்பொழுது இருஞான சம்பம்‌,த 
மூர்‌.க்‌இ நாயனார்‌ அருளிச்செய,த இருவெண்காட்டுத 
இருப்பதிகத் திலே இரண்டாவது திருப்பாட்டு உதய 
மாயிற்று. அப்பாடல்‌ வருமாது : ட்‌ 


௧௫ 


'' பேயடையா பிரிவெய்தும்‌ பிள்ளையினோ டுள்ள நினை 
வாயினவே வரம்பெறுவர்‌ ஐயுறவேண்டா வொன்றும்‌ 
வேயனதோ ளுமைபங்கன்‌ வெண்காட்டு முக்குள நீர்‌ 
தோய்வினையா ரவர்தம்மைத்‌ தோயாவாத்‌ தீவினையே " 


என்பது அது. சகலாகமபண்டிகர்‌ அதக்திருப்பாட்‌ 
டின்‌ பொருளை ச சிந்துத்து மகிழ்ந்தார்‌. உடரைகோககி 
யை! உம்முடைய எண்ணம்‌ நிறைவேணும்‌; திருவெண்‌ 
காட்டை அடைக்து, அங்கே உள்ள முக்குளகீரில்‌ 
விதிப்படி முழுகிப்‌ பிரமவித்துயா காயகியாரையும்‌ 
சுவகவனப்பெருமானையும்‌ பேரன்புடன்‌ வழிபட்டு 
வருக? என அச்சு ககளப்பாளருக்கு விடை கொடுத்‌ 
குருளினர்‌. 


அச்சு தகளப்பாளரும்‌ ஆசிரியர்‌ கட்டனையைசு 
சிரமேற்கொண்டு தமது மனைவியாரையும்‌ உ.டனழமைக்‌ 
அ, தருவெண்காட்டை அடைக்கார்‌. முககுளதா த 
த.த்‌ திலே முழுகினா. சிவபிரானையும்‌ உமாகேவியா 
ரையும்‌ விதிப்படி வழிபட்டு வருவாராயினா. சிவ 
பெருமானுக்கு நித்திய ைமித திகங்களை ௪ சிறப்பாகச்‌ 
செய்வித்தார்‌. மகேசுரபூசையையும்‌ விதிப்படி நாடோ 
அம்‌ செய்து வந்தார்‌. ஒருகாள்‌ பெருமான்‌ அச்சுத 
களப்பாளர்‌ கனவிலேகோன்‌ றி, “அன்பனே. உனக்கு 
இந்தப்‌ பிறவியில்‌ பிள்ளைப்பேறு அரிது. ஆயினும்‌, 
தேவார த்திருமுறையிலே றந்த பத்தி வைத்து 
அதனைப்‌ பிரமாணமாகககொண்டு ஒழுவெருவ கால்‌, 
தஇிரறாஞானசம்பந்தப்‌ பிள்ளையைப்‌ போன்று சைவ 
சமயத்தை நிலைகாட்ட வல்ல ஒரு சற்புத திரன்‌ உன்‌ 
னிடத்துத்‌ கோன்றுவான்‌. கோததிரவடிவாயுள்ள 
தேவார த திருமுறையின்‌ மெய்ப்பொருளைச்‌ சாத்திர 
வாயிலாக வெளியிட்டு, அவன்‌ சித்தாந்த சைவ சமய 


௧௭ 


ஸ்‌. தாபனம்‌ செய்து தமிழ்காட்டார்‌ உய்யுமாறு வழி 
சாட்ட வல்லவனாவான்‌ கவலற்க! ?? எனக்‌ கூறி 
அபயம்‌,தந்து மறைக்‌ தருளினா. 


அச்சு சசளப்பாளர்‌ சிவபெருமான்‌ தம்‌ கனவில்‌ 
தோன்றி அருளியமையைச்‌ சிந்தித்து மகிழ்ந்தார்‌. 
தமது மனைவியாருடன்‌ அங்கிருந்து சிவபெருமானை 
வழக்கம்போலவே வழிபாடாற்றி வந்தார்‌. சில காலம்‌ 
சென்றது. மனைவியார்‌ வயிறு வர்யத தார்‌. இருவரு 
ஜாப்‌ பெரிதும்‌ வியந்தார்‌. சிவாகம வி.இப்படி. செய்ய 
வேண்டிய சடங்குகளையெல்லாம்‌ செவவே செய்து 
முடித்தார்‌. பத்துத்‌ இங்களும்‌ நிரம்பின. தமிழகம்‌ 
செய்த மாதவம்‌ நிறைவேறவும்‌ சித்தாந்த சைவ 
சமயம்‌ தழைத்‌தோங்கவும்‌ ஈல்லோரையில்‌ ஒரு தவப்‌ 
புதல்வர்‌ இருவவ தாரம்‌ செய்தார்‌. இக்குழந்தைக்குச 
சா தகன்ம முதலியன வி.இப்படி. செய்தார்கள்‌. சுவேத 
வனப்‌ பெருமான்‌ திருவருளால்‌ குழக்தை தோன்றி 
சமையின்‌ £ சுவேதவனப்பெருமாள்‌ £ எனப்‌ பிள்ளைத்‌ 
இருமாமம்‌ இட்டு அழை,க,கனர்‌. அச்ச, ககளப்பாளர்‌ 
அருமையாக இப்பிள்ளையை வளர்த்து வந்தனர்‌. 


இங்கனமாக, 'இருவெண்ணெய்கல்லூரிலிருக்து 
சுவேதவனப்‌ பெருமாளது நன்மாமனார்‌ வந்து முழம்‌ 
தைதயைக்‌ கண்டு பெரிதும்‌ மகிழ்ந்‌ தார்‌. அச்சைவப்‌ 
பெருவாழ்வை,த்‌ தாம்‌ அழைத்துச்சென்று தம்‌ ஊரில்‌ 
செல்வமாய்‌ வளர்ப்பாராயினர்‌. சுவேதனப்பெருமா 
ளும்‌ நாளொருமேனியும்‌ பொழுதொருவண்ணமுமாக 
வளர்ந்து வக்கார்‌. இளம்பருவ வினையாட்டினால்‌ 
யாவரையும்‌ மகிழ்வூட்டினார்‌. ஆயினும்‌, மெய்யுணா்‌ 
வின்‌ முற்றுப்பேறுடையவராகலின்‌ உலக நிலையை 


௧௭ 


விரும்பாமல்‌ இருந்துவந்தார்‌. இரண்டு ஆண்டுகள்‌ 
சென்றன. சிறு பருவச்செயலெல்லாம்‌ சிவபுண்ணியச்‌ 
செயலாகவே மலிந்தன. 


அந்காளிலே, இருக்கயிலாய மலையிலே கல்லால 
மர நீழலிலே கென்முகப்பரமாசாரியராக வீற்றிருந்த 
சிவபெருமான்‌ பால்‌ எல்லா ஆகமப்பொருள்களையும்‌ 
மலைவறவிளக்கும்‌ சவஞானபோ கப்பொருளை உபதேச 
முறையிற்‌ பெற்ற திருநந்துதவர்‌ மரபிலே வந்த 
பரஞ்சோதி மாமுனிவர்‌, இருவெண்ணெய௫நல்‌ லூரை 
அடைந்து சாமுசிதகராக விளங்கும்‌ சுவேதவனப்‌ 
பெருமாளுக்குகு தீக்ஷை செய்து குருமரபில்‌ ௪கஇய 
ஞான தரிசனிபால்கேட்டவாறே சிவஞானபோத தைக 
உபகெசித்துத்‌ தமிழகம்‌ உய்யக்‌ தமிழிலே மொழி. 
பெயர்த்து வார்த்திகப்‌ பொழிப்பும்‌ உரைக்குமாறு 
கட்டனையிட்டருளினர்‌. இத்தாந்த சைவமாகிய மெய்ச 
சமய உண்மை உணர்ந்து அதனை கிலைநாட்டுதற்கும்‌ 
பொய்ச்சமய இருக்‌ கடிகுற்கும்‌ தமது ஆசிரியர்‌ 
இருப்பெயருக்கிணங்கக்‌ காரணப்பெயராக மெய்கண்ட 
தேவர்‌ எனத்‌ இக்ஷாகாமமும்‌ சாத்து வழிசசென்றனர்‌. 


. மெய்கண்டதேவர்‌ ஆசிரியர்பால்கேட்ட சிவஞான 
போதப்‌ பொருள கி இருவெண்ணெய்கல்லூரிலே 
இருவருட்டுறையில்‌ உள்ள பொல்லாப்‌ பிள்ளையா 
சந்கி யிலே இருந்து சிக்திகதுத கெளிந்து நிட்டை 
கூடினர்‌. ஆசிரியர்‌ ஆணைப்படி தாம்‌ பெற்ற. வட 
மொழிச சவஞானபோகு,க்தைக்‌ தமிழிலே மொழி 
பெயர்த்து வார்‌த்திகப்‌ பொழிப்பும்‌ அருளிச்செய்த 
னர்‌. தம்மை அடைந்த உததமோத்தம பக்குவம்‌ 

உடையாருக்கு உண்மைப்‌ பொருளை உபகேசித்து௪ 


௧௮ 


குத்தாந்தசைவ ஸ்தாபனம்‌ செய்துகொண்டு வீற 
இருக்‌ தருளினர்‌. 
இசசெய்திகளை யெல்லாம்‌ குூலகுருவாகிய சகலா 

கமபண்டிகர்‌ கேட்டு மகிழ்ந்‌ இருந்கனர்‌. மெய்கண்ட 

தவரை நேரில்‌ காணுமாறு அவர்‌ இருவெண்ணெய்‌ 

நல்லூருக்கு வந்து சேர்ம்தனர்‌. அப்பொழுது மெய்‌ 

கண்ட தவர்‌ தமது மாணவர்கட்குப பதி பசு பாச 
மாகிய முப்பொருள்‌ உண்மையை உபகதேசித்துக 
கொண்டிருந்தார்‌. அதனைச்‌ செவிமடுத,த சகலாகம 
பண்டி,கர்‌ இருவினையொப்பு மலபரிபாகம்‌ சத்திகிபாத 
முற்றவராகலின்‌ அடியற்ற மரம்போல மெய்கண்ட 
தேவர்‌ திருவடிகளில்‌ வீழ்ந்து வணங்கித்‌ தம்மை 
ஆட்கொண் டருளுமாறு பிரார்த்‌திததார்‌. மெய்கண்ட 
- தேவரும்‌ அவருடைய ச,த்‌திகிபா த நிலையைப்‌ பார்த 
துக்‌ இருவடி தீக்ஷை செய்து, தாம்‌ அருளிய சிவஞான 
போதத்தை உபதேசித்து, அருணந்தி எனத. தீக்ஷா 
நாமம்‌ குட்டி அனுக்ரெகம்‌ செய்‌ கனர்‌. 'இச்சிவஞான 
போதகநாற்பொருளை விரித்துப்‌ பிற்கால ததார்க்கு 
இனிது விளங்குமாறு ஓர்‌ நூல்‌ செய்க ? எனக 
கட்டளையிட்டு அருளினர்‌. அவ்வாணையைச்‌ சிரமேற்‌ 
கொண்டு சிவஞான சித்தியார்‌ என்னும்‌ இவ்வரிய 
நூலைச்‌ செய்கருளினர்‌. அருணந்தி சிவாசாரியார்‌ 
அருளிச்செய்த இடக்தூல்‌ சிவாகமங்களுக்கெல்லாரம்‌ 
உரையாணி போன்றது எனப்‌ பெரியோர்‌ கூணுவா்‌. 

'சவஞான௫த்தியார்‌, பரபக்கம்‌ சுபக்கம்‌ என இரண்டு 
பெரும்‌ பிரிவினை உடையது. இக்‌ நூலையன்‌ றி, இந்த 
ஆசிரியர்‌ இருபா இருபது என்னும்‌ சிறந்த நூலையும்‌ 
அருளினர்‌. பின்பு, அ௮ருணக்‌்இ௫வாசாரியர்‌ தமது 


து 'ஆசிரியர்பால்‌ கேட்டவாறே சிவஞானபோத தையும்‌ 


௧௯ 


தாம்‌ அருளின இரு நூல்களையும்‌ இருப்பெண்ணாகட,த 
இல்‌ அவ தரித்த ஸ்ரீ மறைஞான சம்பந்‌ தருக்கு உபகே 
சித்து அருளினர்‌. இடையறாத சிவானக்தகிட்டை 
யில்‌ எழுந்‌, தருளியிருந்த ஸ்ரீ அருண்‌, தேவநாயனார்‌ 
புரட்டாசிப்‌ பூரநாளில்‌ இரு, த்துறையூரில்‌ சிவபரிபூரண 
மாயினா. 


மூப்பொருளின்‌ சரியல்பும்‌ ஓரியல்பா 
நுவலாது முறைவெவ்‌ வேறாய்ச்‌ 
செப்புசிவா கமங்களின்‌ றன்‌ பொருளொருமை 
பெறவுணர்த்து இறமுன்‌ அலை 
ஒப்பவிரி யாப்பதனால்‌ சித்தியெனும்‌ 
வழிநாலாய்‌ ஒளிர்பிற்‌ காலத்‌(து) 
இப்புவியோர்‌ தெளிந்துய்ய மொழித்தஅரு 
ணந்திசிவன்‌ இணைத்தாள்‌ போற்றி. 


[2 2 


உரையாசிரியர்‌ வரலாறு 


இருக்கயிலாய,த்‌,திலே ஸ்ரீகண்ட பரமேசுவரனால்‌ 
௮ுக்ரெகம்‌ செய்யப்பெற்று வைதிக சைவ சத்தாக 
தச்‌ செந்நெறியைப்‌ பக்குவான்மாக்களுக்கு உபதே 
சிக்கும்‌ ஆசிரியத்‌ தலைமை எய்‌தனோர்‌ ஸ்ரீ கந்தகுரு, 
நந்‌திகுரு மு,தலியோராவர்‌. கமந்‌தகுரறாவால்‌ உபதேசம்‌ 
பெற்று வந்த பரம்பரை “கந்தபரம்பரை? எனவும்‌, இரு 
நந்திகுருவால்‌ உபதேசம்‌ பெற்று வந்த பரம்பரை 
“நந்தியரம்பரை? எனவும்‌ அவவவா பெயர்களால்‌ வழங்‌ 
கப்பட்டு வருகன் றன. ஈற்‌திபரம்பரை ஸ்ரீகண்ட பரம்‌ 
பரை எனவும்‌ வழங்கப்படும்‌. ஈ௩ந்திமரபு இருக்கயிலாய 
பரம்பரைத்‌ இருவாவடுதுறை ௮,இனம்‌, கரும்புச்‌ 
ஆதீனங்கள்‌. இந்த நந்துதேவர்‌ மரபில்‌ வந்தத 
ஸ்ரீ மெய்கண்ட சந்தானம்‌. இதனை, “தயிலாய பரம்‌ 
பரையில்‌ சிவஞான போ தநெறி காட்டும்‌ வெண்ணெய்‌, 
பமில்வாய்மை மெய்கண்டான்‌ சந்ததிக்கோ மெய்ஞ்‌ 
ஞான பாறு வாகிக்‌, குயிலாரும்‌ பொழிற்றிருவா வடு 
துறைவாழ்‌ குருநமசசி வாய தேன, சயிலாதி மர 
புடையோன்‌ திருமரபு நீடூழி தழைக மாதோ ?? எனற 
செய்யுள்‌ வெளிப்படுத்தும்‌. 


சிவஞான சித்தியார்‌ உரையைச செய்தருளிய 
ஸ்ரீ சிவொக்ரெயோகிகள்‌ கந்‌ தபரம்பரையிலே வந்த 
ஞானாசாரியர்‌. இவர்கள்‌ £அதிவாணாசசிரம ஆசாரிய 
வரிய சைவசமயபரிபாலக சிவாக்கிரயோகீரந்துர ஞான 


உக 


சிவாசாரியகுவாமிகள்‌? எனப்‌ பாராட்டப்படுவார்கள்‌ . 
ஸ்ரீ வாம? தவ சந்தானம்‌ எனவும்‌ இந்தப்‌ பரம்பரை 
வழங்கப்படும்‌. 


ஸ்ரீ வாமதேவ முனிவர்‌, குமார சிகர திலே 
ஸ்ரீ கந்த பரமாசாரியர்‌ சந்நிதியை அடைந்து வணங்‌ 
இத்‌ துஇத்து கின்று, சுவாமி! அடியேனுக்குச்‌ ௪,௧ 
காத்துவித நிலையின்‌ உண்மையையும்‌, பிரணவார்‌ த 
கதையும்‌ உபகதேசித்தருளவேண்டும்‌ எனக குறை 
யிரந்து வீண்ணப்பம்செய்தனர்‌. அதுகேட்ட குமாரக 
கடவுள்‌ கருணைகூர்ந்து சுத்தா ததுவித,க தின உண்‌ 
மையைப்‌ போதிக்கும்‌ “ சர்வஞானோத்தரம்‌ ? என்னும்‌ 
திவ்விய ஆகமததையும்‌, பிரணவ பஞ்சாக்கரங்களின்‌ 
உண்மையையும்‌, கந்தகாலோத்கரம்‌ முதலிய சிவாக 
மங்களையும்‌ உபதேசித தருளி “இவற்றைப்‌ பக்குவான்‌ 
மாக்களுக்குப்‌ போதப்பாயாக ? எனத தருவாய 


மலாந்து ஆசாரியத்‌ தலைமையும்‌ கொடுத்தருளினார்‌. 


ஸ்ரீ வாமதேவமுனிவர்‌ ஸ்ரீ நீலகண்டசிவாசாரிய 
ருக்கும்‌, அவர்‌ காசி மணிகர்ணிகா தீரத்தில்‌ பெரிய 
மடததில்‌ இருந்த விசுவேசுவர சிவாசாரியருக்கும்‌, 
அவர்‌ ச.தாசிவசிவாசாரியருக்கும்‌, அவர்‌ சிவமார்க்கப்‌ 
பிரகாச மே த௫ூகருக்கும்‌, அவர்‌ சிவாகரெயோகைள்‌ 
என்னும்‌ ஸ்ரீ வெக்கொழும்‌ த சிவாசாரியருக்கும்‌ பரம்‌ 
பரையாக உப தலத்து அபிடேகம்செய்து தவல்‌ 
ஆசிரிய,க்‌ தலைமையும்‌ குந்குருளினர்‌. 


டார வக்ர சிவாசாரியார்‌, சூரியனார்‌ 
கோயில்‌ தெற்குவி தியிலே ஆ தன ஸ்‌தாபனம்செய்து 
,தமது ஆசிரியர்பால்‌ பெற்ற ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத 


௨௨ 


ஞான நடராஜ, காள,த்தீசுவரசுவாமி பூஜை முதலி 
யன செய்துகொண்டு, தம்மைச்‌ சரணடைக்த பக்கு 
வான மாக்களுக்குச்‌ சத்தாததுவித சித்தாந்த சைவ 
ஞானோபதேசம்‌ செய்து வீற்றிருந்‌ தருளினா. 


இருவாவடுதுறையிலே ஸ்ரீ பஞ்சாக்கர கேசிக 
பரமாசாரியசவாமிகள்‌ தம்‌ ஞானாசாரியர்‌ கட்டளையின்‌ 
படி. அவர்‌ வகுதீ.த அறையிலிருந்து, வரும பக்குவா 
கட்குச்‌ வெஞானோபடதேசம்‌ செய்துகொண்டிருந்தனா. 
இவ்வனமாக, ஒருகாள சூரியனார்கோயில்‌ ஆ இனம்‌ 
ஸ்கர்‌, பரம்பரையில்‌ ஞானாசாரியராய்‌ விளங்கும்‌ ஸ்ரீ 
சிவாக்ரெயோகிகள்‌ சிவஞான அநுபவ விசாரணை 
செய்யும்பொருட்டு ஸ்ரீ ஈமசிவாய2த௫க மூர்‌ ததிகள 
பால்‌ எழும்‌,தருளிவந்‌,தனர்‌. நேரமோ ஈண்பகல்‌. ஸ்ரீ 
நமசிவொயஞமூர்‌,ததிகளின்‌ சீடர்களில்‌ சிலா, சமயாசார 
இலர்கள்‌ வீட்டில்‌ பிச்சை ஏற்று நின்றனர்‌. ஸ்ரீ சிவாக்‌ 
இரயோகிகள்‌ எழுந்தருளி வருவதைக்‌ கண்ணுற்ற 
௮ச௫டர்கள்‌ மிக்க பரபரப்புடன்‌ கையிலிரும்‌,த பிட்சா 
பா.த்‌இிர.த்தை ஒரு இண்ணையின்மேல்‌ வைதீஅவிடடு 
வந்து ஸ்ரீ சிவாக்கரியோகெளை வணங்கினர்‌. சீடர்கள்‌ 
கிலையினைக்கண்ட : யோடிகள்‌, ஸ்ரீ ஈமசிவாயமூர்‌ த இக 
ளிடம்‌ தொண்டு பூண்டிரும்‌ தும்‌ இவர்கட்குச சைவா 
சாரசிலம்‌ வரவில்லையே என இரங்கசசசென்‌ றனர்‌. 


யி சிவாக்கிரயோகிகள்‌ ஸ்ரீ நமசிவொயமூர்‌ ததக 
ளுடனிருந்து திருமடத்தில்‌ ஞானவிசாரணை செய்து 
. அளவளாவி மகிழ்ந்‌ து திரும்பினர்‌. அப்போது சீடர்‌ 
. களுக்கு. இன்னும்‌ ஆசாரசீலம்‌ : இரும்‌, சாமையை,க்‌ 
. இதுரிவித தார்கள்‌. அகனைக்கேட்ட ஞானாசாரியர்‌ சீடா 
- சதா. கோக்க, “ஒருவா ஆசாரியனை க கண்டவுடன்‌ 


ட ச ட டச்‌ 


௨௩ 


இடத்3ையோ காலததையோ நிலையையோ கொக்கா 
மல்‌ அடியற்ற மரம்போல அன்றோ விழுந்து வணங்கு 
குல்வேண்டும்‌; அவ்வாறின்றிப்‌ பிட்சாபா த இர தலை 
ஒரு இடந்தேடி. வைத்தற்கும்‌ அபிமானமல்லவோ 
காரணமாயிற்று? என இரங்இனர்‌. அதனைக்கண்ட 
யோூலகள்‌ இத்தகைய ஞானமூர்‌தீதிகளை எவ்வாறு 
பிரிந்து உறைவது எனப்‌ பெரிதும்‌ வருந்‌இ.த திருவா 
வடுதுறையிலே சிலநாட்கள்‌ தங்கிச்‌ சிவா நுபவகிலை 
யில்‌ இவை த்திருந்து தமது இருமடத்துக்குச்‌ சென்‌ 
ர்கள்‌. இங்ஙனமாக, 

அக்காலத்திலே கொண்டைகாட்டிலே பிராமண 
குலக்‌ இலே அவதரித்துச்‌ சகல கலைகளிலும்‌ வல்லவ 
ராய ஒருவர்‌ ஞானாசாரியரை த தேடிச்‌ சிவதலயா த 
திரை செய்துகொண்டு காவிரியின்‌ வடகரையை 
அடைந்து, அங்கேயுள்ள சிவ தலங்களை 2 கரிசனம்‌ 
செய்து வருவாராயினா. 


“மர்‌க.இ தலம்‌ இரத்தம்‌ முறையாய்‌,த தொடங்கி 
னர்க்கோர்‌, வார்த்தை சொலச்‌ சற்குருவும்‌ வாய்க்கும்‌ 
பராபரமே ?? எனத்‌ தாயுமான சுவாமிகள்‌ அருளிய 
வாறு ப்ரீ வெக்கொழும்‌,த சிவாசாரிய சுவாமிகள து! 
சிவானுபூஇ விளக்கத்தைக்‌ கேள்வியுற்றோ. அவரை தீ 
தரிசிக்க வேணவாவுற்றார்‌. அ௮வ்வேணவா . அக்கு 
அந்‌. தணர யெ பக்குவமுடைய ஆன்மாவை விரைந்து 
செலுத்தச்‌ சென்றார்‌. ஸ்ரீ சவக்கொழுக்க சிவாசாரி 
யர்‌ சந்நிதியை அடைந்தார்‌. ஞானாசாரியரது சிவ 
வேடப்‌ பொலிவையும்‌, சிவாநுபவ விளக்கத்தையும்‌, 
பெருங்கருணை நோக்கத்தையும்‌ கண்டார்‌. இம்‌ வச 
மிழந்தார்‌; மொழி தடுமாறினார்‌; . மெய்‌ சிலி£ததரா; 
கண்ணீர்‌ மாறாதுபொழிய ஆனந்த பரவசமுற்றார்‌; 


௨௫௪ 


ஆசாரியர்‌ இருவடிகள்லே அடியற்ற மரம்போல்‌ 
வீழ்ந்து வணங்கினார்‌; துதித்து கின்றார்‌; அடியேன்‌ 
பிறப்பறு தது ஆட்கொண்டருளவேண்டும்‌ என்று 
பன்முறை இரந்தார்‌. ஞானாசாரியர்‌ இவரது தீவிர 
தர பக்குவத்தையும்‌, பத்தி வீய வீசுவாசங்களையும்‌, 
வித தியா விலாச, த்தையும்‌ கண்டு மகிழ்க்தார. ஞானா 
வ,தியால்‌ நிருவாணதீட்சை செய்தருளினா. சைவ 
சந்கியாசமும்‌ கொடுத்தார்‌, தமது பரம்பரை கிலவல 
க.த.திலே கின்று நிலவுனுமாறு தமக்குக்‌ கடைக்கு 
பிரணவார்‌த்தத்லையும்‌, சர்வ ஞானோ த,தராக தகை 
யும்‌ உபதேசித்தார்‌; ஞானாசாரிய அபிடேகமும்செயது 
சிவாகரெயோகி? என்னும்‌ தமது பட்டாபிதான தை 
யும்‌ சூட்டினர்‌; இரண்டாங்குரவராக இருத தினர்‌. 


இவ்வா னு ஞானாசாரியர்பால்‌ அனுக்கிரகம்பெற்‌.ற 
அவிதீய குரவர்‌, தமது ஆசிரியா அருளியவாறே 
இந்இத்துத்‌ கெளிந்து, பரமான்மாவாயெ சிவமும்‌ 
தாமும்‌ வேற்ற விளங்கும்‌ சிவானந்த நிட்டையிலே 
இடையறாது வீற்றிருந்து வரணாரெமா த,தராக விளங்‌ 
கினர்‌. ஆலின்‌, ௮ இவர்ணாச்சிரம சிவாக்கிரயோகிகள 
எனப்‌ பெயர்பெற்றனர்‌. இந்த ஆசிரியர்கள த பெரு 
மையைப்‌ பலராலும்‌ டன்‌. அக்காலத்திருக்‌,த 
தஞ்சை அரசன்‌ சூரியனார்கோயி லுக்கு வந்தான்‌. 
உப்ய குரவரையும்‌ தரிசித்து வணங்கினான்‌. ஆசாரிய 
சது அனுமதி பெற்று, இரண்டாவது குரவராகிய 
ஸ்ரீ சிவாககரயோகிககா.ச சிவிகையில்‌ எழும்‌ குருளப்‌ 
பண்ணித்‌ தஞ்சைக்கு அழைத்துச்‌ சென்றான்‌. 
ஆசாரியரை தீ .அனியாக ஒரு மடதுதிலிருததி உபசரித 
கான்‌. ' அவ்வாசகிரியரைக்கொண்டு சைவசமய பரிபா 
லனமும்‌ செய்வித்துக்கொண்டிருக்‌ தான்‌. 


௨௫ 


அக்காலத்தில்‌ ஸ்ரீவைஷ்ணைவராகிய மணவாள 
மாமுனி என்பவர்‌ தமது சிஷ்யர்களோடு அரசனிடம்‌ 
சென்றார்‌. ஸ்ரீவைஷ்ணவ சமயத்தை இக்கு ஈர்டெய்‌ 
கும்‌ பரவச்செய்யவேண்டும்‌ என்னு கூறினார்‌. அரசன்‌ 
அதற்குடன்பட்டிலன்‌. அதனால்‌ மணவாள மாமுனி 
கள்‌ “சிவாக்கிரயோககளோடு வாதம்செய்து வென்று 
எமது வைஷ்ணவக்கதை நிலைகாட்டுவேன்‌ ; அதற்கு 
அனுமதி கொடுத்தல்‌ வேண்டும்‌ ? என்று மீட்டும்‌ 
அரசனிடம்‌ கூறினர்‌. 

அரசனும்‌ ஸ்ரீ சிவாக்கிரயோகிகளுககு இ கனை க 
தெரிவித்தான்‌. ஆசாரியர்‌ உடன்பாடு பெற்றான்‌. 
வா,தசபையைக்‌ கூட்டினான்‌. “பஇனெட்டு காட்களுள்‌ 
வாக,த்தலே தோற்றவர்‌ கம்‌ சமய,த்தைவிட்டு வென 
றவர்‌ சமயத்தில்‌ சேர்ந்துவிடு தல்‌ வேண்டும்‌? என்னு 
உத்தரவளித்தான்‌. இருதிறத்தாரும்‌ , அவ்வாறே 
சபதம்‌ செய்துகொண்டு வா,தம்செய்தனர்‌. பதினேழு 
காட்கள்வரை மணவாளமாமுனிக்குக்‌ தோல்வியே 
வந்தது. ஆகலின்‌, பதுனேழாம்காளிரவில்‌ சிவாகரெ 
யோகெளிருந்‌த இருமடத்தில்‌ சுற்றிலும்‌ இக்கொளு 
விச சென்றார்‌. 

- இசசெய்‌ தியை மறுகாட்காலையில்‌ ஊர்‌ காப்போ 
ரால்‌ அரசன்‌ அறிந்தான்‌. மனம்‌ பைபகைக்கான்‌. 
இருமடத்துக்கு விரைந்து சென்றான்‌. அக்கினி 
மத்தியில்‌ இருமேனிக்குத்‌ இங்கின்‌ றி, சிவயோகத்தில்‌ 
அமர்க் இருக்‌ 2 ஆசிரியரை, க கரிசித்தான்‌. அச்சமும்‌ 

ஆச்சரியமும்‌ எய்‌தினான்‌. எ.இரில்‌ வணங்கி கின்று 
“குரவர்‌ சிகாமணியே ! இந்தப்‌ பழி காண்பதற்கோ 
ேதவரிரை இங்கு எழும்‌ தருளுவி,த தேன ; என பிழை 
பொறுத்தருளுக? என்று பன்முறை வணங்கினான்‌; 


௨௭ 


ஞானாசிரியருடைய பெருமையை எண்ணி எண்ணி 
இறுமாப்புற்றான்‌. இக்கொளுவிய மணவாளமாமுனி 
மறைந்து ஓடாமல்‌ இருத்தலை அறிந்து அரசன்‌ 
அவரை 2 கண்டி ததான்‌. மணவாளமாமுனிகள்‌ காலம்‌ 
இ. பி. 1870 - 1448. 


பின்‌, சிவாக்ரெயோகிகள்‌ “அரசே! நாம்‌ இருவீழி 
மிழலையில்‌ வசிக்க விரும்புகிறோம்‌. அத்தலம்‌ சைவ 
சம்யாசாரியர்கள்‌ பன்னெடுநாள்‌ எழுந்‌ தருளியிரு௩ த 
சைவசமய பரிபாலனம்‌ செய்யப்பெற்றது. இருமால்‌ 
தமது காமரைக்கண்ணைச சிவபெருமான்‌ இருவடி. 
களில்‌ இட்டு அருச்‌ி,ததுச்‌ சக்கரம்பெற்றது. மற்றும்‌ 
“மிக மிக அற்புதமான மகிமைகள்‌ பல வாய்ந்தது ? 
என்றார்‌. அரசன்‌ ஆசாரியரது இருவுளக்கு,றிப்பின்‌ 
படியே இருவீழிமிழலையில்‌ ஒரு இருமடம்‌ கட்டுவித 
தான்‌. அதில்‌ இரண்டாம்‌ குரவராகிய சிவாககிர 
யோகிகளை எழுக்குருளுவித்து உபசரித்து வந்தான்‌. 
சிவாககரயோ டிகள்‌ தஇருவீ ழிமிழலையில்‌ சைவசக்கியாசு 
களாகிய பல மாணவர்கள்‌ சூழ வீற்றிருந்து, சைவ 
சமயகைத வளர்த்துவந்தார்‌. இதனால்‌ இவவாசிரியா 
வீழிச்‌ சிவாக்ரெயோகிகள்‌ என வழங்கப்‌ பெற்றார்‌. 


௯ 


இங்கனம்‌ நிகழும்‌ ஈாட்களில்‌ ஸ்மிரு,திவழி ஒழுகும்‌ 
சிலருக்கும்‌ சிவாகமநெறி ஒழுகும்‌ சிலருக்கும்‌ சந்நியாச 
விஷயமான விவாதம்‌ உண்டாயிற்று. இருதிற,கதார 
களும்‌ அரசனிடம்‌ சென்று தங்கள்‌ விவா த,த்கைக 
கூறி முடிவுசெய்ய வேண்டும்‌ எனத தெரிவித்‌ தனர்‌. 
இச்செய்தியை அரசன்‌ இருவீழிமிழலையில்‌ இருககும்‌ 


்‌ ஆசாரியர்பால்‌. கெரிவித் தான்‌. ஞானாசாரியர்‌ இந்த 
ட்‌ விவா கத்தைக்‌ . தக்க. பிரமாணவாயிலாகச்‌ சமாதா: 
னம்‌ செய்து நான்காம்‌ வருண த்‌,தவருக்கும்‌ சந்கியாசம்‌ 


௨.௦ 


உண்டு என்பதை நிரூபித்தார்‌. அவர்கள்‌ அனுஷ்‌ 
டிக்க வேண்டிய ஸ்நானம்‌, சந்து, பூஜை, தகை, 
சந்நியாசம்‌ முதலியவற்றை விரித்து விளக்கும்‌ எட்டுப்‌ 
படலங்களையுடைய சிவாக்ரை பத்ததி எனனும்‌ கிரியா 
தபிகையையும்‌, நான்கு வருணத்துச்‌ சந்கியாசிகளும்‌ 
அனுஷ்டிக்க வேண்டிய விதிகளை விளக்கும்‌ எட்டுப்‌ 
படலங்களையுடைய சைவசத்நியாசபத்ததி என்ற நூலை 
யும்‌ செய்து கொடுத்தனர்‌. ஆசாரியர்‌ அருளிய சைவ 
சந்நியாச பகு. கதியில்‌ தஞ்சை அரசனைச சிறப்பித்துப்‌ 
பாயிரமும்‌ செய்தனர்‌. 


அதன்பின்‌ சூரியனார்கோயிலுக்குச்‌ சென்று கும்‌ 
ஞானகுரவரை த்‌ தரிசித்துவரும்‌ காலத்தில்‌ ஆசிரியர்‌ 
கட்டனையிட்டருளியவண்ணம்‌ வடமொழிச சிவஞான 
போ.தத்துக்குச்‌ சங்கிரகவியாக்கியானம்‌ என்‌ னும்‌ ஒரு 
சிற்றுரையும்‌, சிவாக்கரபாஷ்யமென ஒரு பேருரையும்‌. 
செய்கருளினர்‌. இச்சிவாக்கிர பாஷ்யத்தில்‌ தமது 
ஸ்கந்த பரம்பரையில்‌ உபதேகிக்கப்‌ பெற்று வரும்‌ 
சர்வஞானோத்,தர ஆகம,த்‌.இன்‌ ஞானபாதுத்துக்கு ஸ்ரீ 
அகோரகசிவாசாரியர்‌ செய்த சிவசமவா த உரையையும்‌ 
மணு.ததனர்‌. 


பின்பு, சிவாக்கிரபாஷ்யம்‌ கற்கும்‌ மாணாக்கர்கள்‌ 
அதற்குமுன்னர்‌ ஒருதலையாக அமறிந்துகொள்ளற்பா 
லனவாயை இத்தாந்தப்‌ பொருள்களைச்‌ சுருக்கி விளக்‌ 
கும்‌ வசனரூபமான சைவ பரிபாஷை என்னும்‌ நூலை 
வடமொழியிலேயே செய்தருளினார்‌. அடம்நூல்‌ ஐந்து 
பரிச்சே தங்களை உடையது. இ.தனையன்றிச்‌ சர்வஞா 
னோத்தரம்‌, தேவிகாலோ தகரம்‌, ஹரகுகுதாசாரியர்‌ 
செய்த ௯௬௬ சூக்துமாலை பலன தரல்களுக்கு,த 
குமிழுரையும்‌ செய்தனர்‌. : 


௨௮ 


சகலாகமபண்டி.கர்‌. என்னும்‌ ஸ்ரீ அருணந்தி 
சிவாசாரியார்‌ அருளிச்செய்த சிவஞானசிக.தியார பர 
பக்க சுபக்கங்களுக்குப்‌ பரமக ஸ்வமதப்‌ பிரமாண 
வசனங்கள்‌ காட்டி உரையிட்டருளினர்‌. இவற்றுள்‌, 
இவ்வாசிரியர்‌ அருளிய பரபக்க உரையும்‌, சாவ 
ஞானோத்தரம்‌, தேவி காலோ,த்தரம்‌, ச்ருதி சூகதி 
மாலை இவைகளின்‌ தஇமிழுரையும்‌ கிடைத்தில. 
இருவருள்‌ கூட்டுமாயின்‌ காளடைவில்‌ அவைகளும்‌ 
கிடைக்கலாம்‌. கவெஞானசி த தியாருக்கு இப்பொழுது 
வழங்கும்‌ அறுவர்‌ உரைகளுள்‌ ஸ்ரீ மை றஞானதேதசிகா 
உரைக்குப்‌ பிந்தியது இவ்வுரையே. 

பின்பு, சுவானந்த நாச்சியார்‌ என்னும்‌ ஒரு பக்கு 
வியின்‌ பொருட்டுச்‌ சிவநெறிப்‌ பிரகாசம்‌ என்னும்‌ 
ஒரு ஞான.நூலையும்‌ அருளிச்செய்‌கனர்‌. இது இரு 
தூ.ற்றுப்‌ பதினைந்து இருவிருத்‌தங்ககா உடையது: 
சிவஞான த்தியாரின்‌ வழி. நூலாக அமைக்க சிவப்‌ 
பிரகாச. த்தைப்போல இசவெநெறிப்‌ பிரகாசமும்‌, சிவ 
ஞான சித தியாரையும்‌ சிவொக்ரெயோகிகள்‌ ௮ தற்குச 
செய்த உரையையும்‌ படித்‌ தற்குப்‌ பெருந்துணை செய்‌ 
வதாம்‌: இந்து நூலுக்கு தூலாசிரியா அநுக்கிரகம்‌ 
பெற்ற ௩ந்‌ இ க்வொக்கரெயோகிகள்‌ உரைசெய்‌,தருளினர்‌. 
அவ்வுரையில்‌ பற்பல இடங்களில்‌ சிவாக்ரெயோகி 
கள்‌ எ,த்தியாருக்குச்‌ செய்த உரைப்‌ பகு,திகளுள்‌ 
பெரும்பாலன ஆசிரிய வசனம்போல அமைக்‌ திருக்கக 
காணலாம்‌, - இக்நூலும்‌ உரையும்‌ இதனை அடுத்து 
ஆதீன வெளியீடாக வெளிவர உள்ள து. 

ஸ்ரீ சிவாக்கரயோகுிகள்‌ இரு மொழிகளிலும்‌ பல 
நூல்களையும்‌ உரைகளையும்‌ இயற்றியருளிச . சைவ 
சமய பரிபாலனம்‌ சேய்துகொண்டிருந்தார்‌. அந்த 


௨௯ 


நாளிலே தமது ஞானகுரவராஇய ஸ்ரீ சிவக்கொழுக்‌,.த 
சிவாசாரியர்‌ சிவபரிபூரணம்‌ அடையுங்காலம்‌ சமீபிக 
இருப்ப)ைக அறிந்து சூரியனார்கோயிலுக்கு எழுக கரு 
ளினார்‌. ஆசிரியர்‌ பரிபூரணம்‌ தரிசித்தார்‌. அரசனால்‌ 
கோயில்‌ கட்டுவித்து, ஆசிரியரது இருவுருவத்தைப்‌ 
பதிட்டை செய்தார்‌. குரு ஆராதனம்‌ செய்து தமது 
மாணாக்கர்‌ பலருள்ளும்‌ சிறந்த கந்திசிவாக்கரயோகி 
களுக்கு இளவரசாக அபிஷேகம்‌ செய்தார்‌. சில 
காலம்‌ சூரியனார்கோயிலிலேயே தங்கியிருந்தார்‌. பின்‌, 
தாம்‌ இருவீழிமிழலையிலேயே வசிக்க விரும்பினார்‌. 
அலத திற்குச்‌ சென்று சில காலம்‌ இருக்கார்‌, 
தம்‌ து பரிபூரணகாலத்கை ஸ்ரீ கக்‌ ்‌ இசிவாக்கிரயோகி 
களுக்கு அறிவித்தார்‌. அவர்‌ தஞ்சை அரசன்‌ முதலி 
யோருடன்‌ இருவீழிமிழலைக்குச்‌ சென்று ஆசிரியா்‌ 
பரிபூரணம்‌ தரிசித்தார்‌. அரசனால்‌ கோயில்‌ ஒன்று 
கட்டுவித்தார்‌. தமது ஞானாசிரியர்‌ இருவுறாவ தனைப்‌ 
பதிட்டை செய்தார்‌. குருபூசை, மாகேசுவரபூசை முது 
லியவைகளைச்‌ றெப்புற நடத்துனா. பின, சூரியனா 
கோயிலுக்கே எழுந்தருளி, தாமே ஆ.ஜனகர்‌ தத 
ராக வீற்றிருந்து சைவசமய பரிபாலனம்‌ செய்து 
கொண்டிருந்தார்‌. 2 


இந்த அதிவாணாசரெம ஸ்ரீ சிவாக்கரயோ௫ிகள்‌ 
சினனப்பட்டமாகத்‌ இருவிழிமிழலையிலேயே இருக்‌ 
தனால்‌ அதுமுதல்‌ சூரியனார்கோயில்‌ ஆ தன ததுக 
கத இருவீழிமிழலையே சின்ன பட்டத தினா த்து 
அமைந்தது. 

ஸ்ரீ நமச்சிவாய பரமாசாரிய சுவாமிகள்‌ காலம்‌ 
முதல்‌ சூரியனார்கோயில்‌ ஆ,தன குரவர்கள்‌ யாவரும்‌ 
திருவாவடுதுறை ஆதீன ச்துடன்‌ பெரிதும்‌ தொடர்பு 


௩௰ 


'பூண்டொழுகனர்‌. தமது ஞானா,தன தீதுக்கு வேண்‌ 
டுங்காலங்களிலெல்லாம்‌ இருவாவடுதுறையிலுள்ள 
முனிபுங்கவர்களில்‌ ஒருவரையே ஞானாசாரியர்‌ அது 
மதிபெற்றுத்‌ தமது அதன குரவராகச செய்து வரு 
வது வழக்கம்‌. அவவழக்கம்‌ காளது வரையில்‌ நடை 
பெற்று வருவது கண்கூடு. 


இருவாவடுதுறை ஆ,இன த்து மகாவித்துவான்‌ 
Ly மீனாட்செம்‌தரம்பிள்ளை யவர்களுக்குச்‌ சறுபருவ, த 
இலே விததியா குருவாக விளங்கிக்‌ “கம்பரந்தாஇி? 
முதலியவற்றைப்‌ பாடம்‌ சொல்லிவந்த ஸ்ரீ அம்பல 
வாண முனிவர்‌ பிற்காலத்து,த திருவாவடுதுறை 
ஆதீன தீது 16 வது குருமூர,ததிகளாக விளங்கிய 
ஸ்ரீ ௮ம்பலவாணதேதசிக மாத திகளிடஃது 9] நமி 
பெற்றுச்‌ சென்று சூரியனார்கோயில்‌ ஆ.ஆன த்துப்‌ 
பண்டாரச்சந்கி இகளாயினர்‌ (1862 ஆகஸ்டு). ' 


ஸ்ரீ முத துக்குமார தேசிகா, இவ்வா இன ததிலே 
மகாவித்துவான பிள்‌ ஊயவர்களிடத்திலும்‌, 10வது 
மேலகரம்‌ ஸ்ரீ சுப்பிரமணிய தேகெ மூர்‌. த,திகளிட இ 
லும்‌, சின்னப்பட்டம்‌ பேட்டை - ஸ்ரீ நமசிவாய 5௫௧ 
மூர்‌.த்‌திகளிட,த்திலும்‌ தமிழ்க்கல்வி வடமொழிக்கல்வி 
களுடன்‌ சித்தாம்‌தசைவ சாஸ்திரங்களை முை றயாகப்‌ 
பெரிதும்‌ பயின்‌ றவர்கள்‌. அக்காலத்தில்‌ இவர்களு 
டன்‌ பாடங்கேட்டுச இறந்தவர்கள்‌ அடியார்‌ கூட்‌ 
டத்திலுள்ள ஆ.ஜீனவி,த்துவான்‌ ஸ்ரீமத்‌ ஆறுமுக 
தம்பிரான்‌ சுவாமிகள்‌. இவர்கள்‌ 1888-ல்‌ குன்றக்‌ 
குடியிலுள்ள இருவண்ணாமலை ஆதீன, த்திலே அலே 
வர்களாக நியமனம்‌ பெற்றார்கள்‌. திருவாவடுதுறை 
ட ஸ்ரீ பரமவெத் தம்பிரான்‌ சுவாமிகளுடைய கும்பியாகிய 


௩௬ 


45 மு.க்துக்குமாே௫க மூர்த்திகள்‌ கயத்தாற்றிலே 
காாகா த்த வேளாளர்‌ மரபிலே கோன்‌,.நியவர்கள்‌. 
இவர்கள்‌ சூரியனார்கோயில்‌ ஆ.ஜனகர்‌ ததராக. கிய 
மனம்‌ பெ ற்று காற்பது ஆண்டுகள்‌ ஞான அரசு 
செலு.கஇனர்‌. 


ஆ.ஜன வி,த்துவானாக, "இருக்‌, ஸ்ரீ குமரசாமி, 
அம்பிரான்‌ சுவாமிகள்‌ கல்வியறிவு ஒழுக்கங்களிலும்‌ 
அறவற ஒழுககத திலும்‌ மேம்பட்டு விளங்கினாகள. 
அவர்களிட தஇலே ஞானாசாரியராகய மேலகரம்‌ ஸ்ரீ 
சுப்பிரமணிய,௧9க மூர்‌,த்‌இகட்கு,த்‌ ,தனி,த்‌,க பேரன்பு 
உண்டு. அகலாமல்‌ அவரைக்‌ தம்பால்‌ வை, இரும்‌ 
கார்கள்‌. இவர்கள்‌ ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள்‌ மரபிலே 
கோண்‌ றியவர்களாகவின்‌ , காசிவாசி ஸ்ரீ இராமலிங்க த 
அம்பிரான்‌ சுவாமிகள்‌ வேண்டுகோளின்‌ படி (க. பி. 
1880 - 1894) திருப்பனந்தாள்‌ காமெடதனுத கலைவ 


சாக நியமிக்கப்பட்டார்கள்‌. 


சிகம்பரம்‌ ஈசானமடம்‌ ஸ்ரீ இசாமலிங்கசுவாமிகள்‌, 
சிலேடைப்புலி பிச்சுஜயர்‌, சன்னிகுளம்‌ அண்ணாமலை 
ரெட்டியார்‌ முதலியோர்கள்‌ ஸ்ரீ முத அக்குமாரகேகிக 
மூர்‌தஇகளுடன்‌ ,இருவாவடு துறையிலேயே இருந்து 


பாடங்கேட்டவராவர்‌. 


ஸ்ரீ முத்துக்குமார தேககெமூர்‌,த்‌,திகளுக்குப்பின்‌ 
பட்டத்துக்கு வந்து 29 ஆண்டுகள்‌ பட்ட இலிரும்‌,த 
ஸ்ரீ மீனட்செந்‌ தர தேக சுவாமிகள்‌ சேற்றராக்‌ கவி 
ராயர்வகையைச்‌ சோக்‌ தவர்கள்‌, இவர்கள்‌ முன்னோரா 
கிய மீனாட்செமற்தரக்‌ கவிராயர்‌ குவலயானந்கு தகை த்‌ 
தமிழிலே மொழிபெயர்‌, த தியற்றினவாகள்‌. ' 


சூரியனார்கோயில்‌ ஆ,தன தது ஸ்ரீ முததுக்குமார 
தக மூர்‌,த்‌தகளுடைய மாணவர்‌ பலரில்‌ வடமொழி 
தமிழ்மொழிகளில்‌ சிறப்புற்று,த்‌ தமது ஞானாசாரியர்‌ 
போலவே சைவசமய பரிபாலனம்‌ செய்துவக்‌ தவர்கள்‌ 
ஸ்ரீ முக்துக்குமாரக்‌ தம்பிரான்‌ சுவாமிகள்‌ என்பது ்‌ 
குறிப்பிட,த்தக்க.து. சரியா இபிகை, சிவாக்‌கரபாடியம்‌ . 
முதலியன இவர்களால்‌ அ௮சடெப்பெற்றன. 


சூரியனார்கோயில்‌ ஆதீனத்து 
சூானகுரவர்கள்‌ 


ஸ்ரீகண்ட பரமசிவன்‌ 

ஸ்ரீ ஸ்கந்தசுவாமி 

ஸ்ரீ வாமதேவமகரிஷி 

ஸ்ரீ நீலகண்ட சிவாசாரியர்‌ 

ஸ்ரீ விசுவேசுவரசிவா சாரியர்‌ 

ஸ்ரீ சதாசிவசிவா சாரியர்‌ 

ஸ்ரீ இவமார்க்கப்பிரகா சசிவா சாரியர்‌ 

ஸ்ரீ சவாக்கரயோகிகள்‌ | 

( ஸ்ரீ எவெக்கொழுந்தசிவாசாரியர்‌ ) 

ஆூனஸ்தாபகர்‌ 

ஸ்ரீ வீழி - சிவாக்‌ரெயோ கள்‌ 

ஸ்ரீ நந்‌இ சிவாக்கரயோலிகள்‌ 

ஸ்ரீ சவக்கொழுந்‌ துதேசிகர்‌ 

ஸ்ரீ சொக்கலிங்கதேசிகர்‌ 

ஸ்ரீ சதம்பர௩ாததேசிகர்‌ 

ஸ்ரீ வைத்‌தியலிங்கதேசிகர்‌ 

ஸ்ரீ சண்முகதேசிகர்‌ 

ஸ்ரீ ஈமச்‌சிவொயதேசிகர்‌ 


௩௩ 


ஸ்ரீ சுப்பிரமணியதேசிகர்‌ (1865-1802) 
ஸ்ரீ அம்பலவாணதேசிகர்‌ (1862— 1883) 
ஸ்ரீ மாணிக்கவாசகதேசிகர்‌ (1885-1987) 
ஸ்ரீ முத்துக்குமாரதேசிகர்‌ (1888-1918) 
ஸ்ரீ மீனாட்‌ சிசு்தரதேசிகர்‌ (1918—1947) 


ஸ்ரீ சவக்கொழுந்துதேசிகர்‌ (1947—1959) 
இப்போது பீடத்திலிருப்பவர்‌ கள்‌ t 
ஸ்ரீ முத்துக்குமாரதேசிகர்‌ 


டை 
உரையாசிரியர்‌ 


எடுத்தாண்ட நரல்கள்‌ 


[ பக்க எண்‌ ] 


அமரசிம்ஹம்‌ 265. 
ஆதித்தியபுராணம்‌ 159. 
இதரநூல்கள்‌ 33, 338, 349, 381. 
இரத்தினத்திரயம்‌ 206, 507. 
இரெளரவம்‌ 502, 514. 
ஈசுவரகதை 511. 


கா பிலம்‌ 445, 
காமிகம்‌ 52, 245, 411, 465, 493, 537, 580, 


582, 584, 608, 644, 666, 678. 
காலோத்தரம்‌ 146, 555. 
காளிதாசர்‌ 152. 
இரணம்‌ 267, 463. 
கூர்மபுராணம்‌ - சிவகீதை 247. 
சர்வஞானோத்தரம்‌ 303, 313, 371, 372, 393, 
439. 


சித்தாந்தபோதம்‌ 552. 

சிவஞானசித்தியார்‌ 25. 

சிவஞானபோதம்‌ (வட) 214, 432, 508, 514, 
531, 534; (தமிழ்‌) 178. 

வெதருமோத்தரம்‌ 234, 250, 256, 260, 324, 

சிவப்பிரகாசம்‌ 411, 489. 

சுந்தரர்தேவாரம்‌ 24. 

சுவாயம்புவம்‌ 281, 557, 622. 

'தத்துவப்பிரகாசம்‌ 156, 371, 541. 


ல த த பதத படம்‌ பரபன்‌ 


௩௫ 


திருநாவுக்கரசர்தேவாரம்‌ 173. 

திருமந்திரம்‌ 15. 

தேவிகாலோத்தரம்‌ 113, 210, 216, 247, 488, 
526, 546. 

நிச்சுவாசகாரிகை 383, 436. 

பதிபசுபாசப்பனுவல்‌ 59. 

பராக்கியை 134, 420, 543. 

பாரதம்‌ 80, 253. 

பிரமாண்டபுராணம்‌ 767. 

பூஜாஸ்தவம்‌ 780. 

பெளஷ்கரம்‌ 25, 36, 39, 52, 53, 81, 87, 94, 
112, 124, 138, 141, 145, 146, 148, 
189, 193, 207, 211, 236, 263, 264, 
281, 282, 286, 291, 294, 301, 304, 
307, 309, 312, 314, 318, 325, 330, 
334, 340, 343, 346, 348, 350, 351, 
354, 358, 359, 378, 381, 382, 384, 
397, 399, 414, 497, 514, 536, 539, 
42, 546, 548. 

மகிம்நாஸ்தவம்‌ 32. 

மகுங்கம்‌ 21, 210, 534. 

மிருகேந்திரம்‌ 28, 146, 154, 164, 168, 171, 
173, 197, 282, 289, 306, 320, 330, 
3261, 364, 395, 416, £417, 447, 461, 
472, 502, 541, 543, 544, 580. 

வாதுளம்‌ 18, 16, 17, 18, 166, 176, 181, 
198, 386, 391. 

விசுவசாரோத்தரம்‌ 262, 266. 

வீராகமம்‌ 11, 12. 

வீரதந்திரம்‌ 440. 

ஜைனதந்திரம்‌ 125. 

ஸ்வச்சந்தம்‌ 522. 


A றப்புப்பாயி JD 
(தேரிசையா சிரியப்பா) 


நீர்வளர்‌ பெருங்கடல்‌ சூழுல முய்யப்‌ 
பரர்பூகழ்‌ கைலைப்‌ பரமனன்‌ இரைத்த 
திடமிகு வடமொழி அடைவுறம்‌ தெரிந்து 
பண்ணவர்‌ பயில்‌ இரு வெண்ணெய்‌ நல்‌ லூரின்‌ 
மெய்கண்‌ டிகைபுனை மெய்கண்ட தேவன்‌ 
தென்னூ லுரையால்‌ தெருளுறச்‌ செய்து 
முன்னூல்‌ நாமம்‌ முறைபெறு நிறுவிய 
நன்னெறி தருஞ்சிவ ஞானபோ தத்தை 

ஆங்‌ கவ ரருள்கொண் ட ந்தவண்‌ தமிழால்‌ 
பாங்குற விரித்துப்‌ பழமறை யாகமப்‌ 
பொருள்பொருத்‌ திடவே புலப்பட... தெரிந்‌, 
அருணந்தி தேவ சிவாசா ரியர்தாம்‌ 

அணியூற வுலகில்‌ ஆசறப்‌ பகர்ந்த 

தெளிசிவ ஞான சித்தியி னுண்மையைச்‌ 

சீவனன்‌ பருக்குத்‌ தெனியமற்‌ றதன்பொருள்‌ 15 
உவகை யின்விரித்‌ துரைசெய்‌ திடுகென 

ஆசா ரியர்குறித்‌ தருளிச்‌ செய்தசரிண்‌ 

தேசா ரவரருள்‌ செ.றிந்துள மகிழ்ந்து 

திரமா முயிரிற்‌ சிற்சத்தி தானே 

பிரமாண மென்றும்‌ பின்ன சதற்குக்‌ 20 
கரண மாவன காட்சியும்‌ கருதனும்‌ 

உரையு மிவ்வகை மூன்றென வோதிப்‌ 
பேரிசை படைத்த பிரபஞ்ச மெல்லாம்‌ 

காரிய ரூபமாய்க்‌ காணப்‌ படுதலின்‌ 
இவையொரு முதல்வனால்‌ எய்துவ தென்றும்‌ 
பவமுதல்‌ புரிவோன்‌ பாரிசே டத்தால்‌ 
அரனே யென்றும்‌ அவ்வான்‌ மாக்களின்‌ 
பரவிய மலபரி பாகம்‌ தனக்கும்‌ [ 


5 


10 


௩௭௪௭ 


இருவரு மிருவினை யொத்தவா நினுக்கும்‌ 
மருவிய ௬த்தர சத்த மாயையின்‌ 
நவையற நின்று நனிதனு கரண 
புவனபயபோ கங்கள்‌ பொலியவுண்‌ டாக்கி 
ஆக்குமப்‌ பிரபஞ்‌ சத்தில்‌ கமியாத்தியாய்‌ 
நீக்குத சின்றி நிலைபெற நின்றுதான்‌ 
ஓங்கிய ஞான வுவா எவற்றை 
நீங்கியும்‌ வேறாய்‌ நிற்பவ னென்றும்‌ 
எண்ணிய கருமம்‌ இயற்றிய பயனை 
மண்ணிடைத்‌ துய்த்து வாழுமான்‌ மாக்கள்‌ 
காயமித்‌ திரியம்‌ கருதிய பிராரை 
வாயு வந்தக்‌ கரணமலம்‌ றிவைக்கும்‌ 
வேரு யாணவ சத்தியான்‌ மிகவும்‌ 
மாருய்த்‌ தடுக்க மன்‌ னிய ஞானக்‌ 
கிரியா சத்தி களக்கெடாஅ௮ துடைத்தாய்‌ 
விரிவுகொன்‌ நித்திய விபுவா யத்ததீ 
தாங்கரும்‌ ஆணவச்‌ சத்திதீ தடையால்‌ 
பாங்கா வீசன்‌ பரதந்‌ திரத்தாய்‌ 
வந்த முறையின்‌ மாயா காரிய 
பந்த மதனால்‌ பயின்றேக தேசியும்‌ 
சிற்றறி வனுமாய்ச்‌ சிவனா மிய ற்றுதம்‌ 
குற்ற வனுமாய்‌ ஒனிர்மன பாக்குக்‌ 
காய மிவற்றால்‌ காண்டற்‌ கரிதாய்‌ 
ஆயுஞ்‌ சிவஞா னத்தனு பவத்தால்‌ 
அறியப்‌ பட்ட அத்தகை யான்மாச்‌ 
செறியச்‌ சத்தும்‌ சித்துமாய்‌ நின்ற 
அரனெனு மவற்கும்‌ அசத்தும்‌ சடமுமாய்ப்‌ 
பர்விய வருபிர பஞ்சம்‌ தனக்கும்‌ 
அன்னி யனுமா யவ்விரண்‌ டினையும்‌ 
உன்னி யறிதற்‌ குணர்வுடை யோனுமாஅய்‌ 
இருவினை யொப்பு மல்பரி பாகம்‌ 
பிறந்த பக்குவ மதனிற்‌ சிறந்த 


30 


40 


45 


50 


95 


60 


௩௮ 


சத்தி நிபாதம்‌ தணிற்சிவன்‌ குருவாய்‌ 

முத்தி சொருபதே சத்தினை மொழியப்‌ 

பாசம்‌ ஒருவிப்‌ பதியுடன்‌ வேநிலா 

ஆசறும்‌ அநுபவ மடைவதே யென்றும்‌ 
அடையுமா முவ தலம்வரு பசுவின்‌ 

டருஞா னத்தரல்‌ பாசஞா னத்தால்‌ 
அறிவரும்‌ பதியைப்‌ பதிஞா ன.த்தால்‌ 
தெறிதரக்‌ கண்டு நெறியொடுந்‌ தெரியக்‌ 
கண்ணுறு பவனும்‌ காட்சியும்‌ காட்சிக்‌ 
கன்னியப்‌ பொருளும்‌ அழிந்தழி யாமல்‌ 
தன்மய மாகத்‌ தாணனிற்ப தென்றும்‌ 

இன்ன வாறுவத்‌ தெய்தா திருக்கிற்‌ 
பலவகைப்‌ படுபிர பஞ்ச மெல்லாம்‌ 
சொல்லுறி சைத்தியம்‌ சுதந்திரம்‌ தனக்கென 
இல்லை யாகும்‌ இயற்று, நம்‌ பணியெலாம்‌ 
சிவன்பணி யென்று சிவனிடக்‌ தேற்திப்‌ 
பவங்கெட நிற்கின்முன்‌ பகர்‌ ந்தவம்‌ நிலையே 
கூடு மென்றுமக்‌ கொள்கையும்‌ கூடா 

தாகி யாணவச்‌ சத்தியாற்‌ றடைகண்‌ ப 
டேதுமோ ரறிவற்‌ திருந்த நமக்குக்‌ 80 
காதி எறிவு கொடுத்தருள்‌ சிவனை 

மறத்த லரிதென மதியுறக்‌ கருதி 

அறத்தகை யத்தரி யாக மதனைச்‌ 

சிறப்பொடு புரிந்துமித்‌ திறத்திலத்‌ தரங்கம்‌ 
உரப்படு பத்திவைத்‌ துருகினும்‌ ஞானம்‌ 85 
வரப்பெறு மென்‌ னஅுமிவ்‌ வகையரி தாயின்‌ 
தலைப்படும்‌ பெருமைச்‌ சற்குரு சரணம்‌ 
திலைப்பட வடைழ்து ஜதெறியினா லவர்து.ம்‌ 
ஏவலின்‌ வழாமல்‌ இயம்பிய சிவன்‌ திருக்‌ 
கோயிலி னிடத்தும்‌ குழாம்பமில்‌ பரமன்‌ 
அடியவ ரிடதீதும்‌ அஞ்சலி யொடும்வழி 
படுமுறை புரியினும்‌ பரகதிக்‌ கேதுவாய்க்‌ 


65 


70 


75 


90 


௩௯ 


தப்பிலா ஞானம்‌ நழைத்திடு மென்றும்‌ 

இப்படி யநேக மெய்ப்பயன்‌ விவங்கக்‌ 

கருத்துப்‌ பதப்பொருள்‌ காட்டென முன்னோர்‌ 95 
உரைத்திடும்‌ வகையால்‌ ஒண்பொருள்‌ விரித்துப்‌ 
பண்டைநாள்‌ முகுந்தன்‌ பாற்கடல்‌ கடைந்தெடுத்‌ 
தீண்டமார்‌ புலவோர்க்‌ கமுதளித்‌ 'ததுபோல்‌ 
பான்மையிற்‌ றெளிந்து பரமனன்‌ பருக்கு 

ஞான மென்னும்‌ நல்லமு தீந்தனன்‌ 100 
தரரந்தவிர்‌ பெருமைச்‌ சதாசிவ தேசிகன்‌ 
திருந்துசக்‌ தான திபமாய்த்‌ தோன்றி 

நிலைபெறு சத்தி நிபாதர்க்‌ கருள்வரன்‌ 

மலைவறு வருணம்‌ மருவுமாச்‌ சிரமம்‌ 

பெயர்குண மென்றிவை பெறுதலில்‌ லாமையைப்‌ 
பார்மிசை யறிவிப்‌ பதுபொருட்‌ டாக 

ஆற்றி னதிவரு ணாச்சிர மியனச்‌ 

சாற்நிட நின்ற தலைமையோ னாகிக்‌ 

கொல்லா விரதமும்‌ கொடியபொய்‌ யின்மையும்‌ 
எல்லா வுயிர்க்கும்‌ இதத்தரு கருணையும்‌ 110 
பொறையும்‌ சாந்தமும்‌ பொருந்தனுக்‌ கிரகமும்‌ 
நிறையுநிக்‌ கிரகமும்‌ நீதியா சாரமும்‌ 

குருவினன்‌ னேசமும்‌ கொண்டுயர்‌ தவத்தால்‌ 
அருமறைப்‌ பொருளாம்‌ ஆகம முழுதும்‌ 
தெரிதமிழ்‌ முழுதும்‌ திரைக்கட லொலியென 115 
மருவிய திருமட மணிமண்‌ டபத்தில்‌ 

குலமறை முனிவர்‌ குழாம்புடை நெருங்கப்‌ 

புலீயுரி யாசனம்‌ பொற்புற விருந்து 

“நெஞ்சு னு பத்தி தெறிகொணம்‌ பிக்கை 

வஞ்சக மின்மை வழுத்திய குருவின்‌ 120 
வாய்மை மருமை மனத்தா தரவு 

காய்புல னடக்கல்‌ கமையுட அண்மை 

மெய்ப்பரி சுத்தம்‌ விழுத்தவ முயற்சி 

அத்தகு நன்றி யறிதல்‌ பலகால்‌ 


௪௰ 


தத்துவ ஞான சாத்திரம்‌ கேட்கையென்‌ 
மித்தகை யிலக்நணம்‌ இரசைந்தமா னாக்நரும்‌ 
காகச்‌ சரிதை யாதிநாற்‌ பாதமும்‌ 

போதித்‌ தருளும்‌ புலமையின்‌ தலைமையும்‌ 
தவமறைந்‌ தல்லவை தான்ரெய்‌ யாமையும்‌ 
அவத்தைசெய்‌ மந்திர வாத வினோதக்‌ 
கரியைக ளின்மையும்‌ ளெர்புல னடக்க னும்‌ 
அறுபகை தடிந்த ஆற்றலும்‌ அமைவும்‌ 
இறலருந்‌ தாமதம்‌ இராசத மின்மையும்‌ 
எல்லோ ரீடத்து மின்பொதுப்‌ பார்வையும்‌ 
பல்சம யத்தினுண்‌ மைப்பய ன.றிகையும்‌ 
மருவுமா ணாக்கர்‌ மனகுண தோடமம்‌ 
கருதுமுன்‌ குறிப்பினில்‌ கண்ணுறக்‌ கரண்கையும்‌ 
சகலசாத்‌ தரத்தின்‌ சந்தேகந்‌ தவிர்க்கையும்‌ 
அகமகிழ்‌ சிவானற்‌ தாநுபூ தியுமென்‌ 
நிவ்வகை யனைத்தும்‌ இயல்பு வுடைத்தாய்த்‌140 
தெய்வத வடிவு சிறந்தன னாகி 

மன்னிய திங்களும்‌ வான்திகழ்‌ நதியும்‌ 
சென்னியின்‌ மருவச்‌ சிவனெனத்‌ தோன்றும்‌ 


130 


135 


துரயகோ புரமும்‌ சுட ரவ னிரதப்‌ 
பாய்பரி மிடறப்‌ பயில் இரு மதிலும்‌ 
மஞ்சு துஞ்சிய மாடமா ளிகையும்‌ 
விஞ்சிய வளம்பல விளங்குதல்‌ நோக்கிச்‌ 
சூழிவெண்‌ களிற்றோன்‌ தொல்பதி வெறுக்கும்‌ 
வீழியம்‌ பதியின்‌ மெய்த்தவங்‌ கைவரு 

காழி ஞானக்‌ கவுணியன்‌ போலச்‌ 

சைவ நன்னெறி தான்தழை வித்துப்‌ 

பரவிய சைவ பரிபால னென்றும்‌ 

உரைதரு சிவாக்கிர யோகி யென்றும்‌ 
திரந்தரு கருணைச்‌ சிவக்கொழுந்‌ தென்றும்‌ 


145 


150 


௪௧ 


வரம்பின்‌ மாதவர்‌ வழுத்தும்‌ 155 
பரம்பரை நாமம்‌ படைத்ததே சிகனே. 


[இஃது உரையாசிரியர்‌ மாணவர்‌ ஸ்ரீ நந இ சிவாக்‌ 
இரயோஇகள்‌ அருளிசசெய்தது.] ப 


உரையாசிரியர்‌ அருளிச்செய்த 
விநாயகர்‌ துதி 


திருமகளுங்‌ கலைமகளுஞ்‌ சேவித்‌ தேத்தும்‌ 
சிவகாம சுந்தரியுஞ்‌ சிவனு மீன்ற 

குருமணியாங்‌ குமரனுக்கு மூத்தோன்‌ பாதம்‌ 
கொண்டெனது புந்தியினிற்‌ கூறு கின்றேன்‌ 

அருமறையும்‌ சைவநெறி அனைத்தும்‌ தேர்ந்தே 
அருண ந்தி தேவனார்‌ அருளிச்‌ செய்த 

கரு நிகரும்‌ சிவஞான சித்தி யுண்மை 
தரும்பொருளைக்‌ குருவருளென்‌ தலைமேற்‌ 

[கொண்டே. 


அவையடக்கம்‌ 


அருமறையா திகளனைத்தும்‌ ஐம்பத்‌ தொன்றும்‌ 
அக்கரத்து ளடங்கியவா ராம தென்னத்‌ 
தருவிதையு ளடங்கியதோர்‌ தன்மை யென்னச்‌ 
சாற்றுசிவா கமப்பொருள்கள்‌ தன்னை யெல்லாம்‌ 
திருமுனிவர்‌ சிவஞான சித்தி யென்றே 
செப்பினரிங்‌ கிதற்குரை நீ செய்க வென்றெங 
குருசரணர்‌ அருள்புரிதல்‌ மறுக்க வஞ்சிக்‌ 
கூறுமுரை குணமெனவே கொள்வர்‌ நல்லோர்‌. 


௪௬ 


! 


௬ சீர த ப்‌ 7௯ 
டத அபி . Ai, ்‌ 
உ ரர TF - ப க ல்‌ ae 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ திருவாவடுதுறை ஆதீனம்‌ 
இருபத்தொன்றாவது குருமகாசக்கிதானம்‌ 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ சுப்பிரமணியதேசிக பரமாசாரிய சுவாமிகள்‌ 


உ 
சிவமயம்‌ 


திருச்சிற்றம்பலம்‌ 
சிவஞான சித்கயொர்‌ சுபக்கம்‌ 
ஞு ஜ்‌ 
ஸ்ரீ சவாக்‌கரயோகீகள்‌ உரையுடன்‌ 


வரலாறு 


உலகங்களுக்கு நடுவாய்‌ இலக்ஷம்‌ யோசனை உன்‌ 
ன கமும்‌ முப்பத்‌திராயிரம்‌ யோசனை விஸ்‌ இீரணமும்‌ 
உடைத்தாய்‌, பசும்பொன்‌ கிறமாயிருக்கும்‌ மகாமேரு 
வின்‌ உச்சியின்‌ நடுவே சோதி சிகரம்‌ என்னும்‌ 
பெயரையுடை,த்தாய்‌, இருபதினாயிரம்‌ யோசனை உண்‌ 
ன கத்கையும்‌ விஸ்‌, ரண த்தையும்‌ உடைத்தாய்‌, இர 
௪அம்போலும்‌ படிகம்போலும்‌ கிர்மலகைையாயிருக்கிற 
மகா கைலாசத்தின்‌ நடுவே, சத்த மாயா ஸ்வரூப 
மாகிய வடவிருட்ச மூல,த்‌இலே, சுத்தீ வித்தியா மய 
மான மந்திர சம்ஹாசன த்தின்மிது பக்குவான்மாகக 
ளுடைய பாச சங்கார நிமித்தமாக தக்ஷிணாபிமுகமாக 
எழுந்கருளியிரும்த ஸ்ரீகண்ட பரமேசுவரனை; பிரம 
விஷ்ணு இம்‌ திரா இ தேவர்களும்‌ சர்வரிஷிகணங்களும்‌ 
சேவித்திருக்க, பரம கிருபாளுவான ஸ்ரீ நந்இகேசுர 
நாயனார்‌ ஸ்வாமியைப்‌ பிரத௯திணத்தரயம்‌ பண்ணித்‌ 
துவா கசவாரம்‌ சாஷ்டாங்கமாக ஈமஸ்கரிததுக ௧௫ 
தாஞ்சலிபுடராட; சுவாமி! சர்வாறுக்ரெகாா த தமாகத 
தக்ஷினணாமூர்‌,த்‌தமாய்‌ சாஸ்‌,திர வியாக்கியான முததிரா . 
சதமாக அடியேங்களுக்குச்‌ சேவை பிரசாத தீததால்‌ 


2 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


கருதார்‌தீதரானோம்‌. சிருஷ்டி. காலத்திலே சுவாமி 
அஅுக்ரெகம்பண்ணிய வேதாகமங்கள்‌ வெகு விஸ்தார 
மாகையால்‌, அவையெல்லாம்‌ ஓதியுணரும்‌ சத்தியில்‌ 
லாமையால்‌, சமுத்திர கலச நியாயமாக அவரவர்கள்‌ 
அறிந்த மாகஇரங்கொண்டு பூர்வபஃஷமும்‌ த தாந்‌ 
கமுமாக அநமேக சாஸ்திரங்கள்‌ பண்ணினார்கள்‌. 
அனால்‌ சமயங்களும்‌ அநமேகமாயிற்று. அச்சக 
கங்களெல்லாம்‌ கிவிர்‌த்தியாகிப்‌ பரம பிர்யோசனபயா 
யெ மோதைத்கை அடைவதற்குச சங்கிரகமாக உப 
சேசிக்கவேண்டுமென்று விண்ணப்பம்செய்‌,த பிரசனை 
யாவன ஃ 7 


1. சகத்தானது அகாதயோ? _ஆதியோ? 
2. சகத்து சுவாபிகமோ? ஏதுவள்ள தா! 


2. ஏதுவானது, கால கன்மாதி மாத்‌. இர? 
சேதன ஏதுவோ? 


4. சேதனன் தான்‌, சமுசாரியோ? குக்கற்கற 


பாந்‌.த முததனோ? அகா தமுததனோ? 
த, அகாதுமுக்கன்‌ தான்‌, அமரேகனோ? ஏகனேோ? 
6. அவன்‌ தனக்கு.ததான்‌ இலட்சணம்‌ ஏது? 
ப 7. அந்தக்‌ கார்கி சாவினுடைய சத்பாவ,கதுலே 
. பிரமாணம்‌ எது! 
8. அவன்‌ நாமம்‌ எ 


9. அப்படி ஒருவன... ௪, இக துள்ள அளவில்‌, 
சகத்து நிருபாதானமோ?: சோபாதானமோ? சூனி 


ஐ யோபா,தானமோ?ி பரமாணுபாதானமோ! பிரதா 


விநாயகர்‌ துதி 8 


னோபாதானமோ? கேவலம்‌ பிரமோபாதானமோ? 
கேவலம்‌ மாயோபாதானமோ? ஈசுவரச,த்‌தி அதட்‌ 
டத மாயோபாதானமோ? 


10. சகத்துற்பத்து, சங்காகரூபமோ? ஆரம்ப 
ரூபமோ? விவர்‌ த. தரூபமோ? பரிணாமரூபமோ? காரண 
சமூகரூபமோ? விருத இரூபமோ? 


11. ஈசுவரன்‌ சகதசிருஷ்டியைப்பண்ணுகிறது, 
கன்மகிராபேக்ஷையோ? கன்மசாபேஷையோ? 


12. இரு த்இயம்பண்ணுவது, லீலையோ? பிரயோ 
சன த்தை உத்தேகசித்தோ? 


18. உத்தேசம்‌, ஸ்வப்பிரயோசனமோ? பரப்‌ 
பிரயோசனமோ? 


14. இருத்தஇயங்கள்‌ பண்ணுமிடதீது, கரண 
நிராபேகைையோ? கரண சாபேக்ஷையோ? 


75. கரணம்தான்‌, தேகவியாபாரமோ? பஞ்சேம்‌ 
இரியங்களோ? அந்தக்கரணங்களோ? விந்துவோ? 
சக இயோ? 


16. ச.த்‌இயர்கல்‌, அமந்தச்ச தீதி அனேகையோ? 
ஏகையோ? சிவனுக்குச்‌ சம்யுக்தையோ? சமவே 
கையோ? சடரூபையோ? சி த்ரூபையோ? 


17. சிவனுக்குப்‌ பின்ன லகஷண லகதியமான 
ஜீவன்‌, சூனியமோ? தேகமோ? இற்‌. இரிய சமஷ்டியோ?! 
பிராணவாயுவோ? அந்தக்கரண வர்க்கமோ? ஆலய 
விஞ்ஞானமோ? இவையிற்றுக்கு அந்கியமோ? 

[ 


4 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


18. அரம்கியமாகில்‌, சடமோ? சித்தோ? அகர்த்‌ 
தாவோ?! காக தாவோ? அணுவோ? மத்திய பரிமா 
ணமோ? விபுவோ? 


19. ஆன்மா, ஏகனோ? அ௮னேகனோசி கிஞ்சிக 
ஞனோ? சர்வகஞ்னோ? அவஸ்தா பஞ்சகோற்பததி 
ஞானாபாவமோ? மிததியஞானமோ? அதனுடைய 
வாசனையோ! அகிர்வசந்கியாவி ததயோ? ஆணவ 
மலமோ? 


20. அம்‌,த ஆணவமலம்‌, அத்‌, திரவியரூபமோ? 
இரவியரூபமோ? 

21. இரவியரூபமாகில்‌, ஜந்கியமோ!? அலம்‌ 
கியமோ? 

22. இந்த மல,த்திற்கும்‌ ஆன்மாவிற்கும்‌ சம்பந்‌ 
கம்‌, சமவாயமோ? சையோகமோ? (சையோகம்‌ - சம 
யோகம்‌). 

28. இந்த மலம்‌, பிரதி புருஷ பின்னமோ? சாவ 
வ சாதாரணமோ? விசித்துரசக்து உடையதோ? 
விசித்திர சக்‌தி இல்லா ததோ? அமி,த்தியமோ? கித்‌ 
,தியமோ? 

24. இந்த மலத்ையுடைய ஜீவன்‌, சுவதந்‌ 
திரனோ!) பாதந்தினோ? 

95. பரதந்தினாகில்‌ கன்‌ நிர்வாகமாயிருக்கிற 
ஈசுவர வியாபாரமானது, கரணாஇரூபமோ? சந்நிதி 
மாகுதஇரமோ? 


26. சந்கிதியாவ து, சமீபமாயிருககையோ? சத்தி 
சமீபமோ? காரியோன்முக்யெ விட்ட சக்தியோ? 


விநாயகர்‌ துதி ட, 


27. இப்படிச்‌ சந்கிஇமாத்‌இரது.தஇலே ஆன்மாக 
காப்‌ பிரேரிக்கற ஈசுவரன்‌, பிரமாண விருத்தப்‌ 
பிரகாசியனோ? ஞானசொரூபனோ? சர்வப்‌ பிரகார,க 
இனாலும்‌ அதிருயெனோ? சொரூபஞானப்பிரகாசனோ? 
ஞானஸ்வரூபமா த. இரமோ?! ஞானானந்த ஸ்வரூபியோ? 
விரு,த்‌,தி ஞானப்பிரகாசியனோ? ஆன்மஸ்வரூப ஞானப்‌ 
பிரகாசியனோ? 


28. அந்த ஈசுவர சத்பாவத்‌ இலே, ஆகமம்‌ பிர 
மரணமோ? ஆகமமும்‌ பாரிசேஷமும்‌ பிரமாணமோ? 


29. இந்தப்‌ பிரமாணததினுடைய பிரமாண்‌ 
-ணியமானது, பரதோவா? ஸ்வதோவா? 


30. இந்தப்‌ பதிக்கு அந்கியமாகச்‌ சொல்லப்‌ 
பட்ட பசுவிற்கும்‌ பாசத இற்கும்‌ இலக்ஷணம்‌ ஏது? 

81. இந்தப்‌ பசுக்களுக்கு மோட்சக்இலே சாதன 
மில்லையோ? உண்டோ? 


82. அதுதான்‌, கன்மமே சாகனமோ? ஞான 
கன்ம சமுச்சயம்‌ சாதனமோ? கன்ம ஏதுவான ஞான 
சாதனமோ? 


88. ஞானமும்‌ கன்மமும்‌, சுவதக்திர சா தனமோ? 
அங்காங்கபொவ சாதனமோ?! 

84, கன்ம ஞான, த்திற்கு ஜன்னிய பாதீதியோப 
காரகமோ? ஆசாதுபகாரமோ? | 

26. அந்த ஞானம்‌, சிவஜீவர்களுக்குப்‌ பேத 
விஷய ஞானமோ? அபேத விஷய ஞானமோ? பேதா 
பேத விஷய ஞானமோ? தா.தா.தமக ஸ்வரூபமோ? 


6: சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


26. இந்த ஞானத்திற்கு ஏதுவான சைவாக 
மததிற்கு அதிகாரி தரைவாணிகரோ? பார்குத்தி 
தீ துவிஜபந்துக்களோ.? சாதுர்‌ வர்ண.,த்தினவர்‌ 
களுமோ? 

97. அகமாதிகாரிகள்‌, கேவலம்‌ நாலு வர்ணத 
தஇனவாகளுமோ? சம்ஸ்கார விசிஷ்டரோ? 

38. அந்த சம்ஸ்காரந்தான்‌, ஸ்மார்த்தமோ? 
சைவமோ? 

29. சைவந்தான, சமய விசேடமோ? நிர்வாண 


தீட்சையோ? 

40. நிர்வாண இட்சையிலே) வாணமாத்திரத 
திலே அதிகாரியோ? முமூட்சுவோ? 

41. அமத முமூட்சுவின்‌ இலட்சணம்‌ ஏது? 

42. திட்சையைப்பண்ணும்‌ ஆசாரியன்‌ இலட்‌ 
சணம்‌ ஏது? 

43. அம்த ஆசாரியன்‌ கான்‌, சவன்மு,கு,கனோ? 
சிவனோ? 

44. இதட்சையிலே சோதிக்கப்படும்‌ மந்திர - பத - 
வன்ன - புவன - தத்துவ - கலை என்னும்‌ அவைக 
ளுடைய சொரூபம்‌ ஏது? 

45. இந்த ௮திதுவாவைச்‌ சோதிக்கும்‌ அடைவு 
எத 

46. இட்சாநந்தரம்‌, பரமமுத்தனோ? சீவனமுத த 
வியவதானம்‌ உண்டோ? 


விநாயகர்‌ துதி 7 


47.  வென்முத்தர்க்கு, இஞ்சிஞ்ஞதீதுவ கருத 
இயம்‌ உண்டோ? இல்லையோ? 


49. வன்று,க்‌இ அவத்தையில்‌, ஆகாமியம்‌ 
ஏறுமோ? எருதோ? 


49. ஏரறாகுகுற்கு உபாயம்‌ ஏது? 


50. முத்தியானதுகான, ேதகவிநாசமோ? பிர 
இருது புருஷ விவேக தீதைப்பண்ணிப பிரஇரு இக்குப்‌ 
புறம்பாய்ப்‌ புருஷமா த்‌ திரமாய இருக்கையோ? ஞான 
சத்தி விச்சே தமோ? ஆ,.தியந்திக துக்கவிச்சே தமோ?! 
உலோகாக்கிர த்தை அடைவதோ? நித்தியமான 
ரூபத்3ைப்‌ பெறுவதோ! அணுமா தியைப்‌ பெறு 
வதோ? கணாஇபக்தியமோ? பாடாண வஸ்‌. ததமோ? 
அநிர்வசந்கியவித்‌இயா நிவிர்‌ தீ தியோ? சிவசாயு௪சி 


யமேோ? 


51. அந்தச்‌ சிவசாயுச்சியந்தான்‌ சிவகுண சங்கி 
ராந்‌தியோ? சமுத்பத தியோ! வெசமாவேசமோ? ஆன்‌ 
மாவிலே தனக்குள்ள சர்வஞ்ஞக்துவா,தி அபிவிய, த 
இயாய சிவசமமாயிருப்பதோ? அகண்டாகார சசசிதா 
னந்தாத்வய சிவாநந்நியாநுபவ ஆகம சாக்ஷா தக்கா 
ரமோ? என்னும்‌ இத்தியாதி சந்தேகங்களெல்லாம்‌ 
நிவிர்‌.த்‌தியாம்படிக்கு அறுக்ரெகம்‌ பண்ணவேணும்‌ 


க 


என்று விஞ்ஞாபனம்பண்ண) 


பூரீ தக்ஷிணாமூர்‌ து. இபகவான்‌ சந்தோஷித்து, நந்தி 
கேசுவரபகவான்‌ சரசிலே ஸ்ரீ அத்த த்தை வைத்து, 
நீர்‌ பண்ணின பிரச்சனை உலோகாறுக்கரகமாச்சுது, 
இங்ஙனம்‌ ஒருவர்க்கும்‌ பிரச்சினை பண்ணக்கூடாது. 


8 சிவஞானத்‌இயார்‌ சுபக்கம்‌ 


சிருட்டி காலத்திலே பரமசிவம்‌ சதாசிவசறர்‌ த்‌ இயை 
அ.திஷடி தது, மாகெளகப்‌ பிரகாரம்‌ என்றும்‌ பிரதி 
சம்ஹிதாப்‌ பிரகாரம்‌ என்றும்‌ இருவகை த்தாய்ப்‌ 
பிரணவா த சிவர்கள்‌ பத்துப்பேருக்கும்‌, அகா தரு இ 
ராதியான உருத்திரர்‌ பதினேட்டுப்‌ பேருக்கும்‌ ஆக 
இருபக்தெட்டுப்‌ பேருக்கும்‌ காமிகாஇ வாதுளாந்த 
மான ஆகமம்‌ இருபதே தட்டையும்‌ அருளினால்‌ ௮.நுக 
கிரகம்‌ பண்ணினார்‌. 


இந்த இருபத்தெட்டு ஆகமங்களையும்‌ மாகெள 
கப்‌ பிரகாரமாக அனமந்‌தேசுவரதேவருக்கு அறுக 
கிரகம்பண்ண, அந்தப்‌ பிரகாரமே அனம்பேசுவர 
தேவர்‌ நமக்கு அருக்ரெகம்பண்ணினார்‌. அதிலே 
இரெளரவாகமத்திலே பாசவிமோசன படலததிலே 
அஅட்டுப்‌ சந்தசாக துவாதச குதீதிரம்‌ சாவாகம்‌ 
சாரமாயிருக்கும்‌; அதை உமக்கு உபதேசம்‌ பண்ணு 
கிரோம்‌, அதைத்‌ தேவ முனிகணங்களிட திலே பகீ 
குவமறிந்து நீரும்‌ போதியும்‌ என்று, 

“ஸ்ரீபும்‌ ஈபுஞ்சகா இத்வா?? இத்யா,த்‌துவா அச சூகி 
தரத்தையும்‌ அதனுடைய அர்‌, த்த. த்தையும்‌ அக 
கரகம்பண்ண, அந்த ஈந்‌திகேசுவர பகவான்‌ சனற்‌ 
குமார மகாருஷிக்கு அநுக்ரெகம்பண்ண, அவர்‌ ௪ 
இயஞான தரிசினிக்கு அஅக்ரெகம்பண்ண, அவா 
பரஞ்சோதி மகாமுனிக்கு அநுக்கிரகம்பண்ண, அவர்‌ 
கிருபாவச,தஇனாலே இத்தேச,த்தெழுந்‌தறானித இரு 
வெண்ணெய்நல்லூரிலே சாம்சிக்கராக அவகரிக 
இருக்கும்‌ மெய்கண்டதேவ சிவாசாரியரை இந்தச்‌ 
வெஞானபோ தத்தை மொழிபெயர்‌ ததுத்‌ கமிழாகச 
செய்து பக்குவான்மாக்களுக்கு உபகேசியும்‌ என்று 


விநாயகர்‌ ததி 9 


அருக ரெகம்பண்ண, அவ்வாறே மொழிபெயர்‌ தது 
முன்னூற்‌ பெயராகவே உரைத்துக்‌ தம்முடைய சிஷ்‌ 
யர்கள்‌ நாற்பத்தொன்பது பேருக்கும்‌ அதுக்கிரகித 
துக்‌ தம்முடைய பிரதான சிஷ்யராகிய அருணந்தி 
கவ சிவாசாரியரை இதை விஸ்‌ தரித்து ஒரு கிரந்தம்‌ 
செய்யும்படி ஆக்ஞாபிகக; அவரும்‌ சகல வேதாகம 
புசமாண இதிகாச யதாவகுதாக அறிந்து உலோகாதுக்‌ 
ரெகார்‌த்தமாகச்‌ சிவஞானம்‌ இித்திக்கும்‌ பொருட்‌ 
டாகப்‌ பண்ணின தாகையால்‌ சிவஞானசித்தி என்று 
காமமாகப்‌ பூர்வபக்ஷ இத்தாந்தததுடனே பிரமாண க 
இரயங்களினுடைய இலகணங்களையும்‌, பிரமேயத்‌ 
இரயமாகய பதி பசு பாசத இதனுடைய உத்தேச லட்‌ 
சண பரிட்சைகளையும்‌, சரியா கிரியா யோக ஞான 
மென்னும்‌ சாதன சதுஷ்டய த்தையும்‌, சாலோக்கிய 
சாமீப்பிய சாரூப்பிய சாயுச்சியமென்னும்‌ ௪ துர்விக 
இரம மு.த்‌இயையும்‌, வன்மு,த்‌இ பரமு,த்‌.இ லட்சண 
கையும்‌ இத்தியாதியான உண்மைகளையெல்லாம்‌ 
விளங்க அருளிச்செய்தார்‌. 


இதன்‌ பொருளை அளப்பரிதாயினும்‌ எனனு 
டைய குருசரணா நியோடிக்கையினாலே குருவாகயெ 
லங்க பயதகுஇனாலே சமுத,திரகலச நியாயமாக கான்‌ 
அறிம்தளவு உரையிடுகன்றேன்‌. இதைப்‌ பெரியோர்‌ 
கள்‌ கோகூப்‌ பிழை,இர்‌,த்‌.தருளுவர்‌. 


விநாயகர்‌ துதி 
ஒருகோட்டன்‌ இருசெவியன்‌ மும்மதத்தன்‌ 
நால்வாயைங்‌ கரத்தன்‌' ஆறு 
தருகோட்டம்‌ பிறையிதழித்‌ தாழ்சடையான்‌ 
தருமொருவா ரணத்தின்‌ தாள்கள்‌ 


10 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌. 


உருகோட்டன்‌ பொடும்வணங்கு யோவாதே 
இரவுபகல்‌ உணர்வோர்‌ சிந்தைத்‌ 

திருகோட்டும்‌ அயன்‌ நீருமால்‌ செல்வ ரூமோன்‌ 
ரோவென்னச்‌ செய்யுந்‌ தேவே. 1: 


மேல்‌ இந்தச்‌ சாஸ்திரத்தில்‌ ஆதியிலே நிர்விக்ன 
பரிசமாப்தியின்பொருட்டும்‌, சிஷ்ய சந்தான அபி. 
விர்த்தியின்பொருட்டும்‌, இந்தச்‌ சாஸ்திரம்‌ லோகத்‌ : 
திலே பிரகாசிக்கையின்‌ பொருட்டும்‌, ஆதியிலே 
அருணத்திதேவ சிவாசாரியர்‌ பண்ணின விநாயக 


ஸ்துதி, 


இதன்‌ பொருள்‌ : கங்கையையும்‌ வளைந்த பிறை 
யையும்‌ கொன்றை மாலையையும்‌ தரித்த நெடிய சடை 
யையுடைய பரமேசுவரனுடைய அருளினாலே தரப்‌ 
பட்டு ஒரு கொம்பையும்‌ இரண்டு செவியையும்‌ இச்சா 
ஞானக்‌ கிரியை என்னும்‌ மூன்று மதத்தையும்‌ நான்ற 
வாயினையும்‌ ஐந்து கரங்களையும்‌ உடையராய்‌, யாணை 
யபோன்ற திருமுகத்தராய்‌, தமக்கு ஒரு நாயகனில்லாமை 
யால்‌ விநாயகன்‌ என்னும்‌ திருநாமத்தையுடையராய்‌, ; 
ஓப்பற்றவருடைய பாதாரவிந்தங்களிலே கரைந்த :! 
பத்தியுடனே இரவு பகல்‌ இடையறாமல்‌ தியானிப்போ 
ருடைய திருக்காகிய அஞ்ஞானத்தை ஓழித்துப்‌ பரமப்‌ 
பிரயோசனமாகிய மோக்ஷித்தையும்‌, பிரம விஷ்ணுக்கள்‌ | 
செல்வமும்‌ சிறிதென்னும்படிக்கு அவா ந்தரப்பிரயோச ! 
னமாகிய போகத்தையும்‌ கொடுப்பவராகையால்‌ அது. 
தேவனே இந்நூலுக்குக்‌ காப்பு. 


மங்கலவாழ்த்து . 
சிவபெருமான்‌ 


ஆிநடு வத்தமிலா வளவில்‌ சோதி 
அருண்ஞான மூர்த்தியா யகில மீன்ற 
மாதினை ய மொருபாகத்‌ தடக்கி வானோர்‌ 
மகுட ளாமணியாய்‌ வையம்‌ போற்றப்‌ 
பா நிமறி யணிபவளச்‌ சடைகள்‌ தாழப்‌ 
படரொளியம்‌ பலத்தாடும்‌ பரனர்‌ பாதத்‌ 
தாதுமலி காமரைகள்‌ சிரத்தே வைத்துத்‌ 
தளராத பேரன்பு வளரா நிற்பாம்‌. 1 


மேல்‌ இந்தச்‌ சாஸ்திரத்தில்‌ பிரதிபா த்யரான 
சிவனை ஸ்வரூப தடஸ்தம்‌ என்னும்‌ இரண்டுலக்ஷணங்‌ 
களினாலும்‌ தோத்திரம்‌ பண்ணுகின்றது. 


இஃள்‌: ஆதி நடு அந்தம்‌ இலா அளவு இல்‌ 
சோதி . உற்பத்தி திதி நாசமின்றிக்‌ காலதேச வஸ்துக்‌ 
களினாலே அபரிச்சின்னமாய்‌ ஒன்றாய்‌ சுத்தமாய்‌ விபு 
வாய்‌ ஸ்வயம்பிரகாச ஞானான ந்தஸ்வரூபமாய்‌ ஸ்வா 
னுபவைகவேத்தியமான பரமசிவம்‌; 


ஓக வீரெ:- ௫௨)ஐ தப 9890 வரி 


உண 02௯௦ ஹுக்ஷவாவா உநாயவைெ 


ய௦| ஷாவவெகு.ம£ ்‌ )2ஜம௦யரிவ அகர ஹா ஐ. தி, 


இது ஸ்வரூப லக்ஷணம்‌.। 


மேல்‌ தடத்தலக்ஷணம்‌ : 


'வ8ஹா.த) ி௦ம௦ ஐ._தி, 


14 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சத்தர்‌ உத்தியுத்தர்‌ பிரவிருத்தர்‌ என்று மூன்று 
விதம்‌. இவ்வர்று பஹஃவிதமாகில்‌ அநேகேசுவரத்‌ 
துவமாம்‌ என்னில்‌ ? சத்திப்பிரவிருத்தி பேதத்தினாலே 
பேதம்‌ உபசாரமாகச்‌ சொன்னதன்‌ றி வஸ்துபேதம்‌ 
இல்லை. 
ச ௧௨௩௯௦ :- கொக) கவ அப க.க-பாகி 
பஷ! பாக கவரி கெட பஹ 


ஹெரவவாற_த ஐ தி, 


அருள்‌ ஞான மூர்த்தி ஆய்‌ - அப்படிப்பட்ட சிவன்‌ 
ஆன்மாக்களை அனுக்கிரகிக்கவேணும்‌ எனும்‌ கிருபை 
யினாலே பஞ்சசத்திகளுக்குள்‌ ஞானசத்தி மூர்த்திமானா 
கிச்‌ சத்தார்‌ என்னும்‌ நாமத்தை உடையராய்‌ ரூபமாய்‌ 
ஞானப்பிரகாசராய்‌ இருப்பர்‌; 


_தஒ-௦௯௦ வீறெ :- ஜிவகிஸ௦ ஹுஎமணா௰ 


அகிலம்‌ ஈன்ற மாதினையும்‌ ஒருபாகத்து அடக்கி - 
விசுவத்திற்கு அபின்ன நிமித்த உபாதானமாகிய 
தனது சமவாய ஆதிசத்தி வாமபாகமும்‌ தான்‌ தக்ஷிண 
பாகமுமாக இந்திர தனுசுபோல நீலமும்‌ பொன்மையு 
மாகி, ஒரு முதலிலே இருவகை நிறமுமாகி, ஞானக்‌ 
கிரியா சமமாய்‌, அகளமாகிய பரையாதி சத்திகள்‌ சகள 
மாகிய சுத்தமாயையிலே தருப்பணத்தில்‌ பிரதிபிம்பம்‌ 
போலே பொருந்துகையால்‌ சகளாகளமாகி, மாயா 
தீதமாய்‌, உத்தியுத்தர்‌ என்றும்‌ சதாசிவர்‌ என்றும்‌ 
பரியாய நாமத்தையுடையராய்ச்‌ சுத்தமாயா கிருத்தியத்‌ 
தைப்‌ பண்ணுவர்‌. இவருக்குத்‌ திருமேனி பஞ்ச சத்தி 
களுடைய பதத்தில்‌ ஒரு அம்சமாக நிஷ்களமாகிய சிவ 


மங்கலவாழ்த்து 18 
சாதாக்கியம்‌ அமூர்த்திசாதாக்கியம்‌ மூர்த்திசாதாக்கி 
யம்‌ கர்த்திருசாதாக்கியம்‌ கர்மசாதாக்கியம்‌ உண்டாம்‌; 
அது நிஷ்களம்‌. சகளம்‌: விந்துவிலே நின்றும்‌ ஈசா 
னன்‌ ஈசுவரன்‌ பிரமன்‌ சிவன்‌ சதாசிவன்‌ என்னும்‌ 
சகளமூர்த்திகள்‌ உண்டாம்‌. இந்த இரண்டு வகை 
நிஷ்கள சகளத்‌ திருமேனியிலே சிவனது சுத்தமாயா 
ஸ்தூல கிருத்தியத்தைப்‌ பண்ணுவர்‌. சுத்தமாயையில்‌ 
சூக்குமகிருத்தியத்தைச்‌ சத்தர்‌ பண்ணுவர்‌ என அறிக. 


௨-௦௧௦ வா குஸெ :- ஹவளுூு ஹு விராட; 

ண 80 கிஸ்ரா வெய்‌ ௪ | மகிஷஸடஹஸலஹாவெ 
ஹ சு க 

ற அஹா சஹ மிஷ்‌ ॥ ஹெளவீய-2௦ _நாஹி 
-க௫ஹெ 8ா௦ஹாஹி ஈுயிறாணிவ | ௨௦ உவா 
உ௫ிவாகாபெ உவடணெவ கிஸிைவ ௯௨ அ! வறா 
பெ போமா௦பொ_ந பபவெஸாலஉாவ  ஹலஹவஃ | சூலி 
பகா ௦பெர_ந ௪3-0 கி_க வ$- உவ | உலா 
பக பமா௦மொடந ஜெ தி உ-௰.கி ரிஹொவ ட 
௦.51 ஜா-நபாகெ உ-பமா௦பெந ௯௧-87 பு) 
ஹலஹவூ |! கி யாப கெ-பா௦மெ_ந ௧8-ஹாஉா ஷு 


௨.௨.7 


ஹலஹவ& | 


வானோர்‌ மகுட. சூடாமணி ஆய்‌ வையம்‌ போற்ற 
பாதி மதி அணி பவளம்‌ சடைகள்‌ தாழ படர்‌ ஒளி 
அம்பலத்து ஆடும்‌ பரனார்‌ பாதம்‌ தாது மலி தாமரை 
கள்‌ சிரத்தே வைத்து தளராத பேர்‌ அன்பு வளரா 
நிற்பாம்‌ - பிரமாதி தேவர்கள்‌ அபிஷேகத்திற்குச்‌ 
சிகாரத்னமாய்‌, சர்வலோகப்‌ பிராணிகளும்‌ தோத்திரம்‌ 
பண்ணும்படிக்குத்‌ தனது இச்சையால்‌ திருமேனியை 


~ 


14 ட்‌ சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ . 


ஆக்கிக்கொண்டு அஷ்டகலாப்‌ பிராசாக ரூபமாகிய 
அர்த்தசந்திரனை அழகு பொருந்தச்‌ சிவந்த திருச்சடா . 
பாரத்திலே தரித்துக்கொண்டு அச்சடைகள்‌ தாழ்ந்து 
தொங்கச்‌ சோம சூரியாக்கினிப்‌ பிரகாசங்கள்‌ மழுங்கும்‌ : 
படிக்கு மிகுத்தப்‌ பிரகாசமாய்‌ வியாபியாயுள்ள சிற்‌ 
சபையிலே பஞ்சகிருத்தியமே நிருத்தமாகப்‌ பண்ணும்‌ 
சிவனது தாது செறிந்த பாதாரவிந்தங்களிலே சிரசி 
னால்‌ வணங்கித்‌ தளர்ச்சியில்லாத மிகுந்த அன்புடனே 
கூடுவோம்‌ என்றவாறு. 

இது பிரவிருத்தரைச்‌ சொன்ன து. 

இதற்கு வேறுவிதமாகப்‌ பொருள்‌ உரைப்பாரும்‌ 
உளர்‌. அது வருமாறு : 


சொரூபம்‌ தடத்தம்‌ என்னும்‌ பரிபூரணம்‌ சத்தர்‌, 
உத்தியுத்தர்‌, பிரவிருத்தர்‌ என்று சொன்ன தன்றி: 
அம்பலத்தாடும்‌ சிவனையே தோத்திரம்‌ பண்ணினதாக 
உரைப்பார்கள்‌?- 


ப - ஆதிநடு...நிற்பாம்‌' என்பது ஆதிமத்தியா ந்த 
ரகிதமாய்‌ அளவிட அரிதாயுள்ள ஓனியானது கிருபை 
அருளுகிற ஞானசத்தியினை வடிவாக உடைத்தாய்‌, 
விசுவத்தைத்‌ தோற்றுவிக்கிற கிரியா சத்தியைத்‌ தன்‌ 
னுடைய பாரிசத்திலேயுடைத்தாய்த்‌ தேவர்களுடைய 
அபிஷேகத்திற்கு இரத்தினமாய்‌ உலகத்தார்‌ தோத்தி 
ரம்‌ பண்ண, அர்த்த சந்திரனைத்‌ தரிக்கப்பட்ட பவளம்‌ 
போன்ற நிறத்தினையுடைய சடைகளைத்‌ தாழவிட்டு, 
ஓனியாக்கப்படா நின்‌ ற அம்பலத்துள்ளே நிருத்தம்‌ 
ப்யிலா நிற்கிற பரமேசுவரனுடைய தாது செறிந்த 
கமலம்போன்ற ஸ்ரீபாதங்களைத்‌ தலைமேற்கொண்டு, 
. தாழ்வுபடாத அன்பினை மிகவும்‌ அவன்‌ பாதத்திலே 
உண்டாக்கா திற்பேம்‌ என்றவாறு. - 


மங்கலவாழ்த்து 15 


திருவம்பலத்து நிருத்தம்‌ பண்ணுகையாவது, 
பூமிக்குச்‌ சுழுமுனை நாடி சிதம்பரம்‌ ஆதலால்‌ அதில்‌ 
ஆடுகை அஜபாஸ்வர இபமாம்‌ இரண்டக்கரமாகிய 
திருவடிகளால்‌ ஆடுவதனால்‌, உலகத்திற்கு உயிருமாய்‌ 
நிற்பனென்பது கருத்து. உயிர்களுக்குப்‌ பலமாயிருப்‌ 
பன்‌ என்பது அஷ்டமூர்த்த வடிவாதலால்‌ * தானாடத்‌ 
தன்‌ தசையாடும்‌ *' என்னும்‌ பழவார்த்தையும்‌ இதனை 
நோக்கி எனக்‌ கொள்க. 


““ தேவர்கள்‌ தானவர்‌ சித்தவித்தி யாதரர்‌ 
மூவர்க ளாதி முப்பத்து மூவர்கள்‌ 
காபதர்‌ சத்தர்‌ சமயம்‌ சராசரம்‌ 
யாவையு மாடிடும்‌ எம்மிறை யாடவே *?? 


46 


கீதீதுவ மாடச்‌ சதாசிவந்‌ தானாடச்‌ 
சித்திக ளாடத்‌ திசைகளு மாடிட 
வைத்த சராசர மாட மறையாட 
அத்தனு மாடினான்‌ ஆனந்தக்‌ கூத்தே ” 


-—தருமக்திரம்‌. திருக்கூத்துத்தரிசனம்‌. 68. 
சிவசத்தி 


*சனரு விச்சையறி வியற்ற லின்பம்‌ 
இலயமொடு போகமதி கார மாகித்‌ 
தேசருவ மருவுருவ முருவ மாகித்‌ 
தேவியுமாய்த்‌ கதேசமொடு செல்வ மாகிப்‌ 
பேசரிய வுயிரையெலாம்‌ பெற்று நோக்கிப்‌ 
பெரும்போக மவையளித்நுப்‌ பிறப்பினை ய மொழித்‌ 
ஆசகவ மடியருளத்‌ தப்பனுட னிருக்கும்‌ [கிட்(டு) 
அன்னையருட்‌ பாதமலர்‌ சென்னி வைப்பாம்‌. 2 


*அச்சட்ட திருமந்திரப்‌ பிரதியில்‌ இப்பாடல்‌ இல்லை. 


12 இவஞானடித்தியார்‌ சுபக்கம்‌ 8 

சத்தர்‌ உத்தியுத்தர்‌ பிரவிருத்தர்‌ என்று மூன்று 
விதம்‌. இவ்வர்று பஹுவிதமாகில்‌ அநேகேசுவரத்‌ 
துவமாம்‌ என்னில்‌ ? சத்திப்பிரவிருத்தி பேதத்தினாலே 
பேதம்‌ உபசாரமாகச்‌ சொன்னதன்றி வஸ்துபேதம்‌ 
இல்லை. 


_தடி௩க௦ :- கொட) தயவு [தழ ௯ காகி 
வியஉஷ த! ரக பூவு ப-தி லெடஜெந லெ ஹ 
ஹெ பரவாத ஐ.கி, 


அருள்‌ ஞான மூர்த்தி ஆய்‌ - அப்படிப்பட்ட சிவன்‌ 
ஆன்மாக்களை அனுக்கிரகிக்கவேணும்‌ எனும்‌ கிருபை 
யினாலே பஞ்சசத்திகளுக்குள்‌ ஞானசத்தி மூர்த்திமானா 
கிச்‌ சத்தர்‌ என்னும்‌ நாமத்தை உடையராய்‌ ரூபமாய்‌ 
ஞானப்பிரகாசராய்‌ இருப்பர்‌; 


௨-௦௯௦ வீரெ:- அிதகிஹ௦ ஹுணா-ஞ 


வஹா.) லிம௦ ஐ..கி, 


அகிலம்‌ ஈன்ற மாதினையும்‌ ஒருபாகத்து அடக்கி - 
விசுவத்திற்கு அபின்ன நிமித்த உபாதானமாகிய 
தனது சமவாய ஆதிசத்தி வாமபாகமும்‌ தான்‌ தக்ஷிண 
பாகமுமாக இந்திர தனுசுபோல நீலமும்‌ பொன்மையு 
மாகி, ஓரு முதலிலே இருவகை நிறமுமாகி, ஞானக்‌ 
கிரியா சமமாய்‌, அகளமாகிய பரையாதி சத்திகள்‌ சகள 
மாகிய சுத்தமாயையிலே தருப்பணத்தில்‌ பிரதிபிம்பம்‌ 
போலே யொருந்துகையால்‌ சகளாகளமாகி, மாயா 
தீதமாய்‌, உத்தியுத்தர்‌ என்றும்‌ சதாசிவர்‌ என்றும்‌ 
பரியாய நாமத்தையுடையராய்ச்‌ சுத்தமாயா கிருத்தியத்‌ 
தைப்‌ பண்ணுவர்‌. இவருக்குத்‌ திருமேனி பஞ்ச சத்தி 
களுடைய பதத்தில்‌ ஒரு அம்சமாக நிஷ்களமாகிய சிவ 


மங்கலவாழ்த்து 18 
சாதாக்கியம்‌ அமூர்த்திசாதாக்கியம்‌ மூர்த்திசாதாக்கி 


யம்‌ கர்த்திருசாதாக்கியம்‌ கர்மசாதாக்கியம்‌ உண்டாம்‌; 
அது நிஷ்களம்‌. சகளம்‌: விந்துவிலே நின்றும்‌ ஈசா 
னன்‌ ஈசுவரன்‌ பிரமன்‌ சிவன்‌ சதாசிவன்‌ என்னும்‌ 
சகளமூர்த்திகள்‌ உண்டாம்‌. இந்த இரண்டு வகை 
நிஷ்கள சகளத்‌ திருமேனியிலே சிவனது சுத்தமாயா 
ஸ்தூல கிருத்தியத்தைப்‌ பண்ணுவர்‌. சுத்தமாயையில்‌ 
சூக்குமகிருத்தியத்தைச்‌ சத்தர்‌ பண்ணுவர்‌ என அறிக. 

௨-௦௧௦ வா_தாஸெ :- வ வு ஹருகி, 
ண 29-5 ஹக்க லய ௯ | மபிஷடஹூலாவெ 


௧ _தஹாசிஹக௨.நிஷஉடி॥ ன்ன நாஹி 


ஜெஹெ தாஹாஹி -ுயிராணிவ | ௨௦௨.வா 


உகிவாகாபெ உஉ-॥ணெஉ._கிஎி௦ வி.சி! வரா 
கஜ 100௦ பொடந ம்ரிவவாஉாவ டு ஹலவஃ | சூகி 
௨40௦ பெ_ந க8-.கி கூ ஹூ உவஃ | உவா 
கெ 1௦ பொத ஜெ.கி ஞி ிஹொவ, 


தெ. | கா நபாகெ ஓ-பபா௦மபெந ௯௧-2 ஹாரா 


ஹஸலவ$ ॥ கியாம கெ பமா௦மொ_ந க2-ஹாஉாவ ரு 


வஸஸவ | 


வானோர்‌ மகுட. சூடாமணி ஆய்‌ வையம்‌ போற்ற 
பாதி மதி அணி பவளம்‌ சடைகள்‌ தாழ படர்‌ ஒளி 
அம்பலத்து ஆடும்‌ பரனார்‌ பாதம்‌ தாது மலி தாமரை 
கள்‌ சிரத்தே வைத்து தளராத பேர்‌ அன்பு வளரா 
நிற்பாம்‌ - பிரமாதி தேவர்கள்‌ அபிஷேகத்திற்குச்‌ 
சிகாரத்னமாய்‌, சர்வலோகப்‌ பிராணிகளும்‌ தோத்திரம்‌ 
பண்ணும்படிக்குத்‌ தனது இச்சையால்‌ திருமேனியை 


~ 


 ஓளியாக்கப்படா நின்ற அம்பலத்துள்ளே நிருத்தம்‌ 


14 . சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ : 


ஆக்கிக்கொண்டு அஷ்டகலாப்‌ பிராசாத ரூபமாகிய : 
அர்த்தசந்திரனை அழகு பொருந்தச்‌ சிவந்த திருச்சடா : 
பாரத்திலே தரித்துக்கொண்டு அச்சடைகள்‌ தாழ்ந்து 
தொங்கச்‌ சோம சூரியாக்கினிப்‌ பிரகாசங்கள்‌ மழுங்கும்‌ . 
படிக்கு மிகுத்தப்‌ பிரகாசமாய்‌ வியாபியாயுள்ள சிற்‌ | 
சபையிலே பஞ்சகிருத்தியமே நிருத்தமாகப்‌ பண்ணும்‌ 
சிவனது தாது செறிந்த பாதாரவிந்தங்களிலே சிரசி 
னால்‌ வணங்கித்‌ தளர்ச்சியில்லாத மிகுந்த அன்புடனே 
கூடுவோம்‌ என்றவாறு. 

இது பிரவிருத்தரைச்‌ சொன்ன து. 

இதற்கு வேறுவிதமாகப்‌ பொருள்‌ உரைப்பாரும்‌ 
உளர்‌. அது வருமாறு : 


சொரூபம்‌ தடத்தம்‌ என்னும்‌ பரிபூரணம்‌ சத்தர்‌, 
உத்தியுத்தர்‌, பிரவிருத்தர்‌ என்று சொன்னததன்றி 
அம்பலத்தாடும்‌ சிவனையே தோத்திரம்‌ பண்ணினதாக 
உரைப்பார்கள்‌ 2- 


 ஆதிநடு...திற்பாம்‌” என்பது ஆதிமத்தியா ந்த 
ரகிதமாய்‌ அளவிட அரிதாயுள்ள ஓளியான து கிருபை 
அருளுகிற ஞானசத்தியின வடிவாக உடைத்தாய்‌, 
விசுவத்தைத்‌ தோற்றுவிக்கிற கிரியா சத்தியைத்‌ தன்‌ 
“னுடைய பாரிசத்திலேயுடைத்தாய்த்‌ தேவர்களுடைய 
அபிஷேகத்திற்கு இரத்தினமாய்‌ உலகத்தார்‌ தோத்தி 
ரம்‌ பண்ண, அர்த்த சந்திரனைத்‌ தரிக்கப்பட்ட பவளம்‌ 
போன்ற நிறத்தினையுடைய சடைகளைத்‌ தாழவிட்டு, 


ப்யிலா நிற்கிற பரமேசுவரனுடைய தாது செறிந்த 
.. 'கமலம்போன்ற ஸ்ரீபாதங்களைத்‌ தலைமேற்கொண்டு, 
. தர்ழ்வுப்டாத அன்பினை மிகவும்‌ அவன்‌ பாதத்திலே 

்‌ உண்டாக்கா நிற்பேம்‌ என்றவாறு. i . 


மங்கலவாழ்த்து 15 


திருவம்பலத்து நிருத்தம்‌ பண்ணுகையாவது, 
பூமிக்குச்‌ சுழுமுனைநாடி சிதம்பரம்‌ ஆதலால்‌ அதில்‌ 
ஆடுகை அஜபாஸ்வர இபமாம்‌ இரண்டக்கரமாகிய 
திருவடிகளால்‌ ஆடுவதனால்‌, உலகத்திற்கு உயிருமாய்‌ 
நிற்பனென்பது கருத்து. உயிர்களுக்குப்‌ பலமாயிருப்‌ 
பன்‌ என்பது அஷ்டமூர்த்த வடிவாதலால்‌ * தானாடத்‌ 
தன்‌ தசையாடும்‌ '' என்னும்‌ பழவார்த்தையும்‌ இதனை 
நோக்கி எனக்‌ கொள்க. 


* தேவர்கள்‌ தானவர்‌ சித்தவித்தி யாதரர்‌ 
முவர்க ளாதி முப்பத்து மூவர்கள்‌ 
தாபதா்‌ சத்தர்‌ சமயம்‌ சராசரம்‌ 
யாவையு மாடிடும்‌ எம்மிறை யாடவே *”* 


** தத்துவ மாடச்‌ சதாசிவந்‌ தானாடச்‌ 
சித்திக ளாடத்‌ திசைகளு மாடிட 
வைத்த சராசர மாட மறையாட 


அத்தனு மாடினான்‌ ஆனந்தக்‌ கூத்தே ” 
--இருமக்திரம்‌. இருக்கூத்துத்தரிசனம்‌, 68, 


சிவசத்தி 
*௪சனரு விச்சையறி வியற்ற லின்பம்‌ 
இலயமொடு போகமதி கார மாகித்‌ 
தேசருவ மருவுருவ முருவ மாகித்‌ 
தேவியுமாய்‌ ந தேசமொடு செல்வ மாகிப்‌ 
பேசரிய வுயிரையெலாம்‌ பெற்று நோக்கிப்‌ 
பெரும்போக மவையளித்துப்‌ பிறப்பினையு மொழித்‌ 
ஆசகனு மடியருளத்‌ தப்பனுட னிருக்கும்‌ [கிட்‌(டு) 
அன்னையருட்‌ பாதமலர்‌ சென்னி வைப்பாம்‌, ஓ 


*அச்சிட்ட திருமந்திரப்‌ பிரதியில்‌ இப்பாடல்‌ இல்லை. 


~ 


16 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌. 


மேல்‌ இந்தச்‌ சிவனுடைய 1 சமவாய சத்திை 
யும்‌ தத்பேதங்களையும்‌ கூறுகின்றது. 

இஃள்‌: ஈசன்‌ அருள்‌ - பரமேசுவரனுக்கு அக்கி 
னிக்கு உஷ்ணம்போல 2அவிநாபாவமாய்‌ இருக்கிற : 
கிருபாசத்தியானது பஞ்ச கிருத்திய நிமித்தமாகக்‌ ' 
கிருத்திய பேதங்களினாலே அஞ்சுபேதம்‌; 

-இஓ-௦௯௦ :- ஊகெவ வஹா தபெொெவீ யாபகி 

நி-8-லூாவரா | ௬வி_நாமாவி_நீ பா௦லொ புர 
ஷசிவவலொூ ஐ_தி॥ 
பரமசிவத்தில்‌ ஆயிரத்தொருகூறு பராசத்தி. 

இன்பம்‌ - ஆன்மாக்களுக்கு விஷய சுகத்தைப்‌ 
பொருத்தும்‌ ஆதிசத்தியானது அந்தப்‌ பராசத்தியில்‌ 
ஆயிரத்தொரு கூறாகத்‌ தோன்றும்‌, இச்சை - சிருஷ்டி 
யாதியைப்‌ பண்ணவேணும்‌ என்னும்‌ இச்சா சத்தியா 
னது அந்த ஆதிசத்தியில்‌ ஆயிரத்தொரு கூறுக்தீ 
தோன்றும்‌, அறிவு - சர்வான்மாக்களுடைய கனமங்‌ 
களையும்‌ அந்தக்‌ கன்மங்களுக்கு ஈடான தனு கரண 
புவன போகங்களையும்‌ உபாதானத்‌ திரயங்களினின்‌ 
றும்‌ உண்டாக்கும்‌ ; அதையும்‌ ஏககாலத்தில்‌ அதா 
வத்தாக அறியும்‌ ஞானசத்தியான த இச்சாசத்தியில்‌ 
ஆயிரத்தொரு கூறாகத்‌ தோன்றும்‌, இயற்றல்‌ - சிருஷ்டி 
யாதி கிருத்தியங்களைப்‌ பண்ணும்‌ கிரியாசத்தியான து 
ஞானசத்தியில்‌ ஆயிரத்தொரு கூறாகத்‌ தோன்றும்‌; 


இது சிவ சிருஷ்டி. இந்தச்‌ சிவசத்திகள்‌ ஐந்தும்‌ 
- நிஷ்கள மே. 


1. சமவாயசத்தி - அபின்னாசத்தி. 2. 
பிரிவில்லாமை. 3. அதர்வத்‌ - உள்ளபடி. 


அவிநாபாவம்‌ - 


மங்கலவாழ்த்து 17 


௨௯௦ வா.தாலெ :- அஜிவெ.க-௦ வ௱ாமாக்ஹ 
ஹஹரா௦ாஉலாய_த | _த அகெஹு ஹஹ ஹரா௦ஸா 
உரகிஸகிஹ2-5 உவா | கஹாய்கெ ஹஹஹ ராபா கி 
வாராகிவ8-௦ ஒவ வ த கெஹ ஹஹஹரா௦ பபா 
க7-நஸகிவ£-5 ௨௮௨0 | சவமாமாக ஹஹஹரா௦ மாக 
கி,யாஸாகிஹ2-௦ இவ? |! ஹூதாவவெ பாக்ய உன 
கிஷ கெ ரசீ.தி_1 தா$ | ப்மிவ ஹா ஷி ரிய௦வெொ 
கெ உ.கி, 


இவ்வாறு பஞ்சசத்திகளும்‌ ஒன்றுக்கொன்று சகஸ்‌ 
ராம்சமென்று கிருத்திய 1 தாரதம்மிதையினாலே சொன்‌ 
னதன்றிப்‌ 3பரிச்சின்னமாகச்‌ சொன்னதல்ல என 
அறிக. இப்படித்‌ தோன்றின பஞ்ச சத்திகளிலே பரா 
சத்தியானது பக்குவமலராகிய ஆன்மாக்களை அனுக்‌ 
கிரகிக்கும்‌. ஆதிசத்தியானது ஆணவமலம்‌ பக்குவமாம்‌ 
படிக்குச்‌ செலுத்தும்‌. 


இலயமொடு போகம்‌ அதிகாரம்‌ ஆகி தேசு அரு 
வம்‌ அருவுருவம்‌ உருவம்‌ ஆகி - ஞானசத்தியான து 
சத்தற்கு ஞானப்பிரகாசமாகிச்‌ சர்ம சட்சுராதி அக்கி 
ராகியமான தேஜோரூபமாம்‌. இந்தப்‌ பஞ்ச சத்திகளி 
னுடைய தசாம்சங்களினாலே சகளாகளமாகிய சதாசிவ 
ரூப்மாம்‌; இவர்‌ உத்தியுத்தர்‌. இவருடைய ௪கள 
ரூபம்‌ பிறகே சொல்லுகிறார்‌. இவ்விடத்திலே நிஷ்கள 
ரூப்த்தைச்‌ சொல்லுகிறார்‌. இவர்‌ சுத்தமாயாகிருத்தியம்‌ 


1. தாரதம்மியம்‌ - ஏற்றக்குறைச்சல்‌. 2. பரிச்சின்னம்‌.. 
கண்டிப்பு. 3. அக்கிராகியம்‌ - திரடக்கப்படாமை. . 


2 


18 | சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ ப 


பண்ணுவர்‌ ; இவருக்கு அந்தச்‌ சத்தியில்லை. பத்தில்‌ 
ஒன்று என்னவே பத்திலொருபங்கு நிஷ்களத்‌ திரு 
மேனியான சாதாக்கியம்‌ என்று அறிக. 


௧௫௦௯௦ தடி ;வ  வறாமகெ மாபெ 
பபிவஹாலஉாவ ஹ௦வ$ | உரமாக 9 ந வசவா பாம -௨ 
ப ஐகபா.ஜிவ உவ டக i AUR ATOG TL ௪௨-ணு 
_த._$சபவ8-உ உவ | ஜூகியமகி2- 0 _த._-கவாட8-2_கடக ஷ்‌ 
_திகீ.கி__த௦1 ம. அரக 0 ப) 2-௭ 

| _திிரிஹொவ) தெ | ஐவரபாகிம4 ஈணகவாவ தஹ 

9D வ்‌ அ & 

நூதிபலொஹ 7 தட ॥ தாச பார பெர 
௯௧-4] ஹஸாஉருஹஸலவ ॥  ஐா.ந௦ ௯௧-0] வூ லாவ 
காா௯௯_ ௧-7 நாடெ.திகீ கிட தட ॥ கியாபாசெட 4௦ 
பெரு கோலா ஸஹ? | கியா கஜ கி ஷி - 
தெூய௦ _தஹாச௯௬02-4_கி_நா 8_த௦ ॥ ஊத வணா_தஆ 


கயா ஹவா ரணசகாரணட | ஹடாமரிவகல௦வெடா 
கரி. கிாஹுவடிமியி.௧௦ உ.கி। 


திரியா சத்தியினாலே சதாசிவத்தில்‌ சகஸ்ராம்‌௯ 
மாகச்‌ சகள மாகிய மகேசுவரரூபமாய்‌ இருபத்தைந்து, 
: ஏக்கிரச பேதமாகிய சுத்தமாயா கிருத்தியத்தைப்‌ பண 
வர்‌. இவர்‌ பிரவிருத்தர்‌; இவருக்கு அநந்தேசுவரம்‌ . 
i என்றும்‌ யெயர்‌. 
_தஒ- 5௦ தடி அ;வ 2 க௧ெ_பாவடிஹஸ்ஹலரா [ஆ] 


5 2 ஹபாவ ததன்‌ ஒவ? | 2ஹெமம௦ஸக௯ஸ விஜ 8 


மங்கலவாழ்த்து 19 
ஹா ஷிஹி_தில.பா_தக8 வனவி௦ப.கிலெடெூந கந 
கி 2வணவி௦ப க! பம லய வவ ப 
தொ.கஷொவிடெசதரலாஎரி.ி॥ | 


தேவியும்‌ ஆய்‌ - சதாசிவாதிமூர்த்திகட்கு மனோன்‌ 
மனியாதி போகசத்திகளுமாய்‌, தேசமொடு செல்வம்‌ 
ஆகி - சிவனுக்கு ஆதார தேக கரண வஸ்திராப்ரண 
ஆயுத ஐசுவரியங்களும்‌ தானேயாகி; 


௨௦௧௦ சாஹவெ- பாகிபமார்‌ ர8யிடெவ_க ்‌ 
ுா_தா ஓா.ந௦கிரயா காண காஹ_நஜாலதிவ Tl 
வெொப௰ய௰_49ய_த_ந சாவாணாகிகக௦கிஞளுய ௨ வி 
கெவிபாபமா௦கஜெளலிபி.தி ॥ 


பேச அரிய உயிரை எலாம்‌ பெற்று நோக்கி 
பெரும்‌ போகம்‌ அவை அளித்து பிறப்பினையும்‌ ஓழித்‌ 
திட்டு ஆசு அகலும்‌ அடியர்‌ உளத்து அப்பனுடன்‌ 
இருக்கும்‌ அன்னை அருள்‌ பாத மலர்‌ சென்னி வைப்‌ 
பாம்‌ - இவ்வளவென்று இலக்கம்‌ சொல்ல அரிதாகிய 
(அதாவது அளவிடப்படாத) ஆன்மாக்களையெல்லாம்‌ 
ஈன்றும்‌ வளர்த்தும்‌ மலபரிபாகத்திலே பேரின்பத்தை 
யும்‌ கொடுத்து மேல்‌ ஜனனம்‌ இல்லாதப்டியும்‌ பண்ணி 
ஆணவாதி குற்றம்‌ நீங்கின ஆன்மாக்களிடத்திலே 
சர்வான்மாக்களுக்கும்‌ பிதாவாகிய சிவத்துடனே பேத 
மறப்‌ பிரகாசித்திருக்கும்‌ லோகமாதாவினுடைய பாதார 
விந்தத்தைத்‌ தலையின்மேற்யாவிப்பாம்‌ என்றவாறு. 


பதியைப்போல்‌ பசுவும்‌ அநாதி; அதற்கு உற்‌ 


பத்தி நாசமும்‌ இல்லை என்று சாஸ்திரங்களிலே 


சொல்ல, இவ்விடத்து ஈசுவரன்‌ ஆன்மாக்களுக்குப்‌ :' 


20 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பிதா என்றும்‌ ஈசுவரியார்‌ மாதா என்றும்‌ சர்வப்‌ 
பிராணிகளையும்‌ பெற்றார்‌ என்றும்‌ சொல்வது வீரோத 
மென்னில்‌, விரோதம்‌ இல்லாதபடி கூறுவாம்‌. ஆன்‌ 
மாக்கள்‌ மகாப்பிரளயகாலத்தில்‌ ஆணவ கேவலமாக 
இருந்தபோது ஞானம்‌ பிரகாசியாதபடியாலே ஆன்மா 
என்பது தன்றில்லை என்பதுபோல நின்றது. அதைச்‌ 
சிருஷ்டிகாலத்திலே * ஈசுவர அவிநாபூதையான சத்தி 
சுத்தாசுத்த மாயைகளிலே தத்ததாகாரமான கலாதீ 
களை உதிப்பித்து, அந்தக்‌ கலாதி கரணங்களினாலே 
ஆணாவமல சத்தியைச்‌ சிறிது நீக்கி, ஆன்மஞானத்‌ 
தைத்‌ தான்‌ பேதமற நின்று பிரகாசிப்பிக்கையால்‌ 
ஈசுவரசத்தி ஆன்மாக்களைப்பெற்றதென்றது. அந்தச்‌ 
சத்தி ஈசுவர அவிநாபூதையின்‌ வேறறவிருக்கையால்‌ 
ஈசுவர நிமித்தகாரணமாகிய பிதா என்றது. ஆணவ 
மலபரிபாகத்திலே ஆன்மாக்களை விஷய சுகங்களான 
சிற்றின்பத்திற்கு ஏதுவாகிய தூல சூக்கும சரீரங்களி 
னின்றும்‌ வாங்கிப்‌ பேரின்ப சொரூபமாகிய சிவனுடன்‌ 
தன்னைப்போல்‌ அவிநாபூதமாக வேற்ற நிற்கப்‌ 
பண்ணி, இவ்வாறு உண்டான ஆன்மாக்களுக்குச்‌ 
சிருஷ்டிகாலத்திலே ஆணவ கேவலத்திலே நின்று 
நீங்கித்‌ தன்னிடத்திலே ஜனிப்பதையும்‌ (பிறப்பினையும்‌ 
என்ற உம்மையால்‌ பிரளயகாலத்தில்‌ ஆணவ கேவல 
மாகையான்‌ மரிப்பதுபோன்றதையும்‌) ஓழித்து, தகை 
யப்படாத பிரகாச ஞானசொருபமாகித்‌ தானும்‌ பரமா 
னந்தசொரூபமாகிய சிவமும்‌ தகைவற்று ஞாதிருசொரூ 
பமான ஆன்மாக்களிடத்தில்‌ பேதமற நிற்பார்கள்‌. 
பெளதிக தேகத்திற்கு அபிவியத்தி ஏதுவானது 
கொண்டு பிதா நிமித்த காரணமென்றும்‌, மாதா உபா 


ட... “ஈசுவர அவிநாயூதை - ஈசுவரனுக்குப்‌ பின்னமற்‌ 
நிகருத்தல்‌. 


ட 


மங்கலவாழ்த்து 61 


தான காரணம்‌ என்றும்‌, பிள்ளை அவ்விருவர்‌ காரியம்‌ 

என்றும்‌ விவகாரம்‌ 3 ஆபாலகோபாலப்‌ பிரசித்தமாகை 

யால்‌ முத்தி பரியந்தம்‌ சிருஷ்டி காலங்கள்‌ தோறும்‌ 

சந்தானமாகச்‌ சொரூப அபிவியக்தியைப்‌ பண்ணின 
ஈசுவர சத்தியையும்‌ ஈசுவரனையும்‌ மாதா பிதா என்ப 
தும்‌; அவர்கள்‌ காரணாம்‌ ஆன்மா காரியம்‌ என்பதும்‌ 
உசிதம்‌. ஆகையால்‌, ஈசுவரன்‌ பிதா என்றும்‌ ஈசுவரி 
மாதா என்றும்‌ சொல்லுகிறது சர்வ சாஸ்திரப்‌ பிரசித்‌ 
தம்‌. ஈசுவரன்‌ காரணன்‌ என்பதும்‌ ஆன்மா காரியம்‌ 
என்பதும்‌ முத்திபரியந்தமுண்டு. முத்தியில்‌ ஈசுவரன்‌ 
காரணமாகிலும்‌ முத்தியந்தரம்‌ ஆன்மா சிவசொரூ 
பமே ஆகையால்‌ காரண காரிய பாவமில்லை. ஆகில்‌ 
2பாசச்சேதம்‌ ஒரு காலமும்‌, ஆன்மசொருூபப்‌ பிரகாசம்‌ 
ஒருகாலமுமோ எனில்‌; அப்படியல்ல, பாம்பு குப்பாசம்‌ 
கழற்றினபொழுது 3குப்பாசம்‌ கழன்றதொரு காலமும்‌ 
பாம்பினுடைய பிரகாசம்‌ ஒரு காலமும்‌ அல்லாதது 
போல, “பாச களனமும்‌ சொரூப அபிவியத்தியும்‌ 


ஏககாலமே. 
௧௨௩௯௦ 8 த௦மெ :- காய.4கெெ_நாண- ஏஷ. 
ஹாவ_கஷா_நமொவறெ | யாவூறெண ஹாறஙிண ரு 
॥ 0 
ஹூ சஷி,யடெகவலாக! வபராஉடெத பபிவகெணொஃ 
காஈணகெநகாரண( | நத௭வ,.கி அலா லிகா 
௯ ஸொவிகாய_“கூமொஜவாஃ। வ பரவா | ஹு 


வ-கிகரவாவி | உத) 5௦ காரறணஹாவ£ காய.கூ 


1. ஆயால கோபால . பாலியர்‌ முகல்‌ இடையர்‌ ஈக. 
பாசச்சேதம்‌ - பாச நீக்கம்‌. 3. 
பாச களனம்‌ - பாச நீக்கம்‌. 


இத 


குப்பாசம்‌ - சட்டை. \ 


Ha 


22 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


வாத 0 சஜஹகி%ஃ௦ யவ கி கப உ 
த தட்ட தபண்‌ ப க ல்‌ நடக (ரி ன்‌ த]! _ 7: ப. ஹி 
வஉ._கணு கவச. கி. 

கந்தன்‌ வணக்கம்‌ 


அருமறையா கமமங்கம்‌ அருங்கலை ர ல்‌ தெரிந்த 
அகத்தியனுக்‌ கோத்துரைக்கு மருட்துருவாங குருணை 
திருமறைமா முனிவர்முனி தேவர்கள்‌ தம்‌ தேவன்‌ 
சிவனருள்சேர்‌ நிருமதலை தவதநிலையோர்‌ தெய்வம்‌ 
ரு ௫ ர த [டர ச i 
பொருமறையார்‌ கழல்வீரர்‌ வீரன்‌ கையிற்‌ 
பூநீ்ர்கொண்‌ டோவாது போற்றுமடி யார்கள்‌ 
கருமறையா வகையருளிக்‌ கதிவழங் றும்‌ கந்தன்‌ 
கழலிணைோகள்‌ எம்சிரத்தீற்‌ கருத்தில்‌ வைப்பாம்‌. 


3 


இஃள்‌: அரு மறை ஆகமம்‌ அங்கம்‌ அரு கலை 
நூல்‌ தெரிந்த - ஒதியுணர்தற்கு அரிய நாலு வேதங்‌ 
களையும்‌ இருபத்தெட்டுச்‌ சிவாகமங்களையும்‌ ஆரு 
அங்கங்களையும்‌ மற்றும்‌ அரிதாகிய கலை ஞானங்களை 
யும்‌ முதலிலே ஓதி உணர்ந்த, அகத்தியனுக்கு ஒத்த 
உரைக்கும்‌ அருள்‌ குரு ஆம்‌ குருளை - அகத்திய மக 
ரிஷிக்கு வேதாந்த ஞானத்தை அனுக்கிரகம்‌ பண்ணப்‌ 
படா நின்ற கிருபாமூர்த்தியாகிய நித்திய பாலனாகிய 
குரு, திருமறை மாமுனிவர்‌ முனி - *வேதோத்தாசார 
யுக்தராய்‌ இருக்கிற இருஷிகளுக்கெல்லாம்‌ பிரதான 
மாகிய முனி, தேவர்கள்‌ தம்‌ தேவன்‌ சிவன்‌ அருள்‌ 
சேர்‌ திரு மதலை - தேவர்களுக்கெல்லாம்‌ நாயகமாகிய 
சிவன்‌ (தாரகாகரனைச்‌ சங்கரித்து அவனால்‌ பீடிக்கப்‌ 
பட்ட தேவாதிகளை இரட்சிக்கவேண்டும்‌ என்கிற) 


ளு ச வேதோத்தாசாரயுக்தர்‌ - வேதத்திலே சொல்லப்‌ 
பட்ட ஆசாரங்களை அநுட்டிப்போர்‌, ்‌ 


ளை 
[| 


மங்கலவாழ்த்து 68 


கிருபையினாலே தரப்பட்ட ஸ்ரீமத்‌ குமாரமூர்த்தி, தவ 
நிலை ஓர்‌ தெய்வம்‌ - தபசினுடைய நிலைமைக்குப்‌ பிர 
திஷ்டையான ஒப்பற்ற தேவன்‌, பொரு மறை ஆர்‌ 
கழல்‌ வீரர்‌ வீரன்‌ - வேதத்தினால்‌ துதிக்கப்பட்ட ஸ்ரீ 
பாதங்களை உடையவன்‌ மகாவீரருக்கெல்லாம்‌ 3௮க்‌ 
கிரகண்ணியன்‌, கையில்‌ பூ நீர்‌ கொண்டு ஓவாது 
போற்றும்‌ அடியவர்கள்‌ - சர்வ காலமும்‌ கையிலே 
புஷ்பத்தையும்‌ சலத்தையும்‌ கொண்டு அருச்சித்துத்‌ 
தோத்திர வழிபாடு செய்யும்‌ தொண்டர்கள்‌, ௧௬ 
மறையா வகை அருளி கதி வழங்கும்‌ கந்தன்‌ - ஜனனாதி 
துக்கங்களினால்‌ தங்களுடைய சொரூப ஞானத்தை 
மறைக்கப்படாதபடிக்குச்‌ சத்‌ கதியைக்‌ கிருபைபயண்ணு 


மவன்‌ சத்துருக்களைச்‌ 2 சோஷிப்பிக்கையினாலே கந்தன்‌ . 


என்னும்‌ திருநாமத்தையுடையவன்‌, கழல்‌ இணைகள்‌ 
எம்‌ சிரத்தில்‌ கருத்தில்‌ வைப்பாம்‌ - வீரக்கழலைப்‌ 
பொருந்திய இரண்டு ஸ்ரீ பாதங்களையும்‌ எம்முடைய 
சிரசினும்‌ இருதயத்தினும்‌ பொருந்தப்‌ பாவிப்பாம்‌ 
என்றவாறு. 

பாயிரம்‌ 


அறுவகைச்‌ சமயத்‌ தோர்க்ரும்‌ 
அவ்வவர்‌ பொருளாய்‌ வேருங்‌ 

குறியது வுடைத்தாய்‌ வேதா 
கமங்களின்‌ குறி இறத்தங்‌(கு) 

அறிவினில்‌ அருளான்‌ மன்னி 
அம்மையோ டப்ப னுகீச்‌ 


செறிவொழி யாது நின்ற 


சிவனடி சென்னி வைப்பாம்‌. த்‌ 


7. அக்கிரகண்ணியன்‌ - முதன்மை பெற்றவன்‌ . 


2. சோஷிப்பிக்கை - உலர்த்தல்‌, வற்றுதல்‌, வாட்டுதல்‌. 


~ 


ப ம்‌ 


64 சிவஞான$த்தயார்‌ சுபக்கம்‌ | 


இ-ள்‌: புறச்சமயமாகிய உலகாயதன்‌ புத்தன்‌ 
சமணன்‌ மீமாம்சகன்‌ மாயாவாதி பாஞ்சராத்திரி 
அறுவர்க்கும்‌, சைவம்‌ பாசுபதம்‌ மாவிரதம்‌ காளாமுகம்‌ 
வாமம்‌ பைரவம்‌ என்னும்‌ அறுவர்க்கும்‌ அவரவர்‌ 
கோட்பாட்டுக்குத்‌ தக்க மூர்த்திகளும்‌ பொருளுமாய்‌, 
அவர்கள்‌ கோட்பாட்டுக்கெட்டாத அடையாளமுள்ள 
முதலுமாய்‌, (வேதாகமங்களிற்கூறிய அடையாளங்கள்‌ 
நினைவுக்கு எட்டாததாய்‌ இருக்குமானால்‌ அறியப்படாத 
சூனியமோ என்னில்‌ ?) பக்குவான்மாக்களுடைய அறி 
வினுள்ளே சிவன்‌ காருண்ணியத்தினாலே விளங்கி 
நிலைபெற்றுள்ளவன்‌. மற்ற இடத்தில்‌ இல்லையோ ? 
என்னில்‌, பார்வதியும்‌ பரமேசுவரனுமாகிய இருவரும்‌ 
சடசித்துக்கள்‌ யாவையினும்‌ வியாபகமாய்‌ அநந்நிய 
மாக இருக்கிற சிவனுடைய சீர்பாதகமலங்களை என்‌ 
தலைமேல்‌ வைப்பாம்‌ என்றவாறு. 

யாம்‌ எழுவாய்‌, வைப்பாம்‌ பயனிலை. 


பசுக்களின து நிறம்‌ பல ஆனாலும்‌ பால்‌ ஒன்றானாற் 
யோல்‌ சமயங்கள்‌ பல ஆனாலும்‌ சமயத்திற்குக்கொண்ட 
தெய்வங்கள்‌ பல ஆனாலும்‌ அதிலேநின்றும்‌ பலத்தைக்‌ 
கொடுக்கும்‌ சிவன்‌ ஒருவனே என்பது கருத்து. 


இதற்குச்‌ சம்மதி : 
“ அறிவினான்‌ மிக்க அறுவகைச்‌ சமயத்‌ 
தவ்வவர்க்‌ கங்கே ஆரருள்‌ புரிந்து ”£ 
(சுந்தரர்‌ - இருப்புன் கூர்‌. 9) 
என்னும்‌ பாட்டாலும்‌, 
\ “யாதொரு தெய்வங்‌ கொண்டீர்‌ 
அத்தெய்வ மாகி யாங்கே 


மாதொரு பாக னார்தாம்‌ 
வருவர்மற்‌ றத்தெய்‌ வங்கள்‌ 


மங்கலவாழ்த்து 2ல்‌ 


வேதனைப்‌ படுமி றக்கும்‌ 
பிறக்குமேல்‌ வினையுஞ்‌ செய்யும்‌ ”' 
(இத்தி - சூத்‌. 2 - செய்‌, 25) 
என்பதனாலும்‌ அறிக. 


வேரும்‌ குறி அது உடைத்தாய்‌ - சைவத்திற்குத்‌ 
தாண்டவ பூஷணன்‌ என்னும்‌ மூர்த்தியாயும்‌, பாசு 
பதத்திற்குத்‌ திரு நீறும்‌ சடையும்‌ தரித்த மூர்த்தியாயும்‌, 
மாவிரதத்திற்கு என்புமாலை தரித்த மூர்த்தியாயும்‌, 
காளாமுகத்திற்குப்‌ படிகம்‌ புத்திரதீபம்‌ தரித்த மூர்த்தி 
யாயும்‌, வாமத்திற்கு அக்கினியும்‌ உபவீதமும்‌ தரித்த 
மூர்த்தியாயும்‌, பைரவத்திற்குத்‌ தமருகமும்‌ சிலம்பும்‌ 
தரித்த மூர்த்தியாயும்‌; இவர்களெல்லாம்‌ முக்கண்ணும்‌ 
உடையராயிருத்தலால்‌ “அவ்வவர்‌ பொருளாய்‌ வேரும்‌ 
குறியது உடைத்தாய்‌” என்று சிறப்பித்தாரென அறிக. 


குருவண க்கம்‌ 


என்னையிப்‌ பவத்திற்‌ சேரா 
வகையெடுத்‌ தென்சித்‌ தத்தே 
தன்னைவைத்‌ தருளி லே 
தாளிணை தலைமேற்‌ கூட்டும்‌ 
மின்னமர்‌ பொழில்சூழ்‌ வெண்ணெய்‌ 
மேவிவாழ்‌ மெய்கண்‌ டானூல்‌ 
சென்னியிற்‌ கொண்டு சைவத்‌ 


திறத்தினைத்‌ தெரிக்க ற்றும்‌. 5 


இது குருதுதி. 


இ-ள்‌: மேகம்‌ பொருந்தும்‌ சோலைசூழ்ந்துள்ள 
திருவெண்ணெய்நல்லூரிலே திருவவதாரம்‌ செய்து 


ஒன்றுக்கும்‌ பற்றாத என்னை எழுவகைப்‌ பிறப்பாகிய 


20 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


கடலில்‌ அழுந்தாதவகை தனது ஞானமாகிய கையி 
னாலே எடுத்துச்‌ சந்ததமும்‌ தன்னை என்‌ இதயத்திலே 
சிந்திக்கவைத்துக்‌ கிருபையினாலே தம்முடைய சீபாதங்‌ 
களை என்னுடைய புன்தலைமேல்‌ வைத்தருளும்‌ மெய்‌ 
கண்டதேவநாயனார்‌ அருளிச்செய்த சீவ5நானபோதம்‌ 
என்னும்‌ சாத்திரத்தைச்‌ சிரசாக வரித்துக்கொண்டு A 
சைவத்தில்‌ திரிபதார்த்தச துஷ்பா தங்களையும்‌ சொல்லா 
நின்றேன்‌ என்றவாறு. 


யாம்‌ எழுவாய்‌, தரிக்கலுற்றாம்‌ பயனிலை. 
அவையடக்கம்‌ 


நீடுபுக முலகுதனின்‌ மைந்தர்‌ மாதர்‌ 
நேயேமொடு தாம்பயந்த புதல்வர்‌ வாயிற்‌ 
கூடுமொழி மழலையொடு குழறி யொன்றும்‌ 
குறிப்பரிதா யிடினுமிகக்‌ குலவிப்‌ போற்றி 
மாடுநமக்‌ கிதுவென்று கொண்டு வாழ்வர்‌ 
அதுபோல மன்னு தமிழ்ப்‌ புலமை யோரென்‌ 
பாடுகவிக்‌ குற்றங்கள்‌ பாரா மித்நூல்‌ 
பாராட்டா நிற்பரருட்‌ பரிசி அலே. 6 


இஃள்‌: பெரிதாகிய புகழையுடைய உலகத்தின்‌ 
கண்‌ மக்களும்‌ மகளிர்களும்‌ விருப்பத்தினாலே தாங்கள்‌ 
பெற்ற குழந்தையின து வாக்கில்‌ உண்டாம்‌ மழலைச்‌ 
சொல்லான து அவ்வியத்தமாகச்‌ சப்தத்தையும்‌ அருத்‌ 
தத்தையும்‌ தெரிய அரிதாயினும்‌ மகிழ்ந்து அதித்து 
இதர வாக்கினாலே வியத்தமாயிருக்கிற சப்தங்களைக்‌ 
கேட்பதிலும்‌ இப்பிள்ளையினுடைய மழலைச்‌ சொல்லே 
நமக்கு இனிதென்று சந்தோஷித்துக்கொண்டு வாழ்‌ 
வர்‌. அதுபோல, தமிழுணர்ந்த பெரியோரும்‌ என்னாற்‌ 
சொல்லப்பட்ட இந்நூலுக்கு எழுத்துச்‌ சொற்பொருள்‌: 


மங்கலவாழ்த்து ்‌ at 


யாப்பு அலங்காரம்‌ என்னப்பட்ட பஞ்சாதிகாரக்‌ குற்‌ 
றங்கள்‌ பாரார்கள்‌. சிவனருளால்‌ பண்ணும்‌ கிருத்தி 
யங்களை இந்நூலிற்‌ கூறுகையில்‌ அவ்வியல்பினால்‌ இந்‌ 
நூலைப்‌ பரிபாலனம்‌ பண்ணாநிற்பர்‌ என்றவாறு. 


நூற்கு அஇகாரியும்‌, நூல்வழியும்‌, நூற்பெயரும்‌. 


போதமிருத்‌ தோர்தொகுத்த பேதை மைக்கே 

பொருந்தினோ ரிவர்க்கன்‌ றிக்‌ கதீப்பாற்‌ செல்ல 
ஏநுநறி யெனுமவர்கட்‌ கறிய முன்னள்‌ 

இறைவனரு ணந்திகணத்‌ தியம்ப நந்தி 
கோதிலருட்‌ சனற்குமா ரற்குக்‌ கூறக்‌ 

குவலயத்தி னவ்வழியெங்‌ குருநாதன்‌ கொண்டு 
கீதகல எமக்களித்த ஞான நூலைத்‌ 

தேர்ந்துரை ப்பன்‌ சிவஞான சித்தி யென்றே, 7 


இஃளன்‌: ஞானாதிகாரியாகிய சாமுசித்தருக்கும்‌, 
உலகவாழ்வே மெய்யென்றும்‌ தேகமே ஆன்மாவென்‌ 
றும்‌ இருக்கும்‌ பிராகிருத ஜனங்களுக்குமன்‌ நி, மோட்‌ 
சத்துக்கு ஏது என்னை? என்று சிந்திக்கும்‌ வைநயி 
கருக்கு அறியும்படி ஆதிகாலத்தில்‌ சர்வலோக சுவாமி 
யாகிய சீகண்ட பரமேசுவரன்‌ ஸ்ரீ நந்திகேசுவரருக்கு 
அனுக்கிரகம்‌ பண்ண; அவர்‌ கிருபாமூர்த்தியாகிய 
சனற்குமாரபகவானுக்கு அனுக்கிரகிக்க ; அந்தக்‌ குரு 
பரம்பரையினால்‌ என்னுடைய குருவாகிய மெய்கண்ட 
தேவ சிவாசாரியர்‌ எனக்கு உபதேசம்பண்ணின ஞான 
சாஸ்திரத்தை அதர்வத்தாக உணர்ந்து “சிவஞான 


“இதுவும்‌ முன்னுள்ள *ஆதிநடு” (1), “ஈசனருள்‌? (2); 
அருமறை” (3), *நீடுபுகழ்‌' (6) என்ற செய்யுட்களும்‌ பர 
பக்கத்திலுள்ளவை.  இவ்வுரையாசிரியர்‌ அவற்றை இங்கே 
எழுத்தாணடிரு்க றனர்‌; 


[i 


ட்‌ 


ஸ்‌ ்‌ 
ந 
[ச்‌ 


28 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சித்தி” என்னும்‌ நாமமாக இச்சாஸ்திரத்தைக்‌ கூறுகின்‌ 
றேன்‌ என்றவாறு. 


சாமுசித்தராவார்‌ : சாமாநியமான இஷ்டா பூர்த்‌ 
தாதி தருமங்களுக்குப்‌ பரமான விசிட்ட சிவதரும . 
மாகிய சரியை கிரியா யோகம்‌ இயற்றி அதனால்‌ நின்மல . 
அந்தக்கரணராய்‌, அந்தத்‌ தேகம்‌ விட்டும்‌ அந்த : 
ஞானம்கெடாமல்‌ மீளவும்‌ ஜனிக்கும்பொழுதும்‌ அந்த : 
ஞானத்துடனே ஜனித்துச்‌ சிவபாவனை பண்ணுமவர்‌, 


வைதயிகராவார்‌ : விநயசீலராய்‌ உலகத்திற்கு 
உயர்ந்தோர்‌ போதிக்கும்‌ ஞானத்தினானும்‌, குரு உப 
தேசத்தினானும்‌, சிவ சாத்திரத்தினானும்‌, நித்தியா நித்ய 
வஸ்து விவேகிகளாய்‌, மனோ வாக்குக்‌ காய வியாபா 
ரங்களினால்‌ சர்வ கன்மங்களையும்‌ துடைக்கப்பட்டவர்‌ 
களாகிக்‌ கிரமத்தின்‌ மோட்சத்தை அடைபவர்‌. 

பிராகிருதராவார்‌ : பூமியில்ஜனித்த மேற்சொப்ப 
னத்தின்‌ ஞானம்போல்‌ அறிந்தறியாமலும்‌, கிளிஞ்சிலை 
வெள்ளியென்று அறிவதுபோல விபரீத ஞானியுமாய்‌ 


அதனாலே தேகாதிகளை ஆன்மா என்றும்‌, பிரகிருதி 
*ஜன்னிய வஸ்துக்களையே பரமென்றும்‌ எண்ணுமவர்‌. 


_தஉ௩க௦8 மெலி 2: விஸ்மிஷ ய 8-ஸஹாரர 
ஹூ-8ி_ததெ_ தஹ?! முணஹாவிலிகெ ஹா.திலெ 


ஹாவாயெ விஷணவ௫ | லொகடூ மாபா பாராஜெதர 
ஜெ ரஹா அிவெ_நமிகொ மாணா | ஹ௦தாஜி_பெகொ 


*ஜன்னிய வஸ்துக்கள்‌ - உண்டான வஸ்துக்கள்‌. 


மங்கலவாழ்த்து 29 


வவெ_ரயிகொ 3_காவாக_ந-ஈவெஷ யா ॥ வாக 


சொ கெஹஹ௦யொமெ வ புதஹவாகியொயவகி.அி. 


பண்டைநல்‌ தவத்தால்‌ தோன்றிப்‌ 
பரமனைப்‌ பத்தி பண்ணும்‌ 
தொண்டரைத்‌ தானே தூய 
கதியினில்‌ தொகுப்பன்‌ மார்க்கர்‌ ' 
கண்டநூல்‌ ஓதி வீடு 
காதலீப்‌ பவர்கட்‌ கீசன்‌ 
புண்டரி கத்தான்‌ சேரும்‌ 


பரிசினைப்‌ புகல லுற்றாம்‌. 6 


_ மேல்‌ விஷயப்‌ பிரயோசன சம்பந்தாதிகாரிகளை க்‌ 
கூறுகின்றது. 


இஃ-ன்‌: பண்டை நல்‌ தவத்தால்‌ தோன்றி பர 
மணப்‌ பத்திபண்ணும்‌ தொண்டரைத்‌ தானே தூய 
கதியினில்‌ தொகுப்பன்‌ - பூர்வ சன்மத்தில்‌ சரியை 
கிரியா யோகங்களைச்‌ சாதித்த பேர்‌ வரப்பிரசாதத்‌ 
தினால்‌ சுக வாமதேவ சடபரதாதிகளைப்போல்‌ பூர்வ 
சன்ம ஸ்மரணையுடனே பிறந்து, சிவனிடத்து அநந்‌ 
நிய பத்திபண்ணும்‌ சாமுசித்தரை ஆசாரியமூர்த்தியை 
அபேட்சியாமல்‌ சிவன்‌ தன்மையிற்றானே விஞ்ஞான 
கலர்‌ பிரளயாகலருக்கு அநுக்கிரகம்‌ பண்ணுவது 
போல அரநுக்கிரகம்பண்ணுவர்‌, மார்க்கர்‌ கண்ட நூல்‌ 
ஓதி வீடு காதலிப்பவர்கட்கு ஈசன்‌ புண்டரிகத்தாள்‌ 
சேரும்‌ பரிசினை புகலலுற்றாம்‌ - பூர்வ சென்மத்திலே சிவ 
தருமங்களை அநுட்டித்து ஞானசித்தியின்‌ பொருட்டுப்‌ 
, பூமியிலே செனித்து குருவினாலே தீட்சிதராகிச்‌ சன்‌ 
மார்க்கஸ்தராயுள்ளவர்கள்‌ பண்ணப்பட்ட ஞான சாத்‌ 
திரத்தை ஓதி அறிந்து மோட்சத்தை அடையவேணு 


80 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


மென்கிற இச்சையுடைய வைநயிகருக்குப்‌ பரமேசுவர 
னுடைய சீபாதகமலங்களைப்‌ பொருந்தும்‌ முறைமை 
யைச்‌ சொல்லுகின்றேம்‌ என்றவாறு. 


சிவன்‌ எழுவாய்‌, தொகுப்பன்‌ பயனிலை; யாம்‌ 
தோன்றா எழுவாய்‌, புகலலுற்றாம்‌ பயனிலை. 


ஈசன்‌ எனவே பதி, புண்டரிகத்தாள்‌ சேர எனவே 
சேர்பவன்‌ பசு என்று சொன்னது. சேரும்‌ பரிசு 
எனவே பாசத்தை நீங்கும்‌ முறைமை என்றது. இது 
திரிபதார்த்தம்‌. 
இந்தச்‌ சாத்திரத்துக்கு விடயம்‌ - திரிபதார்த்தம்‌. 
பிரயோசனம்‌ - சிவசாயுச்சியம்‌. அதிகாரி - வைநயிகன்‌. 
சம்பந்தம்‌ - சொல்லப்படுகிற தும்‌ சொல்லுகிறதும்‌ என்‌ 
னும்‌ பிரதிபாத்தியப்‌ பிரதிபாவக பாவம்‌. நற்றவம்‌ - 
கன்மநிஷ்ட தபசன்றி ஞான நிஷ்டமான தபசு. 
மறையினன்‌ அயனுன்‌ மாலான்‌ 
மனத்தின்‌ வாக்கான்‌ மற்றும்‌ 
குறைவிலா அளவி லும்‌ 
கூறரொணு தாகி நின்ற 
இறைவனுர்‌ கமல பாதம்‌ 
து இன்றியான்‌ இயம்பும்‌ ஆசை 
நிறையிலர்‌ குணத்தோர்க்‌ கெல்லாம்‌ 


நகையினை நிறுத்தும்‌ அன்றே. 9 


மேல்‌ அவையடக்கமும்‌, சிவன்‌ வாக்கு மனாகீதன்‌ 
என்பதும்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 

இஃன்‌: வேதாகமங்களினாலும்‌ மன த்தினாலும்‌, 
குற்றமற்ற அநுமானங்களினாலும்‌ சிருட்டி திதி காத்‌ 
தாக்களாகிய பிரம விஷ்ணுக்களினாலும்‌ அறியப்போ 


மங்கலவாழ்த்து 9% 


காத கர்த்தாவினுடைய கமலமலர்போன்ற ஸ்ரீபாதத்தி 
னுடைய தன்மையை யான்‌ இவ்விடத்து ஆசையுடனே 
சொல்லுகிறேன்‌ என்கின்றது. பரிபூரண ஞானமுடை 
யவர்களுக்கு ஓழிவற்ற இன்பத்தை உண்டாக்கும்‌ 
என்றவாறு. 


அருளில்‌ ஆக மத்தே 
அறியலாம்‌ அளவி லும்‌ 
தெருளலாம்‌ சிவனை ஞானச்‌ 
செய்தியால்‌ சிந்தை யுள்ளே 
மருளெலாம்‌ நீங்கக்‌ கண்டு 
வாழலாம்‌ பிறவி மாயா 
இருளெலாம்‌ டிக்க லாகும்‌ 
அடியரோ டிருக்க லாமே. 10 


இப்படி அறியப்படாத பொருள்‌ கர்த்தா என்‌: 
னில்‌? இல்லையாம்‌; அதனால்‌ பயனும்‌ இல்லையாம்‌. ௮ஃ 
தன்றியும்‌, வேத சிவாகமங்களும்‌ பிரமாணங்களும்‌ 
ஏதுக்காக என்னில்‌? அவைகளெல்லாம்‌ 3அர்வாசீந 
பதவாச்சியமாய்‌ ஜகத்‌ சிருஷ்டியா திகளை ப்பண்ணும்‌ 
சதாசிவாதி மூர்த்திகளைப்‌ போதிக்கும்‌ பரம௫வம்‌ 
2 ஸ்வரூப ஞானானுபவைகவேத்தியம்‌ என்பதை மேற்‌ 
கூறுகின்றது. 


இ-ஸன்‌: அருளினால்‌ ஆகமத்தே அறியலாம்‌ - 
கருணையினாலேதீரித்த சதாசிவ மகேஸ்வராதி மூர்த்தி 
களினுடைய லக்ஷணங்களை ஆகமத்திலே அறியலாம்‌, 


1. அர்வாசீந பதவாச்சியமாய்‌ - கீழ்ப்பட்ட ப'தத்தினால்‌ 
சொல்லப்படுகிறதாய்‌. 2. ஸ்வரூபஞானாநுபவைகவேத்யம்‌ - 


ஸ்வரூப ஞானத்தினாலே உண்டாகிற அநுபவம்‌ ஒன்‌ றினாலே 


அறியப்படும்‌. 


ட ஆற்று 


82 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அளவினாலும்‌ தெருளல்‌ ஆம்‌ - பிரத்தியக்ஷ்மன்‌ றி ஆக 
மங்களினாலும்‌ அனுமானங்களினாலும்‌ உணரலாம்‌, 
சிவனை ஞானம்‌ செய்தியால்‌ சிந்தை உள்ளே மருள்‌ 
எலாம்‌ நீங்க கண்டு வாழலாம்‌ - பரமசிவனை அவனது 
கிரியாசத்தி சம்யோகத்தால்‌ ஆன்மக்கிரியா சத்தியி 
னாலே பாசங்களை நீங்கி அவனது ஞானசத்தி சம்யோ 
கத்தால்‌ ஆன்மஸ்வரூப ஞானசத்தியினாலே ஆன்மா 
விற்‌ சிவனை அநந்நியமாகக்கண்டு சிவான ந்தானுபவி 
யாகலாம்‌; ஆதலால்‌ பரமசிவம்‌ ௮ நுபவைகவேத்தியம்‌. 
பிறவி மாயா இருள்‌ எலாம்‌ இரிக்கலாகும்‌ - அவ்வாறு 
சிவானுபவம்‌ உண்‌ டாகவே ஜன்மத்துக்கு ஏதுவாகிய 
மலமாயா கன்மங்கள்‌ எல்லாவற்றையும்‌ கெடுக்கலாம்‌, 
இப்படிப்பட்ட ஞானத்திற்குப்‌ பக்குவம்‌ உண்டாமாறு 
எங்ஙனம்‌? என்னில்‌, அடியரோடு இருக்கலாம்‌ ஏ - 
சிவபத்தர்களுடனேகூடி அவர்களை வணங்கி வழிபட்டு 
அவர்கள்‌ உப்தேசித்தபடி நடக்க உண்டாம்‌ எ-று. 


இவ்விரண்டு வீருத்தத்திற்கும்‌ சம்மதி. 
ஐ. 'தாஹவெ க ௪சீ.த? வ௦மா நணவவ ஹி 


ர வாஉ௫ஸயொர_த௨ ஜா வசி ாயணகி_ திய 


பெப்‌ கிவி ஹஹ) ஹெொ_தவ டு? ௯_சிவிய ம 
ணக கவ) விஷ.ய௦ உெகூ_வாலீடெ ௨_த.தி_ந5_நூ 


௯ஷு)_நவவ௦ [| 
மங்கலவாழ்த்து முற்றிற்று 
ஆகச்செய்யுள்‌ - 11. 


% ௪ 


7 


அளவையிலக்கணம்‌ 


அளவை காண்டல்‌ கருதலுரை 

அபாவம்‌ போருளொப்‌ பாறேன்பர்‌ 
அளவை மேலும்‌ ஒழிபுண்மை 

ஐத்‌ கத்தோ டியல்பென நான்‌ (கு) 
அளவை காண்பர்‌ அவையிற்றின்‌ 

மேலும்‌ அறைவர்‌ அவையெல்லாம்‌ 
அளவை காண்டல்‌ கருதலுரை 

என்றிம்‌ மூன்றின்‌ அடங்கிடுமே. 1 


மேல்‌ பிரமாணங்களினாலே பிரமேயங்களை அறிய 
வேண்டுகையான்‌ முதல்‌ பிரமாணங்களினது உத்தேச 
லக்ணாதிகளைக்‌ கூறுகின்றது. 


அளவை என்பது அளந்தறியப்படுமது. அஃது 
எவ்வாறாம்‌ எனின்‌? உலகத்துப்‌ பதார்த்தங்களையெல்‌ 
லாம்‌ அளக்குமிடத்து எண்ணல்‌ எடுத்தல்‌ முகத்தல்‌ 
நீட்டல்‌ என்னும்‌ நால்வகை அளவினால்‌ அளந்தறியு 
மாறுபோல, பதி பசு பாசம்‌ முதலிய பொருள்களைப்‌ 
பக்குவான்மாக்களுக்கு அளந்து அறிவிக்கைமின்‌ 
பொருட்டு அளவைப்‌ பிரமாணங்களை முதற்கண்‌ 
கூறியதென அறிக. அல்லாமலும்‌, தர்க்க யுத்தியா 
யுள்ளவையும்‌ இந்த அளவையிலே சொல்லப்படுமது 
அறிந்து அர்த்தப்பிரயோகம்‌ பண்ணவேணு மாகை 
யால்‌ முதற்கண்‌ கூறியதெனவும்‌ அறிக. 


“்‌ இராக மறியார்‌ இசைப்பயன்‌ தானறியார்‌ . 
தராதர மறியார்‌ சற்கா ரியமறியார்‌ 
ஓரா ரளவை ஒருபயனும்‌ தானறியார்‌ 
ஆராய்ந்‌ தளவை அறிந்துகொ ளீரே. ?* 


3 ல ன்‌ 
்‌ . 
டா ௩ ப ப வற த்‌ 


94 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இஃள்‌: அளவை: பிரமாணம்‌; பிரமாலாமாவது 
சிற்சத்தி. அச்சிற்சத்திக்கு அதிட்டானங்களாவன, 
காண்டல்‌ கருதல்‌ உரை - பிரத்தியட்சம்‌ அநுமானம்‌ 
ஆகமம்‌ என்று மூன்றுவிதமாம்‌, (இதற்குமேல்‌ நையாயி 
காதிகள்‌ சொல்லும்‌ பிரமாணம்‌) அபாவம்‌ பொருள்‌ 
ஒப்பு ஆறு என்பர்‌: அபாவமானது உணடு என்‌ 
னும்‌ ஞானத்தின்‌ இல்லாமை, அதுபலத்நி. பொருள்‌ - 
அருத்தாபத்தி. ஓப்பு - உவமானம்‌; இவைகள்‌ கூட 
ஆறென்று சொல்லுவார்கள்‌, மேலும்‌ அளவை ஒழிபு 
உண்மை ஐதீகத்தோடு இயல்பு என நானகு அளவை 
காண்பர்‌ - (பெளராணிகாதிகள்‌ முன்சொன்ன ஆறு 
பிரமாணத்திற்குமேலும்‌ அளவை) ஒழிபு - பாரிசேடம்‌. 
உண்மை - சம்பவம்‌. ஐதிகம்‌ - கர்ணா பரம்பரையாக 
வரும்‌ வாக்கியம்‌. இயல்பு - ஸ்வபாவலிங்கம்‌ என்று 
இந்நாலும்‌ கூடப்‌ பத்தாகச்‌ சொல்லுவார்கள்‌, அவை 
யிற்றின்‌ மேலும்‌ அறைவர்‌ - இந்தப்‌ பத்துக்கு மேலும்‌ 
பிரமாணம்‌ உண்டு என்று சொல்லுவா ரும்‌ உளர்‌, 
(அவை இதன்பின்வரும்‌ * போது நாற்றத்தாலறிதல்‌ * 
என்னும்‌ பன்னிரண்டாவது விருத்தத்திற காட்டு 
தும்‌) அவை எல்லாம்‌ - இவ்வாறு சொல்லும்‌ பிரமா 
ணங்கள்‌ அனைத்தும்‌, காண்டல்‌ கருதல்‌ உரை என்ற 


. இ மூன்றில்‌ அடங்கிடும்‌ ஏ - பிரத்தியட்சம்‌ அநுமானம்‌ 


ஆகமம்‌ என்று மூன்று பிரமாணத்தினாலும்‌ “அந்தர்ப்ப்‌ 
விக்கும்‌ என்றவாறு. 

மேல்‌ இதற்கு விரிவுரை : இதன்மேல்‌ பிரத்தியட்‌ 
சம்‌ ஒன்றுமே பிரமாணம்‌ என்னும்‌ சார்வாகனையும்‌, 
பிரத்தியட்சமும்‌ அநுமானமும்‌ ஒழிந்து ஆகமம்‌ பிர 
மாணம்‌ அல்ல என்னும்‌ பெளத்தனையும்‌ மூன்று பிர 
மாணம்‌ உண்டு என்று காட்டி நிராகரித்துப்‌ பிரத்தி 


re 


*அந்தர்ப்பவிக்கும்‌ - அடங்கும்‌. 


கள்‌ 


யப 


அளவையிலக்கணம்‌ 95 


யட்ச அநுமான ஆகமங்களுக்கு மேற்சொல்லும்‌ பிரமா 5 
ணங்களையும்‌ இம்மூன்று பிரமாணங்களுக்குள்ளே 
அந்தர்ப்பவித்து, இம்மூன்று பிரமாணங்களினுடைய 
சொரூபங்களையும்‌ கிஞ்சித்‌ விஸ்தரித்துக்‌ கூறுவாம்‌. 


அளவை என்பது பிரமாணம்‌. பிரமாணத்தினது 
சாமாந்நிய லட்சணம்‌, சம்சய விபரியய ஸ்மிருதி வ்ய 
திரிக்தையான ஆன்ம சிற்சத்தியே. 


தாக்‌ லெள்ஷரெ:- ஷ௦ஸ்ா.பாகி வி.நி 9-௧ 


அிவகி8_..ா_நதிஷ. 3-5 உதி, 


இந்த விருத்தத்திலே பிரத்தியட்சம்‌ அநுமானம்‌ 
ஆகமம்‌ மூன்றும்‌ பிரமாணம்‌ என்று சொல்லியிருக்க, 
1சிற்சத்தி பிரமாணம்‌ என்று சாதித்தது என்னையோ? 
என்னில்‌, இம்மூன்றும்‌ சிற்சத்திக்கு 2அபிவியஞ்சகம்‌ 
ஆகையால்‌ உபகார லட்சணையாக அவைகளைப்‌ பிர 
மாணமாகக்கூறியதே. இப்பிரமாணங்களினால்‌ அறியப்‌ 
பட்ட வஸ்துக்களில்‌ அநிஷ்டமானதை விடுகையும்‌, 
இஷ்டமானதைப்‌ பற்றுகையும்‌, இஷ்டம்‌ அநிஷ்டம்‌ 
இரண்டுமல்லாததை உபேட்சிக்கையும்‌ பிரமாணத்துக்‌ 
குப்‌ பலம்‌; பிரமாண சாமானிய லக்ஷணம்‌. 


3பிரமாகரணம்‌ பிரமாணம்‌” என்று நையாயிகர்‌ 
சொல்லுவார்கள்‌; பிரமைக்குக்‌ காரணமாயிற்று. சட்சு 
ராதி பிரமாணமாம்பொழுது தீபாதிகளும்‌ பிரமாண 
மாம்‌. ஆகையால்‌, சட்சுராதிகள்‌ சிற்சத்திக்குப்‌ பிரமே 
யமுமாய்ப்‌ பதார்த்த அபிவியஞ்சகமுமாவது அன்றிப்‌ 
பிரமாணமாக மாட்டாது. ஆகில்‌, கண்ணாலே காண்‌ 
கிறேன்‌ என்கிறது எப்படி? என்னில்‌, விளக்காலே 


1. சிற்சத்தி . ஞானசத்தி. 2. அபிவியஞ்சகம்‌ - விளக்‌ 
குவது. 3. பிரமா- ஞானம்‌. 


86 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


காண்கிறேன்‌ என்கிறதுபோல உபகாரம்‌. .அகையி 
னாலே, சட்சுவானது தப்த அறியாது. சுரோத்‌ 
திரமானது ரூபத்தை அறியாது. இவ்வாறு பஞ்சேந்‌ 
திரியங்களும்‌ இப்ன அறியமாட்டா தபடி 
யாலும்‌, எல்லா விஷயத்தையும்‌ அறிகிறது யாதொன்று 
அது பிரமாணமாகவேண்டும்‌. ஆகில்‌ எல்லாவற்றை 
யும்‌ அறிகிறது புத்தியாகையால்‌ புத்தியே பிரமாணம்‌ 
என்னில்‌, புத்தியும்‌ பிரகிருதி ஜன்னியமாகையால்‌ 
சட்சுராதிகளுக்கும்‌ அதற்கும்‌ பேதமில்லை. இஃதன்றி 
யும்‌, புத்தியானது சுகதுக்க ரூபையாய்ச்‌ ரிற்சத்திக்குப்‌ 
பிரமேயமானபடியாலும்‌, ஜடமேயல்ல து சித்‌சதபமான 
பிரமாணம்‌ ஆகமாட்டாது. ஆகையால்‌ சிற்சத்திக்குப்‌ 
பிரத்தியட்சாதி பிரமாணங்களிலே அவ்வியாத்தி 
தோஷமும்‌, நானாப்பிரகாரமாய்‌ இருக்கிற பிரமேயங்‌ 
களிலே அதிவியாத்தி தோஷமும்‌, தான்‌ நித்தியவியா 
பக சித்ரூபமாகையால்‌ அசம்பவதோஷமும்‌ இல்லாத 
படியாலே இந்தத்‌ தோஷத்‌ திரயரகிதமான ஆன்ம 
சிற்சத்தியே பிரமாணம்‌. 


_த௲-௦௯௦ வெள்ஷரெ - வாவ, ய மாவாகி 


[நா] தவா? கரடெதா 


ப ய்ய சிஷ்ட | rE 


2ர_50 ய.தகவசி.கிஸாய.ந(ட ॥ ஸஷகூ$வ மா 
ஐ_நர௦ வணக உஹ௦.ம_த2 | யாண. $௦ 
செய ச்யொலாவஃ ௨-௩_நஹி_த8 | நத நாய 
௧.௧.5. பாஊாகி விஷயகூ_த£ | ய௦்ெயளுஹி த௦ 


௨7 உ 
ஜா..௩௦ யடெகொதாடெெ நய க || உம )ா8.கி ப 


லொகெ வூஸிலிர- கரா. | நகஹஸாவி ௨௨ 
மு யி நாவவ.சிவ.ச ॥ _தஜெவ8ாடா க 


த்க்‌! தது த்‌ 


ஞு 


அளவையிலக்கணம்‌ 7. 


இக்ரா _ஈஉ காட ரு | _ஈவுக்ஷ௩ புறவஹூவி_தள 
-ஹெராஆ௦ வெட | ஹவ- அமரா ஹிணி 
ஹ௦விசபெவெவூா £8 சா 8_த[9। ய௲ஹிலா விஉ௦ஹி 


ஜிய வியின்‌ கிண்‌ | வபைவிஹவ_ாஹி 2கெெ 


_ரகஹா_நா_.௨௩ வெஷடெக | பாக ககாவிபெ 
8 8 வ 
ஷெண மாடே ற விபெடஷ_த$ ॥ சுஹூவிலா_த௯ 


கே. மஹி ஸப 0 ப ோாண_தா | ஜின்‌ வெ 
கிண ஹ-₹வ௦:- வாகி ர -இவ_ தல ப 2ாணே 
சாணகதாடெக்ந ஸு விந ஹ௦”தா |! சா 
ஷாவாசிஷொஷாணாஞ கஉால_ந ஹவ்‌ ! வ) 
ச. வாவ ஹா ய்‌ வஉஷணட। 
Er. ன்‌ [ரி ு iL ப 
ஞி வாவி யெஷு _ஈாநாஹாவெ ஷிவ. 
ரக ॥ Er இ ! 
ட 1 வாஷிரவபஷி ஷீராணணெ 
ஆத Ryo கீ, 
பின்னும்‌ ஒருவன்‌ அந்தக்கரணங்களும்‌, *பாஹ்‌ 
யேந்திரியங்களும்‌, விஷயங்களும்‌, பிரமாதாவும்‌ இந்த 
நாலும்‌ உண்டானால்‌ ஒன்றையொன்று அறிகையும்‌ 
இவைகளிலே ஒன்று இல்லாவிடினும்‌ அறியமாட்டா 
மையும்‌ ஆகையால்‌ பிரமா சாமக்கிரியே பிரமாணம்‌ 
என்னில்‌? மறுத்தால்‌ அப்பொழுது பிரமாணம்‌ பிர 


மேயம்‌ பிரமாதா பிரமிதி என்னும்‌ வியவகாரம்‌ இல்‌ 
லாமற்போம்‌. யாதொன்று யாதொன்றைக்‌ காட்டிலும்‌ 


*பாஹ்மீயந்திரியங்கள்‌ - வெளி இந்திரியங்கள்‌; கண்‌ முத 
லிய ஞானேந்திரியங்கள்‌ . 


96" சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அதிகம்‌ அது அதற்குப்‌ "பின்னம்‌ என்கிற வியாப்தியு 
மில்லையாம்‌. ஒன்றின।லே ஒன்றை ஒன்று அறிகிறது 
என்கிறதும்‌ இல்லையாம்‌. ஆகையாலே ச ந்தேகாதிகள்‌ 


இல்லாத ஆன்ம சிற்சத்‌.நியே பீரமாலாம்‌. 


ல்‌ தடப்‌ தடவ ப ட ய்‌ ௨௦ 

ஹஸீஜெள ஹாூ2ம்‌;கெ£ பெொஷ க! லாகி 
ட) டப 7 

வடாஜெஷ.-ு ஸகசஷேய்‌ வடநிபாயாக2! கசிய 

வ aj ஞு ட 


2ா_தரகயொூி வவககாறாக வோொவ_ க! சா ரந 


உ2பொணாஞ ஒஷாமபரவ அஹ்‌ கக ! க்கா 


வ) கீரெகெண ஷா, நவர) | யதா 


வ) சிரிகணெ த தாலி ஹாவ்‌ 1] ஹர 


fn 4 


யாகி விஹீ_ சாஷா அகி ரிஷி தா வட்‌, 


ஆகில்‌ உமக்கு 2 உக்ததோஷமுண்டு; உம்முடைய 
மதத்திலே ஆன்மா ஞான சொரூபனாகையால்‌ பிரமா 
ணமும்‌, பிரமாதாவும்‌, பிரமையும்‌ தானேயாகவேண்‌ 
டும்‌ ஆகையால்‌ என்னில்‌, அப்படியன்று. ஆன்ம சிற்‌ 
சத்தியான து வித்தியாராகாதி 3 கலுஷிதையாம்‌ 4விஷ 
யாபிமுகி யானபொழுது கலுஷிதாம்ச சிற்சத்தி பிர 
மாணமேயாம்‌. 


புத்தியின்‌ விருத்தியோடேகூடி விஷயத்தைப்‌ பரிச்‌ 
சேதிக்கிறபோ து பிரமையாம்‌. இந்த உபாதிகளினாலே 
5 அகலுஷித சைதந்நியம்‌ பிரமாதாவாம்‌. இந்தஉபாதி 


1. பின்னமென்றெ வியாப்தி - வேறு என்கிற நியமம்‌. 
2. உக்ததோஷம்‌ - நீர்‌ சொன்ன தோஷம்‌. 3. கலுஷிதை - 
கூடிக்கலங்கல்‌. 4. விஷயாபிமுகியாதல்‌ - விஷயத்தில்‌ இச்‌ 
த்தல்‌. 5. அகலுஷிதம்‌ - கூடிக்கலங்காதது. 


[ட nr ததை 


அளவையிலக்கணம்‌ 89 


விருத்தியின்றிச்‌ சிற்சத்தி 1சிவோன்முகியான பொழுது 
சிவஞான 2அபிவியத்தியினால்‌ சூரியகிரணத்தால்‌ சூரி 
யனையும்‌, சர்வ பதார்த்தத்தையும்‌ கண்டது போல, 
சிவனையும்‌ அந்தச்சிவஞானத்தையும்‌ தன்னையும்தானே 
காணும்பொழுது அது பிரமையாய்‌ அந்தப்‌ பிரமையை 
அறிவிக்கிற சிவஞானம்‌ பிரமாணமும்‌, சிவைக்கியாநு 
சந்தானம்‌ பிரமிதியும்‌, ஆன்மா பிரமாதாவுமேயாம்‌. 


இதனால்‌ ஆன்ம சிற்சத்தி கலுஷிதமாய்‌ விஷயாபி 
முகியானபொழுது அந்த அம்சம்‌ பிரமாணமே ஓழியப்‌ 
பிரமாதா ஆகாதென்றும்‌, அகலுஷிதையாய்ப்‌ பரோன்‌ 
முகியானபொழுது பீரமாதா ஓழியப்‌ பீரமாணமாகாது 
எனறும்‌ கூறப்பட்டது. 


உட 2 
தார வெளஷரெ ஜி வகி வறாவெ 


கெடா ஸொய்ஹவ _நவாவற?$ | தவமா 9-௦ 


ஐ 


வே ௩௦ உ௨டரண௦ ந | 
ஞூ பசோண.கா வரொ_நுவ௦ 


(னு f ந ச ட்‌ ட்‌ ன்‌ 
வெத. 95 ராடி கவ வேண ஐ சியொ 
ஈர | i 


ச) ஷாஷி  ஸபிவொக.-ஏ பாகியி கா] 6 
க.க அ ரா | ஸ்ரிவவாக ராகி அதிவா-40 வ 


க தாவ. கி2 ஐ 
தா மதா வ ரர 


அத்ர சிற்சத்திப்‌ பிரமாணம்‌ என்னும்‌ பொதுப்‌ 
பிரமாணமானது பிரமிதியாகாது, 


1. 
2. அபிவியத்தி - பிரகாசம்‌. 


ஷூ7-௩௦ 8ா_தா8ா_௩௦ ௨ஹறொ_ந-௦வ௦ ஐ தி! விஷயாலி8- . 


பிரமிதியான து. 


சிவோன்முகியாதல்‌-சிவனை விஷயமாகப்பண்ணு தல்‌. 


40 ' சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பிரமையாகாது, பிரமையானது பிரமாதா ஆகாது; 
பெத்தம்‌ முத்தி இரண்டிலும்‌ மாத்திரம்‌ பிரமாநா அத்ர 
பிரதிக்ஞான பேதத்திலே பிரமி.மியாம்‌. 


7 சொரூபஞானமான சிற்சத்தி முகத்திலே பிரமிதி 
பேதத்திலே சிவனுடைய இச்சா ஞானக்கிரியை பிர 
மாணம்‌. முத்தியிலே சிவனுடைய பராஏத்தியாமிய 
சொரூபசத்தி சிற்சத்கிப்‌ பிரமாண பேருத்‌நீிலே மாயா 
பதார்த்தங்களே பிரமேயம்‌. முத்தியிலே சிவனே பிர 
மேயம்‌. இப்படியன்றி அத்ர சிற்சத்தியைத்தானே ஓர்‌ 
அவசரத்திலே பிரமை என்றும்‌, ஓர்‌ அவசரத்திலே பிர 
மாதா என்றும்‌, ஓர்‌ அவசரத்திலே பிரமிநி என்றும்‌ 
சொல்வது வீருத்தம்‌. மமத்வாச்ரயம்‌ ஒரு வஸ்துவுக்‌ 
குச்‌ சொல்லுகிறது உசிதமல்ல. இதற்குச்‌ சம்மதி சிவப்‌ 
பிரகாசத்திலே, “இத்தகைமை இறையருளால்‌” (ரூத்‌: 
2 - செய்‌. 21.) என்னும்‌ பாட்டிலே “பொருந்தியிடும்‌ 
வகைபுணரும்‌ புனிதசத்தி புணர்ந்தே்‌ என்றும்‌. 
“பேசரிய அராகந்தன்‌ கன்மத்துக்‌ கீடா' என்னும்‌ 
பாட்டிலே (ஒடி 22.) “இறைசத்தி யுடனாய்‌ நின்றே” 
என்றும்‌, £பன்னிறங்‌ கவருந்தொன்மை” என்னும்‌ பாட்‌ 
டிலே .(சூத்‌. 7 - செய்‌. 1.) படிகத்தின்‌ பிரகாசத்தை 
விளக்குவிக்கிற ஆதித்தப்‌ பிரகாசம்‌ அது பல வன்னத்‌ 
தைக்‌ கூட்டியும்‌, உறுமத்திலே அதை நீக்கித்‌ தனது 
பிரகாசத்தைப்‌ பதித்தும்‌ நின்றதுபோலச்‌ சிவஞானம்‌ 
பெத்தத்திலே விஷயத்தைக்‌ கூட்டியும்‌, முத்தியிலே 
அதை நீக்கி ஞானமாய்‌ நின்று நேயத்தைக்‌ காட்டி 
நிற்பதும்‌ சொல்னலுகையானும்‌ சிவசத்தியே பிரமாணாம்‌ 
அத்ரசத்தி பிரமிதி என்றே கொள்ளவேணும்‌ என 


அறிக. 


... அவ்வியாத்தி அதிவியாத்தி அசம்பவதோஷம்‌ 
இவை உண்டாயிருக்கையாலும்‌ அத்ர சிற்சத்தியைப்‌ 


கிக்க க தமத ச நிக மத ததக வல்‌ 


அளவையிலக்கணம்‌ 41. 


பிரமாணாமென்பது கூடாது. அஃதெப்படி? என்னில்‌, 

சிவன அந்த ஆன்ம சிற்சத்தி அறியப்போகாது 
்‌ என்கையினாலே அவ்வியாத்தி தோஷமும்‌, சிவஞான 
மானது விஷயாதிகளையும்‌ அறிவித்துச்‌ சிவனையும்‌ 
அறிவிக்கையினாலே பிரமேயமல்லாத வஸ்து சிவன்‌ 
என்பது ஓன்று உண்டு ஆகையினாலே அதிவியாத்தி 
தோஷமும்‌ வந்தது. ஆன்ம சிற்சத்தி தானே சிவனை 
அறியமாட்டாது ஆகையினாலே அசம்பவதோஷம்‌ 
உண்டு. நித்திய வியாபக சித்ரூபன்‌ ஆன்மா ஆனா 
லும்‌ சிவநானத்திலே மலதோஷம்‌ நீங்கியும்‌, சிவ 
நானம்‌ அறிவித்தாலல்லது தன்னையும்‌ சிவனையும்‌ 
பாசத்தையும்‌ அறியமாட்டாதபடியாலும்‌ அசம்பவ 
தோஷம்‌ உண்டு. ஆகையால்‌, சிவசத்தியே பெத்தம்‌ 
முத்தி இரண்டிலும்‌ பிரமாணமாம்‌ என அறிக. 


பபிவாக_ பாகிரியி கா ஹ$7ஐக7_க விஉ ரமா | 
பவெ௦ பாதகி அதிஹா 9.40 வ) தாதாமகா 


Co 
6.1 5 ஐ தி, 
Ki 


என்றது சிவனாகிய ஆதித்தனனவன்‌ சத்தியினாலே 
அதர சிற்சத்தி மலம்‌ நீங்கினவிடத்துச்‌ சிவனையும்‌, 
அந்தச்‌ சத்தியையும்‌, ஆன்மாவையும்‌, பாசங்களையும்‌ 
அறியும்‌ என்றார்‌. ்‌ 


பெளத்தர்‌: அவிசம்வாதியானவர்கள்‌, அறிவு விஞ்‌ 
ஞானம்‌ பிரமாணம்‌ என்பர்கள்‌. அப்படிச்‌ சொல்லி 
ஆகமப்‌ பிரமாணம்‌ இல்லை என்பர்‌; அப்படியன்று. 
பரலோக பாதாள லோகங்களை அறிவிப்பது ஆகமம்‌ 
ஆதலால்‌ ஆகமப்பிரமாணம்‌ உண்டு என அறிக. 


அதாவது அர்த்தக்‌ கிரியாஸ்திதி; இதன்பொருள்‌ : . 
யாதொரு பதார்த்த தரிசனத்தினலே ஞானமானது . 


6 


42 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பாதிக்கப்படாமலிருக்கும்‌ அதுவே அர்த்தக்‌ கிரியாஸ்‌ 
திதி; அது கூடாது. பூத பெளஷியத்‌ விஷயங்களா 
யிருக்கிற அதநுமானங்களிலே அவ்வியாத்‌ நி ஆகை 
யாலே இந்த ஆற்றில்‌ வெள்ளம்‌ மழைபெய்து உண்‌ 
டானது என்றவிடத்தில்‌ வெள்ளம்‌ உண்டு, அவ்‌ 
விடத்து மழையில்லாதபடியாலே; அர்த்தம்‌ உண்டு 
கிரியையில்லை ஆகையால்‌ அந்தக்காலத்தில்‌ இது அவ்‌ 
வியாப்தி, அவன்‌ 2ஸ்மிரு திஞானமும்‌ சவிகற்ப ஷான 
மும்‌ பிரமாண மல்ல என்கையால்‌, அவனுக்‌ அலட்‌ 
சியமான இவ்விரண்டிலும்‌ அர்த்தக்கிரியா காரியத்து 
வம்‌ உண்டாயிருக்கையால்‌ அதிவியாத்தியுமாகையால 
8பூர்வோக்த சிற்சத்தியே பிரமாணம்‌. 


மேல்‌ பிரபாகர்‌ : அநுபூதியே பிரமாணம்‌ என்பர்‌ 
கள்‌. அநுபூதியாவது ஸ்மிருதி வியதிரிக்த ஞானம்‌. 
ஸ்மிருதியாவது ஏது? என்னில்‌, 4பூர்வாநுபவ நித 
சம்ஸ்கார ஜந்நியஞானம்‌ என்பார்கள்‌; அது கூடாது; 
அஃது எவ்வாறு? என்னில்‌, 5பதார்த்த ஸ்மரண பூர 
வகமாக வேத வாக்கியார்த்த ஞானத்துக்கு ஸ்வதக்‌ 
பிரமாணியம்‌ சாதித்தவனே ஸ்மிருதி வியதிரிக்த 
ஞானம்‌ பிரமாணம்‌ என்கையால்‌ பூர்வோத்தர 
விரோதம்‌. மேலும்‌, ஸ்மிருதிகளுக்கும்‌ ச ஆன்ம ஸ்வாத்‌ 
மாம்சங்களில்‌ பிரமாணியமும்‌ இல்லையாமாகில்‌ தோஷ 


% 


1. பூத பெளஷியத்‌ விஷயம்‌ - செல்கால எதிர்கால 
விஷயம்‌. 2. ஸ்மிருதி ஞானம்‌ - முன்‌ நினைவு. 4. பூர்‌ 
வோக்தம்‌ - முன்‌ சொன்னது. 4. பூர்வாநுபவ ஜநித சம்ஸ்‌ 
கார ஐந்நியம்‌ - முன்னால்‌ தந்து அனுபவித்‌ ததனாலே உண்டா 
யிருக்கற. 5. பதார்த்த ஸ்மரணபூர்வகம்‌ - சப்தார்த்தத்தை 
நினைத்து அது முன்பாக. 6. ஆன்மஸ்வாத்மாம்சம்‌ - தன்‌ 
னுடைய ஏகதேசம்‌. 


* 


நீர்ம, 


அள வையீலக்கணம்‌ 48 


மேது? என்னில்‌, 1ஸ்வமதத்தில்‌ அபசித்தாந்தமாகை 
யால்‌ அநுபூதியே பிரமாணம்‌ என்பது 2 நிரஸ்தம்‌. 


மேல்‌ பாட்டர்‌: அநதிகதார்த்தகந்த்ரு பிரமாணம்‌ 
என்பார்கள்‌. இதன்பொருள்‌: ஒருக்காலும்‌ அறியாத 
வஸ்துவை அறிவிக்கிறது பிரமாணம்‌; அது கூடாது. 
ஓருகால்‌ கண்ட கடத்தை இது கடம்‌ இது கடம்‌ என்று 
ஓழுங்காக வருகிற ஞானங்களிலே இரண்டாவது 
முதலாயிருக்கிற ஞானங்களுக்குப்‌ பிரமாணம்‌ இல்லை 
யாம்‌. இஃதன்றியும்‌, தைவாதீனமாக அர்த்த சம்வா 
தத்தை உண்டில்லை என்ற வாதம்‌ உடைத்தாயிருக்கிற 
தோஷ த்தையுடைய சட்சுராதிகளுக்கும்‌ $பிராந்தவிப்‌ 
பிர லம்பக வாக்கியங்களுக்கும்‌ பிரமாணியம்‌ வந்து 
விடும்‌. ஆகையால்‌ இதுவும்‌ நிரஸ்தம்‌. பூர்வோக்த 
ஆன்ம சிற்சத்தியே பீரமாணமாகில்‌ சிற்சத்தியானது 
இந்திரிய அந்தக்கரணங்கள்‌ சம்பந்தமின்றித்‌ தானே 
பதார்த்த *அபிமுகியாகாது; ஆகையாலே சிற்சத்திக்‌ 
குக்‌ கடாதி விஷயங்களோடு சம்பந்தமெப்படி எனில்‌, 
ஓக்கும்‌. சிற்சத்தியானது ஆணவமலத்தால்‌ தகையப்‌ 
படுகையாலே ஸ்வநிஷ்டமாகவே இருக்கும்‌. கலையி 
னாலே கிஞ்சித்‌ அஞ்ஞானம்‌ நீக்கப்பட்டு, வித்தையும்‌ 
அராகமும்‌ கூடினபொழுது புத்தியாதியோடே கூடி, 
விஷயாபிமுகியாய்‌ ஞானேந்திரியங்களோடே கூடி 
விஷய சம்பந்தமாம்‌. இவ்வாறன்றித்‌ தனியே கேவல 
பதார்த்தேந்திரிய சம்யோகங்கொண்டு பிரத்தியட்சப்‌ 
பிரமையும்‌ உண்டாம்‌ என்று சொல்லப்போகாது. 
பதார்த்தேந்திரிய சம்யோகமுண்டாகியும்‌ புருஷனுக்கு 
விஷயசுகம்‌ உண்டானபொழுது அந்தப்‌ பதார்த்த 


1. ஸ்வமதம்‌ - தனது மதம்‌. 2. நிரஸ்தம்‌ - கூடாமை. 
3. பிராந்த விப்பிரலம்பக வாக்கியம்‌ - பித்தர்‌ விகடர்‌ 
சொல்லும்‌ வார்த்தை. 4. அபிமுகம்‌ - எதிர்முகம்‌. 


44 சிவஞான *த்இயார்‌ சுபக்கம்‌ 


ஞானம்‌ இல்லாமல்‌ சம்யோகம்‌ நிஷ்பலம்‌ ஆகையாலே 

சிற்சத்தி விஷய சம்யோகமே பிரத்தியட்சாதி பிர 
மாணம்‌. 

ன்‌ அதன 6 2 

_அடஈ௯௦ :- விவகெ றய 4வ௦போஃபார 6) றன 


2.௦௨ ய மத! வயவேஷி விகி வாய. ஹி 
7 வ்‌ aL 


டு ' 
2-௩ து | கய உாய9-_ ஹ௦பை௦ய்‌ ம்‌ 
Ud 


கரண ஹவா வ.சு ஹில்‌ 


«ll 


ல்‌. 
த 


வூ.கிஷிகா | கலா காணெ ப... ஈர்‌ ய 9 ன 5 
ம்‌ 7 

மயெயெஃய-(ா_துஜிஜ। தவா, க க சிக சேத 

து அர பெட்‌ ட்‌ 2 


பெப்சி 


2 6 | : ல்‌ டி கடப்ப 
4 வத | நவெளிட்யா ய 2; பி 
ஹஸுயொமெ ஐ கிஷ ப) | ஜிஜஸ௦பயொம விஷறி 


_நா_நா௦ கிஷி௯காற க.காயகா ஊதி, 


இந்தப்‌ பிரமாணம்‌ நிர்விகற்பம்‌ என்றும்‌, சவிகற்‌ 
பம்‌ என்றும்‌ இரண்டு விதமாம்‌. நிர்விகற்பமாவது 
சாமா ந்நியமாக ஒரு வஸ்துவைக்‌ காண்பது. பிறகு, 
2சம்சய விபர்யய ஸ்மிருதி நிவிர்த்தியின்‌ பொருட்டு 
3 நாம ஜாதியாதி யோசனையைப்பண்ணும்‌ “அவா ந்தர 
வியாபாரம்‌. இந்த நாம ஜாதியாதி விகற்பானந்தரம்‌ 
வஸ்துவை அதர்வத்தாக அறிகிறது சவிகற்பஞானம்‌. 
இந்தப்‌ பிரத்தியட்சம்தான்‌ இந்திரிய சாபேட்சம்‌ என்‌ 
றும்‌, அந்தக்கரண சசாபேட்சம்‌ என்றும்‌, இந்திரியா நீ 
தக்கரண ₹ நிரபேட்சமென்றும்‌ மூன்றுவிதமாம்‌. இதில்‌ 


1. சாமாந்நியம்‌ - பொது. 2. சம்சயம்‌ - ஐயம்‌; 
விபர்யயம்‌ - திரிவு. 3. நாமஜாதியாதி - பெயர்‌ குலம்‌ 
முதலியன. 4. அவாந்தரம்‌ - நடுவே உண்டானது. 5. சாபேட்‌ 
சம்‌ - கூடினது. 6. நிரபேட்சம்‌ - கூடாதது. 


! 
e 
ரூ 


PT 


Aw 


அளவையிலக்கணம்‌ 45 


இந்திரியாந்தக்கரண நிரபேட்சப்‌ பிரத்தியட்சமாவது 
ஒருக்காலும்‌ 1ஆவரணலேசம்‌ அற்றிருக்கிற ஈசுவர 
சிற்சத்தியாலே சிவானந்தத்தை ஆன்மா அநந்நிய 
மாக அனுபவிப்பது. இதற்கு அந்நியமான இந்திரிய 
சாபேட்சப்‌ பிரத்தியட்சமாவது ஆண வமலா விருத்தி 
யைக்‌ கலையாலே கிஞ்சித்‌ நீக்கப்பட்டு, அந்தக்கரண 
நானேந்திரியத்‌ *துவாரா வஸ்துக்களை அறிவது. 
அத்தக்கரண சாபேட்சமாவது பாஹ்யேந்திரியங்களி 
னாலே கண்ட பதார்த்தங்களைச்சிற்சத்தியானதுஅ ந்தக்‌ 
கரணங்களோடு கூடிநின்று சிந்திப்பது. 


து௧௦:- விகல்பொமாக ஹாபுகி றெகா 
5 ௨ ஆ 

அவிய) _த | வஹுஹா-௫வ அவ்‌ அழகனை 
ஹிறிக ஓ௯( | நா காகி ஹு ஹஹி_த௦ 
ஹவிக ஓ கழ! ௨வ_கவெ௦.ப ஹாவெக்ஷ ஷிறவெக்ஷ 
கமெியெவலு ! சஷ்காண ஹாவெக்ஷ தி.கி,விய 
ஸ்‌ 
ஷ்‌ டத | ர ௦ியா நழு௨க்ஷணு ஹவா 


த ட துஹ௦யயா | அ'ஹக; £_௩௦௨ யொ.மாவ யொம 
ஹாலாவிகொ 8_த | ௪-௩) வெ௦கி,ய ஷாவெக்ஷ௦ ஹா 
வரந நிவ .]ஆயெ ॥ ௨௦கி.,பாவெக்ஷ யாதா 
-கவாறெணாயூ...? வீக்ஷ்ண௦। ௬ஷேகாரண ஹாவெக்ஷ௦ 
அவகெ ஜெயம்‌. ஐ. கி, 


அவை 


1. ஆவரணலேசம்‌ அற்றிருக்கிற - மறைப்பில்லாமலிருக்‌ 
கற. 2. விருத்தி - அதிகமாதல்‌ அதாவது மறைத்தல்‌. 
3. துவாரா - வழி. 


கட்‌... 


46 சிவஞான த்தியார்‌ சுபக்கம்‌ 


இந்தப்‌ பிரமாண அபிவியஞ்சகமானது பிரத்தி 
யட்சம்‌ என்றும்‌, அநுமானம்‌ என்றும்‌, சப்தம்‌ என்றும்‌ 


சைவத்திற்கு மூன்றுவிதமாம்‌. 
௧௨-௯௦ :- பேத) க்ஷட: ராணு ஸஹ 


ரகா ஐ. தி, 


மேல்‌ உலோகாயதன்‌ பிரத்தியட்சம்‌ ஒன்றுமே 
யொழிந்து அநுமான ஆகமங்கள்‌ பிரமாணாமல்ல 
என்பான்‌. அதற்கு அவனுடைய பிகு நிராகரித்து 
அதுமான ஆகமப்‌ பிரமாணங்கள்‌ உண்டென்பது 
பரபட்சத்தில்‌ அவனுடைய மத நிராகரணத்திலே 
கூறப்பட்டது. 


நாலுபூதம்‌ கூடினதே ஆன்மா என்பன்‌. கும்‌ 
கூடினதைக்‌ கண்டாயோ? இந்தப்‌ “பூண்ட மத 
வுடம்பி னுள்ளெழு போத மென்கொடு கண்டனை 
(பரபக்கம்‌ - 54.) இஃதெல்லாம்‌ அதநுமானம்‌ என 
அறிக. அமாவாசையும்‌, கிரகணம்‌ தீண்டலும்‌ ல்க 
பிரமாணத்தினாலேயே அறிந்தாய்‌ ஆகையால்‌ உரை 
யுண்டு. 

இனி, பிரத்தியட்ச அதநுமான ஆகமங்கள்‌ அல்லா 
மல்‌ உபமானம்‌ 1 பிரதக்பீரமாணம்‌ என்று நையாயிகர்‌ 
சொல்லுவர்‌. அந்த உபமானம்‌ அதுமானத்திலே 
2அந்தர்ப்பவிக்கும்படி 3 பிரதரிசிப்பிப்பாம்‌. உப்மான 
மாவது; கவ்வியமாகிய மரையை அறியவேண்டின 
பட்டணஸ்தனானவன்‌ வனத்துக்குப்போய்‌ வனத்தில்‌ 
உள்ளவனான ஒருவனை மரை எப்படியிருக்கும்‌ என்று 


7. பிரதக்‌ - தனியே. 2. அந்தர்ப்பவித்தல்‌ - அடங்கு 
குல்‌. 3. பிரதரிசிப்பித்தல்‌ - சொல்லுதல்‌. 


அள வையிலக்கணம்‌ 47 


கேட்க, பசுவைப்போலிருக்கும்‌ என்று அவன்‌ சொல்‌ 
லக்கேட்டு, வனத்துக்குப்போய்‌ மரையைக்கண்டு இது 
1கோ சத்ருச்யமாய்‌ இருக்கிற மரை கவ்வியம்‌ என்று 
அறிகிறது. இது பிரத்தியட்ச அநுமான ஆகமங்களி 
னாலே அசாத்தியமாகையாலே, பிரதக்‌ பிரமாணம்‌ என்‌ 
னில்‌! சாஸ்திரஸ்ய ஞானம்‌ உபமானமேயாம்‌ என்னில்‌! 
இந்த மரை பசுவுக்குச்‌ சமானமாம்‌ என்கிறபொழுது 
பிரத்தியட்சமேயாம்‌; அல்லது 2அதிதேசவாக்கிய சிர 
வணத்திற்குப்‌ பிற்பாடு கவ்விய 3வாச்சியத்துவ பரிச்‌ . 
சேதமானது உபமானம்‌ என்னில்‌! அது சப்தத்தி 
னாலே தானே வரும்‌. இந்தப்‌ பசுவுக்குச்‌ சமானம்‌ 
மரை என்கிறது உபமானம்‌ என்னில்‌! அந்த மரை 
இந்தப்‌ பசுவுக்குச்‌ சமானம்‌ தத்‌ கத சாஸ்திரஸ்ய பிரதி 
யோகியாலே என்று சொல்லி : அநுமிக்கையாலே 


அஃது அநுமானத்தில்‌ அந்தர்ப்பவிக்கும்‌; பிரதக்‌ 
பிரமாணம்‌ அல்ல. 


பிரபாகரர்‌: 4அருத்தாபத்தி பிரதக்‌ பிரமாணம்‌ 
என்பர்‌. அருத்தாபத்தியாவது ஒரு புருடன்‌ பகலெல்‌ 
லாம்‌ போசனம்‌ பண்ணவில்லை, பருத்துமிருக்கிறான்‌ 
என்றதுகொண்டு பகல்போசனம்‌ பண்ணாதவனுக்குத்‌ 
தேகபுஷ்டி இராத்திரி புசியாவிட்டால்‌ கூடாது ஆகை 
யால்‌ இந்த அநுபவத்தினாலே இராத்திரி புசிப்பான்‌ 
என்று நிச்சயிக்கப்படுவது. இது பிரத்தியட்சாதிப்‌ 
பிரமாண சதுஷ்டயங்களிலும்‌ ்‌அகம்மியமானபடியால்‌ 


1. கோசத்ருச்யம்‌ - பசுவுக்குச்சரியாயிருக்கிறது. 5. அது 
தேசவாக்யெ சிரவணம்‌ - வனத்திலிருப்பவன்‌ சொன்னதைக்‌ 
கேட்டது. 3. வாச்சியத்துவ பரிச்சேதம்‌ - சொல்லினாலே 
சொல்லப்படுகிறது. 4. அருத்தாபத்து - சொல்லியதுகொண்டு 
சொல்லப்படாத பொருளைப்பெறுதல்‌. 5. அகம்மியம்‌ - அறி 
யப்படாதது. 


48 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அருத்தாபத்தி பீரதக்‌ பிரமாணம்‌ என்னில்‌! அஃதல்ல. 
இந்த அருத்தாபத்தியானது மேவல விய £ரேகி 
அதுமானத்தில்‌ அந்தர்ப்பவிக்கும்‌. அஃது எப்படி 
யென்னில்‌, தேவதத்தன்‌ இராத்தீரி புசிப்பன்‌; பகல்‌ 
புசியாமலிருக்கவும்பருத்திருக்கையாலே. எவன்‌ 1தீவா 
ராத்திரம்‌ புசியாமலிருந்தான்‌ அவனுக்குப்‌ 2பீநதீ 
துவம்‌ கூடாது, *மாசோபவாசியைப்போல என்கை 
யால்‌ கேவல வியதிரேகியில்‌ அ ந்தர்ப்பவிக்கும்‌, ஆகை 
யால்‌ பிரதக்‌ பிரமாண மல்ல. 


மேல்‌ பட்டாசாரியர்‌ : பிரத்தியட்சாதிகள்‌ ஐந்தும்‌ 
பிரமாணமும்‌ அன்றி, அபரா வமானது *அருபலத்தி 
வேத்தியம்‌ ஆகையால்‌ அபாவம்‌ பிரதக்‌ பிரமாணாம்‌ 
என்பர்‌; அது கூடாது. சட்சு சம்யுக்கமான இந்தப்‌ 
பூதலம்‌ 5கடாபாவத்தையுடையது என்று பூதலத்துக்கு 
விசேடணமாகத்தான்‌, இந்தப்‌ பூதலத்திலே கடமில்லை 
என்று பூதலத்துக்கு விசேடியமாகத்தான்‌, கிரகிக்கப்‌ 
படுகையால்‌ இந்த அபாவம்‌ பிரத்தியட்சத்தில்‌ அந்தர்ப்‌ 
பவிக்கும்‌; ஆகையாலே பிரதக்‌ பிரமாணாமல்ல. 


பெளராணிகர்‌ : பாரிசேடமும்‌, சம்பவமும்‌, ஐதிக 
மும்‌, ஸ்வபாவலிங்கமும்‌ இவை நாலும்‌ பீரதக்‌ பிர 
மாணம்‌ என்பர்‌. இவைகள்‌ முன்சொன்ன பிரமாணத்‌ 
திரயத்தில்‌ அத்தர்ப்பவிக்கையால்‌ பிரதக்‌ பிரமாணங 
கள்‌ அல்ல. அஃது எவ்வாறு? என்னில்‌, ஆயிரம்‌ 
யானையின்‌ பலமுடையவர்கள்‌ சல்லியன்‌ சராசந்தன்‌ 
கீசகன்‌ பீமசேனன்‌ இந்த நாலுபேரும்‌; ஆகையால்‌, 


1. திவாராத்திரம்‌ - பகலும்‌ இரவும்‌. 2. பீநத்துவம்‌ - 
பருத்திருத்தல்‌. 3. மாசோபவாசி - மாசப்பட்டினியிருப்‌ 
பவன்‌. 4. அதுபலத்தி வேத்தியம்‌ - இல்லாமையைக்கொண்டு 
அறியப்படுகை . 5. கட அபாவம்‌ - கடமில்லாமை. 


ஆ 


அளவையிலக்கணம்‌ 49 


இவர்களுக்குள்ளே கீசகனை வதைத்தவன்‌ யார்‌? 

என்ற இடத்தில்‌ அவ்விடத்தில்‌ சல்லியனும்‌ சராசந்த 

னும்‌ இல்லாதபடியால்‌ அஞ்ஞாத வாசியாகிய பீம 

சேனனே என்று நிச்சயிப்பது பாரிசேடம்‌. ஆயீரம்‌ 

யானயின்‌ பலமுண்டான கீசகன்‌ தனக்குச்‌ சமபல 

மானவன்‌ கையாலே கொல்லப்படுவன்‌; அத்தன்மை 

யான பலத்தை உடைத்து ஆகையாலே சராச ந்தனைப்‌ 

போல என்கின்றது வியாப்தி மூலகமானபடியாலே 

இந்தப்‌ பாரிசேடம்‌ அநுமானத்தில்‌ அந்தர்ப்பவிக்கும்‌. 

சம்பவமாவது: ஆயிரத்தில்‌ நூறு உண்டு என்கிறது; 

இதுவும்‌ வியாப்தி மூலகமாகையால்‌ அதநுமானத்தில்‌ 
அந்தர்ப்பவிக்கும்‌. ஸ்வபாவலிங்கமாவது: தேமா 
விருட்சமாம்‌ ; தேமா ஸ்வபாவமாகையால்‌ விருட்சம்‌ 
ஆகாதயபோது தேமா ஆகாது, 2சிலைபோல என்பது; 
அர்நுவய வியதிரேக வியாப்தி உண்டாயிருக்கை 
யால்‌ இதுவும்‌ அநுமானத்தில்‌ அந்தர்ப்பவிக்கும்‌. 
ஐதிகமாவது: இந்த அரசிலே 3ரட்சு உண்டு என்பது; 
இது பிரத்தியட்சமுமல்லாமல்‌, அநுமானமுமல்லாமல்‌ 
வாக்கிய மூலம்‌ ஆகையால்‌ சப்தத்தில்‌ அந்தர்ப்பவிக்‌ 
கும்‌. ஆகையால்‌, முன்சொன்ன பிரத்தியட்ச அநுமான 
ஆகமங்கள்‌ மூன்றுமே பிரமாணம்‌. இந்தப்‌ பிரமாணங்‌ 
களினுடைய பிரமாணியமானது 4ஸ்வதோவா? பர 
தோவா? என்னில்‌, மூன்று பிரமாணத்திலும்‌ 5அநு 
சூதமாயிருக்கிற ஆன்ம சிற்சத்தியானது 6ஸ்வசம்‌ 
வேத்தியம்‌ ஆகையாலே 7ஸ்வதக்‌ பிரமாணமே. 


1. அஞ்ஞாதவாசி - அறியாமல்‌ வனவாசம்‌ பண்ணு 
வோன்‌. 2. இலை- கல்‌. 8. ரட்சு - பேய்‌. 4. ஸ்வதோவா 
பரதோவா - குன்னைக்கொண்டு வருமோ, வேறொன்றைக்‌ 
கொண்டுவருமோ. 5. அநுசூதம்‌ - கூடியிருத்தல்‌. 6. ஸ்வம்‌ 
வேத்தியம்‌ - தன்னாலே அறியப்படுகிறது. 7. ஸ்வதக்பிரமா 
ணம்‌ - தன்னைக்கொண்டு அறிகிறதே பிரமாணம்‌. 


4 


50 இவஞான த்‌இயார்‌ சுபக்கம்‌ 


மாசறு காட்சி யையம்‌ 
? தீரிவன்‌ றி விகற்ப முன்ன 
்‌ அசற வறிவ நாரும்‌ 
அரநுமான மனிநா பாவம்‌ 
பேறும்‌ ஏதுக்‌ கொண்டு 
மறைபொருள்‌ பேறுவ தாரம்‌ 
காசறும்‌ உரையிம்‌ மானத்‌ 
நடங்கிடாப்‌ பொருளைக்‌ காட்டும்‌. 


2 


மேல்‌ பிரத்தியட்ச அநுமான ஆகமங்களுடைய 
லட்சணம்‌ கூறுகன்றது. 


இ-ன்‌: மாசு அறு காட்சி - குற்றமற்ற பிரத்தி 
யட்சமாவது, ஐயம்‌ - சந்தேகம்‌, திரிவு - ஒன்றை மற்‌ 
றொன்றாகக்‌ காண்பது, அன்றி - பூர்வ ஸ்மரணை யன்றி, 
விகற்பம்‌ முன்னா - நிர்விகற்ப 2தரிசனாந்தரம்‌ சவிகற்ப 
மாக விசாரித்து, ஆசு அற அறிவது ஆகும்‌ - முன்‌ 
சொன்ன சம்சயாதி தோஷங்களின்‌ றிக்‌ காண்பதாம்‌, 
அதுமானம்‌ - அநுமானமாவது, அவிநாபாவம்‌ - 
காரண காரியங்களுடைய பிரிவின்மை, பேசுறும்‌ ஏது 
கொண்டு மறை பொருள்‌ பெறுவது ஆகும்‌ - திட 
வியாப்தியாகச்‌ சொல்லப்பட்ட பிரத்தியட்சமாகிய 
காரிய ஏதுவைக்கொண்டு அப்பிரத்தியட்சமாகிய 
காரணம்‌ அவ்விடத்து உண்டு என்று நிச்சயிப்பது, 


1. இன்றி எனவும்‌ பாடம்‌. இவ்விரண்டுமின்‌ றி எனப்‌ 
பொருளுரைத்‌தலுமொன்று. 2. குரிசனாந்தரம்‌ - கண்டபிறகு. 
3. அவிநாபாவம்‌ பேசுறும்‌ ஏதுக்கொண்டு என ஒன்றாகச்‌ 
- சேர்த்துப்‌ 'பிரிவின்மை சொல்லுகிற காரண காரியத்தைக்‌ 
கொண்டு திடவியாப்தியாகச்‌ சொல்லப்பட்ட மறைபொருள்‌ 
பெறுவதாகும்‌ எனக்‌ கூட்டி முடிக்க. 


ப 


அளவையிலக்கணம்‌ 91 


காசு அறும்‌ உரை இமானத்து அடங்கிடா பொருளை 
காட்டும்‌ - சிற்றறிவனும்‌ வஞ்சகனும்‌ அன்றி சர்வஞ்‌ 
ஞனுக்கு சர்வாந்தரியாமியும்‌ சர்வசீவ தயாபரனுமாகிய 
ஈசுவரன்‌ வாக்கியமான வேதாகமங்கள்‌ பிரத்தியட்ச 


அநுமானமாகிய இவ்விரண்டினாலும்‌ அறியப்படாத 
பொருளை அறிவிக்கும்‌ என்றவாறு. 


கண்ட பொருளை இரட்டுறவே 

கருதல்‌ ஐயம்‌ திரியவே 
கொண்டல்‌ திரிவாம்‌ பெயர்சாநி 

குணமே கன்மம்‌ பொருளெனவைந்‌( து) 
உண்ட விகற்ப வணர்வினுக்குப்‌ 

பொருளி னுண்மை மாத்திரத்தின்‌ 
விண்டல்‌ இல்லா அறிவாகும்‌ 


விகற்ப மில்லாக்‌ காட்சியே. 
மேல்‌ பிரத்தியட்ச லட்சணம்‌ கூறுகின்றது. 


இ-ஸன்‌: கண்டபொருளை இரட்டுறவே கருதல்‌ 
ஐயம்‌ - இரண்டு வஸ்துவுக்குப்‌ பொதுவாயுள்ள 


- அடையாளத்தை ஒன்றினிடத்திலே கண்டு 


ன்‌. மி இது 
எதுவோ என்பதும்‌, ஓரு தருமத்தை இரண்டு வஸ்‌ 
துக்களிடத்திலே கண்டு சந்தேகப்படுவதும்‌; ௮ஃ 
தாவன, சாயம்‌ பிராதம்‌ சந்தியாகாலத்திலே தூரத்‌ 
திலே மரையைக்கண்டு இது மரையோ பசுவோ என்‌ 
பது ஆதியும்‌; கடக மகுட கேயூராதி ராஜசின்னாபர 
ணங்களைச்‌ சமனாகத்‌ தரித்துள்ள இராசாவும்‌ கண்ட 
நாயகனும்‌ ஓரிடத்தில்‌ நிற்பதைக்கண்டு இவன்‌ இரா 
சாவோ தண்டநாயகனோ என்பது ஆதியும்‌; திரியவே 
கொண்டல்‌. திரிவாம்‌ - மரையைப்‌ பசு எனக்‌ கருது 
தலும்‌ தண்ட நாயகனை இராசாவாகக்‌ காண்பது ஆகி 
யும்‌ திரிவுக்காட்சி; இவ்விரண்டுடனே கூடி ஏற்றப்‌ 


52 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பட்ட பூர்வ அநுபவ ஜநிதமாகிய முன்‌ நினைவும்‌ “ஒரு 
மொழி யொழிதன்‌ இனங்கொளற் குரித்தேே” (நன்னூல்‌. 
பொது. 7.) என்னும்‌ சூத்திரத்தாற்‌ கூட்டிப்‌ பொருளு 
ரைக்க வேண்டியது. அது வருமாறு : காமுகனுக்குக்‌ 
காமினியுரு வெளியாதி: இதுவும்‌ பிரத்தியட்ச ஆபா 
சம்‌. மேல்‌ புத்தி கூடாமல்‌ வித்தியாதத்துவம்‌ மாத்திரம்‌ 
கொண்டு காண்பது சாமாநிய பிரத்தியட்சம்‌ என்ப 
தற்காக, பொருளின்‌ உண்மை மாத்திரத்தின்‌ விண்டல்‌ 
இலா அறிவாகும்‌ விகற்பம்‌ இல்லா காட்சியே - ஒரு 
வஸ்துவை நாம ஜாதியாதி நிர்த்தேசமன்றி இஃது 
ஒன்றென்று காண்பது நிர்விகற்பப்‌ பிரத்தியட்சம்‌: 
மேல்‌ புத்தி தத்துவத்தைக்‌ கூட்டி நாம ஜா தியாதி 
விசேடத்தோடே காண்பது பிரத்தியட்சம்‌ என்பதற்‌ 
காக; விகற்ப உணர்வினுக்கு பெயர்‌ .சாதி குணமே 
கன்மம்‌ பொருள்‌ என ஐந்து உண்டு - சவிகற்பப்‌ 
பிரத்தியட்சத்துக்கு நாமம்‌ ஜாதி குணம்‌ கன்மம்‌ 
வஸ்து என்னும்‌ ஐவகையும்‌ பகுத்தறிவ து நல்ல பிரத்தி 
யட்சம்‌, அதாவது மதன பாணமான புஷ்பத்தையும்‌ ப! 
மளத்தையும்‌ கோகில 2கூஜிதத்தையும்‌ உடைத்தாகை 
யால்‌ இந்த விருட்சம்‌ தேமா என்று அறிவது. 


_த௨- ௩௧௫௦ வஷவெளஷரொ 3- ஆ வாலை ஹபொொயொ 
உ ஷிஹூா_நாகாற உப நாக | விவ. யொ ன 
மா&்தா_ந 2௫௨, உ வகிஷிதழ | சந ஹர தா 
கூஃவிஷயாதி.கிஹ] -கிரிஹொவுடெக | 

காதிகெவ 3- காசிகணாக்ஷஷாவிஸம௦ காதி நீ2ய 


க்ஷ | 


1. கன்மம்‌ - கிரியை, 2. கூஜிதம்‌ - ஒசை. 


அளவையிலக்கணம்‌ 53 


வா வெளஷரே :- விகல்யொ.மாக வாஸ 


கி 9 அடு 
கிெகா அவிய) த | வஹுஹார வா; 
) வைபை 
வ ஐ, ஹணூ.நிவி.௯ ஐ க | நா8ஜா தாகி 
யஹஹி ௧௦ ஹவிக ஓ ௬8. | கிணாக்ஷவ்ஹாஹ௦மயொ 
மாஜேோளெொயோ நிவி_௯ @ க | ஹவலி௨ ாகதகொ 
ப 8 


ச ° ட. > ர 0 » 7 
௮, பொ லட பே வரு ௮.௧9 | தன்‌) மிது க _ சா 
ஹெ து௩கெவஸோவிஹ )ாஹிபரயா-தக ஐ கி, 


பெயர்‌ - மா என்பது; ஜாதி - விருட்சஜாதி; 
குணம்‌ - வண்ணம்‌, வடிவு, பூ, காய்‌, பழம்‌ முதலா 
யினவை; கன்மம்‌ - அசைதல்‌, நிற்றல்‌, பூத்தல்‌, காய்க்கு 
மது; பொருள்‌ - இன்னதுபெறும்‌ விலை, இன்னதுக்கு 
ஆன பொருள்‌ என்பது. 


ஏகாரம்‌ ஈற்றசை. 


காண்டல்‌ வாயில்‌ மனந்தன்்‌ வே 
நனையேோ டியோகக்‌ காட்சியென 
ஈண்டு நான்காம்‌ அநுமானம்‌ 
கனக்கும்‌ பிறர்க்கும்‌ என்றிரண்டாம்‌ 
மாண்ட வுரைதந்‌ திரமந்திரத்தோ 
பெதே சச்சொல்‌ எனமூன்‌ மும்‌ 
பூண்ட அனவைக்‌ கெதிர்புலன்றன்‌ 
இயல்பு யொதுவென்‌ நிரண்டாமே. 4, 


மேல்‌ பிரத்தியட்சம்‌ நாலுவகையும்‌, அனுமானம்‌ 
இருவகையும்‌, ஆகமம்‌ மூன்றுவகையும்‌ என்னும்‌ 
மூறைமை கூறுகின்றது. 3 


94 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இ-ள்‌: காண்டல்‌ வாயில்‌ மனம்‌ தன்‌ வேதனை 
யோடு யோகக்காட்சி என ஈண்டு நான்காம்‌ - பீரத்தி 
யட்சமாவது இந்திரியப்‌ பிரத்தியட்சமென்றும்‌ மானதப்‌ 
பிரத்தியட்சம்‌ என்றும்‌ ஸ்வவேதனாப்‌ பிரத்தியட்சம்‌ 
என்றும்‌ யோகப்பிரத்தியட்சம்‌ என்றும்‌ நான்கு வகை 
யாம்‌. 


3 வி ம்‌] Gams 73 
டே; ௯௭௦ அிரவீ ய௦வொக கூடவா ஜிப்பா 
என்றும்‌, 

ஹ_தஜெடகி; ப ஹாவெக்ஷ நிவெகூஷஷமெய 
வவ | ௬ஷகோண ஷஹாவெக்ஷ த.கிகி, விய ஷூ | 


என்றும்‌, பிரத்தியட்சம்‌ மூன்றாக சிவாகம வசனமிருக்க 
இவ்விடத்தில்‌ பிரத்தியட்சம்‌ நாலுவிதமென்று சொன்‌ 
னது விரோதமென்னில்‌ ; ஸ்வவேதனாப்‌ பிரத்தியட்சம்‌ 
மானதப்‌ பிரத்தியட்சத்திலே அந்தர்ப்பவிக்கும்‌. ஆகை 
யால்‌ விரோதமில்லை ; அனுமானம்‌ தனக்கும்‌ பிறர்க்கு 
மென்று இரண்டாம்‌- அனுமானமானது ஸ்வார்த்தானு 
மானம்‌ பரார்த்தானுமானம்‌ என்று இருவகைப்படும்‌, 
மாண்ட உரை தந்திர மந்திரத்தோடு உபதேசச்சொல்‌ 
என மூன்றாம்‌ - ஆகாம்க்ஷ£தி அழகையுடைய ஆகம 
மானது கன்மகாண்டமென்றும்‌ உபாசனாகாண்டமென்‌ 
றும்‌ ஞானகாண்டமென்றும்‌ மூன்று விதமாம்‌, பூண்ட 
அளவைக்கு- -பொரு ந்தப்பட்ட பிரமாணத்துக்கு, எதிர்‌ 
புலன்‌ - முன்னே காணப்பட்ட பிரமேயமானது, தன்‌ 
இயல்பு பொது என்று இரண்டாம்‌ - தன்னியல்பு என்‌ 
ப்து அவ்வியாப்தி அசம்பவ ரகிதமான அசாதாரண 
லக்ஷணம்‌, பொதுவியல்பு என்பது சாதாரண லக்ஷ 
ணம்‌. 


இயல்பு என்பது நடுநிலைத்‌ தீவகம்‌. 


2 ட்ப 


* ர 


டி 


அளவையிலக்கணம்‌ 99 


லக்ஷணத்திற்குக்‌ குற்றம்‌ மூன்று உண்டு. அவை 


யாவன : 


ஒமெகூடு கெ பொ ஒகஷணவஹாவ.த-ந வாஷி 
சுலக) டன வேட ந உ.கிவாஷி। லக்ஷ) 
தூவ தட! _ ஹல!) | 


இதன்‌ பொருள்‌: இலக்கியத்து ஓரிடத்தில்‌ லக்ஷ 
ணம்‌ இல்லாமை அவ்வியாப்தி. இலக்கியம்‌ இல்லாத 
இடத்தில்‌ லக்ஷணம்‌ இருப்பது அதிவியாப்தி. இலக்கி 
யத்து ஓரிடத்தும்‌ லக்ஷணம்‌ இராமை ௮சம்பவம்‌. 


அன்னிய சாதி யுந்தன்‌ 
சாதியும்‌ அகன்று நிற்றல்‌ 
கன்னியல்‌ பண்னி யத்தைத்‌ 
தவிர்ந்துகன்‌ சாநீக்‌ கொத்தல்‌ 
துன்னிய பொதுவி யற்கை 
சொன்னவிவ்‌ வீரண்டி னுள்ளே 
மன்னிய பொருள்கள்‌ யாவும்‌ 
அடங்கிடும்‌ மான முற்றல்‌. டு] 


மேல்‌ அசாதாரண லக்ஷணம்‌ இவ்வாறு, சாதாரண 
லக்ஷணம்‌ இவ்வாறு என்பது கூறுகின்றது. 


இஃன்‌ : அன்னிய சாதியும்‌ தன்‌ சாதியும்‌ அகன்று 
நிற்றல்‌ தன்‌ இயல்பு - கபிலைப்‌ பசுவானது அன்னிய 
சாதியான எருமை முதலானவைகளினுடைய லக்ஷண த்‌ 
தையும்‌ தன்‌ சாதியாகிய வெள்ளை கறுப்பு சிவப்பு 
முதலான வாணங்களையுடைய பசுக்களுடைய லக்ஷ 
ணங்களையுமன்‌ றிக்‌ கபிலைப்பசு என்று நிற்பது தன்னி 
யல்பு என்னும்‌ அசாதாரண லக்ஷணம்‌, அன்னியத்தை 


66 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


0 
தவிர்ந்து தன்‌ சாதிக்கு ஓத்தல்‌ துன்னிய பொது 
இயற்கை - அன்னிய சாதியாகிய எருமை குதிரை 
முதலானவைகளின்‌ லக்ஷணங்களையன்றிக்‌ கழுத்தில்‌ 
நான்ற கொம்பு குளம்பு வால்‌ குட்டேறு இந்த ஐந்து 
லக்ஷணங்களையும்‌ உடையது பசுவென்பது பசுக்களுக்‌ 
கெல்லாம்‌ சாதாரண லக்ஷணம்‌, சொன்னா இ இரண்‌ 
டினுள்ளே மன்னிய பொருள்கள்‌ யாவும்‌ அடங்கிடும்‌ 
மானமுற்றால்‌ - அசாதாரணம்‌ 2சாதாரணம்‌ என்னும்‌ 
இரண்டு லக்ஷணாத்துக்குள்ளே பிரமேய திரிபதார்தக 
மானபதார்த த்ரயங்களின்பேதங்களெல்லாம்‌ பிரமாண 
புரஸ்ஸரமாக விசாரிக்குங்காலத்தில்‌ அறியப்படுமா 
கையால்‌ பதியினுடை.ய சொரூபலகஷண த்தையும்‌ சத்தர்‌ 
உத்தியுத்தர்‌ பிரவிருத்தர்‌ என்னும்‌ பதி அவஸ்‌ தாத்ரய்‌ 
அசாதாரண லக்ஷணங்களையும்‌ தத்சத்தி பேதங்களி 
னுடைய அசாதாரண லக்ஷணாங்களையும்‌ விஞ்ஞான 
கலர்‌ பிரளயாகலர்‌ சகலர்‌ என்னும்‌ ஆன்ம வர்க்கங்க 
னுடைய அசாதாரண லக்ஷணாங்களையும்‌ *4அவஸ்தா 
த்ரய அசாதாரண லக்ஷணங்களையும்‌ ஆணாவா 
5பாச பஞ்சகத்தினுடைய அசாதாரண சாதாரண 
லக்ஷணங்களையும்‌ சுத்தாசுத்த மாயாகாரியங்களாகிய 
தத்துவ தா த்துவிகங்களினுடைய அசாதாரண சாதா 
ரண லக்ஷணங்களையும்‌ பரீக்ஷாபூர்வகமாக அறிந்‌ 
தவன்‌ 6பிரமாணஞ்ஞன்‌ ஆகையால்‌ இந்தச்‌ சாத்திரத்‌ 
தில்‌ முதல்‌ சூத்திரம்‌ தொடங்கி ஏழாஞ்சூத்திர பர்யந்தம்‌ 
இந்த லக்ஷணங்கள்‌ வந்த இடங்கள்‌ தோறும்‌ கண்டு 
கொள்க. 


1. அசாதாரணம்‌ - உண்மை. 2. சாதாரணம்‌ - பொது. 
3. புரஸ்ஸரமாக ஃ முன்னிட்டுக்கொண்டு. 4. அவஸ்தா 
த்ரயம்‌ - மூன்று அவத்தைகள்‌, 5. பஞ்சபாசம்‌ என மாறுக. 
6. பிரமாணஞ்ஞன்‌ - பிரமாணத்தை அறிந்தவன்‌. 


3 


ஆ 


அளவையிலக்கணம்‌ 


971 

உயிரிஜே டுணர்வு வாயில்‌ 

ஒளியுரு வாதி பற்றிச்‌ 
செயிரொடு விகற்பம்‌ இன்றித்‌ 

தெரிவதிந்‌ திரியக்‌ காட்சி 
அ]யர்விலித்‌ திரிய ஞானம்‌ 

ஷம்புலன்‌ சார்ந்து யிர்க்கண்‌ 
மயர்வற வந்த ஞானம்‌ 

மானதக்‌ காண்ட லாமே. 6 


மேல்‌ இந்திரியப்‌ பிரத்தியட்ச, மானதப்பிரத்தி 
யட்சங்களினுடைய கிரமம்‌ கூறுகின்றது. 


இஃன்‌: உயிரினோடு உணர்வு வாயில்‌ ஒளி உரு 
ஆதி பற்றி செயிர்‌ இன்றி விகற்பமோடு தெரிவது 
இந்தீரியக்காட்சி-ஆன்மசிற்சத்தியான து பிராணவாயு 
மனதுடனே பாஹ்யேந்திரியத்‌ துவாரா சூரியாதிப்‌ 
பிரகாசங்கள்‌ சகாயமாக ரூபாதியான வஸ்துக்களைச்‌ 
சம்பந்தித்துக்‌ குற்றமாகிய சம்சயமும்‌ விபர்யயமும்‌ 
பூர்வானுபவ ஜனிதமாகிய ஸ்மிருதியும்‌ இன்றி நாம 
ஜாதியாதி விசிஷ்டமாகக்‌ காண்கிறது இந்திரியப்‌ 
பிரத்தியட்சம்‌. * வாயி லிடனும்‌ புலனு மாகும்‌” என 
அறிக. 


இவ்விந்திரியப்‌ பிரத்தியட்சத்திற்கு ஏதுவான 
விஷயேந்திரிய சந்நிகர்ஷம்‌ விஷய பேதத்தினால்‌ சம்‌ 
பந்தபேதம்‌ ஆறு ஆம்‌. அவையாவன : சம்யோகம்‌, 
சம்யுக்த சமவாயம்‌, சம்யுக்த சமவேத சமவாயம்‌, சம 
வாயம்‌, சமவேத சமவாயம்‌, விசேடண விசேடியபாவம்‌. 


மேல்‌ இவையிற்றின்‌ தரிசனம்‌: கடதரிசனத்தினாலே 
சட்சுவுக்கும்‌ கடத்துக்கும்‌ உண்டான சம்பந்தம்‌ சை 
யோகம்‌. கட ரூபத்திற்கும்‌ சட்சுவுக்கும்‌ உண்டான 


58 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சம்பந்தம்‌ சையுக்த சமவாயம்‌. கட ரூபத்தில்‌ ரூபத்து 
வாதி சாமானியத்திற்கும்‌ சட்சுவுக்கும்‌ உண்டான 
சம்பந்தம்‌ சையுக்த சமவேத சமவாயம்‌. சப்தத்திற்கும்‌ 
சுரோத்திரத்திற்கும்‌ உண்டான சம்பந்தம்‌ சமவாயம்‌. 
சப்தத்துவ சாதிக்கும்‌ சுரோத்திரத்திற்கும்‌ உண்டான 
சம்பந்தம்‌ சமவேத சமவாயம்‌. 

அபாவத்தையும்‌ சமவாயத்தையும்‌ கிரகிக்கிறபோ து - 
சட்சுவுக்கும்‌ சமவாயாதாரமான படத்திற்கும்‌ அபா 
வாதாரமான பூதலத்திற்கும்‌ உண்டான சம்பந்தம்‌ 
சையோகம்‌. 

சட்சு சையுக்தமான படத்தில்‌ படத்துவம்‌ சமவாய 
மென்கிறபொழுது சையுக்தவிசேடியத்துவம்‌ சம்பந்தம்‌. 

இந்தப்‌ படத்திலே படத்துவம்‌ சமவேதமென்று 
கிரகிக்கிறபொழுது சையுக்த விசேடணத்தை சம்பந்தம்‌. 

சட்சு சையுக்தமான பூதலத்தில்‌ இப்பூமியிலே கடம்‌ 
இல்லை என்கிறபொழுது பூதலம்‌ விசேடணம்‌; கடா 
பாவம்‌ வீசேடியம்‌. 

அந்த அபாவத்துக்கும்‌ சட்சுவுக்கும்‌ சையுக்த 
விசேஷியதை சம்பந்தம்‌ கடாபாவத்தை உடையது 
பூதலமென்கிறபயோது அபாவம்‌ விசேடணம்‌; பூதலம்‌ 
விசேடியம்‌. இதற்கு உண்டான சம்பந்தம்‌ சையுக்த 
விசேடண த்தை. 


_த௨-௦3௫௦ 3- அக்ஷ££டெதரண ஹபைய௦ ஷவஜியொ 

ஒழ கூஷ்ஹ௦தத 8 | வடாகி ஒவ) விஷ ரந ண்க்ஷஹு௦ 
[௫] - 

யொ.ம5$ர அத பு ஹயா ஹஸூவாயா த மாண 

ஹாூ8ர ந யொ 8-ச8 | ஷய த ஹ$வெடகா ௧-௨ ஹூ 


வாயாக மஅணகய $1 வண்‌. ம, ஹண௦ பொ 
' உ 9) <7 ரமெராகர 


ப அளவையிலக்கணம்‌ 59 


வெ த அயாஷி ௦ | பாஷை ஹூவெ_தா.த-8 
ஸ2வாயாக வக கீயடெக | வன்‌ தயாஹாவ ஹூ 


வாய கிவி. கா | லிமெொஷிகெ. வாஹாவ ஹவோய 


ச கிஷி குதி, 


சம்பந்தம்‌ எனினும்‌ சந்நிகர்ஷம்‌ எனினும்‌ ஓக்கும்‌ . 
என அறிக. 


க அயர்வு இல்‌ இந்திரியஞானம்‌ ஐம்புலன்‌ சார்ந்து 
உயிர்க்கண்‌ மயர்வு அற வந்த ஞானம்‌ மானதக்‌ காண்‌ 
டல்‌ ஆம்‌ ஏ - குற்றமில்லாமல்‌ பார்க்கிற ஞானே ந்திரிய 
மானது சப்தாதி பஞ்ச விஷயங்களைப்‌ பொருந்திச்‌ 
சம்சயாதி மயக்கங்கள்‌ அற உண்டான அனுபவத்தை 
மனசினலே அனுசந்தானம்‌ பண்ணுவது மானசப்‌ 
பிரத்தியட்சம்‌. 


“* இந்திரியம்‌ அத்தத்‌ திணங்கும்‌ பொழுதாறு 

பந்தமுறும்‌ பாரறிவீப்‌ பாம்‌. 

இந்திரியம்‌ அத்தத்‌ திணங்குதலே சையோகம்‌ 
x. அந்தப்‌ பொருளுணர்ச்சி யாம்‌. 
சாதிகுணம்‌ தன்னிற்சை யோகசம வாயமாம்‌ 
போதமுளார்‌ தாங்காணும்‌ போது. 
சையுத்த வேத சமவாய சம்பந்தம்‌ 
எய்தும்‌ குண்த்துவத்தி லே. 
சத்தம்‌ சமவேதத்‌ தாலே செவிப்புலத்துக்‌ 
கத்தமா மென்றே அறி. 
சத்தத்திற்‌ சாமா னியத்தைத்‌ தருமதனில்‌ 
வைத்தசம வேதசம வாய்‌. 
தவாதசம வாயசம்‌ பந்தம்‌ தருங்காண்‌ 
அபாவ விசேடணத்து வம்‌. ”” 


(பதிபசுபாசப்பனுவல்‌. பிர. 25 - 81,): 


60 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அருந்நின்பத்‌ துன்ப முள்ளத்‌ 

தறிவினுக்‌ கராக மாநி 
தருந்தன்‌ வே தனையாம்‌ காட்சி. 

சமாநீயான்‌ மலங்கள்‌ வாட்டிப்‌ 
பொருந்திய தேச கால 

இயல்பகல்‌ பொருள்க ளெல்லாம்‌ 
இருந்துணர்‌ கின்ற ஞானம்‌ 

வயோகநற்‌ காண்ட லாமே. 7 


மேல்‌ நிறுத்தமுறையானே ஸ்வவேதனாப்‌ பிரத்தி 
யட்சம்‌, யோகப்‌ பிரத்தியட்சங்களினுடைய கிரமம்‌ 
கூறுகின்றது. 


இ-ள்‌: அருந்து இன்பம்‌ துன்பம்‌ உள்ளத்து 
அறிவினுக்கு அராகம்‌ ஆதி தரும்‌ தன்‌ வேதனை ஆம்‌ 
காட்சி - விஷய 3 ஜந்நியங்களாயிருக்கிற சுகதுக்கங்‌ 
களை அராகத்திற்கு ஆதியான வித்தியா தத்துவம்‌ 
ஆன்ம ஞானத்தினிடத்திலே செலுத்த நான்‌ சுகி நான்‌ 
துக்கி என்பது முதலாக வருகிற ஞானம்‌ ஸ்வவேதனாப்‌ 
பிரத்தியட்சம்‌, சமாதியால்‌ மலங்கள்‌ வாட்டி - வித்தை 
அராகாதி நிரபேக்ஷையாக 2 அநாவிருத இயம நியம 
ஆசன பிராணாயாம பிரத்தியாகார தாரணை தியான 
சமாதி என்னும்‌ இவையை 2 சிற்சத்தியாகிய சிவஞானா 
னந்த யோகத்தினாலே மலங்களை நீக்கி, யொரு ந்திய 
தேசகால இயல்பு அகல்‌ பொருள்கள்‌ எல்லாம்‌ இருந்து 
உணர்கின்ற ஞானம்‌ யோகம்‌ நல்‌ காண்டலாம்‌ ஏ - 
பொரு ந்தப்பட்ட திரிபுவன த்திலுண்டான வஸ்துகளை 
யும்‌ பூத பெளஷ்ய வர்த்தமானம்‌ என்னும்‌ திரிகாலங்‌ 


1. ஜந்நியம்‌ - உண்டாதல்‌. 2. அநாவிருதம்‌ - தடை 
மில்லாமல்‌. 3. சிற்சத்தி - ஞானசத்தி. 


அளவையிலக்கணம்‌ 61 


களிலே வருகிற விஷயங்களையும்‌ தூரதிருஷ்டி தூர 
சிரவணங்களை இயல்பாக விரிவுடனேகூட ஏககா 
லத்தில்‌ அதீந்திரியமாகவே கரதலாமலகம்‌ போல 
அறிவது சவிகற்பஞானம்‌. ஞானானந்தானுபவ ஸ்வ 
பாவமாகவே நிற்பது நிர்விகற்ப ஞானம்‌. இப்படி 
யோகப்‌ பிரத்தியட்சம்‌ இரண்டு வகைப்படும்‌. ஸ்வ 
பாவம்‌ என்பது தாதாத்மியம்‌. | 


௬௨-0௦ :- _௦லி யா நவெ வஹுவ 
சூத டெ, கியா வெக்ஷனு 


உ ௮ | நச௲யொமாவ யொம 
டாத) வயயா விவக _நஞயொ.மாவ 
ஹாலஹாலிகொ௫ூ_த ஐ கி, 


இதனால்‌ பஞ்சேந்திரியங்களும்‌ ஓவ்வொரு விஷ 
யத்தை அறிகிறதொழிய அன்னிய விஷயத்தை அறிய 
மாட்டாதபடியாலும்‌ அந்தக்கரணங்களும்‌ அப்படியே 
ஒன்றறிந்ததை ஒன்று அறியாது ஆகையாலும்‌ மனம்‌ 
பற்றவும்‌ அகங்காரம்‌ கிரஹிக்கவும்‌, புத்தி நிச்சயிக்க 
வும்‌, புத்தியினாலே நிச்சயிக்கப்பட்ட விஷயத்திலே 
அராகம்‌ இச்சையைப்பண்ணுவிக்கவும்‌, வித்தை விஷய 
1கடநம்‌ பண்ணவுமாய்‌ நிற்பதே ஆகையால்‌ இவை 
எல்லாத்தையும்‌ வியாபித்து சர்வ விஷயத்தையும்‌ பரிச்‌ 
சேதம்‌ பண்ணுவதாகையீனாலும்‌ இந்தக்‌ கரணங்கள்‌ 
எல்லாத்தையும்‌ நிரபேக்ஷையாகவே பூத யெளஷிய 
வர்த்தமான 2 காலீநமாயிருக்கிற விஷயங்களை அறி 
கையினாலும்‌ தன்னுடைய சொரூபத்தையும்‌ சிவனையும்‌ ' 
அன்னியமாகத்‌ தரிசிக்கையாலும்‌ ஆன்மசிற்சத்தியே 


3 உபாதீதமான பிரமாணம்‌. 


1. கடதம்‌ - பொருத்துதல்‌. 


2. காலீனம்‌ - காலங்கள்‌. 
3. உபா.தீதம்‌ - உபாதியில்லாதது. 


தப்த பழம அரக குத யவ ரக ள்‌ கதத 


02 சிவஞானசத்தயார்‌ சுபக்கம்‌ 


இவையொழிந்து சொல்லுவாரும்‌ உளர்‌. அவை 
வருமாறு : கண்டூணராமை, உணர்‌ ந்ததை உணர்தல்‌, 
நினைப்பு என்னும்‌ போலிகளும்‌ கூறும்‌. 


கண்டுணராமையாவது: சிலவற்றைக்‌ கண்டதன்‌ 
பின்‌ பெயர்‌ அறியா திருத்தல்‌. 


உணர்ந்ததை உணர்தலாவது: முன்பு குளிர்‌ 
வந்துற்ற காலத்து நெருப்பு மருந்தென்று அறிந்‌ 
தான்‌ பின்பும்‌ அதற்கு இது மருந்து என உள்ளங்‌ 
கொள்ளல்‌. 


நினைப்பாவது: குழவிப்பருவத்தே தந்‌ைத தாயை 
இழந்தோன்‌ காரணம்‌ கருதாது நினக்கு இன்னார்‌ 
தந்தை தாய்‌. என்று பிறர்‌ சொல்ல, இதனைக்‌ கருதிக்‌ 
கொள்ளல்‌. இது போலிகள்‌. இம்முறை அறியுமாறும்‌ 
காணாக்‌. 


இதனுடைய பூர்வபட்ச சித்தாந்தம்‌ விஸ்தாரம்‌ ; 
இவ்விடத்துக்‌ கிரந்த விஸ்தார பயத்தினால்‌ சொன்ன 
தில்லை. ஆகையால்‌, சித்தாந்த தீபிகையிலே விஸ்த 
ரித்துச்‌ சொன்னோம்‌ ; கண்டு கொள்க. 


பக்க மூன்றின்‌ மூண்றேநு 
வுடைய பொருளைப்‌ பார்த்துணரத்‌ 
தக்க ஞானம்‌ தன்பொருட்டாம்‌ 
பிறர்தம்‌ யொருட்டாம்‌ ௮)நுமானம்‌ 
தொக்க இவற்றால்‌ பிறர்கெளியச்‌ 
சொல்ல லாகும்‌ அச்சொல்லும்‌ 
மிக்க அன்னு வயத்தினெடு 
... வெதிரே கச்சொல்‌ எனவிரண்டாம்‌. 8 


ச்‌ 


அளவையிலக்கணம்‌ 68 


முன்னம்‌ ஸ்வார்த்தானுமானம்‌ பரார்த்தானு 
மானம்‌ என்று உத்தேசம்‌ கூறி அதற்குமேல்‌ லக்ஷணம்‌ 
கூறுகின்றது. 


இஃள்‌: பக்கம்‌ மூன்றின்‌ - பட்சம்‌ சபட்சம்‌ விபட்ச 
மென்னும்‌ மூன்றிலே, மூன்று ஏது உடைய பொரு 
ளைப்‌ பார்த்து உணரத்தக்க ஞானம்‌ - இயல்பு காரியம்‌ 
அனுபலத்தி என்னும்‌ ஏதுத்‌ திரயங்களினால்‌ 1 ஏதுமத்‌ 
தாகிய சாத்தியங்களை த்ருடவியாப்திகளினாலே நிச்ச 
மிக்கும்‌ அனுமிதி ஞானம்‌ ; தன்பொருட்டு ஆம்‌ பிறர்‌ 
தம்பொருட்டு ஆம்‌ அனுமானம்‌ - ஸ்வார்த்தானுமான 
மென்றும்‌ பரார்த்தானுமானம்‌ என்றும்‌ இருவகையாம்‌, 
ஸ்வார்த்த அனுமானமாவது பரோபதேசமின்‌ றி முன்பு 
தான்‌ புகையைக்கண்ட இடத்திலே அனலைக்‌ கண்டு 
பின்பு தானே யாதாமோரிடத்திலே புகையுண்டு அவ்‌ 
விட த்திலே அனலுமுண்டு என்று வியாத்தியைக்‌ கிர 
கித்தறியும்‌ அறிவு; இஃதன்றித்‌ தானே சிவன்‌ உண்‌ 
டென்று அறுதியிட்டு அறிகிறதுமாம்‌. முற்கூறிய பட்‌ 
சத்துள்‌ பரார்த்த அனுமானமென்பது இவைகளினாலே 
பிறர்‌ அறியும்படி அறிவிக்கும்‌ அறிவு; இஃதன்றிக்‌ 
குரவன்‌ மாணாக்கனுக்குச்‌ சிவனும்‌ ஆன்மாவும்‌ பாசமும்‌ 
உண்டென்று அறிவிக்கும்‌ அறிவுமாம்‌; 


தொக்க இவற்றால்‌ பிறர்‌ தெளிய சொல்லல்‌ ஆகும்‌- 
பஞ்ச அவயவ 2யுக்தவாக்கிய ரூபமாயிருக்கிற அனுமா 
னத்தினால்‌ அன்னியருக்குத்‌ தெரியும்படி சொல்லலாம்‌; 
அ சொல்லும்‌ மிக்க அன்னுவயத்தினொடு வெதிரேகச்‌ 
சொல்‌ என இரண்டு ஆம்‌ - அந்தப்‌ பஞ்ச அவயவ 
வாக்கியமானது அன்னுவய வெதிரேகி கேவல வெகி 
ரேகி என்னும்‌ ஏதுவாம்‌. ்‌ 


1. ஏதுமத்தாகிய- ஏது கூடிய. 2. யுக்தம்‌ - கூடிய. 


04 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மூன்று பக்கமும்‌ பதார்த்தானுமான த்திற்கு வேண்‌ 
டுகையால்‌ “தொக்க இவற்றால்‌ ' எனச்‌ சிறப்பித்தார்‌. 
அன்னுவய வெதிரேகிக்கும்‌ பஞ்சரூபமுடைத்தாதலின்‌ 
மிக்க அன்னுவயம்‌ ்‌ எனச்‌ சிறப்பித்தார்‌ என அறிக. 


அன்னுவயம்‌ - பொருத்தமுள்ள து. வெதிரேகம்‌ - 
பொருந்தாதது. இவை மேல்‌ விரித்துக்‌ கூறுமிடத்து 
அறிக. 


மூன்று பக்கம்‌ பக்க நிகர்‌ 
பக்கம்‌ நிகரில்‌ பக்கமென ந்‌ 
தோன்றும்‌ பக்கம்‌ துணிபொரு லக்‌ 
கிடமாம்‌ உவமை நிகர்பக்கம்‌ 
ஆன்ற பொருள்சென்‌ றடையாகது 
இடமாம்‌ நிகரில்‌ பக்கரூதல்‌ 
ஏன்ற இரண்டும்‌ பொருளுண்மைக்‌ 
கீடமாம்‌ ஒண்று பொருளின்‌ டும்‌. 


9 


மேல்‌ முன்சொல்லிய பட்சத்திரயங்களின்‌ சொரூ 
பங்களைக்‌ கூறுகின்றது. 


இஸ்‌: மூண்று பக்கம்‌-பட்சம்‌ மூன்றாவன, பக்கம்‌ 
திகர்பக்கம்‌ நிகரில்பக்கம்‌ என - பட்ச சபட்ச விபட்சங்‌ 
கள்‌, இவற்றுள்‌ தோன்றும்‌ பக்கம்‌ துணிபொருளுக்கு 
இடமாம்‌ - முன்னே தோன்றிய பட்சம்‌ ஏதுவாகிற 
1தூமத்தையுடைய பர்வதம்‌ நிச்சிதார்த்தமான வன்‌ 
னிக்கு 2ஆச்ரயமாம்‌, உவமை நிகர்பக்கம்‌ - சபட்சமா 
னது உவமானஸ்தலம்‌; அஃதாவது இப்பர்வதம்‌ வன்‌ 
னியை உடையது, தூமத்தை உடைத்து ஆகையால்‌, 
பாகசாலையபோல என்பது. 


1. தூமம்‌ - புகை. 2. ஆச்ரயம்‌ : இருப்பிடம்‌. 


7 


அளவையீலக்கணம்‌ 65 


ஆன்ற பொருள்‌ சென்று அடையாத இடம்‌ ஆம்‌ 
நிகரில்‌ பக்கம்‌ - நிகரில்பட்சம்‌ என்று சொல்லப்பட்ட 
விபட்சமான து நிச்சித சாத்திய அபாவவான்‌. அஃ 
தாவது, எங்கே அக்கினியில்லை, அங்கே தூமம்‌ இல்லை, 
ஆமம்‌ உள்ள மடுவைப்போல்‌ என்பது ஆகையால்‌, 


முதல்‌ ஏன்ற இரண்டும்‌ பொருள்‌ உண்மைக்கு 
இடமாம்‌ - முன்‌ பொருந்திய பட்சம்‌ சபட்சம்‌ இரண்டு 
அனுமானத்தாலும்‌ பிரத்தியட்சத்தாலும்‌ 2சித்தவஸ்து 
கம்‌; ஒன்று பொருள்‌ இன்றாம்‌-பின்‌ சொன்ன விபட்சம்‌ 
பிரத்தியட்சத்தினுலும்‌ அனுமானத்தினாலும்‌ * அசித்த 
சாத்தியம்‌. 


ஏது ஜன்‌ 3ம்‌ இயல்புகா 
ரியத்தோ டநுப லந்தியிவை 
ஓதீன்‌ இயல்பு மாமர த்தைக்‌ 
காட்ட லுறுகா ரியம்புகைதன்‌ 
ஆதி யாய அனல்காட்டல்‌ 
ஆகும்‌ அருப லத்தீயது 
சீதம்‌ இன்மை பனியின்மை 
காட்டல்‌ போலும்‌ செப்பிடினே. 10 


மேல்‌ ஏது மூன்றினது சொருபத்தைக்‌ கூறு 
கின்றது. 


இ-ள்‌: ஏது மூன்றின்‌ இயல்பு காரியத்தோடு 
அனுபலத்தி - ஏதுக்கள்‌ மூன்றாவன [ இயல்பேது எனி 
னும்‌ ஸ்வபாவவேது எனினும்‌ ஓக்கும்‌; இது தர்மத்‌ 


ட 


1. சாத்திய அபாவவான்‌ - நிச்சயமில்லாதது. 
வஸ்துகம்‌ - சத்தமான பொருளை உடையது. 4. 
சாத்தியம்‌ - சித்தமாறெ பொருள்‌ இல்லாதது. 


2. சித்த 
அசித்த 


5 


- 


66 சிவஞானசத்தயார்‌ சுபக்கம்‌ 


திற்குப்‌ பரியாய நாமம்‌] தருமத்தினால்‌ தருமியை அதி 
விக்கும்‌ இயல்பேது ஒன்று, காரியமாயிருந்து கார 
ணத்தை அறிவிக்கும்‌ ஏது ஒன்று, அனுபலத்தியாவது 
அபாவத்தைச்‌ சாதிக்கிற ஏது [அது காரணமாகிய 
அக்கினி இல்லாத இடத்தில்‌ காரியமாகிய தூமம்‌ 
இல்லை என்று சொல்லுமதுபோலக்‌ * காரணாபாவத்தி 
ல்‌ காரியமில்லை என்று அறியப்படும்‌ ஏது. இவை 
தருமாதருமி அனுமானம்‌, காரியாத்‌ காரண அனுமா 
னம்‌, காரணாத்‌ காரிய அனுமானம்‌] என்று சொல்லவும 
படும்‌. 

தாக்‌ யஜெண ஹாய டெத்‌ ய7./க.வி௯ 
காயெடஃண காணு |! காணே. த.வி2.கா.ப.தவி 
உராய நாகி ॥ ஐ தி, 


இவை ஓதின்‌ - இவ்வேது மூன்‌ நிற்கும்‌ உதார 
கூறின்‌, இயல்பு மா மரத்தைக்‌ காட்டல்‌ - மா என்றதே 
இலக்குமிக்கும்‌ யானைக்கும்‌ குதிரைக்கும்‌ வணாடிறமூம்‌ 
இவை முதலிய அனேக வஸ்துக்களுக்கும்‌ பெயரா 
யிருக்க மாதளிர்த்தது என்புழி மரமென்று அறிவிக்கும்‌. 
மா பாய்ந்தது என்றால்‌ யானை; மா அனுமானித்தது 
என்றால்‌ குதிரை; மா பறந்தது என்றால்‌ வண்டு என்று 
அறிவது ஸ்வபாவ விங்கானுமானத்தினால்‌ அறிவிக்‌ 
கும்‌. இது தாதாத்மியம்‌, 

தாதாத்மிய சொரூபம்‌ எவ்வாறெனின்‌, 

கிணிகலெடஹஹிஷ-ு ரலேஉஹாஜா_த 95 


சற்று பேதத்தோடு கூடி அபேதமாயிருத்தல்‌ தாதாத்‌ 
மியம்‌ என்பது சுலோகப்பொருள்‌; அஃதாவது, சூதத்‌ 


ர காரண அபாவம்‌ - காரணம்‌ இல்லாமை. 


ட 


அளவையிலக்கணம்‌ 


07 


துவத்தினாலே பேதமும்‌, விருக்ஷத்வ வியாப்தியினாலே 
அபேதமும்‌ ; 


உறு காரியம்‌ - பொருந்திய காரிய ஏதுவானது ; 


புகை தன்‌ ஆதியான அனல்‌ காட்டல்‌ ஆகும்‌ - 


புகை தனக்குக்‌ காரணமாகிய அக்கினியை அனுமிப்ப 
தாம்‌ ; 


அனுபலத்தி அது - அனுபலத்தி ஏதுவானது ; 
சீதம்‌ இன்மை பனியின்மை காட்டல்‌ - பனிக்குக்‌ 
காரணாம்சம்‌ சீத தன்மாத்திரை ஆதலின்‌ காரணீபூத 
மான சீதபரிசமில்லாதது தன்‌ காரியமாகிய பனியை 
இல்லையென்று அனுமிப்பது. சீதம்‌ பனியின்‌ குணம்‌, 
பனிக்குக்‌ காரணமல்ல எனின்‌ ; 


காரண மாஃணா.கி காறியமணா_நாஷஸஎபகெ 


என்னும்‌ நியாயத்தினால்‌ பனிக்குக்‌ காரணம்‌ சீத தன்‌ 
மாத்திரமே. காரணத்தின்‌ குணம்‌ காரியத்திலே 
உண்டாக்கும்‌ என்பது சுலோகப்பொருள்‌. குணாநாத்‌ 
பத்தமாவது காரணத்தை ஆரம்பிக்கை என அறிக. 


போலும்‌ செப்பிடிலே - இப்படிப்பட்ட ஏதுக்களி 
னாலே இச்சாத்திரத்தில்‌ பிரமேயமாகிற பாச பசு பதி 
களை அனுமிப்பது என்றவாறு. 


_தஓமகத௦ 5 முாறாறயி.ம_த௦ தகெதய௦ வாபா 
வபுவ.கிஃ ஐ._தி, 


பாச பசு பதி என்னும்‌ 1அவ்வியக்தக்‌ கிரமமாகச்‌ 
சொன்னது, முதல்‌ பாசதரிசனம்‌ பண்ணி நீங்கின 


ணை! 


* அவ்வியக்தக்ரெமம்‌ - மயக்கமாகச்‌ சொல்லுதல்‌. 


68 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பின்பு பசு தரிசனமாய்‌, அதன்‌ பின்பு பதி தரிசனமாக 
வேண்டும்‌ ஆகையால்‌, 


இயல்பு மா மரத்தைக்‌ காட்டல்‌ என்றது பிரபஞ்சம்‌ 
தோன்றி நிற்கையால்‌ இதற்கு ஓரு பதியுணடு பசு 
உண்டு பாசமுண்டு எனப்படுதலாம்‌. 


உறு காரியம்‌ புகை தன்‌ ஆதீயான அனல்‌ கரட்ட 
லாவது, பிரபஞ்சம்‌ காரியமாயிருத்தலால்‌ காரியம்‌ செய்‌ 
வோனன்றி இல்லை. ஆதலால்‌, காரிய கருத்தாவையும்‌ 
காட்டிற்று; தேகம்‌ சேதனமாகையால்‌ அதைக்‌ காரியப்‌ 
படுத்தி நடத்துவான்‌ ஒரு சைதன்னியன்‌ உண்டென்று 
காட்டிற்று; பாசத்திற்குக்‌ காரணமின்றிக்‌ காரியம்‌ 
தோன்றாது என்பதனால்‌ காரியமாகிய பிரபஞ்சம்‌ 
காரணமாகிய மாயையைக்‌ காட்டிற்று. 


அனுபலத்தியது சீதமின்மை பனியின்மை காட்டல்‌ 
போலும்‌ என்றது, யாதொரு யாதொரு காரியத்திற்குக 
காரணம்‌ இல்லை, அவ்விடத்து அந்தந்தக்‌ காரியமும்‌ 
இல்லை எனக்‌ காட்டிற்று. கர்த்தா இல்லையாகில்‌ பிர 
பஞ்சகாரியம்‌ இல்லை; ஆன்மா இல்லையாகில்‌ தேகம்‌ 
இல்லை; மாயை இல்லையாகில்‌ தத்துவ தாத்துவிகங்கள்‌ 
இல்லை என்றதாம்‌. 


புகையால்‌ அனலுூண்‌ டடுக்களைபோல்‌ 
என்னப்‌ புகறல்‌ அன்னுவயம்‌ 
வகையாம்‌ அனலி லாவிடத்துப்‌ 
புகையின்‌ ருகும்‌ மலரிடுனுடு 
முகையார்‌ நீரிற்‌ போலென்று 
மொழிதல்‌ வெதிரே கச்சொலிவை 
தொகையா ருறுப்பைந்‌ தொடுங்கூடச்‌ 
சொல்‌ லு வாரும்‌ உளர்துணிந்தே. 11 


அள வையிலக்கணம்‌ 


69 


முன்னே சொன்ன அன்னுவய வெதிரே கிகளின்‌ 
உதாரணம்‌ கூறுகின்றது. 


இன்‌: புகையால்‌ அனல்‌ உண்டு அடுக்களை 
போல்‌ என்ன புகறல்‌ அன்னுவயம்‌ - புகையினாலே 
இவ்விடத்து நெருப்பு உண்டு பாகசாலையைப்போல 
என்பது அன்னுவயம்‌, வகையாம்‌ அனல்‌ இன்றாம்‌ 
இடத்து புகை இன்று ஆகும்‌ மலரினொடு முகை ஆர்‌. 
நீரில்‌ போல்‌ என்று மொழிதல்‌ வெதிரேகச்‌ சொல்‌ - 
அக்கினி இல்லாவிடத்துப்‌ புகையுமில்லை, தாமரைப்‌ 
புஷ்பத்தையும்‌ அரும்பையும்‌ உடைய மடுவைப்போல 
என்றது வெதிரேகம்‌, இவை தொகை ஆர்‌ உறுப்பு 
ஐந்துடன்கூட சொல்லுவாரும்‌ உளர்‌ துணிந்தே - இவ்‌ 
வன்னுவய வெதிரேக அனுமானத்தைத்‌ திடவியா த்தி 
யுடனே பஞ்ச அவயவ யுக்தமான ஏதுவினால்‌ பிறர்‌. 
அறியத்தக்கதாகப்‌ போதிப்பார்கள்‌. 


_தஉ- ்॥௭ஈ௫௦ 3- ௪ நுர_£௦ வவ வரோ 
காக போவஸொயக்தி.கி 


பஞ்ச அவயவமாவது: பிரதிக்ஞை, ஏது, உதார 
ணம்‌, உபநயம்‌, நிகமனம்‌. 


பிரதிக்ஞையாவது: இந்தப்‌ பர்வதம்‌ *அக்கினிமான்‌ 
என்பது. ஏதுவாவது: புகையினால்‌ என்பது. உதார 
ணமாவது: எங்கே தூமம்‌ உண்டோ அங்கெல்லாம்‌ 
அக்கினி உண்டு ; பாகசாலைபோல என்பது. உபநய 
மாவது: அப்பாகசாலையைப்போல்‌ இப்பர்வதமும்‌ 
தூமவான்‌ என்பது. நிகமனமாவது: ஆகையால்‌ இப்‌ 
பர்வதமும்‌ அக்கினிமான்‌ என்பது. 


* அக்கினிமான்‌ - அக்கினியை உடையது. 


70 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இவ்‌ வன்னுவய வெதிரேகி அனுமானத்திற்குப்‌ 
பட்ச தருமத்துவம்‌, சபட்சேசத்துவம்‌, விபட்சாத்வியா 
விருத்தி, அபாதித விஷயத்துவம்‌, அரத்‌ பிரதிபட்சத்‌ 
துவம்‌ என்னும்‌ அவயவம்‌ ஐந்து உண்டு. அவை 
யாவன? 


பட்சதருமத்துவமாவது : பட்சமாகிய பர்வதத்தில்‌ 
அவிச்சின்னமூலமாய்‌ 3 அப்பிரமலிகமாய்‌ இருக்கிற 
“தூமம்‌ உண்டாயிருக்கை. சபட்சேசத்துவமாவது : 
பாகசாலையீலே தூமமும்‌ அக்கினியையும்‌ உண்டா 
யிருக்கை. விபட்சாத்‌ வியாவிருத்தியாவது : விபட்ச 
மாகிய மடுவில்‌ தூமம்‌ இல்லாமலிருக்கை. அபாதித 
விஷயத்துவமாவது: தூமத்தினால்‌ வன்னியை அனுமிக்‌ 
கிறதற்குப்‌ 2 பிரமாணாந்தரத்தினால்‌ பாதையில்லாமல்‌ 
இருக்கை. அசத்பிரதிபட்சத்துவமாவது: சாத்தியத்‌ 
திற்குவிபரீத சாதகமாயிருக்கிற 2ஏ துவந்தரமில்லா மல 
இருக்கை. இவ்வவயவங்களில்‌ ஒன்று இல்லாவிடில்‌ 
ஏதுவாபாசனாம்‌. ஏதுவாபாச லக்ஷணங்களெல்லாம 
அளவை பதினான்காம்‌ விருத்தத்தில்‌ விரித்துக்‌ கூறு 
வாம்‌. 


கேவல அன்னுவயிக்கும்‌ கேவல வெதிரேகிக்கும்‌ 
அவயவம்‌ நான்கு. அவை வருமாறு : 


விருட்சமானது பிரமேயம்‌ அசத்து ஆகையினால்‌ 
பாஷாணம்போல என்னும்‌ கேவலான்வயிக்கு விபட்ச 
மில்லை ஆகையால்‌ விபட்சாத்‌ வியாவிர்த்தி இல்லை. 
ஜீவிக்கிற .சரீரம்‌ ஆன்மாவை உடையது பிராணாதி 
வாயுக்களை உடைத்தாய்‌ இருக்கையால்‌ யாதொன்று 


1. அப்பிரமலிகமாய்‌ - ஆகாசத்தை அளாவிய. 2. பிர 
மாணாந்தரம்‌ - வேறொரு பிரமாணம்‌. 3. ஏது அந்தரம்‌ - 
வேறொரு ஏது. 


்‌்‌ 


அளவையிலக்கணம்‌ 71 


1 ஸ்வாத்மகமல்ல அது 2 பிராணாதிமத்துமல்ல கடம்‌ 
போல என்கிற கேவலவெதிரேகிக்குச்‌ சபட்சமில்லா 
மையால்‌ சபட்சேசத்துவம்‌ இல்லை. 


போ நு நாற்றத்‌ தாலறிதல்‌ 
பூர்வக்‌ காட்சி அனுமானம்‌ 
ஓரு முறையால்‌ அறிவினள 
வுணர்தல்‌ கருத லனுமானம்‌ 
நீத யான்முற்‌ கன்மபலம்‌ 
நிகழ்வ திப்போ நீச்செய்தி 
அடி யாக வரும்பயனென்‌ 


றுறிதல்‌ உரையால்‌ அனுமானம்‌. i2 


அளவை முதல்விருத்தத்தில்‌ பத்துவிதப்‌ பிரமா 
ணம்‌ சொல்லி £ அவையிற்றின்‌ மேலும்‌ அறைவர்‌ 
அவை எல்லாம்‌ அளவை காண்டல்‌ கருதல்‌ உரை 
என்‌ றிம்மூன்‌ றின்‌ அடங்கிடுமே ? என்றதற்குப்‌ பூர்வ 
குரிசனப்‌ பிரமாணம்‌ என்றும்‌, வசன லிங்கப்‌ பிரமா 
ணமென்றும்‌, அனுபவப்‌ பிரமாணமென்றும்‌ பிரமா 
ணாந்தரங்களாகச்‌ சொல்லுமவைகளை அனுமானத்‌ 
தில்‌ அந்தர்ப்பவிக்கும்படி மேல்‌ விருத்தத்தில்‌ கூறு 
கின்றது. 


இ-ள்‌: போது நாற்றத்தால்‌ அறிதல்‌ பூர்வக்‌ 
காட்சி அனுமானம்‌ - பூர்வத்தில்‌ புஷ்பத்தையும்‌ வாசனை 
யையும்‌ ஒரிடத்தில்‌ கண்டு பின்போரிடத்தில்‌ வாசனை 
யைக்‌ கண்டு புஷ்பத்தைக்‌ காணாதிருக்கவும்‌ இவ்விடத்‌ 
துப்‌ புஷ்பம்‌ உண்டு என்று அறிவது தருமாதருமி 
அனுமானமே பிரதக்பிரமாணம்‌ அல்ல ; 


1. ஸ்வாத்மகம்‌ - ஆன்மாவோடுகூடினது. 2. பிராணாதி 
மத்‌ - பிராணாதிகளுடனே கூடினது. 


கடத்‌ ன்‌ சாகரி 


ய்‌ சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 

துமுறையால்‌ அறிவின்‌ அளவு உணர்தல்‌ கருதல்‌ 
அனுமானம்‌ - பரபுத்தி அப்பிரத்‌ தியட்சமாகையால்‌ ஒரு 
வன சொன்ன வாக்கியத்தைக்கொண்டு அவனுக்கு 
தோனம்‌ இவ்வளவு உண்டு என்று அறிகிறதும்‌ வசன 
லிங்கானுமானமே; 


நீதியால்‌ முன்‌ கன்மபலன்‌ நிகழ்வது இப்போது 
இ செய்தி ஆதியாக வருபயன்‌ என்று அறிதல்‌ உரை 
யால்‌ அனுமானம்‌ - இப்போது அறியப்படுகிற ௬௧ 
அக்கானுபவமான து பூர்வசென்மங்களின்‌ திதியாலும்‌ 
அநீதியாலும்‌ பண்ணப்பட்ட புண்ணிய பாவங்களின்‌ 
பலம்‌ என்று அறிவதும்‌ இன்ன புஷ்ணியத்திற்கு 
இன்ன சுகம்‌ இன்ன பாவத்திற்கு இன்ன துக்கம்‌ என்‌ 
வும்‌ இகத்தில்‌ பிரத்தியட்சமாகக்‌ காணாதபடியால்‌ 
சிருஷ்டியாதிகளில்‌ சொல்லிய ஆகமங்களில்‌ புண்ணிய 
பாவங்களுக்கு இவ்வாறு பலம்வரும்‌ என்று அனுமிக்‌ 
கையினால்‌; இஃது ஆகமலிங்கானுமானமே. ஆகை 
யால்‌, இம்மூன்று தருமாதருமியனுமானமும்‌ வசனலிங்‌ 
கானுமானமும்‌ ஆகம லிங்கானுமானமுமாக அனுமா 
னத்தில்‌ அந்தர்ப்பவிக்கும்‌. 


அநாதியே அமல ஐய 
அறிவனூல்‌ ஆக மத்தால்‌ 
பினுதிமா றின்றிப்‌ பேணல்‌ 
தந்திர மந்தி ரங்கள்‌ 
மனுதிக னடக்கித்‌ தெய்வம்‌ 
வழிபடும்‌ வாய்மை யாரும்‌ 
தனுதியீ நிலாதான்‌ தன்மை 
உணர்த்துதல்‌ உபதே சந்தான்‌. 138 


டத்‌ 


மேல்‌ ஆகமம்‌ மூன்றுவிதமென்னும்‌ முறைமை 
கூறுகின்றது. 


14 


அளவையீலக்கணம்‌ 18 


இஃள்‌: அநாதியே அமலன்‌ ஆய அறிவன்‌ நூல்‌ 
ஆகமந்தான்‌ - அநாதியே அமலனாயுள்ள சித்ரூபனாகிய 
சிவன்‌ அனுக்கிரகம்‌ பண்ணிய வேத ஆகமங்கள்‌ 
இரண்டையும்‌; 


எனவே, காமிகாதி வாதுளாகமம்‌ இருபத்தெட்‌ 
டும்‌, வேதம்‌ நான்கும்‌ என அறிக. [ஆ என்பது சிவ 
ஞானம்‌, க என்பது மோட்ச சாதனம்‌, மகாரம்‌ மல 
நாசம்‌ ; ஆதலால்‌, ஆகமம்‌ எனப்‌ பெயராயிற்று. வேத 
மென்பது வஸ்துவை அறிவது] இவைகளை, 


பினதிமாறு இன்றி பேணல்‌ தந்திரம்‌ - *உபக்கிர 
மோபசம்மார மத்தியே பராமர்சங்களினலே பூர்வோத்‌ 
தர விரோதமில்லாமல்‌ ஏகவாக்கியத்தைப்‌ பண்ணிச்‌ 
சத்த சாமர்த்தியத்தால்‌ கொள்வதும்‌ அர்த்த சாமர்த்தி 
யத்தால்‌ கொள்வதும்‌, வஸ்து சத்தியினால்‌ கொள்வதும்‌ 
விசாரித்து அறிந்து அக்கினிஷ்டோமம்‌ சிவபூஜாதி 
கிரியா பாதத்தைப்‌ போதிப்பது தந்திரகலை; 


மந்திரங்கள்‌ மனாதிகள்‌ அடக்கி தெய்வம்‌ வழிபடும்‌ 
வாய்மை ஆகும்‌ - மனம்‌ முதலாகிய அந்தக்கரணங்க 
காத்‌ தகைந்து நிறுத்தி நின்று தான்‌ யாதொரு தெய்‌ 
வத்தை ர ர பண்ணுகிறான்‌. அந்தத்‌ 
தெய்வத்திற்கு உள்ள நியாசம்‌ இருடி க்‌ அதி 
தேவதை பீஜம்‌ சத்தி முதலியவற்றின்‌ உண்மையும்‌ 
உணர்த்தி அந்த மூர்த்தியினுடைய ஜோதிர்மயத்தைத்‌ 
தானென்று நிற்கும்படிப்‌ பாவித்து உபாசனை பண்‌ 
ணும்படி போதிப்பது மந்திரகலை; 


மந்திரம்‌: மந்‌ - அந்த வஸ்துவை. நினைக்கிறவனை, 
திரம்‌ - ரக்ஷிக்கிறது என்று பொருள்‌. [மந்‌ - மனனம்‌] 


* உபக்ரெமோப சம்மார மத்தியே பரா மர்‌ சங்களினாலே- 
முதல்‌ நடு இறுதியை விசாரித்து. 


74 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


தன்‌ ஆதி ஈறு இலாதான்‌ தன்மை உணர்த்துதல்‌ 
உபதேசந்தான்‌ - உற்பத்தியும்‌ நாசமுமில்லாத ஞான 
ரூபியாகிய சிவசொரூபத்தையும்‌, உற்பத்தி நாசவத்‌ 
தான தேகத்தையுடைய ஆன்மாவையும்‌, உற்பத்தி 
யாகும்‌ தேகத்திற்கு ஏதுவான ஆணாவாதி பாசங்களை 
யும்‌, வியாத்தி வியாபகத்துடனே அதுவதன்‌ சொரூபங்‌ 
களை அறிவிக்கிறது உபதேசகலை என்றவாறு. 


உபதேசம்‌ - அறிவிப்பது. 


ஆகமத்திலே சரியாதி நாலுபாதம்‌ சொல்லியிருக்க 
மூன்று என்றது எப்படியென்னில்‌ ? சரியை கிரியை 
இரண்டும்‌ தந்திரகலையில்‌ அடங்கும்‌, மந்திரகலையில்‌ 
யோகம்‌ அடங்கும்‌, உபதேசகலையில்‌ ஞானபாதம்‌ 
அடங்கும்‌ என்று அறிக. 


அமலனென்னாது “அநாதியே அமலன்‌ ' என்றது 
அநாதி பதம்‌ சாதி முத்தராகிய அனந்தேசுவராதி 
* வியாவிருத்தியின்பொருட்டு. 
அமலனாய என்கிற கிரியாபாதம்‌ மல சகிதராகிய 
ஆன்மாக்களிடத்து அவினாபூதராயிருந்தும்‌ அவர்க்கு 
அந்த மல சம்பந்தம்‌ இல்லை என்பதன்‌ பொருட்டு. 
அமலனென்னும்‌ பதம்‌ மாத்திரம்‌ போதும்‌, அறிவன்‌ 
என்னும்‌ பதமும்கூடப்‌ பிரயோகிப்பானேன்‌ என்னில்‌ ; 
சடமாகிய சுத்தமாயைக்கும்‌ நின்மலத்துவம்‌ கூறப்படு 
கையால்‌ தத்‌ வியாவிருத்தியின்பொருட்டு அறிவன்‌ 
என்னும்‌ பதம்‌ பிரயோகித்தது என அறிக. 
ல்‌ ஆகமம்‌ என்று இரண்டு பதம்‌ கூறினது 
வேதம்‌ சிவாகமம்‌ இரண்டும்‌ ஈசுவர வாக்கியம்‌ என்‌ 
கையால்‌. இதற்குச்‌ சம்மதி : 


்‌ | * வியாவிராத்தி - அவர்களல்ல என்று தள்ளுகை. 


> 


அளவையிலக்கணம்‌ 15 


“வேதநூல்‌ சைவநூல்‌ என்றிரண்டே நூல்கள்‌ * 
என்று பீறகே சொல்லியிருக்கையால்‌. நூலென்றது 
வேதமென அறிக. 


இதற்கு மீமாஞ்சகர்‌ வேதம்‌ 1 அபெளருஷேயமாய்‌ 
மித்தியமுமாகையால்‌ பிரமாணமாம்‌ ; ஆகமத்திற்குப்‌ 
பிரமாணியம்‌ கூடாது, 2 பெளருஷேயம்‌ ஆகையால்‌ 
என்பார்கள்‌. அஃது எப்படி எனின்‌ ? வேதத்திற்கு 
நித்தியத்துவம்‌ ஸ்மிருதியில்‌ சொல்லப்படுகையினாலும்‌ 
காரணம்‌ இன்னதென்று சொல்லப்படாமையாலும்‌ 
இப்படி நித்தியமாகிய வேதத்திற்கும்‌ தோஷரகிதமா 
கையாலும்‌, மகாஜன 3 பரிக்கிரகம்‌ உள்ளமையாலும்‌ 
பிரமாணம்‌ சித்தம்‌; மனுவாதி ஸ்மிருதிகள்‌ 4 தாத்ருச 
மாயிருக்கிற வேதமூலமாகையால்‌ அதுவும்‌ பிரமாணி 
யவத்‌ என்று சொல்லப்படும்‌. 


ஆகமத்திற்குப்‌ 5புருஷப்‌ பிரணீதமாகையினால்‌ நித்‌ 
தியத்துவமும்‌ நிர்த்தோஷத்துவமும்‌ கூடாமையானும்‌ 
வேதமூலகத்துவம்‌ இல்லாமையானும்‌, வேதம்போலும்‌ 
ஸ்மிருதிபோலும்‌ மகாஜன பரிக்கிரகம்‌ இல்லாமையா 
னும்‌ பிரமாணியம்‌ கூடாது. ஆயினும்‌, விசிஷ்ட புருஷ 
ரான வியாசாதிகளினால்‌ பிரமாணா ந்தரமூலமாகப்‌ பண்‌ 
ணப்பட்ட பாரதாதிகள்‌ போல்‌ அவர்களாலும்‌ உபாச்ய 
ரான ஈசுவரராலே ரசிக்கப்பட்ட ஆகமத்திற்குப்‌ பிரமா 
ணியம்‌ கூடாதோ? எனின்‌, பாரதப்‌ பிரதிபாத்தியமான 
தருமாதிப்‌ புருஷார்த்தங்கட்குச்‌ சுருதியாதிகள்‌ போல 
ஆகமங்களுக்கு மூலபூதமாக ஒரு பிரமாணாந்தரம்‌ 

9 அபெளருஷேயம்‌ - புருஷரால்‌ கூறப்படாதது. 
2. பெளருஷேயம்‌ - புருஷரால்‌ கூறப்பட்டது. 3. பரிக்‌ 
கரகம்‌ - அங்கீகரித்தல்‌: 4. தாத்ருசம்‌ - காணப்படுதல்‌. 
5. புருஷப்‌ பிரணீதம்‌ - புருஷரால்‌ சொல்லப்பட்டது. 


~ 


76 சிவஞான த்தியார்‌ சுபக்கம்‌ 


காணாமையானும்‌, ஆகமங்களினால்‌ பரஸ்பர விருத்த 
மான அர்த்தம்‌ சொல்லப்படுகையினாலும்‌, தந்திரானுஷ்‌ 
டானத்திற்குப்‌ புராணங்களில்‌ நிந்தை கேட்கப்படுகை 
யினாலும்‌; இஃதன்றியும்‌, துருவாசர்‌ ததிரி கெளதமா 
கண்ணுவர்‌ பிருகு உபமன்னியு ஆகிய அறுவர்களா 
னும்‌ சபிக்கப்பட்ட பிராமணர்‌ ஈசுவரனையும்‌ விஷ்ணு 
வையும்‌ நமஸ்கரித்து எங்களுக்கு வீருத்தி ஏது? என்று 
கேட்ட அளவில்‌ ஈசுவரனும்‌ விஷ்ணுவும்‌ பிரமசாபத்‌ 
தால்‌ வைதிகத்தில்‌ அநதிகாரிகளாயிருக்கிற அந்தப்‌ 
பிராமணர்களுக்கு ஜீவனோபாயமாகவும்‌ அசுராதி 
வியாமோகார்த்தமாகவும்‌ ஆகமங்களைப்‌ பண்ணினர்க 
ளென்று கேட்கப்படுகையானும்‌, தந்திரானுட்டானத்தி 
னால்‌ சாண்டில்யர்‌ சித்திரநாமா என்கிற திராவிட ராசா 
முதலியவர்க்கு நரக பதனம்‌ கேட்கப்படுகையானும்‌ 
ஆகமத்திற்குப்‌ பிரமாணியம்‌ கூடாது எனின்‌; இப்‌ 
பூர்வபட்சமும்‌ சித்தாந்த தீபிகையில்‌ விஸ்தரித்துச்‌ 
சொன்னோம்‌ ; இவணும்‌ சிறிது கூறுவாம்‌. 


வேதம்‌ நித்தியம்‌ நிர்த்தோஷத்துவத்தினால்‌ பிரமா 
ணியம்‌ உடையது ; புருஷப்‌ பிரணீதமாகவின்‌ ஆகமதீ 
திற்குப்‌ பிரமாணியம்‌ இன்று என்பது கூடாது. 


வேதத்திற்கு நித்தியத்துவத்தில்‌ பிரமாணியம்‌ 
இல்லாமையான்‌ வேதமும்‌ சொரூபநித்தியமோ ? பிர 
வாக நித்தியமோ? எனின்‌, சொரூபநித்தியம்‌ கூடாது; 
முந்தக்‌ கேட்ட _மகாரம்‌ போயிற்று ககாரம்‌ உற்பன்ன 
மாயிற்று என்றும்‌ கோலாகலம்‌ சா ந்தமாயிற்று என்றும்‌ 
சொல்லுகையினாலே வர்ண சத்தங்களுக்கு அநித்தியத்‌ 
துவம்‌ பிரத்தியட்ச சித்தமாய்‌ இருக்கையால்‌ இன்று 
கேட்ட மகாரம்‌ நேற்றுக்கேட்ட _மகாரமே என்ற பிரத்‌ 
தியபிஞ்ஜஞையினாலே வர்ணங்கள்‌ நித்தியமே எனின்‌, 
காசியில்‌ யாதொரு நெல்லைப்‌ புசித்தோம்‌ அதுவே 


அளவையிலக்கணம்‌ 71 


சோழதேசத்திலும்‌ புசித்தோம்‌ என்புழி 1 வ்ரீஹித்துவ 
ஜாதி ஒன்றாய்‌ 2 வ்ரிஹி வியத்தி பின்னமானதுபோல 
நேற்றுக்‌ கெட்ட மகாரம்‌ இன்று கேட்டோம்‌ என்பது 
மத்துவாதி ஜாதி பிரத்தியபிஞ்ஞை ஓழியவந்த மகார 
மல்ல ஆகலின்‌ வர்ணம்‌ அநித்தியமே. 


இஃதன்றியும்‌ உரக்கச்சொன்ன மகாரம்‌ மெள்ளச்‌ 
சொல்லப்பட்ட _மகாரத்தைவிட பின்னமென்று மகார 
பேதம்‌ பிரத்தியட்சமாக அனுபவிக்கப்படுகையால்‌ வர்‌ 
ணங்கள்‌ அநித்தியமே; ஆகையால்‌ 8 வர்ண சமூகமா 


யிருக்கிற வேதமும்‌ அ நித்தியமே. 


இனி, பிரவாக நித்தியத்துவம்‌ என்பதும்‌ கூடாது, 
பிரவாக நித்தியத்துவமாவது 4அவிச்சின்னாத்வியாபக 
பரம்பராதீனத்துவம்‌; அது கூடாது. போன பிரளய 


மும்‌ இனி மேல்வரும்‌ பிரளயமும்‌ பிரமாண சித்தமா 
கவின்‌. 


ஆகில்‌ வேதத்தில்தானே வேதம்‌ நித்தியமென்று 
சொல்லியிருக்கிறதே எனின்‌, நித்தியமாகிய சிவப்பிர 
ணீதம்‌ ஆகையாலும்‌ ஆ பிரளயஸ்தாயி ஆகையாலும்‌ 
நித்தியமென்று சொல்லப்பட்டது. அல்லாமலும்‌ நிரு 
பத்தை முகம்‌ என்பர்கள்‌; ஓலை திருமுகமோ? அந்த 
முகத்திலே நின்றும்‌ பிறந்த வாசகத்தை அந்தத்‌ திரு ' 
முகமென்பதுபோலும்‌. சுவயம்புவினிடத்திலே நின்‌ 
றும்‌ பிறந்தபடியினாலே சுவயம்பு என அறிவாயாக. 


1. வ்ரீஹித்துவ ஜாதி - நெல்லென்னும்‌ சாதி. 2. வ்ரிஹி 


வியத்தி பின்னம்‌ - நெல்லின்‌ ஆகாரங்கள்‌ பின்னமானது. 
3. வர்ண சமூகம்‌ - வர்ணக்‌ கூட்டம்‌. 4. அவிச்சின்னாத்‌ 
வியாபக பரம்பராதனத்துவம்‌ - ஒழியாமல்‌ படிப்பிக்கிற பரம்‌ 
பராதனம்‌. 


ர்‌ 


78 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆகில்‌ வேதத்திற்குப்‌ பிரமாணியம்‌ இன்னபடி 
என்று நீர்‌ சொல்லுமெனின்‌; வேதம்‌ சாதியோச்சார 
ணாத்தை அபேட்சியாமலிருக்கிற சுவார்த்த யதார்த்த 
ஞானவானாகிய ஒருவரால்‌ சொல்லப்பட்டதே பிரமாண 
வாக்கியமாகலின்‌ யாதொரு சத்தம்‌ “ உக்த சாத்தியவத்‌ 
அல்ல அது பிரமாணவாக்கியமல்ல, கவிவர்ணா வாக்கி 
யம்போல. அஃது எவ்வாறு எனின்‌ ? 


& ஜி 3 “tO 
டமா வடாட்க ட ஹர வட ௫ வல தா 
கிலாவயா।! 88-௩0 வ_ந உதவு பெகள வி தீவி 


௦ டிய லை ர. மமெயா | மாலி, 


ஆகையால்‌ யாதொருவன்‌ பிராந்த விப்ரலம்பகன்‌ 
ஆகாதவனாக யாதொருவனுடைய சத்தத்தின்‌ படியே 
அர்த்தம்‌ உண்டாகிறது. அத்தன்மையன்‌ ஆப்தனாக 
லின்‌ அநாதி நின்மல நிரதிசயானந்த சொகூபியாய்‌ 
சர்வஞ்ஞனும்‌ சர்வ கர்த்தாவுமாய்‌ இருக்கிற சிவன்‌ 
பரமாப்தன்‌; அவன்‌ வாக்கியம்‌ ஆகலின்‌ வேதமும்‌ 
சிவாகமமும்‌ பிரமாணமே. 


தத்‌ வாக்கியம்‌ பிரமாணமாம்போது வாம காளா 
மூக பெளத்தாதிகளுக்கும்‌ பிரமாணியமுண்டாகாதோ 
எனின்‌? சத்தியம்‌; வேதபாஹ்யராயிருக்கிறவர்களுக்கு 
அதிகாரானுகுணமாகவும்‌ அசுராதி வியாமோகார்த்த 
மாகவும்‌ அச்சாத்திரங்களைப்‌ பண்ணி அவ்வீசுவரனே 
காமிகாதி சைவ ஆகமங்களில்‌ இந்தச்‌ சாத்திரங்கள்‌ 
வேதபாஹ்யமாகலின்‌ வேதோக்தானுஷ்டான அதிகாரி 
களுக்குச்‌ சேவியமல்லது நிஷேதிக்கவின்‌ அவைகளுக்‌ 
குப்‌ பிரமாணியம்‌ கூடாது. 


* உக்க சாத்தியவத்‌ அல்ல - ஒருவரால்‌ சொல்லப்பட்ட 
சாத்தியத்துடனே கூடினது அல்ல. 


ல்‌ 


அளவையிலக்கணம்‌ 79 


தடஉாதத௦ :- பொவா மசொஷி.விவிய£ ஸாரளடெகா 
oO 
பம ரன_த ஸா ஷவஹ 7 _த௦ | ஸ்ர கிஸா யப வஹு_த௦ 
அ ஐ. சரொரூக€ ॥ ஸர ௩கிஹாற8பா.௩) ஹு கொயி 
கொபி பே விஹு£ | உ௱௦ வாமு ௨௧௦ ய ஆவுர்‌_௧௦ 
ஷோ. ஹகம்‌ A த! ௬ஈ லா பெபெவபமாஷராணி லொ 
கெஹ தோ ஹர்‌ ாமவெ। வெஉவாஉ விறலி 8 
பயெவ கயி தாநிதஜ | வா8 வாபமாவ_க௦ப்வெவ 
லூாகணெவ வலொவ( | வெல) ௦௨௨௧௯௯ 
யசி_த௦ வெடிபாஹ தய தறாகி ஐ.தி, 
ஆகமம்‌ இரண்டு விதமாய்‌ இருக்கும்‌. வேதத்தை 
அனுசரித்தது ஓன்று; அனுசரியாதது ஒன்று. 
வேதத்தை அனுசரித்தது அங்கீகாரம்‌: அனுசரியாதது 
மோகிப்பிக்கிறகன்‌ பொருட்டு நாமே சொன்னோம்‌ 
என்கிறது ஈசுவர வாக்கியம்‌. அதுகள்தாம்‌ ஏது என்‌ 
னில்‌? வாமம்‌ பாசுபதம்‌ லாகுளம்‌ பைரவம்‌ இது 
முதலானதுகள்‌ வேதவாக்கியங்களாகையால்‌ என்பது 
சுலோகப்‌ பொருள்‌. 


ஆகையால்‌ மனுவாதி ஸ்மிருதிகளில்‌ தத்திரானுஷ்‌ 
டானத்திற்கு நிஷேதம்‌ சொன்னது வேதவிருத்தமான 
வாமாதி ஆகம விஷயங்களே; மனுஷ்யாதி சிவபரிய ந்‌ 
தம்‌ ஆப்த தாரதம்மியங்களினால்‌ சிவன்‌ பரமாப்தனாக 
வின்‌ சிவவாக்கியம்‌ ஒருவராலும்‌ பாதிக்கப்படுவதல்ல. 


_த௨-௦:- வாஷ்‌ வளறாபுஷெ வா 
௨௯) 8வதி ஜிடெ-வி௯௦ _தமா |! _நெயவெலபட... 


இணோவாக)௦ பெவெஷவ௦ ௨௨8_ந_நா ॥ _தஷாறள 


80. சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பம்‌. 1 { ழி ப கரு 
௦ நஹாரிணா [UT Pe: ணப வாக்க! | பெர்‌? 
ரர பட சுது வன த பம 
2 ஒயெ-ாய_4 வவெப்்ஷாடியொ யோஸாய 8-3 


ய-4 6 | ஸ்வொமூர விறொயெ_ு நாவு வவ. வ) 
வஹி_த( | _நா_ந மாவ லிறொயெடம ச.ச ஹவா 
_தயாயவா |! ஸவெடாஷ௦ வ) வஹா அபா 
வ.ூாவக௯௦ய ௧8 | யஹ யஹ ஊரி பாணு வு மாவ 
நீவாஷிமிஷடெக ॥ தாவ கவ வவெ விபாக ஷா 
ரண தவ அஹ வெ.கி, 


மனுஷ வாக்கியத்திலும்‌ இருடிகள்‌ வாக்கியம்‌ 
விசிட்டம்‌. இருடிகள்‌ வாக்கியத்திலும்‌ தேவதைகள்‌ 
வாக்கியம்‌ விசிட்டம்‌. தேவதைகள்‌ வாக்கியத்திலும்‌ 
பிரமாவின்‌ வாக்கியம்‌ விசிட்டம்‌. பிரமாவின்‌ வாக்கி 
யத்திலும்‌ விட்டுணு வாக்கியம்‌ விசிட்டம்‌. விட்டுணு 
வாக்கியத்திலும்‌ உருத்திரன்‌ வாக்கியம்‌ விசிட்டம்‌. 
உருத்திரன்‌ வாக்கியத்திலும்‌ சிவனுடைய வாக்கியம்‌ 
விசிட்டம்‌. இப்படி மேன்மேல்‌ விசிட்டமும்‌ கீழ்க்கீழ்தீ 
தள்ளுகிறது சிவாகமங்களுக்கு விரோதமில்லாத சாத்‌ 
திரங்கள்‌ எல்லாம்‌ பிரமாணியம்‌; விரோதம்‌ உள்ளது 
அப்பிரமாணியம்‌. எந்த எந்தச்‌ சாத்திரங்கள்‌ எவ்‌ 
வளவு வியாபித்திருக்கின்றது அவ்வளவு அதவது 
கட்குப்‌ பிரமாணியம்‌ என்பது சுலோகப்‌ பொருள்‌. 


காமிகாதி ஆகமங்கள்‌ பரமசிவ கர்த்திருகம்‌ என்ப 
தற்குச்‌ சம்மதி பாரதத்தில்‌ : 
காூ2கா௨உ. வாமா நாதா யயாசலஜெவொ வெப்ப 


௯ £உபவயராணாநா௦ ௯.௧ வக) வ_தீஹ- உத 
. ஐ._கி, 


ட 


அளவையிலக்கணம்‌ 81 


காமிகம்‌ முதலான ஆகமங்களுக்கு எப்படி கர்த்தா 
மயேசுவரனேோ அப்படிப்‌ பதினெண்‌ புராணங்களுக்கும்‌ 
கர்த்தா சத்தியவதியினுடையபிள்ளை என்பது சுலோகப்‌ 
பொருள்‌. 


ஷெள ஷ௨.ணேஷி :- ரூவொகி ராம ஷொஷி வ 
fn ௮. ஷ்‌ 


னோக்+கசெொடகஹாய நடு! வ சுக்ஷ)ணா நா 


௩ 


போர யூிவாசு-2௦ ஹு.நிஸ்ரி_சு( | யொவகஸொ 


2 ன : el -D ஹு 
மூ oo 2) கஹு௨_ச௱முமிவ6 i ஹப, 
ஜெலி. யமா ஹவ்‌ ஹவ_மமொவற? | வ 

ந்‌ சிர 7 ஷ்‌ வதே ஹவட மா ES பட 
வா தலிமிுசெகொ யமா௯.2௦ மராஹக்ஹஉா ! கவ 
மவோமில ணவ ௧௦,8 வம வாஸுஹா | 

டட 


,  ஊாணடுவ௦ ச௪௮௨௮ாக௬.௦த ௦ மனொெஃயொ நியிஹஉர 

யம்‌ அச) அம)௦ மெ ஹ்‌ 
ர்க . 

(12 


ர்‌ 
உடு, 


ஆகில்‌ நிஷ்கள சிவத்தினின்று நாதாத்மகமாக 
ஞானமார்க்கமானது 1 பிரவர்த்திக்கப்பட்டது என்று 
கேட்கப்பட்டது. சிவன்‌ நிஷ்களனென்றும்‌ கேட்கப்‌ 
பட்டது. நிஷ்களனான சிவனுக்கு வாக்கிந்திரியம்‌ 
இல்லை ஆகலின்‌ சப்தோச்சாரணம்‌ எப்படிக்‌ கூடும்‌ 
எனின்‌ ? அத்யந்தம்‌ விமலனாகி சர்வத்ர சிற்சத்தி 
2 விச்ரும்பண த்தையுடைய சிவன்‌ வாக்கி ந்திரியமன்றி 
சப்தோற்பத்தியைப்‌ பண்ணுவர்‌ என்கிறது ஆச்சரியம்‌ 
அல்ல. அஃது எவ்வாறு உண்டாகியது எனின்‌ ? 


1. பிரவர்த்தி - உண்டாதல்‌. 2. விச்ரும்பணம்‌ - 
பரம்பியிருத்தல்‌ 


6 


82 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சுத்த மாயையாகிய விந்துவில்‌ சிவனது சிற்சத்தி 
யானது பிரவர்த்தி 1உன்முகமாகப்‌ பதிய நாதம்‌ உண்‌ 
டாம்‌. அதில்‌ அச்சூக்குமமாய 2சிதேக சரணாமாயிருக்‌ 
கிற நாதத்தில்‌ பைசந்தி மத்திமை வைகரி என்னும்‌ 
வாக்குகள்‌ கிரமத்தில்‌ விருத்திரூபமாகப்‌ பிரவர்த்திக்‌ 
கும்‌. அச்சத்தங்கள்‌ வக்த்ரபாரம்பரியக்‌ கிரமங்களால்‌ 
வேத சிவாகம சொரூபமாய்‌ கன்மமார்க்க ஞானமார்க்‌ 
கங்களைப்‌ போதிக்கும்‌. இப்படி உண்டான சத்தத்தின்‌ 
உற்பத்தி எப்படி உண்டாயிற்று ? சத்தி சகிதமான 
மந்திர தந்திரங்கள்‌ எவ்வாறு உண்டாயிற்று ? இவை 
களின்‌ பேதங்கள்‌ எத்தனை பிரகாரம்‌? சாதனம்‌ எத்‌ 
தனை பிரகாரம்‌? சித்தி எத்தனை பிரகாரம்‌ ? இவை 
யெல்லாம்‌ விளங்க விளம்பவேண்டும்‌ எனின்‌ ; 


நிரேதுக்‌ கருணாசாலீயாயிருக்கிற பரமசிவன்‌ சிற்‌ 
சத்தியால்‌ விந்துவை 8 க்ஷோபிக்க, அவ்வி ந்துவினின்‌ 
றும்‌ பிரமமயமான அகாரம்‌ உதிக்கும்‌. அந்தச்‌ சுத்த 
மாயையை க்ஷோபிக்கப்‌ பண்ணிய சிவ அவினாபூதை 
யான சத்தி மாயாதிஷ்டாத்‌ திரியாகலினி ஆகையால்‌ 
யோக மாயை என்று நாமமாம்‌. 


ஈசுவர சிற்சத்தியால்‌ 4 க்ஷுத்தமான சத்தார்த்த 
ரூப ஜகத்காரணனாகிய விந்துவின்‌ முதற்சா த்திரங்கள்‌ 
5 நாதாத்மகமர்க உண்டாம்‌. அதற்குமேல்‌ குண்டலா 
காரமாகச்‌ சரத்காலத்தின்‌ நிட்களங்க சந்திரப்‌ பிரகாச 
மாக அபரவிந்து உண்டாம்‌. அவ்விந்து ஞானத்தே 
ஜோதியான விந்து விருத்திரூபமாகக்‌ கிரமத்தில்‌ உத்‌ 
தரோத்தர காரணமாகச்‌ சூக்குமை பைசந்தி மத்திமை 
வைகரி என்று நான்கு வாக்குரூபமாம்‌. 

1. உன்முகம்‌ - எதிர்முகம்‌. 2. சிதேகசரணம்‌ - ஆன்மாக்‌ 


களை இரட்சித்தல்‌. 3. கே்தோபிக்க - கலக்க. 4. க்ஷாத்‌ 
தார்த்தம்‌ - கலக்கல்‌. 5. நாதாத்மகம்‌ &- நாதசொரூபம்‌. 


7 
டட 


அளவையிலக்கணம்‌ 83 


சிவேச்சையால்‌ க்ஷோபிதையாகிய விந்து சத்திக்கு 
1அதோபாகத்தில்‌ அம்பிகை என்கிற சத்தி உண்டாம்‌. 
அவ்வம்பிகையிடத்தினின்றும்‌ சந்திரப்‌ பிரகாசம்போல 
வாமை ஜ்யேஷ்டை ரெளத்திரி என்று முச்சத்திகள்‌ 


உண்டாம்‌. 


அம்மூன்றில்‌ வாமை நித்திரைபண்ணுகிற சர்ப்பம்‌ 
போல்‌ குண்டலாகாரையாய்‌ இருக்கும்‌. ஜ்யேஷ்டை 
தண்டாகாரையாய்‌ இருக்கும்‌. ரெளத்திரி இரண்டு 
கலைக்‌ கொம்புபோல்‌ இருக்கும்‌. 


அந்த மாயை அபரரூபையாய்க்கொண்டு சயை 
விசயை அசிதை பராசிதை என்று நான்கு சத்தியாம்‌. 
மேலும்‌, திவிர்த்தி பிரதிஷ்டை வித்தை சாந்தி இத்‌ 
திகை திபிகை உரோசிகை மோசிகை வியோமரூபை 
அனந்தை அநாதை அநாசிருதை என்று பன்னிரண்டு 
சத்தியுமாகப்‌ பதினாறு சத்தியாகும்‌. 

இவைகளினால்‌ சிவதத்துவம்‌ முதலாகப்‌ பிருதிவி 
தத்துவம்‌ ஈறாகச்‌ சர்வப்‌ பிரபஞ்சமும்‌ வியாபிக்கப்படும்‌. 


இச்சத்திகளிடத்தில்தானே முன்‌ உற்பத்தியாம்‌ 
என்ற அகாரசகிதமான ஐம்பது அக்ஷரம்‌ உண்டாம்‌. 
அந்த விஸ்தாரம்‌ பிறகு சொல்கிறோம்‌. முன்‌ சொன்ன 
அகாரம்‌ ரூபமாகியது எவ்வாறெனின்‌ ? ரெளத்திரி 
சிரசும்‌ வாமை முகமும்‌ அம்பிகை பாகுவும்‌ ஜ்யேஷ்டை 
தண்டாகாரமானதான பிரதானதேகமுமாயிருக்கும்‌. 

இப்படியே அகாரம்‌ என்று சொல்லப்பட்டது. 
அவ்‌ அகார ரூபமான சிவனுடைய சத்தியானது அகா 
ராதியாக 2 விச்ருதையாய்‌ க்ஷகாராந்தமாக ஐம்பது 
பேதமாம்‌. 


_—————— 


1. அதோபாகம்‌ : ழ்ப்பாகம்‌. 2. விச்ருதை - வித்தாரம்‌. 


84 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சர்வானுக்நிராகிகையாய்ச்‌ சர்வசத்தார்‌ த்த ரூபிணி 
யுமாய்‌ இருக்கிற இவ்‌ அச்ஷரரூபில! யான சத்தியன்‌ 
றிச்‌ சத்தப்‌ பீரபஞ்சமுமில்லை, அர்த்தப்‌ பிரபஞ்சமும்‌ 
இல்லை ஆகலின்‌ இவ்‌ வர்ணங்க ளெல்லாம்‌ சர்வசித்‌ 
திக்கும்‌ ஆலயமாயிருக்கும்‌. இவற்றிற்கெல்லாம்‌ ஈசுவர 
னுடைய ஞானசத்தி யோனியும்‌ ஈசுவரன்‌ நிமித்தமும்‌ 
விந்து உபாதானமுமாம்‌. இதற்கு ஆன்மாக்களின்‌ 
கன்மம்‌ 3சககாரி காரணமாம்‌; காரணாங்களினின்று 
காரியமெல்லாம்‌ ஆன்மாக்களின்‌ கன்மானுகுணாமாக 
உண்டாகவேண்டுகையால்‌. 


ஆகலின்‌ விந்து வியதிரிக்தமான வர்ணங்கள்‌ 
ஒன்றுமில்லை; வர்ணங்கள்‌ அநழேகமும்‌ சடமும்‌ ஆக 
லின்‌. விந்துவில்‌ சிவனால்‌ உண்டாக்கப்பட்டதே ஆக 
லின்‌ உற்பன்னத்திற்கு நாசம்‌ உண்டு. ஆ பிரளயஸ்‌ 
தாயி ஆனபடியால்‌ ஸ்வரம்‌ யுக்தமாயிருக்கிற இவ்வா 
ணங்களையும்‌, வர்ண சமூகமாயிருக்கிற பதங்களையும்‌, 
பத சமூகமாயிருக்கிற வேதவாக்கியங்களையும்‌ நித்தியம்‌ 
என்றதே. 


வேதங்களைச்‌ சுவயம்பு என்றது தந்த தாலோஷ்ட 
புட வியாபாரத்தினால்‌ தானே உண்டாகாமல்‌ ஈசுவர 
சத்திப்‌ 2பிரசாரத்தினால்‌ விந்துவினின்றும்‌ நாதாத்‌ 
மகமாக உண்டாகையால்‌ இப்படியிருக்கிற வாக்கியங்‌ 
களால்‌ வைதிக லெனகிக வியவகார ஏதுவாயிருக்கிற 
5 அர்த்தப்பிரதீதி உண்டாம்‌. இவ்வர்ணங்கள்‌ சகத்‌ 
திற்கு மாத்ரு ஸ்தானமாயிருக்கையாலும்‌ 4ஸ்வதஸ்‌ 
ஸர்வஞ்ஞராகிய சிவசத்திப்‌ பிரகாசத்தினால்‌ உண்டா 
கையாலும்‌ சிவமாத்ருகை என்று சொல்லப்படும்‌. 


1. சககாரி - துணைக்காரணம்‌. 2. பிரசாரம்‌ - வித்தரிக்‌ 
கப்பட்டது. . 3. அர்த்தப்பிரதீதி- அர்த்தவித்பத்தி, அர்த்த 
ஞானம்‌. ச. ஸ்வதஸ்‌ ஸர்வஞ்ஞர்‌ - தானே சர்வக்ஞர்‌. 


[த 


85 


அளவையிலக்கணம்‌ 


இதில்‌ அகாராதி ஷோடச ஸ்வரத்திற்குப்‌ பர 
தேவதை சிவனும்‌, ககாராதி க்ஷகாராந்த அக்ஷரங்கட்‌ 
குப்‌ பரதேவதை தேவீயும்‌, இவைகள்‌ எட்டு வர்க்க 
மாகப்‌ பிரிந்துள்ள அளவில்‌ அகராதி ஷோடச ஸ்வரத்‌ . 
திற்கும்‌ அதிதேவதை விநாயகர்‌; ககாராதி க்ஷகாராந்‌ 
தமாயிருக்கிற சப்த வாக்கியத்திற்கும்‌ பிராமியாதி சப்த 
மாதாக்களும்‌ தேவதை. 


இவ்வர்ணங்கள்‌ சர்வானுக்கிரகராயிருக்கிற ஈசுவர 
னுக்குக்‌ கரணங்களாகலின்‌ ஈசுவரனென்றும்‌ சொல்‌ 
லப்படும்‌. லோக மாத்ருகையாயிருக்கிற இவ்வர்ணங்‌ 
களே ஞானசத்தி என்று அறியப்படும்‌. அவ்‌ ஞான 
சத்தியிற்றுனே 1 வாங்மயமாயிருக்கிற 2சத்தஜாலமும்‌ 
சர அசராத்மகமாய்‌ இருக்கிற *அர்த்தஜாலமும்‌ கிர 
மத்தில்‌ உண்டாம்‌. இவ்‌ “வர்ணாத்மகமாயிருக்கிற சத்‌ 
தியை உபாதானமாகக்கொண்டு சிவன்‌ வேதாகமங்‌ 
களை அனுக்கிரகம்பண்ணுவர்‌. 


முன்னே சிவன்‌ மூர்த்தா, வாக்கிந்திரிய வர்ஜிதர்‌ 
என்று சொல்லப்பட்டார்‌. அவருக்கு இச்சாத்திர கார 
ணம்‌ எப்படிக்கூடும்‌ ? கூடிப்‌ பண்ணினார்‌ எனின்‌; 
அவரும்‌ இவ்வர்த்தத்தினால்‌ சகளராவர்‌ எனின்‌, அப்‌ 
படிச்‌ சகளராக வேண்டா. சுவேச்சா சாமர்த்திய 
பலத்தினால்‌ முன்‌ விந்துவினின்றும்‌ 5 வர்ணாதி உற்பத்தி 
யைப்‌ பண்ணினதுபோல்‌ சாத்திர ரசனையும்‌ கூடும்‌; 
எப்படி எனில்‌? சம்ஞாவல்லபரான பரிபக்குவமல விஞ்‌ 
ஞானகலருக்கு 6அசரீரியாக ஞானப்ரதானம்‌ பண்ணி 

1. வாங்மயம்‌ - வாக்குமயம்‌. 2. சத்குஜாலம்‌ - சத்த 
சொரூபம்‌. 3. அர்த்தஜாலம்‌ - அர்த்தசொரூபம்‌. 4. வர்‌ 
ணாத்மகம்‌-வர்ண்ரூபம்‌. 5. வாரணாதி-அக்ஷராதி. 6. அசரீரி - 
சரீரமில்லாதவர்‌.. 


56 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


னதுகொண்டு சகளராவரோ? ஆகார்‌. ஆயின்‌, சாத்‌ 
திரங்களில்‌ சம்பிரதாய பரம்பரை எவ்வாறு வந்தது 
எனின்‌? அஃதெல்லாம்‌ தோன்றச்‌ சொல்லுவோம்‌. 


சிவனுக்குச்‌ சர்வாரம்பமும்‌ ஆன்மாக்கள்‌ பொருட்‌ 
டாகலின்‌ சுவேச்சையினால்‌ பூரண மூர்த்தியாயிருக்கிற 
வா பஞ்சமந்திர மூர்த்திமான்‌ ஆவர்‌. அவையாவன :- 
ஈசானம்‌ சிரசாகவும்‌, தற்புருடம்‌ வக்த்ரமாகவும்‌, 
அகோரம்‌ இதயமாகவும்‌, வாமதேவம்‌ குஹ்யமாகனும்‌, 
சத்தியோசாதம்‌ மூர்த்தியாகவும்‌ சர்வஞ்ளத்துவாதி 
இருதயாதி ஆறும்‌ அங்கமாகவும்‌ கொள்வர்‌. 


ஆயின்‌ இவ்வர்த்தத்தினால்‌ ஆன்மாக்கள்‌ கலா 
சகிதரானபோது சகளரானதுபோல்‌ சிவனும்‌ சகள 
ராவர்‌ எனின்‌ ஆகார்‌. ஆன்மாக்கள்‌ தேகம்போல்‌ 
சர்மம்‌ அஸ்திமுதலிய தேக தாதுக்கள்‌ இல்லையா கலின்‌ 
அகளரே. ஆன்மாக்களின்‌ தியான பூஜா நிமித்தமாக 
வும்‌ சாத்திர 1வக்திருத்‌.துவ நிமித்தமாகவும்‌ பரையா தி 
பஞ்சசத்தி சொரூபமாகிய ஈசானாதி பஞ்சமந்திர தனு 
மான்‌ ஆகையால்‌, வஸ்துத அகளராயிருந்தும்‌ உப 
சாரமாகச்‌ சகளரென்று சொல்லப்பட்டு வேதங்களையும்‌ 
காமிகாதி ஆகமங்களையும்‌ அனுஷ்டுப்‌ சந்தசாக அநேக 
கோடி சங்கியையாகப்பண்ணி விஞ்ஞான கலரில்‌ பகீ 
குவமலரைத்‌ தமது சத்தி பரிசத்தினான்‌ ஞானக்‌ கிரியா 
சத்திகள்‌ 2 நிராவர்ணமாகப்‌ பிரகாசிக்கப்பண்ணி 
அவர்களில்‌ பிரணவாதி சிவர்கள்‌ பதின்மருக்கும்‌ ஏக 
ருத்திராதிகள்‌ பதினெண்மருக்கும்‌ காமிகாதி வாது 
ளாந்தமான இருபத்தெட்டு ஆகமங்களையும்‌ ஓவ்வொரு 
வருக்கு ஒவ்வோர்‌ ஆகமமாகப்‌ பஞ்ச முகத்தினாலும்‌ 


1. வக்திருத்துவம்‌ - சொல்லுகிற. 2. நிராவர்ணம்‌ - 
தடையில்லாத. 


அளவையிலக்கணம்‌ 87 


அனுக்கிரகம்பண்ணினார்‌ ஆகலின்‌; வேத சிவாகமங்‌ 
கள்‌ பரமாப்த சிவப்பிரணீதமாகையால்‌ பிரமாணம்‌. 
இந்தச்‌ சத்தஜாலத்தை இந்தச்‌ சாத்திர மூலத்திலே 
விளங்கச்‌ சொல்லாதபடியால்‌ இதற்குச்‌ சம்மதி ஆக 
மத்தில்‌ காட்டுகிறோம்‌, 

_தஉ ௧௯௫௦ வெளஷ றெ - நிஷா ஜாவா வா 
தா ஜாமம்‌ கவ.540௪ ௨.௪) ௧௦ _தஞய- 5௧௦ 
வஹா மீதிய லியொம._தஃ | வா'மி௦லிரயா வெ 

ட | வி 

கூவ பாகிஹ்வ- ௮; நிஸ,].சா ௯௫) ஜெ 
கெடு அயாவகி கி8 உதட | ஷவுர_தகூ௦ ஹஜிது 
கிவ. பதத அதல்‌) ௫ | வ வ”) ஸ்ிநொ 
ட | ௦ 
பஹ. புரபோ_ரா௦ நிஹ ஹத ஸ்வாஹா 
வாற௦வயெடஃண ஸ்ரிவஜதா நா_நாரவகாக | க௯ய௦ 
அஹ தஷ௦ 8௦௮; ௦வெ ஷஹ.ஈகி.ஷி2 ! லெஉா 
அ; கியஹை) ஹாய_ந௦ ஹிஜலிரெவவ்‌ | ஊச 
ஹவ-(0ஹஸூாவஷோ_ந வஹி. உ௱ணோ ॥ சூ 
ஒள; ஹார௦ படம) தாகிவண-கவ8ா ம_தடி | ௧5௦௧7 
90_த ௯ உளு௦ ற. ண 5௦ அவத ॥ கரா 
உளஹ_சிஹுஷஸாளறெ காறண௦ வாக ஹஹா 
வாகெவ8௦ கநா உந-ம காவு ॥ _த,தஹ 
ஹூ ுவெகாலெ ப்ரிவரகெறா ஹூாமூா& | பபிவெ 
வயெவ ஷவெ.ரஷார 8த த) ச௦-45.நஷறடு ॥ _த௨ 
ஹஜ க்ஷொ.ஷி_க௦ விஸா காறண௦ யொமூயயா | 


98 சிவஞான *த்‌இயார்‌ சுபக்கம்‌ 


_-தசக்ஷொ.வி_த ஹூ8-சீபூ௦ மார rr ஹா 
9 ்‌ so 5 ௪ ச 
உ௨_த% | பவ] We கணும்‌ விக-ா காற_த 
ப்ூரிவ(9 |! ஊவஸூஈ ஏமி TT SID க 
UA ழூ நவா ய்‌ AIT EIR; ஷூ... 
ஹ£! ஹப தாவி ஹரா வடா? கா கொட்‌ ஒவ 
& 
ரஜொ.நியி il ஸபிவேவயா கெதாவிட சோ வித ௦ மய 
ஸாகிற௦விகா | ஸபடா௦ ௧௯ கமா காற௦ : கி கடல 
or 2 ட 
! வாச ஜெ சய மவ _ஈாடிம௦ 
தத 1 ல்‌ உ சீயா ரன்‌ தரவ ள்‌ AD: 
இபப | gr. டத பட ற - 5) 
2 ஷஹஸஞிமா ! வாரே ட்டை ச பயல விர. ol 
ஐரலவெ௫ஷி_கா ந ஹாயா வாற வெண யொ 
i (4) ர்‌ 
உடா8 வறிகீ..ச்‌..._தா£ ! யாவ விஜிபானெ வவ சிகா 
தா! கட ல்கள்‌, அன்றில்‌ 
உவா தா நிவா திபா ததன்‌] றிட! விலா ono 
ஹயெிமெய வல | உ௦கிகா கீலகாபயெவ றோஅிகாமசா 
அிகாஉறா? | கொறை வா ப்பு சூர்யா 
பபிதா ர! க௯ூஹிவ வற்‌ ஹவ-ஏ0 பட்வோஐ 
நாபி தா தயா ! சூ பாவ 2.2 ~—é ட 
வாம | 2 கவா 0 
வ.நிமொ டி! தா ஹெ [27112] பன்‌, ஷர 
£9 | விச JT 
ஆண-௱ஹவி௦பர_2 ௦ | பஹ ரஹா௦ 2 கா. [Ue ர 
வக ௦வாாஉ“.கீ_கி..1 தா?! சஸிகாபா ஹு ஹல மா 
அ 7 த 
ஜெஷா யெ உணவ௯ஹி_தா ! அகார வஷ. விஷ 
_த8 ரூகாற௦பபுண உ தவிஜாக | வஷ.உன_க.௮ி_கீபொ 
ணெ-ா உணொ_ரா மர ஹிு_த_நவ ! பொஷாணா௦ ல 
கூஷ்ண௦லவெராக&௦ யோ விஹார லீரருணா | தவழ ரு 


கிஹியா.லிஹா உணுயா உபலஸெஉ த! ஹவ்‌ _ந-ங 


அளவையிலக்கணம்‌ ன ச 89 


மராஹிகாகெயா ஸறாஸாகூவிணீ | பதக. 
விதா லவெஉஷொ நாசே நாவிலியொ 
௩2 


கீ2। ௪௭௩௨௧ ஹவ்ல நா தாஓயவேறிகீ_சி._தா3 


1) 


நிதி த பரா அவாஉார௦ ஹலூர ராட்‌ * | 
நி த£ மராஹெஷா ௦ ரஉா_₹ விக நாட 


ஹச ஹவுரா வாசி காய-4௦ _தஹா௪ி ஹஹெ_த-ு 
[ற . உவாபாடம்‌ 2 காஸி ய_ஹா ஆணட தவி 
மா! எப ஹுயூாா ஹி சா வண-ா$ ௧].தசகா வெத 
ரய த வண ஹாஹுயபொமாக& ௨௨௦௦௯5 
வாகு) ஷூடெச | அஹா௨உ௫௦-8௦ வகி. கிவலா அவ 
ஹார. நிபய_£உா! ஹவ- தா 8ா_தரகா ஷயா ம 
தா ச.ச] வக்ஹி_கா | யயாஹ_ தாவ வா கெவீ 
ஸமிவபகிபட கொட க8 ॥  ௯வமெ-தாு வரோ கெவஃ 
கா்‌ ஜெவீவ வஹி தா। வாந விளா ஷ திவ. 
மெிலஹமறொடெவொவி _நாயக? ॥ வராஹா 
பம காகிவம-ஷ-உ வவ ஷஹி. தா? | ovo 
பராரஹெச-௦ விஜெதயா ஹவா மஹ காபிணe ॥ 
ஷா நறாகிஹமா ஷெயா தாச] காலொக௯ூா_த]கா 

அஹுூர௦த- காய த ஹவ-௦ வாஐ£2ய௦ வவாராவ 
டி! உவாா.ந௦ தாம தா௦ ககா வ கீ கெவொஸ 
ஹமி து | த ஆரணி காகா 2.நி ௧௪ வடா 
ஹூ ஹி தா.நி_த-௦ | வா .மஜதிஷ மிவொ8-0டெத- பாவா 


90 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


க மிகி யவிவ89_$_த$ | பமாக கணே பாசுஹகமிலா 
சப-ஹ_ தஹ ! ௬9௫௧-4 ஹாலி வவ) ஹெ 
வா ஹாூ8கூ-6) யொம கூ! வண. சாகிறவ_ ஈரஹவ..4ா 
ஹாலவெ._க அரகாய-வ௫ ॥ கின வெட போ௫ ர 
சகெவவகல£ கிலவஃ ௦8 | வாகா ஆ. யயா.த 
ஹூ தக வகா ஷா நத ட ஹவா 
லொ_நராச-௦ யஜஹிஜாவஉ ணரா 55 க பஸஹொ 
ஹஸாஉ ணெ வண்லிஹ்றெ வா வெொரற ரா 
ஜிகெச | 0 0பபா_£ஹஸஹிடேெெக 2௦; ஷா_த 
_௩-௦9 வாசகி Il றம ந 20லஉ- வு 
பல்‌ ச தய்ய"! ஆரூ மு ஊக । வொ 
_தி_பறகெவொய ஹக்‌ உ௱ிவ௨டெக | ஹாக 
ஜெய தஹவம்‌ ௯ _நீய௦ யா_த_ந௦ | நாடியா 
ஹூாஐ-௦ யஹா உ8வஸாகிவிவ2_௩(௦ ! நவா 
ஹுவூணெஅுக கெநாய௦ ஷக்‌ ௧8 | வ கடு 
_ந௨தற வெப்‌? 0-௩ ஐரயவிவியா_௩ண- ல | ஹா 
பாமா ஹஹ. நாகெவ ககா உரக“ கி,யயொடத 
டாற ! ஹூாபவொவி ஹமவா ளாஉ௱௰ வகயா 

மய8!! ச நு வஹா ெத_ந நிஸபைல௦ வெஹுு 

கொபி.ஷி£ |] wo வெ. பு ஷஹூவெ-2ப0 நிவ 
கெட ோொய_ ந வாமிவபெதா உருவா 

_த௦ பபிவலெஜ௦ _கமாவறழடி॥ ரள உஷா உபவிய௦ 


அளவையிலக்கணம்‌ இர்‌ 


கஷோவா$கி கரவா.கிய3 i _க_தஜெ.ஸு குாதெத > 


ர ராம ௧௦௧ அ; ஹாமாதி.கி | 


ஆயின்‌ சிவப்பிரணீதமாகிய சாத்திரத்தானன்‌ றிக்‌ 
கபில சாண்டில்யாதி மகா இருடிகளினால்‌ பண்ணப்‌ 
பட்ட சாத்திரங்களினால்‌ ஞானசித்தியும்‌ மோட்சமும்‌ 
இல்லையோ ? எனின்‌, அவர்களெல்லாரும்‌ பிரகிருதிக்‌ 
குக்‌ கீழ்‌ இருபத்துநான்கு தத்துவமும்‌ சொன்னதே 
ஒழியப்‌ பிரகிருதிக்கு மேலுள்ள தத்துவம்‌ பன்னிரண்‌ ' 
டையும்‌, ஷட்திரிம்சத்‌ தத்துவாதீனமான பரசிவத்தை 
யும்‌ சொன்னதில்லை; ஆகலின்‌, சிவோக்தாகம சிரவண 
மனனாதிகளினாலேயே பரஞான சித்தியும்‌ பரமோக்ஷமு 


மாம்‌. 
ட்‌ தஉ “03௦ அ ஆவ - சுயவா ஹி உவ 
ஸர யாறிவமொவறடு | சபெ _த5 ஷ$_நாயா_கா? 
த த ர டூ ஒ.! nr 
க தூாஜிவமொ வறா$ ! ௬௮௧ பொ ஹெ 
௯௪-42 - யஹாக காணா சுட ல) ஷூரா யா_தா5 
J k jt 9 - |] ட்‌ ௯ 
கவிலாகிஃ ணீ கா வஹா. விஸெஷா? - வகர 
உய ஹ்கூபொலவாராஹவ - இத மெலே ஹஜ 
பயா ப ப ஸபிவஜதா_௦ பண பித்தா) திகியொ 
உர பப்வ_௧௨ட௧,௯௦ மாவி திவ நா௪. 
en 
த இத்தன்மையான சிவாகமத்திற்கு அதிகாரி புராண 
இதிகாசங்களுக்குப்‌ போல? ஸ்திரீ சூத்ர த்விஜ பந்துக்‌ 
களோ சாதுர்வர்ணத்தில்‌ அவர்களுக்குமோ எனின்‌, 


பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ர சுத்த குலோத்பவா 
இதி வசநாத்‌' என்பது த்ரைவர்ணிகரும்‌ உப்யகுல 


92 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சுத்தருமாய்ப்‌ பரம்பரையாக ஸ்திரீகளும்‌ புருஷரும்‌ 
* அபேயபா நாதி ரகிதமாயிருக்கிற சூத்திரரிலும்‌ இவ்‌ 
வர்ணத்தில்‌ அவர்களிலும்‌ சத்திநிபாதம்‌ உடையராய்‌, 
சிவதீட்சையுடையவர்கள்‌ அதிகாரிகள்‌. 


இதற்குச்‌ சம்மதி எட்டாஞ்சூத்‌,நிரத்தீல்‌ தீட்சாப்‌ 
பிரகரண த்தில்‌ கூறுவாம்‌. 


ஈண்டு பக்கப்‌ போலிதான்‌ 
கேதுப்‌ போலி யொருஏூன்ருய்‌ 
வேண்டும்‌ எழுமன்‌ ரும்விளங்‌ 
குவமைப்‌ போலீ ஈரொன்பாவலா 
காண்டும்‌ தோல்வித்‌ தான மீரரை 
ஒருபத்‌ திரண்டாம்‌ கரு நீலனை 
ஆண்டு மொழிவர்‌ அவையெல்லாம்‌ 
அளக்கில்‌ அறுபத்‌ தைந்தாகும்‌. 14 


மேல்‌ அனுமானப்‌ பிரமாணங்கள்‌ வியாத்தியை 
நன்றாக அறிந்து நிர்த்தோஷமாகப்‌ பிரயோகிக்கும்‌ 
 சாதனமானது சாத்திய சமர்த்தனத்தில்‌ பரியாப்த 
மாம்‌. யாதொரு மார்க்கமேனும்‌ வியாத்தி பங்கம்‌ 
வரும்‌ அனுமானத்தைக்‌ கூறில்‌ அது ஏதுவாபாசனாம்‌. 
இஃது அனுமானத்திற்கு முதல்‌ தூஷணமாகலின்‌ 
பட்ச ஏது. திருட்டாந்தங்களை அவிரோதமாகப்‌ பிர 
யோகித்து வாதகதையினும்‌ பஞ்ச அவயவ பெளர்வா 
பரிய விபர்யயவாதியான நிக்கிரகத்‌ தானங்கள்‌ வரா 
மல்‌ கூறவேண்டும்‌. ஆகையால்‌, பட்ச ஆபாசாதி 
களுக்குத்‌ தொகையாகப்‌ பெளட்கரானுசாரமாகத்‌ 
தோஷங்களினது சொரூபம்‌ கூறுகிறது. 


* அபேயபாநாதி - மதுமாம்சாதி. 


அளவையிலக்கணம்‌ 93 


தாகத வெள்ஷரரா :- வாவே யஃயோவ வி 
ச ன்‌ 
ட ஹாயா வில்‌ 
1 ரய £௦ ஹா வ ஓயெ | உய-ா௨௦_த- வ 
கொல சொ பெ நடிக ராஷி வதா | வாவி 


20௮18_ந்‌- rE வடி) உய ஹஷண௦ அ ய98தி.கி, 


இஃன்‌: ஈண்டு பக்கப்போலி நான்கு - [ஈண்டு- 
இவ்விடத்து] இவ்‌ அனுமானத்தில்‌ பட்சலக்ஷணம்‌ 
சேஷமாக இல்லாமையிீரு ந்தும்‌ ஏகதேசத்தினால்‌ பட்சம்‌ 
போல்‌ காண்பித்துப்‌ பரீக்ஷித்தளவில்‌ பட்சமல்லாமற்‌ 
போம்‌. பட்சாபாசம்‌ நான்கு. [ஆபாசம்‌ போல என்பது 
பரியாய நாமம்‌] ப 


அவையாவன : ஒரிடத்தில்‌ பட்சம்‌ இல்லாமை, ஓரி 
டத்தில்‌ பட்சத்தன்மை இல்லாமையீனாலே, ஓரிடத்தில்‌ 
பட்சம்‌ பட்சத்தன்மை இரண்டும்‌ இல்லாமையினாலே, 
ஒரிடத்தில்‌ இரண்டும்‌ இருந்தும்‌ வியாத்தி இல்லாமை 
யினாலே. 


இவற்றுள்‌ பட்சமில்லாமைக்கு உதாரணம்‌ : ஆகா 
யத்‌ தாமரை வாசளையுள்ளது, தாமரைத்தன்மையால்‌, 
குளத்தில்‌ உண்டான தாமரையபோல என்பது. 


பட்சத்தன்மையில்லாமைக்கு உதாரணம்‌: ஆன்மா 
நித்தியன்‌, அணுரூபமாகலின்‌ என்பது. 

பட்சம்‌ பட்சத்தன்மை இரண்டும்‌ இல்லாமைக்கு 
உதாரணம்‌ : முயற்கோடு கந்தமுள்ளது, பிருதிவி. 
விகாரமாகவின்‌ என்பது. 

பட்சம்‌ பட்சத்தன்மை இரண்டுமிருந்தும்‌ வியாத்தி 
இல்லாமைக்கு உதாரணம்‌ : பிருதிவி நித்தியம்‌, கண்‌ 
ணிற்கு விஷயமாகலின்‌ என்பது. 


94 சவளஞான௫த்‌தயார்‌ சுபக்கம்‌ 


இந்நான்கும்‌ உபலக்ஷணம்‌. இவ்வாறு வந்துழி 
வந்துழி உய்த்துணர்க. 

ஏதுப்போலி ஒரு மூன்றாய்‌ வேண்டும்‌ எழு மூன்று 
ஆகும்‌ - ஏது லக்ஷம்‌ இல்லா திருந்தும்‌ ஏ துப்போல்‌ 
தோன்றி ஏது அல்லாமற்போம்‌ ஏதுவாபாசனாவது, 
முன்னே அசித்தன்‌ விருத்தன்‌ அநைகா ந்திகன்‌ என்று 
மூன்று விதமாய்‌ மேலும்‌ இவற்றின்‌ சிறிது பேதமாய்க்‌ 
காலாத்தியயாபதிஷ்டன்‌ பிரகரணசமன்‌ என்று இரண்‌ 
டும்‌ கூடி ஐ.ந்துவிதமாய்‌ இவைகள்‌ அவாந்தரபேதங 
களினால்‌ இருபத்தொன்றாம்‌ ; அவை வருமாறு : 


ஆகாசத்‌ தாமரை வாசனையுள்ளது. தாமரைத்‌ 
தன்மையால்‌, தடாகத்‌ கதாமரைபோல ; இதற்குப்‌ பட்ச 
மாகிற ஆகாயத்‌ தாமரை இல்லையாகலின்‌ பிரதமமான 
ஆசிரயாசித்தன்‌. 

கடம்‌ முதலானவை பரமாணுரூபங்களாகக்‌ கூடும்‌, 
அ.நித்தியத்தன்மையால்‌, பாஞ்சராத்திரிமதத்தில்‌ ஆன்‌ 
மாவைப்போல என்றால்‌ சர்வ சம்மதமாய்‌ .அநித்தமா 
யிருக்கிற கடத்தில்‌ நித்தியத்தன்மை ஏது சொரூபத்தி 
னால்‌ சித்தமாகலின்‌ சொரூபாசித்தன்‌. 

சத்தம்‌ அநித்தியம்‌, கண்ணிற்குத்‌ தெரியும்‌ குண 
மாகலின்‌, ரூப்ம்யோல; இஃது கண்ணிற்குத்‌ தெரியும்‌ 
என்கிற விசேடணம்‌ ஏதுவில்‌ அசித்தமாகலின்‌ விசே 
டணுசித்தன்‌. 

சத்தம்‌ அநித்தியம்‌, அறிவிற்கு விஷயமான திரவிய 
மாகவின்‌, கடம்போல; இஃது விசேடியமாயிருக்கிற 
கிரவியத்தன்மை அசித்தமாகலின்‌ விசேடியாசித்தன்‌. 

மேலும்‌ விசேடண விசேடியாதி என்கிற வாதிபத 
சத்தியினானும்‌ அவ்வவ்‌ ரூபம்‌ என்கிற பதசுவாரஸ்யத்‌ 
தினாலும்‌ இவ்விருத்தத்தின்‌ இருபத்தொன்று என்று 


௯. அண 


அளவையிலக்கணம்‌ 95 


கணக்காயிருக்கையினாலும்‌ விருத்தன்‌ அநைகாந்திகன்‌ 
ஐந்து நீக்கி அசித்தன்‌ பதினாறுக்கும்‌ முதற்சொன்ன 
நான்கு நீங்கலாக நின்ற பன்னிரண்டும்‌ வருமாறு 
கூறுவாம்‌ : 


கடம்‌ அநித்தியம்‌, குணமாயும்‌ இந்திரியங்களுக்கு 
விடயமாகாமலும்‌ இருத்தலின்‌ ; விசேடணமாயிருக்‌ 
கிற குணத்தன்மையும்‌ விசேடியமாயிருக்கின்ற இந்‌ 
திரிய விடயமாகாமையும்‌ சித்தமாகலின்‌ இஃது உபாய 
சித்தன்‌. 

சீவனும்‌ தேகமும்‌ அநித்தியம்‌, காரியமாகலின்‌, 
கடம்போல; இது பட்சமாகச்‌ செய்யப்பட்டிருக்கிற 
ஜிவதேகங்களுள்‌ ஜீவனிடத்தில்‌ காரியத்தன்மை ஏது 
அசித்தமாகலீன்‌ பாகாசித்தன்‌. 


தேவதத்தன்‌ பகுதனமுள்ளவன்‌, அதற்கு ஏதுவா 
கிய அதிருஷ்டன்‌ உளனாகலின்‌, யஞ்ஞதத்தன்போல; 
அதிருஷ்டம்‌ உளனென்கிற ஏது நம்மால்‌ அறியொனா 
தாகலின்‌ இஃது ஏது அஞ்ஞானாசித்தன. 


இப்போது இவ்வாகாயத்தில்‌ பரமாணு ஒருக்கால்‌ 
திரவியத்தை உண்டாக்கும்‌, பரமாணு ஆகலின்‌, 
கடத்தை உண்டாக்குகிற3பேரமாணுப்போல; ஆகாயம்‌ 
இடமாயிருக்கிற ஏதுவுக்கு ஆசிரயமாய்‌ இருக்கிற 
பரமாணு விஷயமான ஞானம்‌ இன்மையின்‌ இஃது 
அதிகரண அஞ்ஞானாசித்தன்‌. 

எல்லாம்‌ க்ஷணிகம்‌, அசத்து ஆகலின்‌, நீர்க்குமிழி 
போல; அசத்துக்கும்‌ க்ஷணிகத்திற்கும்‌ வியாத்தியை 
அறிவிக்கிற பிரமாணம்‌ இல்லாமையின்‌ இஃது வியாப்‌ 
பியத்துவாசித்தன்‌. 

கருப்பத்தில்‌ இருக்கிறவன்‌ கறுத்தவன்‌, மைத்திரை 
பிள்ளையாகலின்‌, முன்‌ பிறந்த மைத்திரை பிள்ளை 


96 , சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


போல; கறுப்பைச்‌ சாதிக்குங்கால்‌ சாகாதி ஆகார 
பரிணதிபேதம்‌ என்கிற உபாதி உண்டாகலீன்‌ இஃது 
ஓன பாதிக வியாப்பியத்துவாசித்தன்‌. 

யாகம்‌ முதலியவை சுவர்க்க சாதகங்கள்‌ அல்ல, 
கிரியை ஆகலின்‌, ஹீனக்கிரியை போல; இதற்குச்‌ 
சாத்தியம்‌ ஆகமத்தினால்‌ பாதிதமாகலின்‌ இஃது ஆகம 
பாதித விடய சாத்தியா த்த 

கவ்வியம்‌ என்பது பசுவுக்குச்‌ சமானமல்ல, வஸ்து 
வாகலின்‌ 2? இதற்குச்‌ சாத்தியம்‌ உவமானத்தினால்‌ 
பாதிதமாகலின்‌ இது உவமான பாதித விடய சாத்தியா 
சித்தன்‌. 

நூறுவருடம்‌ சீவித்திருக்கிற தேவதத்தன்‌ 
னும்‌ இல்லை, வெளியினும்‌ இல்லை, பிரத்கிய/சமாகத்‌ 
தோற்றாமையின்‌; இஃது அருத்தாபத்தியினால்‌ சாத்தி 
யம்‌ பாதிதமாகலின்‌ அருத்தாபத்தி அபாதித விடய 
சாத்தியாசித்தன. 

விசுவமானது சந்தான பரம்பரையாய்‌ இருக்கும்‌, 
வஸ்துவாகலின்‌ என்கிற ஏது தன்‌ சாத்திய சாதனத்‌ 
தில்‌ அப்பிரயோசகமாகலின்‌ இஃது அநித்திய அசிதன்‌ 
என்கிற பிரயோசகாசித்தண்‌. 

சத்தம்‌ அநித்தியம்‌, செய்யப்படுதலின்‌, கடம்போல 
என்புழி இஃது மீமாம்சகர்‌ மதத்தில்‌ செய்யப்படுகிற 
ஏது அசித்தமாகலின்‌ இஃது அந்தியதாசித்தன்‌ . 

ஆக அசித்தபேதம்‌ - 16. 

ஆன்மா விபுவல்ல, தேசத்தில்‌ அடங்காமையின்‌ 
என்னும்‌ ஏது பட்சமாயிருக்கிற ஆன்மாவினிடத்தும்‌ 
. விபட்சமாயிருக்கிற ஆகாயத்தினிடத்தும்‌ வியாப்பிய 
| ல்‌ ன்‌ இது விருத்தன்‌. 
. விருத்தன்‌ - 1. 


விட்டி 


அளவையிலக்கணம்‌ 97 

ஆன்மா நித்தியன்‌, பிரமேயனாகலின்‌, பிரமேயத்து 
வம்‌ என்கிற ஏது மூன்று பட்சத்தினும்‌ இருத்தலின்‌ 
இது சாதாரண அநைகாந்திகன்‌. 


இதனால்‌ அசாதாரண அநைகா ந்திகனும்‌ சூசிக்கப்‌ 
பட்டது. அஃதாவது பூமி நித்தியம்‌, கந்தமுடைமை 
யின்‌ என்கிற ஏது தார்க்கீகமதத்தில்‌ சபட்சமாயிருக்கிற 
வாக்சாதிகளினும்‌ விபட்சமாயிருக்கிற சலாதிகளினும்‌ 
இராமல்‌ பட்சமாய்‌ இருக்கிற பிருதிவி மாத்திரத்தில்‌ 
இருப்பதாகலின்‌ இது அசாதாரண அநைகாதந்திகன்‌. 


ஆக அநைகாந்திகன்‌ - 2. 


காரியமெல்லாம்‌ உபாதானமில்லாத ஆகந்துகம்‌ 
ஆகலின்‌ என்கிற ஏது சருவகாரியத்துக்கும்‌ உபாதா 
னத்தை அறிவிக்கிற பிரமாணத்தினால்‌ பாதிதவிடயமா 
கலின்‌ இஃது காலாத்தியயா பாதிஷ்டன்‌. 


அக்கினி சூடில்லாதது, பதார்த்தமாகையால்‌, ஜலத்‌ 
தைப்போல என்பது சூட்டை அறிவிக்கிற பிரத்தியட்ச 
பாதிதமாதலின்‌ இஃதும்‌ காலாத்தியயாபாதிஷ்டன்‌. 


கன்மம்‌ நித்தியம்‌, அ நாதியாதலின்‌, ஆன்மா 
போல என்கிற அனுமானத்திற்கு, கன்மம்‌ அநித்திய 
மனோவாக்குக்‌ காய வியாபார ஜந்நியமாகையால்‌ கடம்‌ 
போல என்கிற அனுமானத்தால்‌ சாத்தியன்‌ வேறு 
சாதிக்கப்படுதலின்‌ இது பிரகரணசமன்‌. 


ஆக அநைகாந்திக பேத காலாத்தியயாபாதிஷ்‌ 
டன்‌, பிரகரண சமன்‌ - 2. 


ஆக ஏது ஆபாசன்‌ - 21. 


98 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


விளங்கு உவமைப்போலி ஈரொன்பான்‌ காண 
டும்‌ - உவமைபோல்‌ பீரகாசித்‌துவம்‌ ஆபாசமாகப்‌ 
போவது, 1சாத்தியவிகலன்‌ 2சாதனவிகலன்‌ என்று 
இரண்டு வகையாகப்‌ பதீனெண்பேதமாம்‌. அவை 
வருமாறு :- 


சாதருமிய திட்டாந்தத்திற்குச்‌ சாத்திய வைகல்‌ 
லியம்‌, சாதன வைகல்லியம்‌, 2-பய வைகல்லியம்‌, 
சொரூப வைகல்லியம்‌ என நான்குவிதமாம்‌. 

வைதருமிய தீட்டாந்தத்திற்குச்‌ சாத்திய அபாவ 
வைகல்லியம்‌, சாதன அபாவ வைகல்லியம்‌, 2-பய 
அபாவ வைகல்லியம்‌, ஆசிரய அபாவ வைகல்லீயம்‌ 
என்று நான்குவிதமாம்‌. 


அவற்றுள்‌ அன்னுவய திட்டா ந்தத் தில்‌ சாத்திய 
வைகல்லியத்திற்கு உதாரணம்‌: ஆன்மா நித்தியன்‌, 
விபு ஆகையால்‌, ஆகாயம்போல? இதற்கு வைதிக 
சைவாதிகளில்‌ ஆகாயத்திற்கு நித்தியத்துவம்‌ இல்‌ 
லாமை. இந்த திட்டாந்வய சாத்திய விகலனே வெதி 
ரேக திட்டாந்தத்தில்‌ சாத்திய அபாவ விகலன்‌. 


அன்னுவய திட்டாந்தத்தில்‌ சாதன வைகல்லீயத்‌ 
திற்கு உதாரணாம்‌: விமதம்‌ காரியம்‌, பிரத்தியட்சமாகை 
யால்‌, திருஷ்டம்போல; இவண்‌ திட்டாந்தமானது 
சாதனமாயிருக்கிற பிரத்தியட்சம்‌ இல்லாதது. 


இதுவே வெதிரேக திட்டா ந்தத்தில்‌ சாதன அபாவ 
வைகல்லியத்திற்கு உதாரணம்‌. 


1. ' சாத்‌தியவிகலனாவது, தான்‌ உண்டு என்று சாதிக்‌ 
கற பொருள்‌ இல்லாமை. 2. சாதனவிகலனாவது, தான்‌ 
சாதிக்கிற பொருளுக்குச்‌ சொல்லும்‌ ஏது இல்லாமை. 


க 


அளவையிலக்கணம்‌ 99 

உபய வைகல்லியத்திற்கு உதாரணம்‌: விமதம்‌ 
காரியம்‌, பிரத்தியட்சமாகையால்‌, மாயைபோல; இவண்‌ 
சாத்தியமாயிருக்கிற காரியத்துவமும்‌ சாதனமாயிருக்‌ 
கிற பிரத்தியட்சத்துவமும்‌ இல்லை. இதுவே வைதரு 
மிய திட்டாந்தத்திற்கும்‌ உதாரணம்‌. 


சொரூப வைகல்லியத்திற்கு உதாரணம்‌: விமதம்‌ 
காரியம்‌, பிரத்தியட்சமாகலின்‌, ஆகாய புஷ்பம்போல; ' 
இவண்‌ திட்டா ந்தமாயிருக்கிற. ஆகாய புஷ்பமேயில்லை. 
இது வெதிரேக திட்டாந்தத்திற்கும்‌ உதாரணம்‌. 


அன்னுவய கிட்டா ந்தத்திற்கு வேறாய்ச்‌ சொல்லு 
கையும்‌, அன்னுவய வெதீரேக வியாத்திகட்கு வேறாய்ச்‌ 
சொல்லுகையும்‌, அவ்‌ வியாத்திகளிற்றானே சாத்திய 
சாதனங்களை வேருய்ச்‌ சொல்லுகையும்‌, சாத்தியத்தைச்‌ 
சாதனமாகச்‌ சொல்லுகையும்‌, சாதனத்தைச்‌ சாத்திய 
மாகச்‌ சொல்லுகையும்‌ அன்னுவய அனுமானத்தில்‌ 
உ.க்திதோஷம்‌ ஐந்துவிதம்‌. இப்படியே வெதிரேக 
அனுமானத்தும்‌ ஐந்துவிதம்‌. ஆகப்‌ பத்துவிதம்‌. . 


_திட்டாந்த விபரியய யோகத்தியாவது, மலை நெருப்‌ 
புள்ளது, புகையினால்‌ என்று அனுமானத்தில்‌ அன்னு 
வய வியாத்தியைச்‌ சொல்லி மடுவைப்போல என்கை. 
அவ்வனுமானத்தில்‌ வெதிரேக வியாத்தி சொன்ன 
பின்பு பாகசாலையோல என்கை. அவ்வனுமானத்திற்‌. 
றுனே எங்கே எங்கே அக்கினி அங்கே அங்கே புகை 
பாகசாலைபோல என்கை. அவ்வனுமானத்திற்றானே 
மலை புகையுள்ளது அக்கினியினால்‌ என்று சாத்திய விப 
ரியயத்திற்கும்‌ சாதன விபரியயத்திற்கும்‌ திட்டா ந்தம்‌. 


வெதிரேகத்தினும்‌ இப்படியே சத்தார்த்த தோஷ 
வசத்தினானும்‌ அன்னுவய வெதிரேகத்தினானும்‌ திட்‌ 
டாந்தாபாசம்‌ பதினெண்விதம்‌. 


100 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


தோல்வித்தானம்‌ இரண்டு இருபத்திரண்டு ஆம்‌ 
கருதில்‌ - தோல்வித்தானமாவது விசாரிக்குமிடத்து 
3 அப்பிரதிபத்தி 2விப்பிரதிபத்தி என்னும்‌ இருவகைப்‌ 
பேதத்தினால்‌ இருபத்திரண்டாம்‌. இதற்குத்‌ தத்துவாப்‌ 
பிரதிபத்தி என்று சாமானிய லக்ஷம்‌. 


சத்தம்‌ அநித்தியம்‌, இந்திரியக்‌ கிராகியமாகலின , 
- கடம்போல என்னும்‌ அனுமானத்திற்குப்‌ பிரதிவாதி 
இந்திரியக்‌ கிராகியமானது நித்தியமாயிருக்கிற சப்‌ 
தத்துவ ஜாதியோடே வியாத்தமாயிருக்கையின்‌ இவ்‌ 
வேது வியபிசாரி என்று தூஷித்தவுடனேயாகில்‌ சத்தந்‌ 
தானும்‌ அநித்தியமாகிவிடும்‌ என்‌ பது பிரதிக்காஹானி 
என்னும்‌ நிக்கிரகத்தானமாம்‌. 

வர்ணம்‌ அநித்தியம்‌, சுரோத்திரேந்திரியக்‌ கிரா 
கியமாகலின்‌, சப்தத்துவ ஜாதியைப்போல என்கிற 
அனுமான்த்திற்கு த்வனிகளுடன்‌ 3 அவ்வியாத்தியா 
யிருத்தலின்‌ அவ்வியபிசாரி என்று தூஷித்த அளவில்‌ 
ஆகில்‌ த்வனிகளோடு வர்ணங்கள்‌ அதநித்தியமென்பது 
பிரதிக்ஞாந்தரம்‌ என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌. 

குணத்திற்கு வேறாயது திரவியம்‌, அதற்கு வேறா 
காமையின்‌, ரூபத்தைப்போல என்றது; குணத்திற்கு 
வேறு என்கிற பிரதிக்ஞைக்கு அதற்கு வேறாகாமை 
மின்‌ என்பது விரோதம்‌ ஆகலின்‌ இது பிரதிக்ஞா 
விரோதம்‌ என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌. 

சத்தமானது நித்தியம்‌, *வியாபார ஜந்நியமாக 
லின்‌, ஆகாசம்போல என்புழி அதித்தியத்தோடு 


1. அப்பிரதிபத்தி - அர்த்தம்‌ தெரியாதது. 2. விப்பிரதி . 
பத்தி - வேறே ஒன்றாகச்‌ சொல்லுகை, 3. அவ்வியாத்தி - 
பிரிக்கக்கூடாதது. சீ. வியாபார அந்நியம்‌ - தொழிலாற்‌ 


பிறந்தது. 


Ne 


அளவையிலக்கணம்‌ - 101 


? வியாத்தமாய்‌ வியாபார ஜந்நியத்துவமானது நித்தி 
யத்துவத்திற்கு எங்ஙனம்‌ ஏதுவாம்‌? என்று தூஷித்த 
அளவில்‌ வியாபார ஜந்நியம்‌ என்று நாம்‌ சொல்ல 
வில்லை என்பது பிரதிக்ஞாசந்நியாசம்‌ என்னும்‌ நிக்‌ 
கிரகத்தானம்‌. ்‌ 


சத்தம்‌ அநித்தியம்‌, நாம்‌ முதலானது, பாஹ்யேந்‌ 
திரியக்‌ கிராகியமாகலின்‌, இவ்வேது நித்தியமாகிய சப்‌ 
தத்வ ஜாதியோடு வியாத்தமாகலின்‌ வியபிசாரி என்று 
தூஷித்த அளவில்‌ சாமானிய வஸ்து ஜாதியாயுள்ள 
தாயும்‌ என்கிற விசேடணத்துடன்‌ அவ்வேதுவைச்‌ 
சொல்லுதல்‌ ஏதுவந்தரம்‌ என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌. 


சத்தம்‌ அநித்தியம்‌, இந்திரியக்‌ கிராகியமாகலின்‌, 
கடத்தைப்போல என்ற இவ்வனுமானத்திற்கு ஏது 
வான இந்திரியக்‌ கிராகியத்துவமானது நித்தியமா 
யிருக்கிற கடத்துவ ஜாதியோடு வியபிசாரி என்று 
சொன்ன அளவில்‌ இச்சத்தம்‌ ஆகாசத்தின்‌ குணம்‌ 
ஆகாசத்தினால்‌ கிரகிக்கப்படும்‌ சமவாய சம்பந்தத்தி 
னால்‌; அச்சமவாய சம்பந்தமும்‌ அநித்தியம்‌ என்று பிர 
கிருதோபயோகி ஆகாத வாக்கியத்தைப்‌ பிரயோகிப்‌ 
பது அர்த்தாந்தரம்‌ என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌. 

கடம்‌ அநித்தியம்‌, அகார ககார யகார ரேபாத்மக 
மாயிருக்கிற சத்தமானது அகார்ய ரூபமாயிருக்கும்‌ 
என்னும்‌ பிரகிருதார்த்தத்தைச்‌ சொல்லமாட்டாத சத்‌ 
தத்தைச்‌ சொல்லுகை நிரர்த்தகம்‌ என்னும்‌ நிக்கிரகத்‌ 
தானம்‌. 

வாதியானவன்‌ மூன்று பிரகாரம்‌ சொல்லியிருக்கை 
யிலும்‌ மத்தியஸ்தருக்கும்‌ பிரதிவாதிக்கும்‌ அர்த்தம்‌ 


7. வியாத்தம்‌ - கூடினது. 2. பிரகிருதோபயோகி - 
முன்சொன்னகை. 


102 வெஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


தெரியாத சத்தம்‌ சொல்லுகை அவிஞ்ஞாதார்த்தம்‌ 
என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌. 

அதாவது 1சுவேதோயாவதி என்கிற வாக்கியத்‌ 
திற்கு வெள்ளை நாய்‌ வழியே போகிறது என்றும்‌, 
வெள்ளையாயிருக்கிற குதிரை போகிறது என்றும்‌, 
சுவேதன்‌ என்னும்‌ நாமமுடைய புருஷன்‌ போகிறான்‌ 
என்றும்‌ நிச்சயிக்கப்போகா அர்த்தத்தைப்‌ பிரயோ 
கிக்கை. 


விசேடண விசேடிய பாவத்தினால்‌ அன்னுவயம்‌ 
பண்ணுகைக்கு யோக்கியமாகாமலும்‌ ஒன்றிற்கொன்று 
2ஆகாம்கைஷ சந்நிதி யோக்கியத்தை இவைகளன்றி 
யிருக்கும்‌ வாக்கியத்தையும்‌ தூர சம்பந்தமாயிருக்கிற 
வாக்கியத்தையும்‌ சொல்லுகை அபார்த்தகம்‌ என்னும்‌ 
்‌ நிக்கிரகத்தானம்‌. அஃதாவது: பத்து மாதுளம்பழம்‌, 
ஆறு அப்பம்‌, ஒரு குழியாட்டுத்தோல்‌, மாம்சபிண்டம்‌, 
இந்தச்‌ சல்லடம்‌ குமரியுடையது, தைரியக்கிருதன்‌ 
என்கிற புருடனுடைய பிதா பிராதிசீனன்‌ என்றும்‌, 
அசனம்‌ ஓடையில்‌ உண்டு, குளித்துப்போகிறான்‌ என்‌ 
னும்‌ வசனம்போல்‌ ஒத்த வாக்கியம்‌ பிரயோகிக்கை. 

பிரதிக்ஞையாதி அவயவங்களையும்‌ அவற்றின்‌ 
அம்சங்களையும்‌ கிரமந்தப்பி முன்பின்னாகச்‌ சொல்வது 
அப்பிராத்தகாலம்‌ என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌. அஃதா 
வது புகையினால்‌ அடுக்களைபோல மலையினும்‌ நெருப்பு 
உண்டு என்பது போலச்‌ சொல்லும்‌ வசனங்கள்‌. 

பிரதிக்ஞை முதலிய அவயவங்களுக்குள்‌ சிறிது 
சொல்லியும்‌ மற்றவை சொல்லாமை நியூனம்‌ என்னும்‌ 
நிக்கிரகத்தானம்‌. 

1. சுவேதோயாவதி-வெள்ளை போகிறது. 2. ஆகாம்க்ஷை 
சந்நிதியோக்யெத்தை - பதசமூகம்‌ வாக்யெசமூகம்‌. 


அளவையிலக்கணம்‌ - 108 


உபயோகமாயும்‌ கூட்டரவுடைத்தாயும்‌ இருக்கிற 
சொற்களைப்‌ புனருத்தமாகச்‌ சொல்லுதல்‌ அதிகம்‌ என்‌ 
னும்‌ நிக்கிரகத்தானம்‌. அதாவது பாவதமானது அக்‌ 
கினியையுடைய து. புகையும்‌ வெளிச்சத்தையும்‌ உடைத்‌ 
தாகையால்‌, எப்படியானால்‌? அடுக்களை, கொல்லன்‌ 
உலை மழு இவைகள்‌ போல. 


வெளியாயிருக்கிற அர்த்தத்தைப்‌ பிரயோசனம்‌ 
இல்லாமல்‌ தீரும்பியும்‌ வேறே ஒரு சத்தங்கொண்டு 
இரட்டித்துச்‌ சொல்லுதல்‌ புனருத்தி என்கிற நிக்கிரகத்‌ 
தானம்‌. அஃது இரண்டுவிதமாயிருக்கும்‌. சத்தத்தி 
னாலேயும்‌ அர்த்தத்தினலேயும்‌ முந்தின அநித்தியம்‌ 
சத்தம்‌ அநித்தியம்‌, இரண்டாவது அநித்தியம்‌ சத்தம்‌ 
நாசமாய்ப்போம்‌. 


வாதியினாலே சொல்லப்பட்டு அறிவுடையவனாலே 
அறியப்பட்ட அர்த்தத்தையுடைய சத்தத்தை மூடு 
யிருக்கிறவன்‌ சொன்னபடி திரும்பச்‌ சொல்ல அறியாம 
லிரு த்தல்‌ கூடச்சொல்லாமை என்கிற நிக்கிரகத்தானம்‌. 
இதுவே அந்நுபாடம்‌. 


வாதியால்‌ சொல்லப்பட்டு மத்தியஸ்தரால்‌ பொரு 
ளறியப்பட்டு மறுபடி வாதியினால்‌ சபையோரால்‌ சொல்‌ 
லப்பட்டும்‌ சொல்லக்கூடுமாயுமிருக்கிற சொல்லுக்குப்‌ 
பதில்‌ சொல்லாமை அந்நுபாடணம்‌ என்னும்‌ நிக்கிர 
கத்தானம்‌ என்பதும்‌ ஒன்று. 

வாதியின்லே சொல்லப்பட்டு அறிவுடையவன்‌ 
அறிந்திருந்தாலும்‌ வாதியினுடைய பாஹ்யார்த்தத்தை 
எப்படி தெரிஞ்சு தில்லை என்று பிரதிவாதி சொல்லுதல்‌ 
அக்கியானம்‌ என்கிற நிக்கிரகத்தானம்‌. 

வாதி மூன்றுதரம்‌ சொல்லி மத்தியஸ்தர்‌ பொருள்‌ 
அறிந்திருக்கையிலும்‌ எப்போது பிரதிவாதி நான்‌ 


104 . சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அறியவில்லை என்று தன்‌ அறியாமையை வெளிப்‌ 
படுத்துகிறானோ அப்போது அவனுக்கு அப்பிரதியை 
என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌. அஃதாவது தேவதாத்‌ 
தியானம்‌ செய்வோர்போல்‌ பேசாதிருக்கை, இராச 
காரியம்‌ சொல்லுகை, சுலோகம்‌ முதலானவை படித்‌ 
தல்‌, மயிர்‌ ஆற்றுதல்‌, ஆகாசம்‌ பார்க்கை, தரையில்‌ 
எழுதுகை முதவியவைகளைச்‌ செய்கை. 


வாதம்‌ பண்ணவேண்டும்‌ என்று வந்த வாதி 
'பிரதிவாதிகளில்‌ ஒருவன்‌ வாதம்‌ ஆரம்பித்த பின்பு 
காலதாமதம்‌ பண்ணத்தக்கதாக மத்தியஸ்‌ தராயிருக்‌ 
கிற வித்துவாமிசர்‌ வரவில்லையென்றும்‌ சபைக்கு நாயக 
னாய்‌ இருக்கிற இராசா வரவில்லை, அவன்‌ வருதற்கு 
ஏதுவாகிய எக்காளத்தின்‌ சத்தமும்‌ கேளாமென்றும்‌ 
காலக்ஷேபம்‌ பண்ணுவது விக்ஷேபம்‌ என்னும்‌ நிக்கி 
ரகத்தானம்‌. 


தனது சித்தாந்தத்தில்‌ எதிராளி சொன்ன 
தோஷத்தை நீக்காமல்‌ எதிரிக்கு அதிஷ்டபுத்தியினால்‌ 
தனது இஷ்டத்தைக்‌ காட்டல்‌ மதாநுக்ஞை என்னும்‌ 
நிக்கிரகத்தானம்‌. அஃதாவது சிலர்‌ தனக்குச்‌ சோரத்‌ 
தன்மையை ஒப்புக்கொண்டு பிரதிவாதியைப்‌ பார்த்து, 
புருஷன்‌ ஆகையால்‌ சோரத்தன்மை உனக்கு உண்டு 
என்று சொல்ல அவ்வேதுவினால்‌ நீயும்‌ சோரன்‌ என்று 
சொல்லுகை. 


பிரதிவாதியானவன்‌ நிக்கிரகயோக்கியமான வாக்‌ 
கியத்தைப்‌ பிரயோகித்திருக்கையிலும்‌ அஃதை அறிந்‌ 
காதல்‌ அறியாமையாதல்‌ நிக்கிரகித்துப்‌ பரியாசம்‌ 
பண்ணாதிருப்பது பரியனுயோச்சியோபேக்ஷ்ணம்‌ என்‌ 
னும்‌ நிக்கிரகத்தானம்‌. 


வாதியானவன்‌ நிக்கிரகத்தானத்திற்கு யோக்கிய 
மல்லாமல்‌ தகுந்த வாக்கியம்‌ சொல்லி இருக்கவும்‌ 


அளவையிலக்கணம்‌ 105 


ஆபாசமாக நிக்கிரகத்தைச்‌ சொல்லிப்‌ பரியாசம்‌ பண்‌ 
ணுகை நிரனுயோச்சியானுபேக்ஷண நிக்கிரகத்தானம்‌. 


யாதாவதொரு சாத்திரத்தின்‌ சித்தாந்தத்தைக்‌ 
குறித்து வாதமுண்டாயிருக்கையில்‌ நடுவில்‌ சித்தாந்த 
விரோதமான அர்த்தத்தை ஓப்புக்கொள்ளல்‌ அபசித்‌ 
தாந்தம்‌ என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌. அஃதாவது மகத்‌ 
தாதியாயிருக்கிற விகாரங்கள்‌ ஏகப்பிரகிருதியில்‌ உண்‌ 
டானவைகள்‌ ஏகரூபமாகக்‌ காண்கையின்‌ ஏக ஜாதியா 
யிருக்கிற மண்ணுண்டையினுண்டான கடம்‌ மண்ணி 
னது விகாரமாயிருக்குமாப்போல என்ற சாங்கியனை, 
பிரகிருதியாவது ஏது ? விகாரமாவது ஏது? என்று 
கேட்டுழி, யாதொன்றிலிரு ந்தும்‌ அசத்துக்களாயிருக்‌ 
கிற விகாரங்கள்‌ உண்டாகின்றன? அது பிரகிருதி; 
யாவை சில உற்பத்தியும்‌ நாசமும்‌ உண்டாயிருக்கின்‌ 
றன? அவை விகாரங்கள்‌ என்று உத்தரம்‌ சொன்னானா 
கில்‌ அவனுக்கு அசத்காரிய அங்கீகாரமாகிய அபசித்‌ 
தம்‌ என்னும்‌ நிக்கிரகத்தானம்‌ 1, 


இவை யாண்டு மொழிவர்‌ - இவ்வாறு சொன்ன 
பட்சாபாசம்‌, ஏதுவாபாசம்‌, உவமாபாசம்‌, 2பராஜயத்‌ 
தானம்‌ என்னும்‌ நான்கு வகையின்‌ பேதங்களையும்‌ 
உண்மையாய்‌ அறிந்து வாதசமயத்தில்‌ குற்றங்கள்‌ 
வாராது அறிந்தோர்‌ உரைப்பர்‌. . 


அவை எல்லாம்‌ அளக்கில்‌ அறுபத்தைந்து ஆகும்‌- 
இந்நால்வகையின்‌ பேதத்தொகை உரைப்பின்‌ அறு 
பத்தைந்தாம்‌ என்றவாறு. 

1. இருபத்திரண்டாவதாகிய ஏதுவாபாசத்தின்‌ விளக்‌ 
கத்தை மறைஞானர்‌ உரையில்‌ காண்க. 2. பராஜயம்‌ - 
நிக்ரைகம்‌. 


106 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மேல்‌ இச்சாத்திரம்‌ பன்னிரண்டு ரூத்திரத்தினும்‌ 
பூர்வபட்சமாகச்‌ சொன்னவிடமெல்லாம்‌ இத்தோஷங் 
களினால்‌ நிராகரித்தமையும்‌ சித்தாந்தத்தில்‌ இந்தத்‌ 
.தோஷங்களில்லா து உரைத்தமையும்‌ கண்டுகொள்க. 


அளவை காண்டல்‌ அனுமானம்‌ ஆகமம்‌ 
உளவை மேலுரை செய்வதி தற்குளாம்‌ 
விளைவு தோன்ற விளம்பீனன்‌ அன்பர்கள்‌ 
தெளியு மாறு சிவாக்கிர யோகியே. 
அளவையிலக்கணம்‌ முற்றிற்று 


ஆகச்‌ செய்யுள்‌ -- 28 


குல்‌ ப கா ந உ ட்ட, 


ல்‌ 


ப 


பிரமாணவியல்‌ 


முதற்சூத்திரம்‌ 


ஒருவனோ டோருத்தி ஒன்றென்‌ 
நுரைத்நீடும்‌ உலக மெல்லாம்‌ 
வருமுறை வந்து நீன்று 
போவதும்‌ ஆத லாலே 
தருபவன்‌ ஒருவன்‌ வேண்டும்‌ 
தான்முதல்‌ ஈறு மாகி 
மருவிடும்‌ அநாதி முத்த 


சித்துரு மன்னி நின்றே. 1 


இவ்வாறு பிரமாண லட்சணங்களைக்‌ கூறி, மேல்‌ 
பிரமேயமாகிய பதி பசு பாசம்‌ என்னும்‌ பதார்த்தத்‌ 
திரயங்களில்‌ பிரதமோத்திஷ்டமான பதிபதார்த்தத்தை 
ஏதுபூர்வமாக நிரூபிக்கின்றது. 


பதி என்றது, இந்திரனென்ன நாமைகதேசே 


_ நாமக்கிரகணமாகத்‌ தேவேந்திரனெனப்‌ பெற்றது 


போல; பதி எனவே, பசுபதியெனப்பெறும்‌. *பசூநாம்‌ 
பதி பசுபதி” என்னும்‌ வசனத்தினால்‌. 


'பசுபசுத்துவ சம்யோகாத்‌' என்னும்‌ வசன த்தினால்‌, 
அநாதியே பசுத்துவமாகிய ஆணவப்‌ பிரதிபந்தத்தி 
னால்‌ ஜீவான்மாக்களெல்லாம்‌ பசு எனப்பெறும்‌. 


“பந்தநாத்‌ பாசமுச்சியதே' என்னும்‌ வசனத்தி 
னால்‌, ஆன்மாக்களுடைய விபுத்துவ சர்வஞ்ஞதையை 
அநாதியே பந்தித்திருக்கையால்‌ ஆணவாதிகளைப்‌ 
பாசம்‌ என்றது. ஆணவாதி என்றது, ஆணவம்‌ 
காமியம்‌ மாயை என்பதாம்‌. ்‌ 


108 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பந்தம்‌ ஒன்‌ நினாலென்னாமல்‌ மூன்றைச்‌ சொன்னது 
கற்பனா கெளரவம்‌ எனின்‌? அற்றன்று. உபசர்க்க 
வசத்தினால்‌ அர்த்தபேதமுண்டு. அஃது எப்படி என்‌ 
னில்‌ 2? ஆணவம்‌ ஆன்மாவினது சர்வஞ்ரடூதையைதீ 
. தகைகையாலே பிரதிபந்தம்‌. காமியம்‌ பிரவாகா நாதி 
யாக ஆன்மாவைப்‌ பின்பற்றிக்கொண்டு ஆன்மாவி 
னுடைய புத்தியை, முத்தியில்‌ இச்சை செல்லவிடா 
மல்‌, போகத்தில்‌ பிரவர்த்திப்பிக்கையினால்‌ அனுபந்தம்‌. 
மாயை ஆன்மாவின்‌ விபுத்துவத்தை ஆவரித்து ஏக 
தேசவிருத்தியாகப்பண்ணுகையால்‌ சம்பந்தம்‌. இந்தப்‌ 
பந்தங்கள்‌ சம்யோகம்‌ என்று இப்படிப்‌ பேதமாக 
அறியப்படும்‌. 

வாசி விவ தயே க்ஷ வவிடெத ௯-3 


கியா கா i3 ஜதா_க௲ாஉட௩ூெதாஷி மோஷ ரஹி 


டெ தஹி-400௧) வ, சா+~ணெஹ தூ| பீமா பாத 

வறொக்ஷ விஷயெயெறா லஷொகிரணெ௰ணி வகி 
வெ? ஸமிவா மரய_கிராட* றவ ஹூ௦ 

யெ8ெத | ப 


சொல்லிப்‌ போந்த பிரமாணங்களினால்‌ பிரமேயங்‌ 
களை அறியப்பெற வேண்டும்‌: அவை வருமாறு: 
பீரத்தியட்ச அனுமான ஆகமங்களுள்‌ பிரத்தியட்ச 
மாவது, இந்திரியக்காட்சி ஆகையான்‌, முதற்பதி 
யுண்டு என்பதின்‌ பிரமாணத்தையும்‌ இலக்கணத்தை 

யும்‌ முதற்சூத்திரத்தில்‌ தொகுத்துக்‌ கூறுகின்‌ றது. 

இ-ன்‌: ஒருவனோடு ஒருத்தி...மண்ணி நின்றே - 
ஆண்‌ பெண்‌ அலி தேகம்‌ முதலான காரிய ரூபப்‌ 
பிரப்ஞ்சமெல்லாம்‌ வேதாகமங்களில்‌ இன்னது இன்ன 
படி தோன்றி, இன்னபடி புசித்து நின்று, இன்னபடி 


முதற்சூத்தரம்‌ ்‌ 109 


அழியும்‌ என்று சொன்னபடியே தோன்றி நின்று 
அழியக்‌ காண்கையால்‌ இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கு 
வான்‌ ஒரு கர்த்தா வேண்டும்‌. அந்தக்‌ கர்த்தாதான்‌ 
இப்பிரபஞ்சத்தைச்‌ சங்கரித்து, மீளவும்‌ உண்டாக்கு 
வன்‌. அவன்‌ இலக்கணம்‌ ஏதெனின்‌ ? அநாதி நின்‌ 
மல ஞான சொரூபன்‌. ஆதாரம்‌ ஏதெனில்‌ ? சர்வ 
வியாபியாய்‌ நின்றே ஜடசித்துக்களைப்‌ பிரேரிப்பன்‌. 
அவன்‌ நாமம்‌ ஏதெனின்‌? அஞ்ஞானத்தை அரிக்கிறவ 
னாகலின்‌ அரனென்னும்‌ யோக நாமத்தை உடையவன்‌. 
இது பொழிப்பு. 


இனி விருத்தி. அதன்‌ இலக்கணமாவது ₹ 


“சூத்திரத்‌ துட்பொரு ளன்றியு மாண்டைக்‌ 
கின்றி யமையா யாவையும்‌ விளங்கத்‌ 
தன்னுரை யானும்‌ பிறநூ லானும்‌ 
ஐய மகலவைங்‌ காண்டிகை யுறுப்பொடு 
மெய்யினை யெஞ்சா திசைப்பது விருத்தி.” 


(௩ன்னூல்‌ - 88) 


பதி பசு பாச மூன்று பொருளும்‌ பிரத்தியட்சமாகக்‌ 
காணப்படாமையின்‌ அனுமானத்தினால்‌ அறியவேண்‌ 
டும்‌. இனி அன்னுவய வியதிரேகி அனுமானத்தினால்‌ 
பதி உண்டென்னும்படி வருமாறு : 


முதற்சூத்திரம்‌ எழுபது விருத்தமாகையான்‌ முதல்‌ 
விருத்தமன்றி, நின்ற விருத்தங்களினும்‌ எடுத்துக்‌ 
கூட்டிப்‌ பொருளுரைக்கப்படும்‌. 
. குளகம்‌ பலபாட்‌ டொருவினை கொள்ளும்‌ * 
4] 
(தண்டியலங்‌ - பொதுவணி - க) 
என்பவாகலின்‌. 


110 வெஞானகத்தியார்‌ சுபக்கம்‌ 


அன்னுவய வீயதிரேகி அனுமானத்திற்குப்‌ பீர 
திஞ்ஞை, ஏது, திட்டாந்தம்‌, உபநயம்‌, நிகமநம்‌ என்று 
ஐந்து ரூபம்‌ உண்டு. இவற்றுள்‌ * தருபவ னொருவன்‌ 
வேண்டும்‌ * என்றது பிரதிஞ்சை. “வருமுறை வந்து 
நின்று போவது மாதலாலே' என்றது ஏது. * ரு 
வனோ டொருத்தி யொன்றென்‌ றுரைத்திடு முலகமெல்‌ 
லாம்‌” என்றது காரியத்துவசாதனை.  மணாணினிற்‌ 
கடாதி யெல்லாம்‌ வருவது ருலால னாலே” என்றது 
திட்டாந்தம்‌. * எண்ணிய உருவ மெல்லாம்‌ இயற்று 
வன்‌ * என்றது உபநயம்‌. * கண்ுகா ரியங்க ளெல்‌ 
லாம்‌ காரண மதனில்‌ காண்பன்‌ * என்றது நிகமதம்‌. 
*ஈசன்றானும்‌ ” என்றது பட்ச தருமத்தின்‌ பலத்தினான்‌ : 
மகேசுவரன்‌ ஏகனே ஜகக்கர்த்தா என்றது. 


இனி ஏதுவுக்கு ஐந்து குணமும்‌ ஐந்து தோஷமும்‌ | 
உண்டு. இத்தோஷம்‌ நீக்கிக்‌ குணாம்‌ வருமாறு : | | 


.பட்சதருமத்துவம்‌ : பிரபஞ்சம்‌ காரியரூபமாகலின்‌ 
பட்சத்திலேயுண்டு; அதனால்‌ அசித்தனென்கிற ஏ துவா 
பாச நிரஸ்தம்‌. 


சபட்சேசத்‌துவம்‌ : அது கடாதிகளிலும்‌ காரியத்‌ 
துவமாகக்‌ காண்கையால்‌ விருத்தன்‌ ஏதுவாபாச 
நிரஸ்தம்‌. 
... விபட்சாத்‌ வியாவிருத்தி: ஆன்மாவில்‌ காரியத்‌ 
துவம்‌ இல்லாதிருக்கையில்‌ அநைகாந்திக ஏதுவாபாச 
நிரஸ்தம்‌. 
ன்‌ அபாதிதவிடயத்துவம்‌: பிரபஞ்சத்திற்கு உற்பத்தி த்‌ 
 லயங்காணப்படுகையால்‌ ஈசுவச கர்த்திருத்துவமில்லா B 
மையின்‌ என்றது அபாதிதமாகலின்‌ காலாத்தியயாபா 
திஷ்ட ஏதுவாபாச நிரஸ்தம்‌. 


முதற்சூத்திரம்‌ 111 
அசத்பிரதிபட்சத்துவம்‌ : உபாதான காரணமான 
மாயையும்‌, துணைக்காரணமான கன்மமும்‌ ஜடமாகையி 
னானும்‌; பசுக்களுடைய ஞானக்கிரியை ஆணவத்தினால்‌ 
தடுக்கப்பட்டிருக்கையினானும்‌; இரணிய கர்ப்ப நாராய 
ணாதிகள்‌ சிருட்டியந்தரம்‌ ஈசுவரனால்‌ உண்டாக்கப்‌ 
பட்ட தேகேந்திரியாதிகளை உடையவர்‌ ஆகையானும்‌ 
பரமேசுவரனுடைய கர்த்திருபாவம்‌ சாதிக்கிறதற்குப்‌ 
பிரகரணசமன்‌ என்னும்‌ ஏதுவாபாச நிரஸ்தம்‌. 


இனி அனுமானந்தான்‌ தருமாதருமி அனுமானம்‌ 
என்றும்‌, காரணாத்‌ காரிய அனுமானம்‌ என்றும்‌, 
காரியாத்‌ காரண அனுமானம்‌ என்றும்‌, உரையால்‌ 
அனுமானம்‌ என்றும்‌ நான்கு பேதப்படும்‌. 


இவற்றுள்‌ ஈசுவர கர்த்திருத்வம்‌ சாதிக்கிறதற்குப்‌ 
பிரபஞ்சம்‌ காரிய நிமித்தமாகையால்‌ இக்காரியத்தை 
அறிந்து பண்ணுவதாக ஞானக்கிரியா சொரூபமாகிய 
சத்தி உண்டு; இச்சத்திக்கும்‌ சத்திமானாகிய ஈசுவரன்‌ 


உண்டு என்று தருமாதருமி அனுமானத்தினால்‌ அறியப்‌ 
படும்‌. 


எப்படி எனின்‌ ? மண்ணும்‌ திரிகையும்‌ தண்டும்‌ 
கடாதிகளை வேண்டினவனும்‌ குலாலனுடைய வியா 
பாரமுண்டானால்‌ கடாதிகள்‌ உண்டு; இல்லா திருக்கின்‌ 
இல்லை; அப்படியே மாயையும்‌ கன்மமும்‌ ஆன்மாக்‌ 
களும்‌ ஈசுவரனும்‌ எப்போதும்‌ உண்டாயிருக்கையினும்‌ 
ஈசுவரனுடைய சமவேத சத்திப்‌ பிரவிருத்தி உண்டா 
யின்‌ பிரபஞ்சம்‌ உண்டு; இல்லையாகில்‌ பிரபஞ்சமில்லை 
என்னும்‌ அன்னுவய வியதிரேகி அனுமானத்தினால்‌ 
ஜகத்கர்த்தா மகேசுவரனென்று நிச்சயிக்கப்பட்ட து. 


சர்வ கர்த்தா மகேசுவரன்‌ என்று பிரதிஞ்ஞை 
பண்ணிக்‌ குலாலனைத்‌ திட்டாந்தம்‌ பண்ணியது பிர 


ம்‌ 


112 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


திஞ்ஞாவீரோதமெனின்‌ ? அற்றன்று. கர்த்திருத்துவம்‌ 
1பிரயோசக கர்த்திருத்துவமென்றும்‌, 2பிரயோச்சிய 
கர்த்திருத்துவமென்றும்‌ இருவகைப்படும்‌. இவற்றுள்‌, 
ஈசுவரன்‌ எவ்விடத்தும்‌ பிரயோசக கர்த்தா, குலாலாதி 
கள்‌ பிரயோச்சிய கர்த்தாக்கள்‌. ஆகலின்‌ பீரதிஞ்ஞா 
ஹானி இல்லை; திட்டாந்த விரோதமும்‌ இல்லை. 


மருவிடும்‌ அநாதிமுத்த சித்துரு மன்னி நின்றே - 
அநாதியே ஆணவத்தினுடைய தடையற்ற ஞான 
சொரூபியாய்‌ ஆன்மாக்களையும்‌ உபாதானங்களையும்‌ 
யொருந்தி நின்று சிருஷ்டியாதி ஐந்தொழில்களையும்‌ 
சத்தியாலேபண்ணும்‌ என்றவாறு. 


* ஒருவன்‌ ஒருத்தி ஒன்று ' என்று ஒருமையாகக்‌ 
கூறிய ஆசிரியர்‌ கருத்து, இணையற்ற ஈசுவர நிமித்த 
மும்‌, ஈசுவர சமவாய சத்தியோனியும்‌, ஆனமாக்களு 
டைய கன்மம்‌ துணைக்காரணமும்‌, * ஒடு” என்றதனால்‌ 
விந்து உபாதானமாகுமளவில்‌ இவ்வேதுவினால்‌ பிர 
பஞ்சம்‌ உண்டாயிற்று என்பது. இதற்குச்‌ சம்மதி : 


வெளஷரெ 3  தெஷாகோ வறாயொ நிற) 
£8 வரார்‌ | -நிதி_த £ ஸரஹெஷா௦ உலாஉா 
ந௦ ஸஹ ஸி ராடி“ ॥ ஹக2- ஹஹகராம்‌ வஹா-த 
ஹாசுகாட-4௦ ஹ்ஹெ_து௯ | 


இதனால்‌ ஜகத்து நிரேதுகம்‌ என்றது தள்ளப்பட்‌ 
டது. :வருமுறை வந்து நின்று போவதும்‌ ஆதலாலே” 
என்றதனால்‌ பிரபஞ்சம்‌ நித்தியம்‌, இதற்கு ஒரு கர்த்தா 
வும்‌ வேண்டா என்ற சார்வாகமதமும்‌ பூர்வமீமாஞ்ச 


1. பிரயோசக கா்த்திருத்துவம்‌ - ஏவுகிறது. 2. பிர 
யோச்சிய கர்த்திருத்துவம்‌ - ஏவப்படுகிறது. 


* 


“க 


முதற்சூத்திரம்‌ 118 


மதமும்‌ நிரஸ்தம்‌. “தருபவன்‌ ஒருவன்‌ வேண்டும்‌” என்‌ 


. தனால்‌ நிரிசுவரவாதிகள்‌ மதமும்‌, * ஒருவன்‌ என்ற 


தனான்‌ அநேகேசுவரவாதி மதமும்‌ தள்ளப்பட்டது. 

“ தான்முத லீறுமாகி £ என்றதனால்‌ நித்தியன்‌ என்று 
கூறப்பட்டது. : மருவிடும்‌ ” என்றதனால்‌ சகல வியாபி 
என்னப்பட்டது. “அநாதி முத்தன்‌” என்றதனால்‌ ஆதி 
முத்தரான அனதந்தேசுவராதிகளைப்‌ போலன்றிச்‌ சுவ 
தந்திரன்‌ என்று கூறப்பட்டது. “சித்துரு என்றதனால்‌ 
தேகேந்திரியாதி சகிதரெல்லாம்‌ பிரயோச்சிய கர்த்‌ 
தாக்கள்‌, தேகேந்திரியாதி ரகிதனாய்ச்‌ சுத்த சைதன்‌ 
னிய சொரூபியாயுள்ள சிவனே பரம்‌, தத்‌ சத்தி யோக 
பலத்தினால்‌ அபரராயுள்ள அனதந்தேசுவராத்தியதிகார 
புருஷரெல்லாம்‌ கிருத்தியங்களைப்‌ பண்ணுவார்கள்‌; 
சிவனுக்குக்‌ கேவல சைதன்னியமே சொரூபமல்லது 
தூல சூக்கும சூனியரூபம்‌ இன்று என்றது. 


_தஓஉ௰ஏுக௦ ஜே. வீகாலொ_தறே 8 ஹு 


க்ஷொடர வஸா-௫_ஈ வொ தொடு ௩௯ னை 
௨௦0௧௯. ௦ய-௦2 ஐ. தி. 


உதிப்பதும்‌ ஈறும்‌ உண்டென்‌ 
துரைப்பதிய்‌ கென்னை முன்னோர்‌ 
மதித்துல கநாதி யாக 
மன்னிய-தென்பர்‌ என்னின்‌ 
இதற்குயான்‌ அநுமா னதி 
எடேனிப்‌ பூதாதி யெல்லாம்‌ 
விதிப்படி. தோற்றி மாயக்‌ 
காணலான்‌ மேதி னிக்கே. 2 


இச்சூத்திரத்தில்‌ அர்த்தங்களை ஒவ்வொரு மதத்‌ 


தினவர்கள்‌ ஒவ்வொரு பதத்தைப்பற்றிச்‌ சங்கை 


8 


- 


9 


ப 


114 சிவஞான தத்தியார்‌ சுபக்கம்‌ 


பண்ணி அதற்கு உத்தரம்‌ சொல்லி ஜகத்‌ கர்த்தா 
ஈசுவரன்‌ ஏகனே, அநேக ஆன்மாக்களுடைய மல 
கன்மானு குணமாகச்‌ சுத்தாசுத்தமாயைகளில்‌ தனு 
கரண புவன போகங்களை உண்டாக்கிப்‌ டபாலித்து 
அழிப்பது என்பதை மேற்கூறுகின்றது. 


இதில்‌ * வருமுறை வந்து நின்று போவதும்‌ ஆத 
லாலே” (1) என்பதற்கு உலகாயதன்‌ சங்கையும்‌ உத்த 
ரமுமாக, மேல்‌ மூன்று விருத்தத்தால்‌ கூறுகின்றது. 


உம்மை இறுதிக்கணின்று விளக்கின எண்‌ 
ணும்மை. ஏகாரம்‌ ஈற்றசை. சித்துரு என்பது எழு 
வாய்‌, மருவிடும்‌ என்றது பயனிலை.2 


இடஃணள்‌: உதிப்பதும்‌...என்னில்‌ - இச்சகத்திற்குதீ 
தோற்றமும்‌ நாசமும்‌ உண்டென்பது என்ன ? பெரி 
யோர்கள்‌ விசாரித்துப்‌ பார்த்து ஜகத்து அநாதியுமாய்‌ 
நித்தியமுமாயுள்ளது என்று சொல்லுவார்கள்‌ என்று 
சொல்லின; 


இதற்கு யான்‌ அநுமானாதி எடேன்‌...மேதினிக்கே- 
நீ தோற்றமும்‌ ஓடுக்கமும்‌ இல்லை சுவபாவமாய்‌ என்ற 
வசனத்திற்கு அனுமான ஆகமங்கள்‌ கொண்டு சொல்‌ 
லேன்‌; பிரத்தியட்சமாகப்‌ பூதங்களை முதற்காரணமாக 
நர பசு பக்ஷி கிருமி கீடாதி தேகங்களும்‌, விருட்ச குள 
மல தாபர பாஷாணாதிகளெல்லாம்‌. இன்ன தில்‌ இன்ன 
படி ரூபமாய்‌ இன்ன படி . பலித்து இன்ன படி சிக்கும்‌ 


1. பாலித்தல்‌ - காத்தல்‌. 2. இக்கருத்து முதற்செய்‌ 
யுளின்‌ குறை ; ஈண்டுச்‌ சிங்கநோக்காய்‌ இச்செய்யுளில்‌ அதி 
காரமாய்‌ எழுதப்பட்டுள்ளது. 


2 ட 
முதற்சூத்தரம்‌ 115 


என்று வேதாகமங்கள்‌ சொன்னபடியே மகாபூதங்களி 
னின்றும்‌ தோற்றமும்‌ ஓடுக்கமும்‌ பூமிமிள்கண்ணே 
காணலால்‌ ; பூமியாதி மகாபூதங்களும்‌ காரியவத்தாய 
ணத்தில்‌ காரியத்தை உண்டாக்கும்‌ கர்த்தாவும்‌ 
உண்டு என்றவாறு. 


“பூதாதி” என்றதில்‌ வேற்றுமை தொக்குநின்றது. 
இதனால்‌ ஜகத்து சாதியே. வேதத்தில்‌ ஜகத்து அநாதி 
என்றிருக்க இவண்‌ சாதி என்றது வேத வீருத்தம்‌ 
எனின்‌ ? அநாதி என்ற வாக்கியத்திற்குப்‌ பிரபாகரன்‌ 
ஆதியிலே தாற்பரியமாகையால்‌ விரோதமில்லை. 


இயல்புகாண்‌ தோற்றி மாய்கை 
என்றீடின்‌ இயல்பி னுக்குச்‌ 
செயலகின்‌ நியல்பு செய்தி 
செய்‌ தியேல்‌ இயல்ப தன்டும்‌ 
இயல்பதாம்‌ பூதந்‌ தானே 
இயற்றிடும்‌ செய்தி என்னின்‌ 
செயல்செய்வான்‌ ஒருவன்‌ வேண்டும்‌ 


செயற்படும்‌ அசேத னத்தால்‌. é 


இ-ள்‌: இயல்புகாண்‌ தோற்றிமாய்கை என்‌ நிடின்‌ 
இயல்பினுக்குச்‌ செயலது இன்று - மகா பூதங்களில்‌ 
தேகாதிகள்‌ தோற்றுகிற தும்‌ ஓடுங்குகிறதும்‌ சுவபா 
வமே எனின்‌ ? சுவபாவமானது ஷட்பாவ விகாரம்‌, 
யொருந்தாது ; இயல்பு செய்தி செய்தியேல்‌ இயல்ப து 
அன்றாம்‌ - இங்ஙனம்‌ தொழிற்படுவதே சுவபாவம்‌ 
எனின்‌ ? விகாரப்படுகிறது சுவபாவம்‌ அல்லவாம்‌ ; 
இயல்பதாம்‌ பூதந்தானே இயற்றிடும்‌ செய்தி என்னின்‌ 
செயல்‌ செய்வான்‌ ஒருவன்‌ வேண்டும்‌ - இயல்பாயுள்ள 


ச டகர? அகத்தை ததவ 


116 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பூதங்கள்தானே தேகாதிகளைத்‌ தன்னிடத்தில்‌ உண்‌ 
டாக்கும்‌ எனின்‌? இக்காரணத்தில்‌ காரியத்தை உண்‌ 
டாக்குகிறவன்‌ ஓருவன்‌ வேண்டும்‌; செயல்படும்‌ 
அசேதனத்தால்‌ - பூதங்கள்‌ அசேதனம்‌ ஆகையால்‌ 
கர்த்தாவினாலே காரியப்படும்‌ என்றவாறு. 


இதனால்‌ சுவபாவிகமன்று ஜகத்‌ ஏதுகம்‌ என்றது. 


நிலம்புனல்‌ அனல்கால்‌ காண 
நிறுத்‌, திடும்‌ அழிக்கும்‌ அக்‌ தும்‌ 
பலந்தரும்‌ ஒருவன்‌ இங்குப்‌ 
பண்ணிட வேண்டா என்னில்‌ 
இலங்கிய தோற்றம்‌ நீற்றல்‌ 
ஈறிவை இசைத லாலே 
நலங்கிளர்‌ தோற்றம்‌ நாசம்‌ 
தனக்கிலா நாதன்‌ வேண்டும்‌. 4 


இஃள்‌: நிலம்புனல்‌ ... என்னில்‌ - பிருதிவி அப்பு 
தேயு வாயு என்னும்‌ நான்கு பூதங்களே பிரத்தியட்ச 
மாகத்‌ தேகாதிகளை உண்டாக்கி நிறுத்திப்‌ பலங்‌ 
கொடுத்து அழிக்கும்‌ வேறோர்‌ கர்த்தா உண்டாக்க 
வேண்டா எனின்‌, இலங்கிய தோற்றம்‌ வேண்டும்‌ - 
விளங்கப்பட்ட உற்பத்தியையும்‌ திதியையும்‌ நாசத்‌ 
தையும்‌ இந்நான்கு பூதங்களும்‌ பொரு ந்துகையால்‌ 
உற்பத்தி நாசமில்லாத நலத்தையுடைய கர்த்தாவான 
வன்‌ ஒருவன்‌ பண்ணுவான்வேண்டும்‌ என்றவாறு. 


இம்மூன்று விருத்தத்தினும்‌ சங்கிரகமாகச்‌ சொன்ன 
உலகாயதன்‌ மதமும்‌ தத்‌ தூஷணாமும்‌ வீஸ்தரித்துப்‌ 


_ பரபட்சத்தில்‌ கூறினோம்‌; ஆங்கு உணர்க. 


முதற்சூத்திரம்‌ 
சார்பினில்‌ தோன்றும்‌ எல்லாம்‌ 
தருபவன்‌ இல்லை என்னில்‌ 
தேரினில்‌ லதற்கோ தோற்றம்‌ 
உள்ளதற்‌ கோநீ செப்பாய்‌ 
ஓரினில்‌ லநுவும்‌ தோன்‌ 3 
துள்ளதேல்‌ உ. நிக்க வேண்டா 
சோப்விலா இரண்டும்‌ இன்றி 
கற்பது தோன்றும்‌ அன்றே. 9 
“தருபவன்‌ ஒருவன்‌ வேண்டும்‌” (1) என்ற பதத்‌ 
திற்குப்‌ பெளத்தரில்‌ செளத்திராந்திகன்‌ சார்பினால்‌ 
ஜகத்‌ உண்டாவதொழிய வேறொருகர்‌ த்தா வேண்டா 
என்ன; அதை நிராகரித்துச்‌ சகத்திற்குக்‌ கர்த்தா 
உண்டு என்கிறதை மேல்‌ மூன்று விரு த்தத்தினாலே 
கூறுகின்றது. 


இ-ன்‌: சார்பினில்‌ தோன்றும்‌ எல்லாம்‌ தருப 
வன்‌ இல்லை என்னில்‌ - ரூபரஸ கந்தமாவது மூர்த்தமா 
யிருக்கிற பூதங்களுடைய சந்தானம்‌. இந்தரூப அணுக்‌ 
களினுடைய உபசயமானது ஸ்தம்ப கும்பாதியாய்‌ 
இருக்கிற பாஹ்யார்த்தம்‌. 

பிருதிவியின்‌ தருமம்‌ 2தைரியமும்‌ ரூபமும்‌. ஜலத்‌ 
தின்தருமம்‌ * த்ருவத்வ சிநேகாதி. தேயுவுக்கு *ஓளஷ்‌ 
ணிய சுக்கில பாஸ்வரத்துவாதி. வாயுவுக்குச்‌ சமீப 
கரணவேகாதி. வர்ணம்‌ கந்தம்‌ இரசம்‌ ரூபம்‌ ஓஜசுக்க 


1. ஸ்தம்பகும்பாதி - தூண்‌ கலசம்‌ முதலியன. 2. தைரி 
யம்‌ -: உரம்‌. 3. த்ருவத்வ சிநேகாதி - பெருகல்‌ தொட்டால்‌ 
ஒட்டுதல்‌ முதலியன. 4. ஒளஷ்ணிய சுக்கில பாஸ்வரத்து 
வாதி.சூடு வெளுத்த பிரகாசம்‌ முதலியன. 5. சமீபகரணம்‌ - 
திரட்டல்‌ ஓடல்‌. 


117 


அ! 


க்‌ 


118 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


எராயிருக்கிற நான்கு பூதங்களின்‌ சங்காகமே பிண்‌ 
டம்‌. அப்பிண்டத்தினின்றும்‌ பிருதிவியாகி உண்டாம்‌. 
அப்பிருதிவியாதிகளாவது பரமாணுக்களின்‌ சமூகம்‌. 


சுரோத்திரம்‌ துவக்கு சட்சு சிங்நுவை ஆக்கிராணம்‌ உ 
ஐத்திற்கும்‌ பிரத்திய பஞ்சகம்‌ என்று பெயர்‌. வாக்கு ்‌ 
பாதம்‌ பாணி பாயு உபத்தங்கள்‌ ஐந்திற்கும்‌ காரக 
பஞ்சகம்‌ என்று பெயர்‌. சைதன்னிய சமுதாயத்திற்குப்‌ 
புத்தி என்று பெயர்‌. அதில்‌ காரண பூகமாயிருக்கிற 
ஏகதேசம்‌ மனம்‌. இப்படியே ஒன்‌ நினுடைய சார்பினால்‌ Xx 
ஒன்றாகத்‌ தானே உண்‌ டாவதன்றி இதனை உண்டாக்‌ 5 
குவானொருவன்‌ இல்லையெனின்‌; 


தேரின்‌ இல்லதற்கோ தோற்றம்‌ உள்ள தற்கோ நீ 
செப்பாய்‌ - விசாரிக்குமிடத்து உள்ளதற்கோ இல்லாத | 
தற்கோ நீ தோற்றமென்று சொல்லுகிறாய்‌; கூ: 


ஓரின்‌ இல்லதுவும்‌ தோன்றாது உள்ளதேல்‌ உதிக்க 
வேண்டா-அறியுமிடத்து இல்லாதது *ஆகாய குசுமம்‌ 
போல ஒருகாலும்‌ உண்டாகாது, உள்ளதேயாமாகில்‌ 
தோற்றம்‌ சொல்ல வேண்டுவதில்லை; 


க 


சோர்விலாது இரண்டும்‌ இன்றி நிற்பது தோன்றும்‌ 
அன்றே - அழிவற்ற காரியரூபம்‌ அல்லாததுமாய்‌ 
அசத்துமன்றி நின்றதொருகாரணத்தில்‌ காரியமானது 
உண்டாகவேண்டும்‌ என்றவாறு. 


உள்ளதும்‌ இலதும்‌ அன்றி 
நின்றதொன்: றுனதேல்‌ உண்டாம்‌ 
இல்லதேல்‌ இல்லை யாகும்‌ 
தோற்றமும்‌ இசையா தாகும்‌ 


பத்து 


* ஆகாய குசுமம்‌ - ஆகாயப்பூ. 


நல்ல்‌, அ ல்‌ ப ந்தா ம்‌ 


முதற்சூத்திரம்‌ 119 
உள்ளகா ரணத்தீல்‌ உண்டாம்‌ 
காரியம்‌ உதிக்கும்‌ மண்ணில்‌ 
இல்லதாம்‌ படங்க டாதி 
எழில்தரும்‌ இயற்‌ று வால்‌. 6. 
இ-ள்‌: உள்ளதும்‌ இலதும்‌ அன்றி நின்றது 
ஒன்று உளதேல்‌ உண்டாம்‌ - காரியரூபமாக உள்ளது 
மல்லாமல்‌ காரணாத்மனாதி மில்லாததுமல்லாமல்‌ ஒரு 
பதார்த்தம்‌ உண்டானால்‌ அதில்‌ பிரபஞ்சம்‌ உண்டாம்‌; 
இல்லதேல்‌ இல்லை ஆகும்‌ தோற்றமும்‌ இசையாது 
ஆகும்‌ - அப்படி ஒரு வஸ்து இல்லையாகில்‌ பிரபஞ்ச 
மும்‌ இல்லையாம்‌, உற்பத்தியுண்டென்று சொல்லுகிற 
தும்‌ கூடாது; 
உள்ள காரணத்தில்‌ உண்டாம்‌ காரியம்‌ - சத்தா 
யுள்ள காரணத்தில்‌ காரியரூபமாகிற பிரபஞ்சம்‌ உண்‌ 
டாம்படி ஓர்‌ உபாதான காரணமாக ஒரு வஸ்து உண்‌ 
டாகில்‌, உதிக்கும்‌ - அக்காரணத்திற்றானே பிரபஞ்சம்‌ 
உண்டாம்‌. ஒரு கர்த்தா வேண்டா எனின்‌ ? கர்த்தா 
வினால்‌ அல்லது உண்டாகாது என்பதற்கு உதாரணம்‌. 
மண்ணில்‌ இல்லது ஆம்‌ படம்‌ கடாதி எழில்‌ தரும்‌ 
இயற்றுவானால்‌ - பூமியில்‌ படத்திற்குச்‌ சமவாயீகாரணா 
மான தந்துக்களும்‌ கடத்திற்கு உபாதான காரண 
மாகிய மிருத்‌ பிண்டமும்‌ எப்படி உண்டாயிருக்கவும்‌ 
தானே படமும்‌ கடமும்‌ உண்டாகாது. தந்துவாய 
குலாலனால்‌ அழகுபெற எப்படி உண்டாயிற்று? அப்‌ 
படியே உபாதான காரணமாகிய மாயையினின்றும்‌ 
பிரபஞ்சம்‌ ஈசுவரனால்‌ உண்டாம்‌ என்றவாறு. 


ஒருபொருள்‌ ஒருவன்‌ இன்றி 

உளதில தாகும்‌ என்னில்‌ 
தருபொருள்‌ உண்டேல்‌ இன்றாம்‌ 

தன்‌ மையின்‌ றின்றேல்‌ உண்டாய்‌ 


ய்‌ பர 
பதை உபச பகநக வு. 


120 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
ஆ 


வருதலீன்‌ நிலநூ காரியம்‌ 
முதலிள தாகும்‌ என்னில்‌ 
கருதுகா 1 யாமும்‌ உண்டாய ந்‌ 
தோற்ற பும்‌ கருத்தா வாலாம்‌. 7 


இ-ஸன்‌: ஒரு பொருள்‌ ஓருவன்‌ இன்றி உளது 
இலது ஆகும்‌ என்னில்‌ - ஒரு வஸ்துவானது ஜகதீசு 
வரனணை அன்றித்‌ தானே உற்பத்தியையும்‌ நாசத்தையும்‌ 
அடையுமெனின்‌, தரு பொருள்‌ உண்டேல்‌ இன்றாம்‌ 
தன்மை இன்று - சுவதச்‌ சித்தமாக உண்டான வஸ்து 
விற்கு நாசம்‌ வாராது. இன்றேல்‌ உண்டாய்‌ வருதல்‌ 
இன்று- நாசத்தை அடையுமாயின்‌ மீண்டும்‌ உண்டாக 
மாட்டாது; 


இலது காரியம்‌ முதல்‌ உளது ஆகும்‌ என்னில்‌- 
நீர்‌ காரண ரூபமாக முதல்‌ உண்டாம்‌ என்றதில்லை, 
முதலே காரியமே உளதெனின்‌, கருது காரணம்‌ உண்‌ 
டாய்த்‌ தோற்றமும்‌ கருத்தாவால்‌ ஆம்‌ - விசாரித்துப்‌ 
பார்‌, காரியம்‌ உண்டு என்கையினால்‌ இதற்கு ஒரு 
காரணமும்‌ உண்டு, அக்காரணாத்தில்‌ காரியம்‌ உண்‌ 
டாவதும்‌ ஒரு கர்த்தாவினால்‌ என்றவாறு. 


இம்மூன்று விருத்தத்தினானும்‌ புத்தர்கள்‌ நால்வ 
ருடைய மதத்தையும்‌ மறுத்தது. 

இதன்‌ விஸ்தாரமும்‌ மறுப்பும்‌ பரபட்சத்தில்‌ சொன்‌ 
னோம்‌ அவண்‌ உணர்க. 


காயத்தின்‌ அழிவு தோற்றம்‌ 
கண்டனம்‌ உலகில்‌ காணும்‌ 
நீயித்தை உரைத்த வாறிங்‌ 
கென்னெனின்‌ நிகழ்த்தும்‌ உண்மை 


பதா 


சூ. அரி 


. முதற்சூத்திரம்‌ 


121. 


மாயத்த உலகம்‌ பூநீர்‌ 
தவளி வானம்‌ ஆதி 
ஆடியித்தான்‌ ஒன்றின்‌ ஒன்று 


தான்‌ றிநின்‌ றழித லாலே 8. 


முதல்‌ விருத்தத்தில்‌ * போவதும்‌ ஆதலாலே * 
என்ற பதத்திற்குப்‌ பட்டாசாரிய மதானுசாரிகள்‌ 
“ நகதா௫ித்‌ நித்ருசஞ்சகத்‌ * என்று காரிய ரூபமாய்‌ 
இருக்கற தேக கடா திகளுக்கே உற்பத்தியும்‌ நாசமும்‌ 
காரணரூபமாயிருக்கிற பிருதிவியாதி மகாபூதருபமா 
கிய உலகங்கட்கு நாசமில்லை என்ற பட்சத்தை மேல்‌ 
இரண்டு விருத்தங்களான்‌ மறுத்துக்‌ கூறுகின்றது. 


இ-ஸன்‌: காயத்தின்‌ அழிவு...என்‌ எனின்‌ - தேகங்‌ 
களின்‌ தோற்றமும்‌ நாசமும்‌ கண்டோம்‌, உலகங்‌ 
களுக்குத்‌ தோற்றம்‌ நாசம்‌ கண்டதில்லை, நீ இதனை 
உண்டென்று சொல்வது என்னையோ எனின்‌, நிகழ்த்‌ 
தும்‌ உண்மை-உள்ளபடி சொல்லுவாம்‌; 


மாயத்த உலகம்‌... அழிதலாலே - மயக்கத்தைப்‌ 
பொருந்தும்‌ உலகங்களான பிருதிவி அப்பு தேயு வாயு 
ஆகாசம்‌ ஐந்தும்‌ ஆகாசாதியாக ஒன்றிலே ஒன்று 
தோன்றி நின்று அழியுமென்று வேதம்‌ சொல்லுகை 
யால்‌, வேதப்பிரமாணிய வா தியாயிருக்கின்‌ ற உனக்கு 
இஃது அன்றெனப்‌ போகாது என்றவாறு. 


ஓரிடம்‌ அழியப்‌ பின்னும்‌ 

ஓரிடம்‌ நிற்கும்‌ ஒக்கப்‌ 
பாரிடம்‌ அழிவ தின்றாம்‌ 

என்‌ றிடில்‌ பயில்வித்‌ தெல்லாம்‌ 


ப 


ஆச்‌ ராறு 


122 சிவஞானதுத்தியார்‌ சுபக்கம்‌ 


காரி.டம்‌ அதனில்‌ காட்டும்‌ 
அங்குரம்‌ கழியும்‌ வேனில்‌ 
சீருடைத்‌ துலகு காலம்‌ 

சேர்ந்நிடப்‌ பெயர்ந்து செல்லும்‌. 9 
சைவத்திலே ஆங்கார உற்பத்தியாகிய தாதி 
ஆங்காரத்திலே பஞ்ச தன்மாத்த நிரையில்‌ பூதோற்‌ 
பத்து சொல்லி இருக்க, ஆகாசத்தில்‌ வாயுவும்‌, வாயு 
வில்‌ அக்கினியும்‌, அக்கினியில்‌ அப்புவும்‌, அப்புவில்‌ 
பிருதிவியுமாக ஒன்றிலொன்று அடைவே தோன்றும்‌ 
என்று சொல்வாரை மறுப்பானேன்‌ எனின்‌? பூர்வ 
மீமாம்‌சருக்குச்‌ சம்மதமாக எவ்வாற்றானும்‌ பிரபஞ்‌ 
சம்‌ உற்பத்தி நாசம்‌ உடைத்து என்பதற்காகக்‌ கூறி 
யது. ஆயின்‌ உமக்கு அந்த வேத வாக்கியம்‌ சம்மத 
மன்றோ எனின்‌? ஆம்‌. வேதசிவாகமங்கள்‌ இரண்டு 
வாக்கியத்திற்கும்‌ அவிரோதம்‌ இரண்டாஞ்சூத்திரத்‌ 

தில்‌ பூதோற்பத்திக்‌ கிரமத்தில்‌ கூறுவாம்‌. 
இ-ள்‌: ஓரிடம்‌ அழிய பின்னும்‌ ஓரிடம்‌ நிற்கும்‌ 
ஓக்க அழிவது இன்றாம்‌ - உலகமானது அழியும்‌ என்ற 
ஆகம வாக்கியத்திற்குப்‌ பொருள்‌ இப்பூதங்களில்‌ 
ஒன்று அழியுமென்று சொன்னதன்‌ நி எல்லாம்‌ ஓக்க 
அழியும்‌ என்று சொன்னது அன்று, பின்னை அழிவது 
ஏது எனின்‌, பாரிடம்‌ - பூமியானது ஜலமக்ன மாகச்‌ 
சிறிது நாளிருக்கும்‌ என்றதெனின்‌, ௮ஃது அற்றன்று, 
பயில்வித்து எல்லாம்‌ காரியமதனில்‌ அங்குரம்‌ காட்டும்‌ 
வேனில்‌ கழியும்‌ சீருடைத்து உலகு காலம்‌ சேர்ந்திடப்‌ 
பெயர்ந்து செல்லும்‌ - பூமியில்‌ உண்டான பீஜங்கள்‌ 
எல்லாம்‌ வருஷாகாலத்தில்‌ முனையானது உண்டாம்‌, 
வேனிற்காலத்தில்‌ பட்டுப்போம்‌, அப்படிப்போல சிறப்‌ 
புடைத்தான உலகங்களும்‌ சிருஷ்டிகாலம்‌ பொருந்தின 
போது உண்டாம்‌, சங்காரமானது பொருந்தினபோது 

நாசத்தை அடையும்‌ என்றவாறு. 


்‌. 


முதற்சூத்திரம்‌ 128 


இவ்விரண்டு விருத்தத்தினாலும்‌ பூருவமீமாம்ச 
ருடைய மதமும்‌ நிராகரணமும்‌ சங்கிரகமாகக கூறப்‌ 
பட்டது. 


இதன்‌ விஸ்தாரம்‌ பரபட்சத்தில்‌ சொன்னோம்‌ 


அவன்‌ உணர்க. 


காலமே கடவு னாகக்‌ 
கண்டனம்‌ தொழிலுக்‌ கென்னில்‌ 
காலமோ அறிவின்‌ ௬கும்‌ 
ஆடியினும்‌ காரி யாங்கள்‌ 
காலமே தரவே காண்டும்‌ 
காரணன்‌ விதியி னுக்குக்‌ 
காலமும்‌ கடவுள்‌ ஏவ 
லால்நணைக்‌ கார ணங்காண்‌. 10 


மேல்‌ 'முதல்‌ விருத்தத்தில்‌ “தருபவன்‌ ஒருவன்‌ 
வேண்டும்‌” என்ற பதத்திற்குச்‌ சிருஷ்டி திதி சங்கா 
ரத்திற்குக்‌ காலமே கர்த்தா அல்லது வேறில்லை 
என்னும்‌ காலேசுவர வாதியை மறுத்தல்‌. 


இஃன்‌: காலமே கடவுளாக கண்டனம்‌ தொழி 
லுக்கு என்னில்‌ - காலமானதே பிரபஞ்சத்தை உண 
டாக்கும்‌, காலமே திதிபண்ணும்‌, காலமே சங்காரத்‌ 
தையும்‌ பண்ணும்‌, *பிரபஞ்சோப சம்மாரா நந்தரமும 
காலமே நித்தியமாயிருக்கும்‌, காலத்தை ஒருவராலும்‌ 
கடக்கப்போகாது. ஆகையால்‌ காலமே கர்த்தா எனின்‌; 


௩ 


*பிரபஞ்சோப சம்மாராநந்தறமும்‌ - பிரபஞ்சம்‌ அழிந்த 
பின்னும்‌. 


ங்‌ க்‌ அட்‌ 


124 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


SO UVTGO :- காடஹ 7 ஜூதி சம) சா.நி காட்‌ (DINARS 
வ cL 
த A 5, 
தி [நத ஜா£ | கால்‌ வ 2்/வழ.- :- ரம காமு ரி 
7 ரி அ 
உ.கிக, 88 ௨. தி॥ 


இப்படிச்‌ சொல்லில்‌ : காலமோ அறிவு இன்றாகும்‌ - 
காலமானது அறிவில்லாதாகையானும்‌ “ஜகத்‌ புத்தி 
மத்‌ க்ருத்ருகமாகையானும்‌ இவ்வன்வய வியதிரேகத்‌ 
தினால்‌ காலத்துக்குக்‌ கர்த்திருத்வம்‌ கூடாது, ஆயினும்‌ 
காரியங்கள்‌ காலமே தரவே காண்டும்‌ - காலம்‌ ஜடமா 
யினும்‌ காரியங்களெல்லாம்‌ காலத்தினால்‌ உண்டாகக்‌ 
கண்டோமெனின்‌; காலமும்‌ கடவுள்‌ ஏவலால்‌ கார 
ணன்‌ விதியினுக்குத்‌ துணைக்காரணாம்‌ காண்‌ - அக்‌ 
காலமானது பரமகர்த்தாவாகிய சத்தருடைய ஐநநீ 
ஆரிணீ ரோதயித்ரீ என்னும்‌ சத்தித்‌ திரயத்தினால்‌ 
அதிஷ்டிக்கப்பட்டுக்கொண்டு சதாசிவாதி காரணேசு 
வரர்‌ பண்ணும்‌ சிருஷ்டியாதிக்குச்‌ சககாரிகாரணம்‌ 
என்றவாறு. 

_த௨- ௩௫௦ :- க ட்‌ _நகாமலொய௦ ஜம 
கீஸ ரஷ 9 ௪ க௯8_ணி | கவாஹு ௧௦ அ; கவாடர்‌ 2) 
8௦ சுவெக் க ஐ..கி, 


௮ ர ஆ [ச] 
ஷெள ௨௨) ௦ ௧2 ௦௨ அ உலா 
_நா௦ ௧௦௧5 கால்யொ.ம_க8 | மபிவ£ காலாவதி 
ஹஷஞொலாயா_க£ ஹீயபாகி_ ௧ ! உசவாஉய௰.கி வி்ர௦ஷ8 
-௨த௲ா௨க௯..௨ா௯ ஐஉ.கி. 
காலா) ௩௯௯, 


*ஜகக்‌ புத்திமத்‌ க்ருத்ருகம்‌ - பிரபஞ்சம்‌ புத்திமானாலே 
செய்யப்படும்‌. 


முதற்சூத்திரம்‌ ப 125 


அழிந்தபின்‌ அணுக்கள்‌ தாமே 
அகிலமாய்‌ வந்து தின்று 
கழிந்திடும்‌ கன்மத்‌ தென்னில்‌ 
கன்மமும்‌ அணுவும்‌ கூட 
மொழிததிடும்‌ சடமே யாகி 
முடிதலால்‌ முடியா செய்தி 
ஒழிந்திடும்‌ அணுரு பங்கள்‌ 
உலகெலாம்‌ ஒடுங்கும்‌ அன்றே. 11 


வகி ட்‌ 


மேல்‌ பரமாணு பஞ்சமே பிரபஞ்சம்‌ என்கிற 
ஆருகத மதத்தை மறுத்தல்‌. 


இ-ன்‌: அழிந்த பின்‌ அணுக்கள்‌ தாமே அகில 
மாய்‌ வந்து நின்று கழிந்திடும்‌ கன்மத்து என்னில்‌ - 
பிரபஞ்சோப சம்மாரானந்தரம்‌ ஈசுவரன்‌ அன்றியில்‌ 
பரமாணுக்கள்‌ தானே ஆன்மாக்களுடைய கன்மானு 
குணமாகப்‌ புஞ்சகமாக 2த்ருண குல்ம லதாதிகளின்‌ 
கூட்டமே வனமானதுபோலப்‌ பிரபஞ்சரூபமாய்ப்‌ பின்‌ 
னும்‌ கன்மானுகுணமாகவே உபசம்ஹிருதமாம்‌; 

_தஉ ௧௫௯௫௦ மெிஐ_ந_த௦_௧; - உலாவர 
தஹ யய நாரி. லி உற ண- ணி 


ாாஸாஜெஹாஹ வெெடஹூஹெ௦லி ப்யெ | ஹெ 
ஹூரா _தாடெொலொஹாஜெஹவிதா-பி.ந ஐ.கி. 


இப்படி என்னில்‌; கன்மமும்‌ அணுவும்‌ கூட 
மொழிந்திடும்‌ சடமே ஆகி முடிதலால்‌ முடியா செய்தி - 


1. புஞ்சம்‌ - கூட்டம்‌. 
2. தருணம்‌ குல்மலதாதி - புல்‌ சிறு கொடி மரங்கள்‌ 
முதலியன. 


126 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


கருமமும்‌ பரமாணுக்களும்‌ சடமென்று வேத ஆகமங்‌ 
கள்‌ சொல்லுகையினாலும்‌, அவைகள்‌ பிரளயகாலத்தில்‌ 
நாசத்தை அடைகையினாலும்‌ திரும்ப உற்பத்திக்கிரியை 
உண்டாகாது, ஓழிந்திடும்‌ அணுரூபங்கள்‌ உலகெலாம்‌ 
ஒடுங்கும்‌ அன்றே-ஆகையால்‌ சர்வலோகோப சங்கார 
காலத்தில்‌ அணுக்கள்‌ எல்லாம்‌ நாசத்தை அடையும்‌ 
என்றவாறு. 


இவண்‌ சூசிக்கப்பட்ட சைனனுடைய மதத்தையும்‌ 
மறுப்பையும்‌ விஸ்தரித்துப்‌ பரபட்சத்தில்‌ கூறினாம்‌ 
ஆங்கு உணார்க. 


காரண அணுக்கள்‌ கெட்டால்‌ 
காரிய உலகின்‌ ஜறென்னில்‌ 
காரண மாயை யாகக்‌ 
காரியம்‌ காணா லாகும்‌ 
காரண மாயை என்னோ 
காண்பதிங்‌ கணுவே என்னில்‌ 
காரண மாயை யேகாண்‌ா 
காரியம்‌ அணுவில்‌ கண்டால்‌. 12 


மேல்‌ நியாய வைசேடிகரும்‌ பிரபஞ்சத்திற்குப்‌ 
பரமாணு உபாதானவாதிகள்‌ ஆகையால்‌ பரமாணு 
காரண வாதமாகிய ஆருகத மதத்தை நிராகரித்துக்‌ ' 
கொண்டு பரமாணுவுக்கு நாசம்‌ சொல்லின்‌ மேல்‌ 
பிரபஞ்சம்‌ உண்டாகாது என்றும்‌, பரமாணு நித்தி 
யம்‌ என்றும்‌, அதுவே சகத்து உபாதான காரணம்‌ 
என்றும்‌ சொல்லும்‌ வாக்கியத்தை அநுவதித்து நிரா 
கரித்தல்‌. 

இ-ள்‌: காரண அணுக்கள்‌ கெட்டால்‌ காரிய 
உலகு இன்று என்னில்‌ - காரணமாயிருக்கிற பரமா 
ணுக்கள்‌ பிரளயகாலத்தில்‌ நாசத்தை அடையின்‌ காரிய 


முதற்சூத்திர ம்‌: ப 127 


மாகிய பிரபஞ்சம்‌ மேலும்‌ உண்டாகாது எனின்‌; 
காரண மாயை ஆக காரியம்‌ காணலாகும்‌ - காரண 
மாகிய மாமை நித்தியமாகையால்‌ காரியமாகிய பிரபஞ்‌ 
சம்‌ உண்டாகக்‌ காணலாம்‌, காரண மாயை என்னை 
காண்பது இங்கு அணுவே என்னில்‌ - காரணமாயை 
எண்று சொல்லுகிறது எதற்காக, நாம்‌ காரணமாகக்‌ 
காண்பது பரமாணுவே எனின்‌; காரியம்‌ அணுவில்‌ 
கண்டால்‌ காரணமாயையே காண்‌-காரியமாகிய ரூபத்‌ 
தவமும்‌ ஏகதேசமும்‌ அல்லாத மாயையே ஜகத்திற்குக்‌ 
காரண மாகவேண்டும்‌ காண்‌ என்றவாறு. 


காரியம்‌ என்ப தென்னை 
காரண அணுவை என்னின்‌ 
காரியம்‌ அவய வத்தால்‌ 
கண்டனம்‌ கடாதி போலக்‌ 
காரிய உருவம்‌ எல்லாம்‌ 
அழிதரும்‌ கார ணத்தால்‌ 
= காரிய உறுப்பின்‌ மாயை 
தருமெனக்‌ கருதி டாயே. 18 


இ-ள்‌: காரண அணுவை காரியம்‌ என்பது 
என்னை என்னின்‌ - ஜகத்‌ காரணமாகிய பரமாணுக்‌ 
களைக்‌ காரியமென்பது என்னையோ எனின்‌; காரியம்‌ 
அவயவத்தால்‌ கண்டனம்‌ காரிய உருவம்‌ எல்லாம்‌ 
கடாதிபோல அழிதரும்‌ காரணத்தால்‌ - பரமாணுக்கள்‌ 
அவயவவத்தாகக்‌ காணப்படுகையால்‌ காரிய ரூபமான 
தெல்லாம்‌ மண்‌ குடம்‌ முதலியவையோல்‌ அழியுமென்‌ 
னும்‌ ஏதுவினால்‌ பரமாணுக்களும்‌ பிரளய காலத்தில்‌ 
நாசத்தை அடைவதே ஆதலால்‌ பிரபஞ்சத்திற்குக்‌ 
காரணமாகாது; பின்னை பிரபஞ்சத்திற்குக்‌ காரணம்‌ 
ஏது எனின்‌? காரிய உறுப்பின்‌ மாயை குரும்‌ எனக்‌ 


128 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


கருதிடாயே - காரியரூபமல்லாத மாயையே பிரபஞ்சத்‌ 
திற்குக்‌ காரணமென்று அறிவாயாக என்றவாறு. 


தோற்றமும்‌ கிலையும்‌ ஈறும்‌ 
மாயையின்‌ தொழில தென்றே 
சாற்றிடும்‌ உலகம்‌ வித்‌ நச்‌ 
சாகா,ரி அணுக்க னாக 
ஏற்றதேல்‌ *ஈண்டி நிற்கும்‌ 
இல்லதேல்‌ இசைய மலரும்‌ 
மாற்றநீ மறந்தாய்‌ இத்தால்‌ 
மாயையை மநித்நி டாயே. 14 


இன்னமும்‌ அந்த வாதியை மறுப்பதாக உதா 

ரண மிட்டு உணர்த்துகிளுர்‌. 
ன்‌: உலகம்‌ தோற்றமும்‌ நிலையும்‌ ஈறும்‌ 
மாயையீன்‌ தொழிலது என்றே சாற்றிடும்‌ - உலகமா 
னது உண்டாகிறதும்‌ நிலைபெற்று நிற்கிற தும்‌ ஒடுங்கு 
கிறதும்‌ மாயாசத்தி விலாசங்கள்‌ என்று வேதங்கள்‌ 
சொல்லும்‌, வித்துச்‌ சாகாதி அணுக்களாக ஏற்றதேல்‌ 
ஈண்டி நிற்கும்‌ இல்லதேல்‌ இசைவதின்றாம்‌ மாற்றம்‌ நீ 
மறந்தாய்‌ - சூக்குமமாகிய வடபீஜத்தில்‌ தூலமாகிய 
சாகோபசாகை பத்திர புஷ்ப்‌ பலங்களெல்லாம்‌ உண்‌ 
டாவதுபோல்‌ அத்ருசியமாயிருக்கிற மாயையில்‌ த்ருசிய 
மாயிருக்கிற பிரபஞ்சம்‌ அகடித கடநாபடீயசீமாயா 
என்று உண்டாவதன்றிப்‌ பரமாணுக்களின்‌ கூட்டமே 
பிரபஞ்சமாமெனின்‌? இவண்‌ வித்துக்களின்‌ கூட்டமே 
சாகோப சாகையாக நிற்கவேண்டும்‌, அப்படி நிற்க 
தீ சொல்லும்‌ பரமாணுக்களின்‌ கூட்டங்களும்‌ பிரபஞ்ச 
மாம்‌. அஃதில்லையாகையால்‌ பரமாணுக்களின்‌ கூட்ட 
மும்‌ பிரபஞ்சம்‌ என்பது கூடாது. இதற்கு நீ உத்தரம்‌ 


* ஈண்டு நிற்கும்‌ எனவும்‌ பாடம்‌, 


முதற்சூத்திரம்‌ 189 
சொல்லமாட்டாதிருக்கையால்‌ அப்பிரதியா நாம நிக்கிர 
கத்தானம்‌, இத்தால்‌ மாயையை மதித்திடாயே - இந்த 
்‌ நிக்கிரகத்தானம்‌ உனக்கு வருகையால்‌ நான்‌ சொன்ன 
மாயையே பிரபஞ்சத்திற்குக்‌ காரணம்‌ என்று விசாரிப்‌ 
பாயாக என்றவாறு. 


இதனால்‌ ஜகத்‌ உற்பத்தி 1சங்காதரூபமல்ல என்‌ - 
றது. இந்த மூன்று விருத்தத்தினானும்‌ சங்கிரகித்துச்‌ 
சொன்ன நியாய வைசேடிகருடைய மதத்தையும்‌ மறுப்‌ 
பையும்‌ சிறிது விஸ்தரித்துக்‌ கூறுவாம்‌. 


ஈசுவர இச்சையினானும்‌ 2போஜக . அதிருஷ்டத்தி 
னானும்‌, பரமாணுத்‌ துவயங்களில்‌ கிரியை உண்டாய 
ஸஜாதீய பரமாணுக்களுக்குச்‌ சம்யோகம்‌ வந்தபோது 
த்வியணுகமாம்‌. * த்வியணுகத்‌ திரயத்தினால்‌ *ஜாலஸ்த 
சூரிய மரீசிப்‌ பிரகாசியமான திருசரேணுவாம்‌. திருச 
ரேணுவின்‌ கூட்டங்களால்‌ அவயவித்‌ துவாரா மகா 
பிருதிவியாதியாம்‌. ஏவம்‌ ஆப்ய தைஜஸ வாயவ்யங்‌ 
கள்‌ தத்‌ தத்‌ பரமாணுக்களில்‌ இக்கிரமத்தில்‌ உண்டாம்‌. 
பிரளயமும்‌ ஈசுவரனுடைய 5 சந்நிஹீஷையினாலும்‌ 
ஆன்மாக்களுடைய போஜக அதிருஷ்ட அபாவத்தினா 
லும்‌ மகாபூத சதுஷ்டயாரம்பக பரமாணுக்களில்‌ கிரியை 
யுண்டாய்‌ கிரியையினால்‌ 6விபாகமுண்டாய்‌ அவ்விபா 
கத்‌ துவாரா அசமவாமி காரண சம்யோக நாசத்தி 
னான்‌ மகா பூதங்களுடைய நாசம்‌ உண்டாம்‌. ஆகாசம 


1. சங்காதம்‌ - கூட்டம்‌. 8. போஜக அதிருஷ்டம்‌-புசிப்‌ 
புக்கு அதிருஷ்டம்‌ வந்ததினால்‌. 3. த்வியணுகத்‌ திரயம்‌ - 
இரண்டு அணுச்சேர்ந்து மூன்று கூடியது. 4. ஜாலஸ்த சூரிய 
மரீசிப்‌ பிரகாசியமான திருசரேணு - சாலகவாச சூரியகிரணத்‌ 
திலே விளங்குகின்ற மூவணு. 5. சந்நிஹீஷை - சங்கரிப்பு- 
6. விபாகம்‌ - பிரிதல்‌. 


9 


180 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


காலம்‌ திக்கு ஆன்மா இந்நான்கும்‌ விபுவும்‌ நித்திய 
மும்‌, மனம்‌ அணுவுமாய்‌ அநித்தியமுமாயிருக்கும்‌. 
இஃது அவர்கள்‌ மதம்‌. 


இதற்கு மறுப்பு. பரமாணு சத்பாவத்தில்‌ பிரமா 
ணமே இல்லை, நிரவயவ திரவியத்திற்றுச்‌ சம்யோகம்‌ 
கூடாது. சாவயவமாகில்‌ நாசவத்தாய்‌ உபாதான த்வம்‌ 
கூடாதாகையால்‌ பரமாணுப்‌ புறக்கிரியையனால்‌ ஜகத்‌ 
சிருஷ்டிகூடாது. ஆகாசம்‌ காலம்‌ திக்கு மனம்‌ இவை 
களுக்கு உற்பத்தி வேதாகமோக்தம்‌ ஆகையான்‌ நித்தி 
யத்துவம்கூடாது. மனம்‌ அணுவாகின்‌, மகத்பதார்த்த 
கிரணம்கூடாது. ஆகையான்‌ மனம்‌ மகத்தே விபுவே; 
ஆன்மா நித்தியமும்‌ விபுவும்‌ என்றதே யதார்த்தம்‌. 


மாயையின்‌ உள்ள வஞ்சம்‌ 
வருவது போல தாகும்‌ 
நீய திங்‌ கில்லை என்னின்‌ 
நிகழ்ந்‌ கிடு முயலிற்‌ கோடு 
போயுகும்‌ இலைகள்‌ எல்லாம்‌ 
மரங்களில்‌ புக்குப்‌ போதின்‌ 
ஆயிடும்‌ அதுவும்‌ என்னின்‌ 
காரணம்‌ கீடக்க வாமே. 


15 


மேல்‌ லப்தாவகாசனாக, சூனியவாதி நீவிர்‌ இருவ 
ரூம்‌ சொல்லும்‌ பரமாணுவும்‌, மாயையும்‌ பிரபஞ்சத்‌ 
திற்குக்‌ காரணமல்ல; சூனியமே ஜகத்‌ உபாதான 
காரணம்‌ என்னும்‌ வசனத்தை ஓரு விருத்தத்தினால்‌ 
அனுவதித்துத்‌ தூஷித்தல்‌. 


இ-ன்‌: மாயையின்‌ உள்ள வஞ்சம்‌ வருவது 


'போவதாகும்‌ - மரயையீன்கண்‌ உண்டாம்‌ பிரபஞ்சமா 
னது உண்டாய்‌ வருவதும்‌ நாசமாய்ப்போவதும்‌ ஆம்‌, 


முதற்சூத்தரம்‌ 131 


நீ அது இங்கு இல்லை என்னின்‌ நிகழ்ந்திடும்‌ முயலின்‌ 


கோடு-இவ்விடத்து நீ சத்தாக ஒருமாயை என்பதோர்‌ 
உபாதான காரணம்‌ இன்றெனின்‌ ? அத்தியந்த அபா 
வமாகச்‌ சொல்லும்‌ முயற்கொம்பிற்குக்‌ குண நாமக்‌ 
கிரியைகள்‌ இல்லாதது போல உபாதான காரணம்‌ 
சூனியமாகில்‌ பிரபஞ்சமும்‌ சூனியமேயாம்‌. இது காரிய 
முண்டு காரணமில்லை என்று சொல்லுகிறது. காலாத்‌ 
தியயாபாதிஷ்ட ஏதுவாபாசம்‌ ஆகையால்‌ இப்பட்சம்‌ 
நிரஸ்தம்‌. 


போய்‌ உகும்‌ இலைகள்‌ எல்லாம்‌ மரங்களில்‌ புக்கு 
போதின்‌ ஆயிடும்‌ அதுவும்‌ என்னில்‌-அதில்‌ பிரபஞ்சம்‌ 
என்பது மரங்களினின்றும்‌ பழுத்து விழுந்த இலைகள்‌ 
மீண்டும்‌ அந்த மரங்களில்‌ புக்கு அஃதே களிராகத்‌ 
தோன்றுமாயின்‌, நீர்‌ சொல்லிய மாயையில்‌ பிரபஞ்சம்‌ 
இலயத்தை அடைந்து மறித்தும்‌ அம்மாயையினின்றும்‌ 
உற்பத்தியாம்‌ எனின்‌ ? காரணம்‌ கிடக்க ஆம்‌ ஏ - 
அங்ஙனம்‌ காரியரூபமானதெல்லாம்‌ சூக்கும ரூபமாகக்‌ 
காரணத்திலீருந்து மீளவும்‌ உண்டாம்‌ என்று சொல்‌ 
லும்‌ அவர்களுக்கு இந்தத்‌ திட்டாந்தமும்‌ தூஷணமும்‌ 
எம்மதமானது. காரணமாகிய சமுத்திரத்தில்‌ * வாயு 
வசாத்‌ தரங்க பேன புற்புத துஷாரங்களும்‌ உண்டாய்‌ 
மீண்டும்‌ அதில்‌ இலமிப்பதுபோல்‌ ஈசுவர சத்தி 
மாயையை க்ஷோபிக்கப்பண்ணலின்‌ அந்த க்ஷுப்தப்‌ 
பிரதேசத்தில்‌ தனு கரண புவன போக சதுர்வித ரூபப்‌ 
பிரபஞ்சம்‌ உண்டாம்‌ என்பதேயாம்‌ என்றவாறு. 


சாத: வாரா கிராகிஹிய.3சத8ஸிவெ தா£வியி 
வொகி_த6 | வாறாக லிராஜெீபெோ தாயா௦விக்ஷொ 


*வாயுவசாத்‌ தரங்க பேன புற்புத துஷாரங்கள்‌ - வாயு 
வசத்தினால்‌ இரை நுரை குமிழி விந்துத்‌ திவலைகள்‌ . 


182 ்‌ இவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
ட்ப 5௦ அரிராடு | சலா ௩அவணாஉபா2ா ஹ ஹவ்‌ 
ஹா) _த ஹிடெவறா[( | வாய வெமா௨உ மாதா 
_ந-வசெய டவ விகாஈவாறு | சக்ஷெொஷிகடகமா பா 


ஹவிகாறாகலாஃி.ஷீ2 மகி, 


பிரபஞ்சம்‌ என்பது வஞ்சம்‌ எனக்‌ குறைந்து 


தின்றது. 
கருதுகா ரண டண்‌ டாகக்‌ 
காரியம்‌ உள்ள நார்‌ 
வருதலால்‌ அநாதி வையம்‌ 
மற்றொரு கடவுள்‌ இத்தைத்‌ 
தருதலால்‌ ஆடி யாகச்‌ 
சாற்றலு மாரும்‌ மாயைக்‌ 
கொருவஜர்‌ என்னிங்‌ கென்னின்‌ 
உள்ளவா றுரைப்பக்‌ கேள்‌. 16 


மேல்‌ பிரபாகரன்‌ ஜகத்‌ அநாதியும்‌ நித்தியமும்‌; 
இதற்கு நிமித்தோபாதானங்கள்‌ சொல்ல வேண்டு 
வது இன்று என்பதைக்‌ குறித்துக்‌ கூறல்‌. 


இ-ள்‌: கருது காரணம்‌ உண்டாக காரியம்‌ உள்ள 
தாகி வருதலால்‌ அநாதி வையம்‌ - புத்திபண்ணும்‌ உ.பா 
தான காரணமாகிய மாயை சத்தாய்‌ அநாதியாயுள்ள 
இக்காரியமாகிய பிரபஞ்சமும்‌ அம்மாயையினின்றும்‌ 
உண்டாகி வருகையால்‌ பிரபஞ்சமும்‌ *பிரவாகா நாதி, 
மற்றொரு கடவுள்‌ இத்தை தருதலால்‌ ஆதியாக சாற்‌ 
றலும்‌ ஆகும்‌ - கர்த்தாவானவன்‌ உண்டாக்கலின்‌ பிர 


*பிரவாகா. நாதி - ஆற்றிலே தண்ணீர்‌ முன்னேவந்து அத்‌ 
தண்ணீர்‌ ஓடிப்போகப்‌ பின்னையும்‌ ஒழியாமல்‌ வருவது. 


முதற்சூத்திரம்‌ 188 
பஞ்சத்தை ஆதி என்று சொல்லவுங்கூடும்‌, மாயைக்கு 
ஒருவன்‌ ஆர்‌ இங்கு என்னின்‌ - நிரீசுவர சாங்கிய காபி 
லர்‌, அங்குராதிகளுக்கு ஒரு சேதனனை அபேக்ஷியாமல்‌ 
பீஜாதிகள்‌ சாமக்கிரியையானதுபோல்‌ மூலப்பிரகிருதி 
திரிகுணாத்மகமாகளின்‌ மகதாதி பிரபஞ்சோற்பத்தியும்‌ 
திதியும்‌ இலயமும்‌ தானேயாயிருக்குமாகலின்‌ இதற்கு 
ஓர்‌ ஈசுவரன்‌ வேண்டா, ஈசுவரன்‌ ஓருவன்‌ ஜகத்‌ 
கர்த்தாவாக உண்டாமாகில்‌ இப்பிரகிருதி எதற்கு? 
என்று சொல்லுவர்‌. 


கட 00 2 யா மாவறிரோெக ஹஹாவ௦ 


அ. சதா | சந வெசத ஸீஜாகி ஹாூ8மீரயஅ௨௦ 
கரோ | உவஊடரகிவிகாறளவ உ௱ுணா8 ஹஹமாவகழ | 
வி மாணா.த உ.மா_ரணி டத. வா Are vrs 


ஐ தி, 


உள்ளவாறு உரைப்பக்‌ கேள்‌ நீ - இப்பிரகிருதி 
ஜகத்து ரூபமாகப்‌ பரிணமியாது, ஜகத்து உண்டா 
மாறு சொல்லுதும்‌ கேள்‌. 


மற்று: வினைமாற்று. 


புத்திமற்‌ காரி யத்தால்‌ 
பூதாதி புருடன்‌ மூனும்‌ 
அத்தனு கரணம்‌ பெற்றால்‌ 
அறிதலால்‌ அவற்றை மாயை 
உய்த்திடும்‌ அதனன்‌ மாயைக்‌ 
குணர்வொன்றூம்‌ இல்லை என்றே 
வைத்திடும்‌ அதனுல்‌ எல்லாம்‌ 
வருவிப்பான்‌ ஒருவன்‌ வேண்டும்‌. 17 


தவ்வி தகக வர்க 


134 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
இ-ஸன்‌: பூதாதி - பிருதிவி முதலான பிரபஞ்சம்‌, 
புத்திமத்‌ காரியத்தால்‌ - தடையற்ற ஞானக்‌ கிரியா 
வானால்‌ உண்டாகவேண்டும்‌, புருடன்‌ - நானக்‌ கிரியா 
வான்‌ ஆன்மா அல்லவோ, அவனால்‌ பிரபஞ்சம்‌ உண்‌ 
டாம்‌ எனின்‌; 
தானும்‌ - அந்த ஆன்மாத்தானும்‌, அ தனு கரணம்‌ 
பெற்றால்‌ அறிதலால்‌ - கேவலத்தில்‌ ஒன்றுமே அறி 
யாமல்‌ இருந்து அப்பூதாதிகளினின்றும்‌ கன்மத்திற்‌ 
கீடான காயத்தையும்புறக்‌ கரணாங்களையும்‌ உட்கரணங 
களையும்‌ உண்டாகப்பெற்றால்‌ அப்போது ஓன்றை 
அறியும்‌ அறிவு உண்டாதலால்‌ ஆன்மாக்களால்‌ சிருஷ்‌ 
டிக்கக்‌ கூடாது. அவற்றை மாயை உய்த்தீடும்‌ அத 
ல்‌ - அக்காயாதிகளுக்கு மாயை உபாதான காரணம்‌ 
நகையினானும்‌ மாயையாமவைகளைச்‌ செலுத்துகையி 


னாலும்‌, அதனால்‌, மாயைக்கு உணர்வு ஒன்றும்‌ இல்லை 


என்றே வைத்திடும்‌ அதனால்‌ - வேத ஆகமங்களில்‌ 
மாயைக்கு ஓர்‌ அறிவும்‌ இல்லை என்று ஸ்தாபித்திருக்‌ 


கையினானும்‌; 

எல்லாம்‌ வருவிப்பான்‌ ஒருவன்‌ வேண்டும்‌ - எல்‌ 
லாப்‌ பிரபஞ்சத்தையும்‌ மாயையினின்றும்‌ பிறப்பிப்‌ 
பான்‌ ஒரு கர்த்தா வேண்டும்‌ எண்று பாரிசேடப்‌ 
பிரமாணத்தினால்‌ ஜகத்‌ ஈசுவர கருத்திருகம்‌ என்று 
கூறப்பட்டது என்றவாறு. 

தானும்‌ - அத்த ஆன்மாத்தானும்‌ : தொகைநிலை. 

. தங வ௱ராவெ ட - 8-0)_த_சாஹாவ.பவாயபயொ 
கூ நா ரா வவாமி த? | ஹூலாவயவ ஒரஷ 
கரச ஸுஜிூலெ து வயஙிவெ சா | ௬டகாஹி 


லப -உஜிகாலு கபறில்‌ ஸாரரஹூ8வவறி த ஐ கி: 


முதற்சூத்திரம்‌ 185 
காரிய கார ணங்கள்‌ 
முதல்துரை நிமித்தம்‌ கண்டாம்‌ 
பாரின்‌ மண்‌ நிரிகை பண்ணும்‌ 
அவன்முதல்‌ துரை நிமித்தம்‌ 
தேவ்‌ மண்‌ மாயை யாகத்‌ 
கிரிகைதன்‌ சத்தி யாக 
ஆரியன்‌ குலால ஒய்நின்‌ 
ஆக்துவன்‌ அகலம்‌ எல்லாம்‌, 


16 


மேல்‌ காரியத்திற்குக்‌ காரண பதங்களைத்‌ திட்‌ 
டாந்த பூர்வகமாகத்‌ தொகுத்துக்‌ கூறுகின்றது. 


இன்‌: காரியம்‌ - காரியமாகிய பிரபஞ்சத்திற்கு, 
(இவண்‌ நாலாம்‌ வேற்றுமை தொக்கு நின்றது), .கார 
ணங்கள்‌ முதல்‌ துணை நிமித்தம்‌ மண்திரிகை பண்‌ 
மவன்‌ முதல்‌ துணை நிமித்தம்‌ பாரில்‌ கண்டாம்‌ தேரின்‌ 
மண்‌ மாயையாக திரிகை தன்‌ சத்தியாக ஆரியன்‌ 
குலாலனாய்‌ நின்று ஆக்குவன்‌ அகிலம்‌ எல்லாம்‌ *உபா 
தானகாரணம்‌ சககாரிகாரணம்‌. நிமித்தகாரணம்‌ என 
மூவிதமாம்‌, அவைகள்‌ கடாதிகளுக்கு உபாதானகார்‌ 
ணம்‌ மண்ணுண்டையும்‌, சககாரிகாரணம்‌ திரிகையாதி 
களும்‌, நிமித்தகாரணம்‌ குலாலனுமாகப்‌ பூமியினிடத்‌ 
தில்‌ கண்டோம்‌; அதுபோல்‌ அனுமிதிக்கில்‌, கடாதிக 
ளுக்கு மண்போலப்‌ பிரபஞ்சத்திற்கு உபாதான கார 
ணாம்‌ மாயையும்‌ திரிகையாதிகளைப்போலச்‌ சககாரிகார 
ணாம்‌ ஈசுவரனுடைய கிரியாசத்திப்‌ பிரேரிதமான கால 
மும்‌. [இக்கருத்தேபற்றி “காலமும்‌ கடவுள்‌ ஏவலால்‌ 
துணைக்காரணம்‌” என்றது] குலாலன்‌ போலச்‌ சர்வ 
லோக பூச்சியரான ஈசுவரன்‌ நிமித்தகாரணமாக 


*இவற்றை முதற்காரணம்‌, துணைக்காரணம்‌, நிமித்த 


காரணம்‌ எனலுமாம்‌. 


186 சிவஞான சத்தியார்‌ சுபக்கம்‌ 


அனன்னியமாக நின்று சகல பிரபஞ்சங்களையும்‌ உண்‌ 
டாக்குவன்‌ என்றவாறு. 


மண்போல என்னாமல்‌ மண்ணென்றது ஆதி 
முதல்‌ வேற்றுமையில்‌ ஒத்தல்‌ என்ற பொருள்‌. 


இவண்‌ சொன்ன கர்த்தா சதாசிவேசுவரன்‌ ஆஞ்‌ 
ஞாபரிபாலகரான அனந்தேசுவரரை அசுத்தமாயா 
கிருத்தியத்திற்குச்‌ சொன்னது. 
தக: வாலி ரக கமி ம ர. Ea வா 
லியிகொகி த& | லிஷாறமாகாயிறா ச போாசாபா௦வி 
Q a 90 ரி, 
கூவ ௫) அரா ரீ 


விந்துவின்‌ மாயை யாதி 
மாயையின்‌ அவ்வி யத்தம்‌ 
வந்திடும்‌ வித்துத்‌ தன்பால்‌ 
வைகரி யாகி மாயை 
முந்திடும்‌ அராக மாதி 
முக்குண மாதி மூலம்‌ 
தந்திடும்‌ சிவன்‌ அவன்றன்‌ 
சந்நிதி தன்னில்‌ அன்‌ றே. 10 


மேல்‌ ஒன்பது விருத்தத்தினால்‌, உபாதானத்‌ திர 
யங்களினின்றும்‌ காரியரூபப்‌ பிரபஞ்சம்‌ உண்டாம்‌ 
படி தொகுத்துக்‌ கூறுகின்றது. 


இ-ன்‌: விந்துவின்‌ மாயையாகி மாயையின்‌ அவ்‌ 
வியத்தம்‌ வந்திடும்‌ - விந்துவாகிய சுத்தமாயையின்‌ 
அதோபாகம்‌ அசுத்தமாயை, அவ்‌ அசுத்தமாயையினி 
டத்து அவ்வியத்தமாகிற மான்‌ உண்டாம்‌, இவ்வாறு 


த 
டல்‌ 


ம்‌ 


முதற்சூத்திரம்‌ 187 
விஞ்ஞானகலர்‌ பிரளயாகலர்‌ சகலர்‌ என்னும்‌ மூவர்க்‌ 
கும்‌ தனுகரணாதிக்கு உபாதானமாகிய விந்து மோகினி 
மான்‌ மூன்றும்‌ சித்தத்துள்ள அளவில்‌ இவையிற்றின்‌ 
காரியம்‌ உண்டாம்படி சொல்லில்‌, விந்து தன்பால்‌ 
வைகரியாதி முந்திடும்‌ - விந்துவின்‌ இடத்தினின்று 
நாதாதி தத்துவங்கள்‌ உதிப்பதற்குமுன்‌ வைகரிக்கு 
ஆகிகாரணமான சூக்குமை பைசந்தி மத்திமை உண்‌ 
டாகும்‌. மாயை அராகமாதி தந்திடும்‌ - மோகினி 
யாகின்ற அதோமாயை அராக தத்துவத்திற்கு ஆதி 
காரணமான காரணாமாயை, காலம்‌, நியதி, கலை, 


வித்தைகளைப்‌ பெற்றிடும்‌; 


“யாத னுருபிற்‌ கூறிற்‌ ராயினும்‌, பொருள்‌ செல்‌ 
மருங்கில்‌ வேற்றுமை சாரும்‌ (நன்‌. 317) என்ப 
வாகலின்‌, அராகம்‌ என்றதற்கு அராகத்திற்கு என்று 
நான்கனுருபாகப்‌ பொருள்‌ உரைக்கப்பட்டது. 


மூலம்‌ முக்குணம்‌ ஆதி தந்திடும்‌ - மூலப்பிரகிருதி 
யாகிற அவ்வியத்தம்‌ சாத்விக இராசத தாமத குணங்‌ 
கள்‌ முதலிய ஆன்மதத்துவம்‌ இருபத்து நான்கையும்‌ 
பெற்றிடும்‌. பிரகிருதியினின்றும்‌ புத்தி முதலாக ஒன்றி 
னொன்று தோன்றுவதைப்‌ பிரகிருதிதரும்‌ என்றதும்‌, 
கலையிலுண்டான பிரகிரு தியை மாயைதரும்‌ என்றதும்‌ . 
காரியத்தில்‌ காரணோபசார லக்ஷணை. இவ்வுற்பத்திக்‌ 
கிரமம்‌ மேல்‌ விரித்துக்‌ கூறப்படும்‌. இவ்வாறு உபா 
தானத்‌ திரயங்களே பிரபஞ்சத்தை உண்டாக்கின்‌ 
கர்த்தா ஒருவன்‌ ஏதுக்கு? எனின்‌; 


சிவன்‌ - சிவனே இவ்வுபாதானங்களினின்றும்‌ காரி 
யங்களை உண்டாக்குகிறவன்‌. சிவனாகில்‌ சிவன்‌ கிரியா 
வானாவன்‌ என்னின்‌ ? அவன்தன்‌ சந்நிதி தன்னில்‌ 
அன்றே - அச்சிவனது சந்நிதி மாத்திரத்தில்‌ காரியப்‌ 


188 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


படுவதாம்‌. “அன்றென்‌ கிளவி யாமெனத்‌ நகுமே” 
எனபது சூத்திரம்‌. 
உரு ௦ 3- யமாக வெஷாடா௦ ஸி 
வயெ௱ுவகாறக$! தயா ஷி.ப்‌.ோடெ ண வியா 
ன்‌ 


அ)வில௦ ஸிவ ॥ ஐ கி, 


விந்து மோகினி மான்‌ என்று மூன்று உபாதான 
மாகச்‌ சொல்லுகிறது கற்பனா கெளரவம்‌, மாயை 
ஒன்றே போதுமெனின்‌ ? அப்படியன்று. சுத்தாத்‌ 
துவாவுக்கு விந்துவே உபாதானமாகவேண்டும்‌. மிர்‌ 
ராத்துவாவுக்கு மோகினி உபாதானமாகவேறாடும்‌. 
அசுத்தாத்துவாவுக்குப்‌ பிரகிருதியே உபாதானமாக 
வேண்டும்‌. அஃது எப்படி என்னில்‌ ? பருத்தி நூலில்‌ 
பட்டுப்புடவையும்‌ கோணியும்‌ ஆகாததுபோல மாயை 
யிலே மிச்ராத்துவா ஒழியச்‌ சுத்தாத்துவரவும்‌ அசத்‌ 
தாத்துவாவும்‌ கூடாது. 


இதற்குச்‌ சிவாத்துவைதவாதி ஈசுவரனே ஜகத்து 
உபாதான காரணம்‌ என்றும்‌, வாமாத்துவைதவாதி 
சிற்சத்தியே ஜகத்து உயாதானகாரணமென்றும்‌, பாசு 
பதி மாயையே ஜகத்து உபாதானகாரணம்‌ என்றும்‌, 
நியாய வைசேடிகர்‌ பரமாணுவே உபாதானகாரணம்‌ 
என்றும்‌, சாங்கியனும்‌ பாஞ்சராத்திரியும்‌ பிரகிருதியே 
உபாதானகாரணம்‌ என்றும்‌ சொல்வார்கள்‌. [அருகன்‌ 


அணுவே உபாதான காரணாம்‌ என்பன்‌. புத்தன்‌ 
பஞ்ச கந்தமே காரணம்‌ என்பன்‌. உலகாயதன்‌ நாலு 


ர பூதமே காரணம்‌ என்பன்‌.] அது கூடாது. இவை 
. சுத்தாத்துவாவிற்கு விந்துவே உபாதான காரணம்‌. 


... ப த௲ாஜத௦ ஷெளஷறெ நோயா செறாறொ 


நாண நபகிபரஜிவ_த. 8 | உவாஉா_ந8டெதா' 


மூதற்குத்தரம்‌ 139 


ஸி விபொஷெண ஊஃுடபெகெ! நாகி 
க வாஉா நத ஒர வகா, மாவே | ஜாயாவிநா 


௦ ரஈவாஉ_நஜதொஹககூாக௯கஹஸெகக்ஹ ஐ _.கி. 
7 டது [1 வ 


மேலும்‌ சுத்தாத்துவாவிற்கு விந்துவே காரணம்‌ 


என்பதத்கு யுக்தி. பிரபுத்தராகிய விஞ்ஞான கலருடைய 
அனுகரணாகதிகளுக்கு அசுத்தமாயை காரணமல்ல. விஞ்‌ 
நோனகலர்‌ தேகேந்திரியாதிகளை உடையவர்களாகிலும்‌ 
சிவானுக்கிரகத்தினால்‌ சர்வதாப்‌ பிரபுத்தரே. அசுத்த 


மாயை கர்மானுகுணமான தனுகரணாதிகளை உண்டாக்‌ 


வகாகையாலும்‌ சுத்தாத்துவ வர்த்திகளாகிய விஞ்‌ 
ஞானகலருக்குக்‌ கருமம்‌ இல்லாமையாலும்‌ அவாகளு 
டைய தனு கரணாதிக்குச்‌ சுத்தமாயிருக்கிற விந்துவே 
காரணம்‌. சுத்தம்‌“அசுத்தம்‌ என்று இரண்டேயா கலின்‌ 
அசுத்தம்‌ மாயையாகலின்‌, சுத்தம்‌ என்று விந்துவைச்‌ 
சொல்லுகையால்‌ ஈசுவரனுக்குச்‌ சமவாய சத்தியே 
எனின்‌ ? அது சுத்தையானாலும்‌ சடமுமாய்‌ உபாதான 
காரணமும்‌ ஆகையால்‌ குலாலனுக்கு மிருத்பிண்டம்‌ 
போல ஈசுவரனுக்குப்‌ பரிக்கிரகசத்தி அல்லது சமவாய! 
சத்தி அல்ல. 


இஃதன்றியும்‌, அசுத்த மாயையை க்ஷோபிப்பித்து 
ஆனமாக்களுக்குக்‌ கர்மானு குணமாகத தனுகரணாதி 


களை உண்டாக்குகிற அன ந்தேசுவரருடைய தனுகரமே 


திகளுக்கு யாதொன்று காரணம்‌ அது விந்து. அணு 
ருத்திரரான பேர்கள்‌ யாதொரு தனுகரணாதிகளினால்‌ 
பந்திக்கப்படுகிறார்கள்‌, யாதொரு தனுவாதிகளைவிட 
பரம முத்தியை அடைகிறார்கள்‌ அத்தனுகரணாதிகட்கு 
உபாதானம்‌ விந்துவே. 


ஈசுவரனுடைய லய போக அதிகாரங்கள்‌ யாதோ 
ருபாதியில்‌ உண்டாயிற்று அதுவும்‌ விந்துவே. 


140 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆகையால்‌, சுத்தாத்துவாவிற்கு விந்‌.துவே உபா 
தானகாரணம்‌. மிச்ராத்துவாவிற்கு அசுத்தமாயையே 
உபாதான காரணம்‌. அசுத்தாத்துவாவிற்கு மாயா 
ஐ.ந்நியமான பிரகிருதியே உபாதானகாரணம்‌. ஆகை 
யால்‌, விந்து மோகினி மான்‌ என்னும்‌ உபாதானத்‌ 

திரயமும்‌ அங்கிகாரியமே. 
_தஒஉ ௩௯0 கட துவ :- ய கக்‌. 0௦ கொய்‌ 

J 2 க்‌ 
காாணாஷாஜஷகாறணழு | ஸுாறாறஜாய வந வவட 
௨ லாஸுமிவு_கஜஹா !! ௫ெஹெ௦சி,யாதி 2 
ஷி 5௭ ௦8ரஹெஷ.-ு ௨௧௨-௨௩8 । கிண ௯9. 
_சாஹஸவெஃ உல்லா பல்வ த_நி ॥ ௬௦௦ ௧8-௦ 

டி ம ஸூ க 

ஷவாறெண 2ாயாவாிண_காஹ_தீ ! பெதஷ ௦ கெ 


ய நமாஸ்‌ ஹா-_ந-காயெடவே காஈணட ॥ உஷா 


யா8_ நர 21வாஉர_ந௦ வவெ .விஜா? ! அஹா ஐ-ஜர 


உ௱ணலி_நாஷ)௦ய ௩௨085௮ ஜிஜொ-த8ா |! ஹாவ்‌ 
௯ ॥ணவி_நீய௦ஸொ பாகிபுலாஜலா கிகா! _ந_தாஉர 
A] VU SU & 
தாஹி கா கிரு வ_த-$8-_நாவாிமரஹெ | பபிவெ 
௯ ரி தாஓா.தாஹெய௦ காண லி.நீஷமி தா ॥ உவா 
உ௱ந௦கடொயவெடெ கா கலாலெ2]-கிகா யா |! 
சீஷூ£ாயா௨உ ,) வாந லெவெ ஜிரயவ_தா௦ ணா ட! 
கூவை காய_க௦ _தஹ கத ஜெ ெடி யா 
_தக( || ம-ு௫வாஉா_நடெதொ ஐா_ச௦ ஹி -ஈ(3ி.அி 
அகா | கிஸா உரணவொயே_ ௩௭8) ஞெ ம; 
வா ஹி கா ॥ விவ ஜெய  தாவாய௦ ஹூ ஙி 


மதற்சூத்தர ம்‌ 141 
அமல காட | ஓயாலிலே௨௦ ஷா. கதா யா 
யி) தா ॥ ஷூ பிக 8வ ஹெவ 
௯௬-௦௦ பி நீடி, 


வைகரி செவியில்‌ கேட்ப 
காயத்த வசன மாகி 

மெய்‌ கூரும்‌ உதாண வாடு 
மேவிட விளைந்த வன்னம்‌ 

பொய்யற அடைவு டைத்தாய்ப்‌ 
புந்தீகா ரணம தாகி 

ஷயமில்‌ பிராண வாய] 


அடைந்தெழுந்‌ தடைவு டைத்தாம்‌. 20 


மேல்‌ தூலாருந்ததி நியாயேன வைகரி முதலான 
வாக்குகள்‌ நான்கினையும்‌ குரிசிப்பிக்கின்றது. 


இ-ஸன்‌: வைகரி ... உடைத்தாம்‌ - வைகரி வாக்‌ 
கானது பிறர்‌ செவிக்குக்‌ கேட்பதுமாய்‌, தேகத்தில்‌ 
 உதானவாயுவுடனேகூடித்‌ தூலாக்ஷ்ர வியாத்தியாய்‌, 
புத்தியினால்‌ வர்ணானுசந்தான ரூபமாக நிச்சந்தேக 
மாகப்‌ பிராணவாயுவுடனே கூடி, அர்த்தத்திற்கு வாசக 
மூமாய்‌, வசனிக்கிறவனுக்கு உப்காரத்தைப்‌ பண்ணு 
வதுமாயிருக்கும்‌ என்றவாறு. 


_தஉக௫௦ வெள்ஷரெ - வெவ்‌ பெரா அ;வி 
ஷயா ஹ-வ்லவண-_?உறிம,ஹா | ஷாடெகஷஷிய ர 
௦௧ வாயள உ,)யொகத- ௮ வகாரபிணி ॥ ண படவ 
ணா நுஹஸயா ந உலவ 5௯-4வூவா.விகெ..கி. 


அவள்‌ ர்‌ 


142 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


உள்ளூணார்‌ ஒசை யாகிச்‌ 
செவியினில்‌ உறுதல்‌ செய்யா(.நூ) 
ஒள்ளிய பிராணா வாம] 
விருத்தியை உடைய நன்றித்‌ 
தெள்ளிய அக்க ரங்கள்‌ 
சிந்திடும்‌ செயல தின்றி 
மெள்ளவே எாரவ தாரும்‌ 
மத்திமை வேற தாயே. ௮1 


இ-ன்‌: உள்ளுணர்‌ ... வேறதாயே - மத்திமை 
வாக்கானது இவ்வைகரி வாக்கிற்கு அன்னியமுமாய்‌, 
பிறர்‌ செவிக்குக்‌ கேட்கப்படாமல்‌ அந்தர்க்கதமான 
சத்தத்தையுமுடைத்தாய்‌, வர்ணானுசந்தானமுமின்றிப்‌ 
பிராணவாயு விருத்தியுடன்‌ கூடாததுமாய்‌, மந்த சுவா 
சத்தையுடையதுமாயிருக்கும்‌ என்றவாறு. 


_த௨- ௩௬௫௦ தெ அ;வ :- உராணவ] இ கி 2.தி௯ ௬டாஷா 
மால ஐஐ 9. ஹ.பா | வணர வொ ஹயா 


_நவிரஹாய ஹூ2-“ஜலே.கி, 
17/8] வ 


வேற்றுமைப்‌ பட்ட வன்னம்‌ 
வெவ்வேறு விபாக மாகித்‌ 
தோற்றுதல்‌ அடைவொ டுக்கிச்‌ 
சொயம்பிர காச மாகிச்‌ 
சாற்றிடு மயிலின்‌ அண்டம்‌ 
தரித்திடும்‌ சலமே போன்றங்‌(கு) 
ஆற்றவே உடைய தாகிப்‌ 
பைசந்தி அமர்ந்து நிற்கும்‌. 29 


்‌... இஃன்‌: வேற்றுமைப்பட்ட வன்னம்‌ வெவ்வே 
விபாகம்‌ ஆகி தோற்றுதல்‌ அடைவு ஒடுக்கி சாற்றிடும்‌ 


முதற்குத்திரம்‌ 148 


மயிலின்‌ அண்டம்‌ தரித்திடும்‌ சலமேபோன்று சொயம்‌ 
பிரகாசமாகி ஆற்றவே உடையதாகி பைசந்திஅமர்ந்து 
நிற்கும்‌ - நிலாதியாகிய பல வர்ணங்களையும்‌ வெவ்‌ 
வேறாகக்‌ காண்டீப்பதன்‌ றி மயூராண்ட ஜலமானது ஏக 
ரசமாக நின்றதுபோலப்‌ பைசந்திவாக்கானது ஏக 
பஞ்சாசத்‌ வர்ணத்தினுடைய பேதத்தையும்‌ கிரமத்தை . 
யும்‌ அடக்கிக்கொண்டு விஞ்ஞானப்‌ பிரகாசமாய்‌ மேல்‌ 
மத்திமை வாக்கிற்குக்‌ காரணமுமாய்ப்‌ பிராணவாயு 
வுடனே கூட உத்தானமின்றி நிற்கும்‌ என்றவாறு. 


_த௨௯௯௦ 5 5ய-இறா௦லறணஹொ.அ ஜிவி பெொஷா 
ஞய..யோர்‌'கா | வபா 95 அவாமி யதெதெயா 5; கியா 


பபிவபாமாஹ ந றி_தி, 


சூக்கும வாக்க துள்ளோர்‌ 
சோதியாய்‌ அழிவ தீன்றி 
ஆக்கிடும்‌ அதீகா ரத்தீற்‌ 
கழிவினை தன்னைக்‌ கண்டால்‌ 
நீக்கமில்‌ அறிவா னந்த 
முதன்மைநித்‌ தியம்‌ உடைத்தாய்ப்‌ 
போக்கொடு வரவிளைப்பும்‌ 
விகாரமும்‌ புருடன்‌ இன்றாம்‌. 2s 


இஃள்‌: சூக்குமவாக்கது உள்‌ ஓர்‌ சோதியாய்‌ 
அழிவது இன்றி - சூக்குமவாக்கான து அந்தர்க்கதமாய்‌ 
விஞ்ஞானப்‌ பிரகாசமாய்த்‌ தன்னுடைய காரியவிருத்தி 
யான பைசந்தி மத்திமை வைகரி என்னும்‌ மூன்று 
வாக்கும்‌ ஒடுங்கியகாலத்தும்‌ தான்‌ ஒடுங்குவதின்றி 
நிற்கும்‌ ஆன்ம ஞானக்‌ கிரியாப்‌ பிரதிபந்தகமான 
ஆணவமல நிவிர்த்தியடனே நிவிர்த்தி ஆகையால்‌ 


த்த ்‌ சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
தானே ஆன்மாக்களுக்குப்‌ பரமானபந்தமும்‌ தன்னு 
டைய நிவீர்த்தியே பரமாலா மோட்சமுமாகப்‌ பீரத்தி 
யான்ம நியதமாய்‌ நிற்கும்‌; 

_த௨ ௩௫௦ :- ஹ-௫க்ஷா ஜிதெகபபுரணா நிவ].சா 
பொஷவு] ஆசா | ஜக க வாசொ பைய கூஹோ 
2-கிஹாஉ௫ாவரா || அஹிவுர-) லீலா சாஉரக* 


௮௪ 


யாவாரகொய்க ஊசி, 


தன்னைக்‌ கண்டால்‌ அதிகாரத்திற்கு அழிவினை 
ஆக்கிடும்‌ புருடன்‌ இன்றாம்‌ போக்கொடு வரவு இளைப்பு 
விகாரமும்‌ இன்றாம்‌ நீக்கம்‌ இல்‌ அறிவு ஆனந்தம்‌ 
முதன்மை நித்தியம்‌ உடைத்தாம்‌ - (இச்சூக்குமவாக்‌ 
கிற்கு அந்நியமாக ஆன்மாக்கள்‌ தங்களைக்‌ காண்பது 
அருமை. குருகடாட்சத்தினால்‌ கலாசோதனை பண்ணப்‌ 
பெற்ற ஆன்மாவானவன்‌ சூக்கும வாக்கிற்கு அந்நிய 
மாகத்‌) தன்னைக்‌ கண்டால்‌ போகாதிகாரத்திற்கு அழி 
வினை உண்டாக்கும்‌, (அவ்விடத்துப்‌ பும்ஸத்துவமல 
நிவிர்த்தியாகையால்‌) ஆன்மாவிற்குப்‌ புருடனென்னும்‌ 
பெயர்‌ இல்லையாம்‌. (ஆன்மாவைக்‌ கஞ்சுகம்‌ போல 
ஆவரித்து ஏகதேச விருத்திபண்ணிக்கொண்டு திரியும்‌ 
பும்ஸத்துவ மலம்‌ போகையால்‌) ஜனன மரணமும்‌ 
அதனாலுண்டான பிராந்தியும்‌ விகாரமும்‌ இல்லையாம்‌. 
இது அதிஷ்ட நிவிர்த்தி. தையாயிகரைப்போல்‌ ஆத்‌ 
தியந்திக துக்க சம்சேதமே மோட்சம்‌ என்பதன்றிச்‌ 
சைவசித்தாந்தத்திற்குச்‌ சுவதந்திரதையும்‌ ஞானானந்‌ 
தானுபவமாகிற இஷ்ட வியாப்தியும்‌ உண்டு என்பத 
னால்‌ நிரபேட்ச சர்வஞ்ஞதையும்‌ பரமானந்த சுவானு 
பவமும்‌ சுவாதந்திரியமும்‌ நித்தியதையும்‌ உண்டாம்‌ 


என்றவாறு. 


முதற்சூத்திரம்‌ 145 

௨௧௯௦ கெ அவ டக விவிகா௪_நடெதடெதஹ 95 ஸு 
ஓலாஹாளக ஆவி௮ | ஹார வஜொ.அி றெவாஷ 
ஹுகஆ£வா வா _லாயி.மி | யவ உரஷ ஹா 
வாயா இயிகாறோநிவக-45॥ ௪௬௫௪ ராவி - ஹி 
கபாப௦ ஸோயவலெந கிமு.) விபா௦கி தே | 
கெவல௦ வற?ா_ஈநொ யிரோ மிகி கவல ॥ 
_ரஹூ2_தி நவொடெகி _£ஸராஷோ _நலிகாரஈவா 
நிகி, 


நிகழ்ந்திடும்‌ வாக்கு நான்கும்‌ . 
நிவிர்த்தாதி கலையைப்‌ பற்றித்‌ 
திகழ்ந்துடும்‌ ஐந்த தாகச்‌ 
செயல்பரி மைம்‌ அன்று 
புகழ்ந்திடும்‌ விருத்தி யாகும்‌ 
படம்குடில்‌ ஆனுற்‌ போல 
மகிழ்ந்திடும்‌ பிரமம்‌ அன்று. 
மாமாயை என்பர்‌ நல்லோர்‌. 44 
இ-ள்‌: நிகழ்ந்திடும்‌ வாக்கு நான்கும்‌ நிவிர்த்‌ 
தாதி கலையைப்பற்றி திகழ்ந்திடும்‌ ஐந்தது ஆக - மூன 
சொன்ன வைகரியாதி வாக்கு நான்கும்‌ நிவிர்‌த்தாதி 
கலைகளுடைய சொரூபமாகக்கொண்டு ஐந்து பேத 
மாய்த்‌ தத்தத்‌ கலாவாசிகளுக்கு அவ்வாறே தாரதம்‌ 
மியமாகச்‌ சத்தார்த்தப்‌ பிரகாசமாயிருக்கும்‌. 
_கஐ. ௩௮௫௦ வெளஷரெ ்‌_. ஷஸெஷாவ_ து விபோ 
வரி கிவுர_சாகி கலாபரரயாக | உணயா ூிலிடெத 
ஹய்‌ ஐ.கி, 


10 


ர பரபர டட அளகு அதத்‌ தி 


140 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ர்‌ 
(வ 
காலொ_தரறெவ 3- பபா திலி? ப வடக ஷா 3)_திவு ர 
© gg ©] ௪] 
தஇிறெதி தாலா | வா சக வாக ஸ்‌ ரணதே த 


OUD eC டக பி 
வாபா ர்‌ ஷிகா ந. 


2 த்‌ AT me 
ஒரவர தள்‌ - மஓுமவஷார பாவாறிகா ௭9௦ 


ஐவ] நிவ] சாரி காமா பாணா சதா 


9)70ம௦ 


ஸ்‌ ப ள்‌ ட Ci -. 
றர_த௦ ஷாவெ_% பெப்‌ 1 பொொவசாரம்‌ னடா 


ஐ.தி, 


செயல்‌ பரிணாமம்‌ அன்று புகழ்ந்திடும்‌ விருத்தி 
ஆகும்‌ படம்‌ குடில்‌ ஆனால்‌ போல - இவ்வாக்கானது 
விந்துவின்‌ பரிணாமம்‌ அல்ல, பரிணாமமாகிய *க்ஷீரம்‌ 
ததியாய்‌ ததி தக்ரமானாற்போல விந்துவிற்கு நித்யதை 
இல்லாமல்‌ போய்விடும்‌. போகில்‌, புனஸ்ஸிருஷ்டி 
உண்டாகாது. ஆகையால்‌, பு..வையே கூடாரமான து 
போல இந்த வாக்குகள்‌ விந்து விருத்தி ரூபமே; 


_தஓ-சத௦ வேளஷரே :- ஷவிக 6.௦ விஜ காஜி 
த)ிவணேோயோ ஜியா த | வா நரோவ8கா ப்ரோ 
சி 
விட்ஹெவக௯ 58_த_த ஐ._கி, 


மகிழ்ந்திடும்‌ பிரமம்‌ அன்று மா மாயை என்பர்‌ 
நல்லோர்‌ - இவ்வாக்கு விந்துவிருத்தி என்று சொல்ல 
வேண்டுவதில்லை. பரமான்மாவே வாக்குரூபம்‌ என்‌ 
றும்‌ வாக்கே பரமான்மா என்றும்‌ சுருதி அர்த்தங்கள்‌ 
கேட்கப்படுகையினால்‌ சத்தம்‌ பிரமமே எனின்‌ ? பரமா 
னந்த சொரூபமாயுள்ள பிரபஞ்சத்திற்குச்‌ சமவாயி 


* க்ஷீரம்‌ - பால்‌, ததி- தயிர்‌, தக்ரம்‌ - மோர்‌. 


7 


முதற்கூத்திரம்‌ 147 
காரண மன்று. அஃது எவ்வாறெனின்‌ ? வாக்கானது 
விகாரியாகையினாலும்‌ ஜடமாகையினாலும்‌ பிரதிபுருட 
நியதமாக அநேகமாகையீனாலும்‌; பிரமமும்‌ விகாரி 
யும்‌ ஜடமும்‌ அநேகமுமாய்விடும்‌; ஆகையால்‌ மகா 
மாயையே வாக்கு விருத்திக்குச்‌ சமவாயி காரணம்‌ 
என்று பெரியோர்கள்‌ சொல்லுவார்கள்‌. 


உத த ஆவ 2 உற? தவ வாமா_தா 


வாெவ ; ௩௦ க | 
ாடேத_கிஉஸார கூ 


இது பூர்வபக்ஷம்‌. மேல்‌ சித்தாந்தம்‌. 

ஹா )காரரணகா பவா ஹலவெயாு$ சஉ௱௨_ந || 
பகஷார௦ ட௯ுகாறண௦ லிஷா ஹஸிந ௦ ரி. அிம8) 
_காதி_தி, 


வித்தைகள்‌ வித்தை ஈசர்‌ 
சதாசிவர்‌ எலாறி வர்க்கு 
வைத்துறும்‌ பதங்கள்‌ வன்னம்‌ 
புவனங்கள்‌ மந்தி ரங்கள்‌ 
தத்துவம்‌ சரீரம்‌ போகம்‌ ட 
கரணங்கள்‌ தாமே லாமும்‌ 
உய்த்திடும்‌ வயிந்த வந்தான்‌ 
உபாதான மாகி நின்றே. 


20. 


மேல்‌ விந்து உபாதான காரணமாய்க்‌ காரியப்‌ 
பட்டுத்‌ தத்துவ தாத்துவிகங்கள்‌ உண்டாவது இத்த 
நான்கு என்று உணர்த்துகிறார்‌. | 


இ-ன்‌: வன்னம்‌ பதங்கள்‌ மந்திரங்கள்‌ வித்தை 


்‌ கள்‌ வித்தை ஈசர்‌ சதாசிவர்‌ என்று இவர்க்கு வைத்‌ 


துறும்‌ தத்துவம்‌ சரீரம்‌ கரணம்‌ புவனம்‌ போகங்கள்‌ 


148 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


தாம்‌ எலாமும்‌ வயிந்தவந்தான்‌ உபாகானம்‌ ஆகி 
தின்றே உய்த்திடும்‌ - வர்ணங்களும்‌ பதங்களும்‌ மந்தி 
ரங்களும்‌ மந்திரேசுவரர்‌ மந்திரமகேசுவரர்‌ அணுசதா 
சிவாதிகளுக்கு அதிட்டானமான தத்துவங்கரூம்‌ சரீ 
ரங்களும்‌ கரணங்களும்‌ புவனங்களும்‌ போகவஸ்துக்‌ 
களும்‌ சுத்த மாயையாகிற விந்து உ.பாதானமாகி 
நின்று ஈசுவரசத்தி பீரேரகத்‌,நினல்‌ உண்டாக்குவதாம்‌ 
என்றவாறு. 

“எலாமும்‌” என்றது அராகாதி தத்துவம்‌ இல்லாத 
பொழுது போகம்‌ கூடாதாகையால்‌ அகத்தாத்துவா 
விலேபோலச்‌ சுத்தாத்துவாவினும்‌ காலம்‌ நியதி கலை 
வித்தை அராகம்‌ புருடதத்துவம்‌ அந்தக்கரணங்கள்‌ 
ஞானேந்திரியங்கள்‌ கன்மேந்திரியங்கள்‌ எல்லாம்‌ 
உண்டு என்றது. 

உ உ சயாய௦ி தி 

_த௲- ௩௫௦ கவெளஷரெ: சயாய௦லொ 9 உ! 
ஹஷெலொமொறா மாகிலிவி ௧9 ! ௪ தஹேஷா லா 
வெந சகயலொமொூவெய | காவி காலு 
வாமி )மொயமா ॥ கிஞாதா2) ௮; பமுலா.மி 


 வெெரவா.மி.விகோ_ஜசோ மகி, 

ஆனால்‌, கலாதி சம்பந்தம்‌ உண்டாகையினாலே 
இவர்களும்‌ சகலரே என்னில்‌ ? விஞ்ஞானகலருக்குக்‌ 
கலாதிசம்ப ந்தம்‌ உண்டாயிருந்தும்‌ கலாதி பரதந்திரர்‌ 
அல்லா'தபடியால்‌ அகலரே. 


_த ௩ஐக௦ டி அவ 3- கலாலி _தகூ/வ௦ யொமா௪ 


 ஹஸகலக 2ணொஷ்ி.கடி | பெகெஷா8_ காவிஸகுஹலாவெ 
ஹகலா௫கமாகஷி ॥ டெதஷா௦கலாலி யொடு மலி வார 


சீ 


முதற்சூத்தரம்‌ 149 


௫௦௧; சவ த விஷா_௩கெவலா ஹஹா 


ஹகலாக௯கலாச௬௨$_கி. 


இவ்விடத்துப்‌ போகமாவன : இரத்தின கசித 
மான கிரகாதிகளும்‌ * ச்ருக்கு சந்தன வனிதாதிகளும்‌ 
சர்வமும்‌ அசுத்தாத்‌ துவாவிலேபோலச்‌ சுத்தாத்துவா 
வினும்‌ சுத்தமுமாய்‌ திவ்யமுமாய்த்‌ துக்கலேச வர்ஜிதமு 
மாய்த்‌ தீட்சையினால்‌ இவண்‌ யோசிக்கப்ப்ட்ட பேர்க 
ளுக்கு வித்தியாதி - தத்துவங்களில்‌ ஞானக்கிரியா சத்தி 
அபிவிர்த்தி தாரதம்மியதையாக உண்டாம்‌. 
அசத தலி அரவ 1- ஸராலாடெட தாபி தவா 
ரு ஓண இநா௦ 8ஹா_த.ராடு । வி.வி கரவ ஏமா 
லாலீ வலி தாநி 2ஹா௦.கீவு | சிவ; ஹீ விூ_ஹாபல 
மெ ஷெெ_சாும-15 வவிவாநிய58 _த_ந-௩ஹஹா: 
லெ௦ஃகி,யாஜென்‌ விகார தாரநிவ | ஜோ 
அம்‌ ்‌ 
மாயி கா௱யொளருகிறவிவதெ ஹத்க்ஷயா | யெஷா௦ 
டெகஷாஷுஸவொமாக௯ூ-6௦ பங்வெ_க விக லி.கதி.கி. 
மூவகை அணுக்களுக்கு முை மையின்‌ விந்து ஞானம்‌ 
மேவின தில்லை யாகில்‌ விளங்கிய ஞானம்‌ இன்றாம்‌ 
ஓளிட விந்து ஞானம்‌ உதிப்பதோர்‌ ஞானம்‌ உண்டேல்‌ 
சேவுயர்‌ கொடியி னன்‌ றன்‌ சேவடி சேர லாமே. 26 
இ-ன்‌: மூவகை ... சேரலாமே - விஞ்ஞானகலர்‌ 
பிரளயாகலர்‌ சகலர்‌ என்னும்‌ இவர்களுக்கு அடைவே 
சுத்தாத்துவா மிசிராத்துவா அசுத்தாத்துவா தாரதம்‌ 


* ச்ருக்கு - மாலை. 


150 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மியமாக வாச்சிய வாசக கானமானது பொருந்திற்‌ 
நில்லையாகில்‌ அறிவே இல்லையாம்‌. இவ்வாச்‌ சிய வாசக 
ஞானமாகிய விஞ்ஞானம்‌ பிரகாசித்து மேல்‌ விஞ்ஞா 
னப்‌ பிரகாசமாம்படி, சிவானந்தானுபவ நானோதயம்‌ 
உண்டாமாகில்‌ இடபக்கொடியை உயர்த்த சிவனது 
செய்ய தாமரைமலர்‌ போன்ற (ரீ பாதத்தை அடைய 
லாம்‌ என்றவாறு. 

௮(ரூவினில்‌ உருவம்‌ தோன்றி அங்காங்க பாவம்‌ ஆ 
உருவினில்‌ உருவ மாயமே உநிந் நிறம்‌ உ லக மெல்லாம்‌ 
பெருகிடும்‌ சுருங்கும்‌ பேதா பேத மோ டபேரு மாரும்‌ 
ஒருவனே எல்லா மாகி அல்லவாம்டக டனும்‌ அடினன்‌. 27 


இன்‌: அருவினில்‌ உருவம்‌ தோன்றி அங்காங்கி 
பாவம்‌ ஆகி உருவினில்‌ ௨.ருவமாயே உதித்திடும்‌ - 
அருவமாகிய மாயையின்‌ முதல்‌ சூக்குமரூபம்‌ தோன்றி, 
தோன்றின அளவில்‌ சூக்குமரூபம்‌ அங்கமும்‌ ஆன்மா 
அங்கியும்‌ என்கிற தன்மையைப்‌ பொருந்தி, மேல்‌ 
சூக்குமரூபத்தில்‌ தூலரூபமானது உண்டாம்‌, உலகம்‌ 
எல்லாம்‌ பெருகிடும்‌ சுருங்கும்‌ - உலகங்களுக்கும்‌ இப்‌ 
படியே சூக்குமமாகிய தத்துவங்கள்‌ உண்டாய்‌ அதிலே 
தூலமாகிய உலகமுண்டாய்‌ விரியும்‌. விரிந்த அடைவே 
தூலம்‌ சூக்குமத்தினும்‌ சூக்குமம்‌ காரணத்தினும்‌ 
ஓடுங்கும்‌ ; இனி, அந்தககரணமான மாயையும்‌ காரிய 
மாகிய பிரபஞ்சமும்‌ எவ்வாறு நிற்கும்‌ என்னின்‌ ? 


பேதாயேதமோடு அபேதம்‌ ஆரும்‌ - காரிய கார 
ணங்களாய்‌ இருக்கிற அவசரத்தின்‌ மாயை என்றும்‌ 
பிரபஞ்சம்‌ என்றும்‌ இரண்டு பெயர்‌ உரைக்க உண்‌ 
டாய்‌, காரிய காரணங்களைப்‌ பிரிக்கப்படாத தன்மை 
யால்‌ பேதாபேதமும்‌ ஆம்‌, வஸ்து அபேதமுமாம்‌. 
வஸ்து ஒரு முதலாகையால்‌ இப்படி மாயை தானே 
இவ்வாருகில்‌ கர்த்தா கேவல நிமித்தமேயோ எனின்‌ ? 


முதற்சூத்திரம்‌ 151 


ஓருவனே எல்லாம்‌ ஆகி அல்லவாய்‌ உடனும்‌ 
௮.வன்‌ - சிவனொருவனே மாயாப்‌ பிரபஞ்சம்‌ எல்லா 
மாய்‌, பிரபஞ்சத்தன்மையும்‌ தானல்லவாய்‌ 7 அனுப்பிர 
விஷ்டனாக நின்று திதியையும்‌ பண்ணுவன்‌ எ-று. 


ஓருவன்‌ என்னாது * ஒருவனே ' என்ற ஏகாரத்தி 
னால்‌ அநேகேசுவர 2வியாவிருத்தி. 


அருவுரு ஈன தாகும்‌ விகாரமும்‌ அவிகா ரத்தின்‌ 
வருவதும்‌ இல்லை என்னின்‌ வான்வளி யாதி பூதம்‌ 
தருவது தன்னின்‌ மேக சலனசக்‌ தங்க னோடும்‌ 
உருவமின்‌ னுருமே றெல்லாம்‌ உஇத்திடும்‌ உணர்ந்து 
[கொள்ளே. 2 


மேலும்‌ அதற்கு ஓர்‌ புறநடை. 


இ-ன்‌: அரு ௨௫ ஈனாதாகும்‌ விகாரமும்‌ அவிகா 
ரத்தின்‌ வருவதும்‌ இல்லை என்னின்‌ - அருபத்தில்‌ 
ரூபம்‌ உண்டாகாது அவிகாரத்தில்‌ விகாரம்‌ உண்‌ 
டாகாது. ஆகையால்‌, அரூபமாயிருக்கிற மாயை ரூப 
மாய்‌ இருக்கிற பிரபஞ்சத்தைப்‌ பெறாது. அவிகாரியா 
யிருக்கிற சிவனிடத்தில்‌ கிருத்தியமாகிற விகாரமும்‌ 
வாராது எனின்‌ ? வான்‌ - ஆகாசம்‌ விகார ரகிதமாய்‌ 
இருக்க, வளியாதி பூதம்‌ தருவது மேகம்‌ - 3 பார்த்திவ 
மாயிருக்கிற தூமத்தையும்‌ ஜலத்தையும்‌ தேயுவையும்‌ 
அரூபமாயிருக்கிற வாயு அனுபந்தித்துக்கொண்டு 
மேகத்தை உண்டாக்கும்‌, தன்னின்‌ சலைசத்தங்களோ 
டும்‌ உருவின்‌ மின்‌ உரும்‌ ஏறு எல்லாம்‌ உதித்திடும்‌ - 
அம்மேகத்தினிடத்தில்‌ வாயு தருமமாகிய சலனமும்‌, 


1. அனுப்பிரவிஷ்டனாக நின்று . உள்ளே நின்று. 2. வியா 
விருத்தி - தள்ளப்படுதல்‌. 3. பார்த்திவம்‌ - பிருதிவி விகாரம்‌. 


152 சிவஞானளத்தியார்‌ சுபக்கம்‌ 


இவைகளுக்கு 3 அவகாசப்‌ பிரதமாயுள்ள ஆகாய 
குணமான சத்தமும்‌, தேயுவினுடைய தர்மமான மின்‌ 
இடியும்‌, 2ஆப்பியதருமமான ஜலமும்‌, பிருதிவி தரும . 
மான ரூபமும்‌ உண்டாகக்‌ கண்டோம்‌; உணர்ந்து 
கொள்ளே - இவ்வாறு சொன்ன திருஷ்டாந்தத்தின்‌ 
படியே தாஷ்டாந்திகத்தையும்‌ அறிந்துகொள்வாயாக. 
அவையாவன ? மாயையும்‌ கன்மமும்‌ அஈலாவமும்‌ 
ஆன்மாவும்‌ கூடி நித்திய நின்மல நிர்விகாரியாமீருக்‌ 
கிற ஈசுவரனுடைய சன்னிதியில்‌ பிரபஞ்சமுண்டாம்‌. 
உண்டாம்படி, மாயாகாரியமாகிற தனு கரணாதிகளும்‌ 
கன்மபலமாகிய சுக துக்கங்களும்‌ ஆணவகர்மமாகிய 
மோகாதிகளும்‌, . ஆன்மதர்மமாகிய ஈூாதிருத்துவ 
கர்த்திருத்துவ போக்திருத்துவங்களும்‌, ஈசுவர சிற்‌ 
சத்தி கிருத்தியமாயிருக்கிற ஞானப்பிரகாசமும்‌ உண்‌ 
டாய்‌; இவை ஐந்துங்கூடிப்‌ பிரபஞ்சமாம்‌ என்றவாறு. 


இங்ஙனமன்றி “வான்‌ வளியாதி பூதம்‌ தரும்‌' என்‌ 
பது ஆகாசத்தில்‌ : வாயுவும்‌ வாயுவில்‌ அக்கினியும்‌ 
அக்கினியில்‌ அப்புவும்‌ அப்புவில்‌ பிருதிவியும்‌ உண்டா 
மென்று சொல்லலாகாதோ எனின்‌ ? மேல்‌ பிரபஞ்ச 
பூதோற்பத்தியில்‌ ஆகாசாதிகளில்‌ ஒன்றில்‌ ஒன்று 
தோன்றும்‌ என்பதை நிராகரித்து, பஞ்ச தன்மாத்திரை 
யில்‌ பஞ்ச பூதங்களும்‌ தோன்றும்‌ என்று சமர்த்தித்‌ 
திருக்கையால்‌ பூதங்கள்‌ ஒன்றிலொன்று தோன்றும்‌ 
என்று சொல்லில்‌, சுவமத அஞ்ஞானமும்‌ பரமதாப்பி 
யனுஞ்ருயும்‌ இரண்டு நிக்கிரகஸ்தானம்‌ உண்டாம்‌. 


_த௲- ௩௯௦ காொவெொடந :- ய-௫8 கொக்‌ ஹல 
௦8 -௨தார௦ வஊஹிஷஹா_ததேவே ஐ..கி, 


ம. அவகாசப்‌ பிரதமாய்‌ - இடம்‌ கொடுக்கிற. 2. ஆப்‌ 
பியம்‌ - மப்பு. . 


முதற்சூத்திரம்‌ 158 


இரண்டாம்‌ 


மண்ணினிற்‌ கடரதி எல்லாம்‌ வருவது குலால னாலே 

எண்ணிய உருவம்‌ எல்லாம்‌ இயற்றுவன்‌ ஈசன்‌ தானும்‌ 
கண்ணுகா ரியங்கள்‌ எல்லாம்‌ காரண மதனில்‌ காண்பன்‌ 
பண்ணுவ தெங்கே நின்றிங்‌ கென்றிடிற்‌ பகரக்‌ கேள்‌ நீ. 


மேல்‌ விரித்தபொருளைத்‌ தொகுத்துரைத்தல்‌. 


இ-ன்‌: மண்ணினில்‌ கடாதி எல்லாம்‌ வருவது 
குலாலனாலே எண்ணிய உருவம்‌ எல்லாம்‌ இயற்றுவன்‌ 
ஈசன்‌ தானும்‌-பூமியினிடத்தில்‌ மிருத்து கடம்‌ முதலான 
பாண்டங்கள்‌ எல்லாம்‌ குலாலனால்‌ உண்டாம்‌, அப்ப 
டிப்‌ போல, பூதர்‌ தேவ மனித தேகாதி அவயவங்களா 
கப்‌ பண்ணப்பட்ட பிரபஞ்சமெல்லாம்‌ ஈசுவரன்‌ உண்‌ 
டாக்குவன்‌. எங்ஙனமெனின்‌? கண்ணு காரியங்கள்‌ 
எல்லாம்‌ காரணம்‌ அதனில்‌ காண்பன்‌ - கருதப்பட்ட 
காரியங்கள்‌ எல்லாம்‌ காரணங்களில்‌ உண்டாக்குவன்‌, 
பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்றிடின்‌ பகரக்‌ 
கேள்‌ நீ - இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கும்பொழுது 
கர்த்தா எங்கே நின்று உண்டாக்குவன்‌ என்னின்‌? 
சொல்லக்‌ கேள்‌ என்றவாறு. 


€லமோ உலகம்‌ போலத்‌ தெரிப்பரி ததனால்‌ நிற்கும்‌ 
கோலமும்‌ அறிவார்‌ இல்லை ஆயினும்‌ கூறக்‌ கேன்நீ 
ஞாலமே ழினையும்‌ தந்து நிறுத்திப்பின்‌ நாசம்‌ பண்ணும்‌ 
காலமே போலக்‌ கொள்நீ நிலைசெயல்‌ கடவுட்‌ கண்ணே. 


மேல்‌ கர்த்தாவினுடைய நிலைக்கும்‌ செயற்கும்‌ 
உதாரணம்‌ உரைத்தல்‌. 


இ-ன்‌: சீலமோ உலகம்‌ போல தெரிப்ப அரிது 
அதனால்‌ நிற்கும்‌ கோலமும்‌ அறிவார்‌ இல்லை - பரமே 


~~ 


ப ப கயவ்ப உபடபகடவை பவ வவத வெல சளையவவளைய கள டட ய அசைய த கவதம்‌ பே விக்க்ஷ்சு வடட A 


154 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சுவரனுடைய சரித்தீரம்‌ உலகத்திலுண்டாகிய பீரமாதி 
தேவர்களைப்போலத்‌ தெரிப்ப அரிது, அதனால்‌ அந்தப்‌ 
பரமேசுவரனுடைய நிலைபெற்ற சொரூபத்தையும்‌ 
நிற்கும்‌ நிலையையும்‌ ஒருவராலும்‌ அறியப்போகாது, 
ஆயினும்‌ கூற கேள்‌ நீ - அப்படிப்‌ பிரக்கியட்சமாகக்‌ 
காணப்படாதாயினும்‌ திட்டாந்தத்‌,நினல்‌ சொல்கிறோம்‌ 
நீ கேள்‌; 

ஞாலம்‌ ஏதினையும்தந்து நிறுத்‌ பின்‌ நாசம்‌ பண்‌ 
ணும்‌ காலமே போல கொள்‌ நீ - எழுவகைப்‌ பிறப்பி 
னாகிய ஜந்துக்கள்‌ நிறைந்த பூலோகம்‌ முகளிய ஏழு 
பிரபஞ்சத்தை உண்டாக்கி நிலைபெறுவித்து அழிக்குங்‌ 
காலமே போல, சிவனும்‌ அரூபமுமாய்‌ வியாபியுமாய்‌ 
நின்று பண்ணுவன்‌ என்று நீ அறிந்துகொள்‌, நிலை 
செயல்‌ கடவுள்கண்‌ ஏ - சிவனே சர்வ ஆதாரமுமாய்‌ 
இருக்கச்‌ சர்வமும்‌ சிவனிடத் திலேயே நிலைபெறும்‌ 
என்றவாறு. 


கடவுட்கண ணே என்னும்‌ ஏகாரத்தினால்‌ சிவனி 
டத்தில்‌ எல்லாம்‌ இருப்பதன்றிச்‌ சிவனுக்கு ஓர்‌ ஆதார 
மில்லை என்றது. 


5௨௭௯௦ மெ, :- யயமாகாலொஃ 8-௫ 


பெத_ ரவி உருக மலஷஹாயக£ ! ஹஊவ௦ பமிவொ 
ஹப காவி காட காய 8 அயா! ஹவா 
யா கராயார திதி, 
கற்றநூற்‌ பொருளும்‌ சொல்லும்‌ 
கருத்தினில்‌ அடங்கித்‌ தோன்றும்‌ 


பெற்றியும்‌ சாக்கி ராதி 
உயிரினிற்‌ பிறந்தொ டுக்கம்‌ 


முதற்சூத்திரம்‌ 155 


உற்றதும்‌ போல எல்லா 
உலகமும்‌ உதித்தொ டுங்கப்‌ 
பற்றொடு பற்ற தின்றி 
நின்றனன்‌ பரனும்‌ அன்றே. al 


எல்லாம்‌ வெனிடத்தில்‌ நிற்பது எவ்வாறு எனின்‌? 


இ-ள்‌: கற்ற நூல்‌ பொருளும்‌ சொல்லும்‌ கருத்‌ 
தினில்‌ அடங்கி தோன்றும்‌ பெற்றியும்‌ - படிக்கப்பட்ட 
சாத்திரங்களில்‌ சத்தமும்‌ அர்த்தமும்‌, நினைக்கும்போது 
தோன்றி அல்லாத நேரம்‌ தோன்றாத முறைமை 
போலவும்‌; 


சாக்கிராதி உயிரினில்‌ பிறந்து ஒடுக்கம்‌ உற்றதும்‌ 
போல . சாக்கிராதி அவத்தைகளில்‌ கருவிகள்‌ ஆன்மா 
வினிடத்தில்‌ கூடிப்‌ பிரிந்து ஓடுக்கமுற்ற துபோலவும்‌, 
எல்லா உலகமும்‌ உதித்து ஒடுங்க பற்றொடு பற்றது 
இன்றி நின்றனன்‌ பரனும்‌ அன்றே-பிரபஞ்சமெல்லாம்‌ 
தோன்றி நின்று ஓடுங்கப்‌ பிரபஞ்சத்தில்‌ தான்‌ பற்றுத 
லின்றி, அதில்பற்றிய ஆன்மாவினோடே தான்‌ அனன ,. 
னியமாகப்‌ பரன்‌ அநாதியே நின்றனன்‌ என்றவாறு: 

சாக்கிராகி என்றது ஆகுபெயர்‌. 

“ கற்றநூற்‌ பொருளும்‌ சொல்லும்‌ கருத்தினில்‌ 
அடங்கித்‌ தோன்றல்போல £ என்றது சிவன்‌ பிரபஞ்‌ 
சத்தை இன்னபடி உண்டாக்கவேண்டும்‌ எனறு 
நினைத்தபொழுது உண்டாய்‌ அல்லாதபொழுது இல்லை 
யாதலுக்குத்‌ திட்டா ந்தம்‌. 

்‌ சாக்கிராதி உயிரினில்‌ பிறந்து ஒடுக்கம்‌ உற்றது 
போல ” என்றது சத்தர்‌ உத்யுத்தர்‌ பிரவிருத்தர்‌ அவச 
ரங்களில்‌ சத்திகள்‌ அபிவியத்தியான தற்கும்‌ அந்தா்க 
கதமானதற்கும்‌ திட்டாந்தம்‌, 


156 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ரத 
௯௦ ்‌ து 2 
ட ம்‌ தகவ காமெ : ஸாகிவ டாவ] லெடா 
உதி, 


உயிரவை ஒடுங்கிப்‌ பின்னும்‌ 

உதிப்பதென்‌ அரன்பால்‌ என்னில்‌ 
செயிருறு மலத்தி னாகும்‌ 

சிதைந்ததே தென்னில்‌ சித்தத்‌(து) 
அயர்வொழி காரி யங்கள்‌ 

அழியுங்கா ரணங்ூ டக்கும்‌ 
பயில்தரு காரி யம்பின்‌ 

பண்டுபோல்‌ பண்ணும்‌ ஈசன்‌. 85 


* மேல்‌ ஜனன காரணம்‌ உணர்த்துதல்‌. 


இ-ன்‌: உயிரவை ஓடுங்கி பின்னும்‌ உதிப்பது 
என்‌ அரன்பால்‌ என்னில்‌ - ஆன்மாவானவைகள்‌ சர்வ 
சங்காரகாலத்தில்‌ அன்னமயம்‌ பிராணமயம்‌ மனோமய 
மாகிய கோசத்திரயமும்‌ சங்காரத்தையுமுடைய இவை 
யிற்றைச்‌ சங்காரம்பண்ணின அரனிடத்தில்‌ ஓடுங்கின 
முத்தன்‌ என்னாது திரும்ப உற்பத்தி சொல்லும்‌ கார 
ணம்‌ ஏது எனின்‌ ? செயிர்‌ உறு மலத்தின்‌ ஆகும்‌ 
சிதைந்தது ஏது என்னில்‌ - குற்றமாகிய ஆணவமலம்‌ 
நீங்குவதே மோட்சம்‌, மலம்‌ நீங்காமல்‌ தனுவாதி 
உபசங்காரப்படுகையால்‌ சிவனுடன்‌ கூடியிருந்தும்‌ 
சிவானுபவம்‌ விளங்காதது காரணத்தினால்‌ புனருற்‌ 
பத்தியாக வேண்டியது, ஆம்பொழுது கோசத்‌ திரய 
மும்‌ நாசத்தை அடைகையால்‌ எவ்வாறு உண்டாம்‌ 
சானின்‌ ? சித்தத்து அயர்வு ஓழி காரியங்கள்‌ அழியும்‌ 
காரணம்‌ கிடக்கும்‌ - ஆன்மாவின்‌ அயர்வு என்னும்‌ 
அஞ்ஞானத்தை நீக்கும்‌ மாயாகாரியம்‌ கெட்டுக்‌ காரண 
மாகிய மாயை சங்காரகாலத்தினும்‌ நிற்கும்‌ ஆதலால்‌, 
.பயில்தரு காரியம்‌ பின்‌ பண்டுபோல்‌ பண்ணும்‌ ஈசன்‌ - 


அடு 


முதற்சூத்திரம்‌ | 157 


அம்மாயையைக்கொண்டு பூர்வம்போலச்‌ சங்காரத்திற்‌ 
குப்‌ பீன்பும்‌ தனுவாதி காரியங்களைப்‌ பரமேசுவரன்‌ 
பண்ணுவன்‌ என்றவாறு. 


தோற்றுவித்‌ தனித்துப்‌ பின்னும்‌ 
துடைத்தருள்‌ தொழில்கள்‌ மூன்றும்‌ | 
போற்றவே உடையன்‌ ஈசன்‌ 
புகுந்தது வீகாரம்‌ என்னில்‌ 
சாற்றிய கதிரோன்‌ நிற்கத்‌ 
தாமரை அலரும்‌ காந்தம்‌ 
காற்றிடும்‌ கனலை நீரும்‌ 
கரந்திடும்‌ காசி னிக்கே. 33 


மேல்‌ சிவன்‌ நிர்விகாரி என்பது உணர்த்துதல்‌. 


-ள்‌: தோற்றுவித்து அளித்து பின்னும்‌ 
துடைத்து அருள்‌ தொழில்கள்‌ மூன்றும்‌ போற்றவே 
உடையன்‌ ஈசன்‌ புகுந்தது விகாரம்‌ என்னில்‌ - சிருஷ்டி 
திதி சங்காரமென்ற மூன்று கிருத்தியத்தையும்‌ ஈசுவரன்‌ 
பண்ணுவானாகில்‌ அவனுக்கு விகாரம்‌ உண்டாயிற்று 
என்றுசொல்லின்‌, காசினிக்கே சாற்றிய கதிரோன்‌ நிற்‌ 
கத்‌ தாமரை அலரும்‌ காந்தம்‌ காற்றிடும்‌ கனலை நீரும்‌ 
கரந்திடும்‌ - ஆதித்தன்‌ நிர்விகாரியாய்‌ நிற்க, இந்த 
உலகின்கண்‌ தாமரையானது விகசிக்கும்‌, சூரியகாந்த 
மானது அக்கினியை உமிழும்‌, நீரானது சுவறிடும்‌, 
இப்படிப்போலச்‌ சிவன்‌ நிர்விகாரியாய்‌ நிற்க இப்பிர 
பஞ்சம்‌ நானாவிதமாக அவன்‌ சன்னிதி மாத்திரத்தில்‌ 
காரியப்படும்‌ என்றவாறு. , 


_த௲உாக௦ 2 யமாகெஃபாகிந வெஷர்யா௦ ஷஹஹியெ 
௱ாுவகாறக6 ! _தயழா ஷஹியிாடகெரண விலபா_த) 


158 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


௨௦ ஸ்ரிவ. ௨..கி, சந ராவி - யமாக. மி வ௦ஹ 
2 ப 

பமாக ௨௨௦ ஸொயெ ஹூா_£கெ - கா.நிவிஐ 6 

கிஸவாஉ கி அயா_உ)ாமி _நஜா துஜிஜ। ராம 


ஷெொ _நவாகூ- _தமெபஹஸ த்‌ _நடெத்காய_க$£ | 


தாமரை அலரும்‌ என்றது சங்கோசமாயிருந்த 
மாயை சிருஷ்டிகாலத்தில்‌ தனுவாதி விகாசமாதலுக்‌ 
குத்‌ திட்டாந்தம்‌. 

காந்தம்‌ அனலை உமிழும்‌ என்றது கனமம்‌ திதி 
காலத்தில்‌ பலோதயமாதலுக்குத்‌ திட்டாந்தம்‌. 


நீர்‌ சுவறும்‌ என்றது சங்காரகாலத்தில்‌ பிரபஞ்சம்‌ 
ஒடுங்குதற்குத்‌ திட்டா நீதம்‌. 

உரைத்தஇத்‌ தொழில்கள்‌ மூன்றும்‌ 
மூவருக்‌ குலகம்‌ ஓத 

வரைத்தொரு வனுக்கே ஆக்க 
வைத்ததிங்‌ கென்னை என்னின்‌ 

விரைக்கம லத்தோன்‌ மாலும்‌ 
ஏவலால்‌ மேவி னோர்கள்‌ 


புரைத்ததி கார சத்தி 
புண்ணியன்‌ நண்ண லாலே. a4 


மேல்‌ சிவனுடைய ஏவலால்‌ பிரம விஷ்ணுக்கள்‌ 
. இருத்தியங்களைப்‌ பண்ணுவார்களென்பதுரைத்தல்‌. 


இ-ள்‌: உரைத்த இ தொழில்கள்‌ மூன்றும்‌ மூவ 
ருக்கு உலகம்‌ ஓத வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்‌ 
தது இங்கு என்னை என்னில்‌ - சொல்லா நின்ற சிருஷ்டி 
திதி சங்காரம்‌ என்னும்‌ இம்மூன்று கிருத்தியமும்‌ பிரமா 


ச 


ற்‌ 


முதற்கூத்திரம்‌ 109 


விஷ்ணு ருத்திரர்‌ மூவருக்கும்‌ உலகத்தார்‌ சொல்ல, 
பிரமாதிகளை நீக்கி ஒருவற்கே மூன்று கிருத்தியமும்‌ 
இவ்விடத்துச்‌ சொல்லுவானேன்‌ என்னில்‌, விரை கம 
லத்தோன்‌ மாலும்‌ ஏவலால்‌ மேவினோர்கள்‌ - கமலோற்‌ 
பவனும்‌ விஷ்ணுவும்‌ (உம்மையினாலும்‌ சந்நிதி யோக 
விசிஷ்டதையினாலும்‌ காலருத்திரனும்‌ இம்‌ மூவரும்‌) 
ஸ்ரீகண்ட பரமேசுவரனுடைய ஏவலினால்‌ இத்தொழில்‌ 
களைப்‌ பொருந்தின பேர்கள்‌. அஃது எங்ஙனெனின்‌? 
புரைத்த அதிகாரசத்தி புண்ணியன்‌ நண்ணலாலே - 
புண்ணியனாகிய பரமேசுவரனுடைய அதிகார சத்தி 
யான து, பிரமா சிருஷ்டிக்கவும்‌ விஷ்ணு இரட்சிக்கவும்‌ 
காலருத்திரன்‌ சங்கரிக்கவும்‌ பொருந்துகையாலே, 
“அயோ தஹத்தி என்றாற்போல சிவசத்தி: இவர்களை 
அதிட்டித்துச்‌ செய்கையால்‌ இவர்களே செய்தது எனப்‌ 
பெறும்‌. இப்பிரமாதிகளும்‌ பதிபதார்த்தத்தில்‌ அந்தர்ப்‌ 
பாவம்‌ எனவும்‌ அறிக. சிருஷ்டிகாலத்தில்‌ ஸ்ரீகண்ட 
பரமேசுவரர்‌ பிரகிருதியில்‌ சூக்கும சிருஷ்டியைத்‌ தாம்‌ 


. உண்டாக்கித்‌ தூல சிருஷ்டியாதிக்குத்‌ தமது அதிகார 


சத்தியைப்‌ பிரமாதிகளிடத்தில்‌ வைத்து, தூலமாயீருக்‌ 
கிற சிருஷ்டி திதி சங்காரங்களைப்‌ பண்ணுவிப்பர்‌. 
௧௨-௯௦ ளுகி_த ௨-ுறாணெ :- யஉாஆ்யா ஜம 
ஹர்ஷா விரி வாலகொஹ்றி8 | ஹூஹ_த-பா 
காவா உவ _ந8ஹமெஹ உ?9.நாகிடெெ॥ ~ 
அல்லதூஉம்‌, பிரம விஷ்ணுக்கள்‌ அதிகாரசத்திக்‌ 
குத்‌ தக்க புண்ணியத்தைப்பண்‌ ணிப்‌ பெற்றவர்கள்‌ 
என்று ஆன்மவர்க்கமாகச்‌ சொல்லுவார்கள்‌. அதற்கு 
வேதாகமங்களில்‌ பகுவிரோதம்‌ உண்டு. அஃதன்றியும்‌ 


*அயோ தஹத்தி - இரும்பு சுடுகிறது. 


160 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


இச்சாத்திரத்தினும்‌ *நவந்தரு பேதம்‌ ஏக நாதனே 
நடிப்பன்‌' என்பதற்கும்‌ விரோதம்‌ ஆதலால்‌ பீரமாவி 
னிடத்தில்‌ கிரியாசத்தி பதிந்து கருமப்‌ பிரதானமும்‌ 
தோனப்‌ பிரதானமுமாயிருக்கும்‌; விஷ்ணுவினிடத்தில்‌ 
ஞானக்கிரியைகள்‌ சமானமாய்ப்‌ பதிந்து ஞான கரும 
சாம்மியமாயிருக்கும்‌; காலருத்திரனிடத்தில்‌ ஞானசத்தி 
பதிந்து ஞானமே பிரதானமாயிருக்கும்‌. சிவன்‌ மாயா 
தீதர்‌. பிரமா சிருஷ்டித்த பிரபஞ்சத்தை விஷ்ணு 
பாலனம்‌ பண்ணுவர்‌, காலருத்திரர்‌ சங்காரம்‌ பண்ணு 
வர்‌. ஆகையால்‌ அவர்கள்‌ சாஞ்சனராகலின்‌ பிரகிருதி 
யில்‌ குணத்திரயத்தை அதிஷ்டித்துக்கொண்டு பிர 
மாண்ட வர்த்திகளாய்‌ இருப்பார்கள்‌. 


6 (இ 
2 ப்‌ வடாஸை- 0 வற 
-த௲உ௩௯௦:- வபர. ஹாணூ௰ வ பாபை௦ஹ ப்‌ 


உயொலடரெ | ஹா௦ஐதாஸஹெ ஐஐ வ கூரா 
தாஸா | ஐ.கி, 
வஸ்து பேதம்‌ இல்லாதிருந்தும்‌ ஞான தாரதம்மி 
யத்தினானும்‌, ஸ்தான தாரதம்மியத்தினானும்‌, கிருத்திய 
. தாரதம்மியத்தினனும்‌ அபேதமாய்க்‌ குரு சீட நியாய 
மாகவும்‌ சுவாமி பூத்ய நியாயமாகவும்‌ நடப்பதுண்டு. 
இறுதியாம்‌ காலம்‌ தன்னில்‌ 
. ஒருவனே இருவ ரும்தம்‌ 
உறுதியில்‌ நின்றார்‌ என்னின்‌ 
இறுதிதான்‌ உண்டா காதாம்‌ 
அறுதியில்‌ அரனே எல்லாம்‌ 
அழித்தலால்‌ அவனால்‌ இன்னும்‌ 
பெறுதுநாம்‌ ஆக்கம்‌ நோக்கம்‌ 
பேரதி கரணத்‌ தாலே. | 95 


இதுவும்‌ அது. 


முதற்சூத்திரம்‌ 161 
இ-ன்‌: இறுதி ஆம்‌ காலம்‌ தன்னில்‌ ஒருவனே - 
மகாப்பிரளயத்தில்‌ பரமேசுவரன்‌ ஒருவனே நிற்பன்‌. 
(ஏகாரத்தினால்‌ பிரம விஷ்ணுக்களும்‌ உபசம்மாரத்தைப்‌ 
பொருந்துவார்கள்‌ ) இருவரும்‌ தம்‌ உறுதியில்‌ நின்றார்‌ 
என்னின்‌ இறுதிதான்‌ உண்டாகாது ஆம்‌ - பிரமாவும்‌ . 
விஷ்ணுவும்‌ தங்கள்‌ பலத்தினால்‌ அழியாமல்‌ நின்றார்க 
ளென்னில்‌, சிருஷ்டி திதி திமித்த்மாயுண்டான பேர்‌ 
நிற்கில்‌ அச்சிருஷ்டியும்‌ திதியுமாயுள்ள பிரபஞ்சம்‌ 
சங்காரப்படாது. ஆகையால்‌, அம்சூர்த்திகளும்‌ உப 
சம்மாரப்படும்‌. சிருஷ்டி திதி கர்த்தாக்களும்‌ உபசம்‌ 
மாரப்படுகையான்‌ மேல்‌ சிருஷ்டியாதி கிருத்தியமின்றி, 
பிரபஞ்சம்‌ சூனியமாம்‌ எனின்‌? ்‌ 


அறுதி இல்‌ அரனே எல்லாம்‌ அழித்தலால்‌ அவ 
னால்‌ இன்னும்‌ பெறுதும்‌ நாம்‌ ஆக்கம்‌ நோக்கம்‌ போ்‌ 
்‌ அதிகரணத்தாலே - தனக்கு ஈறு இல்லாத அரனே 
சிருஷ்டி திதி கர்த்தாக்களையும்‌ பிரபஞ்சத்தையும்‌ சங்க 
ரித்து நிற்கையாலும்‌, புனஸ்ஸிருஷ்டி உண்டு என்று 
கேட்கப்படுகையினாலும்‌, பாரிசேடப்‌ பிரமாண த்தினால்‌ 
அவ்வரனே சூக்கும சிருஷ்டியை உண்டாக்கித்‌ .தூல 
கிருத்தியத்திற்குப்‌ பிரமாதி மூர்த்தித்திரயங்களையும்‌ 
உண்டாக்கி அம்மூர்த்திகளில்‌ அனுப்பிரவிஷ்டராய்க்‌ 
கிருத்தியங்களைப்‌ பண்ணுவர்‌. ஆகையால்‌, தடையற்ற 
இச்சா ஞானக்‌ கிரியைகளை உடைய பரமேசுவரனால்‌ 
ஆன்மாக்களெல்லாம்‌ உற்பத்தியாதி தருமங்களைப்‌ 
பெறுவார்கள்‌. நாம்‌ என்கையால்‌ சகலர்‌ என்றவாறு. 


ஸை ஹர௦பவபபராணெ :- குவாரா ணெவ 
ல்‌ ம்‌ காலா பா ௯ஷ௦௨ டதா? விதா2 
ஹர | ஹாயமாஉடுஹஸவ ரதா வக ஊக ஹெ 


பா?! ஒதறெஷெடெகஷ லெவெஷ- கெவீ மிறிவ 


11 


1 . . 

02 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 

ரா தோ ! வகா ஹா ஹாக்ஷிி பமா ஹிஷெ 
9 


வெவெடிகிறா, கீ $ | 


இம்மூன்று விருத்தமும்‌ பாஞ்சராத்திரிமத நிராகர 
ஊம்‌. , அம்மதத்தின்‌ விஸ்தாரம்‌ பரபட்சத்தில்‌ சொல்‌ 
வினோம்‌; கண்டுகொள்க. 


சொன்னஇத்‌ தொழில்கள்‌ என்ன 
காரணம்‌ தோற்ற என்னின்‌ 
முன்னவன்‌ விளையாட்‌ டென்று 
மொழிதலு மாமு யீர்க்கு 
மன்னிய புத்தி முத்தி 
்‌ வழங்கவும்‌ அருளால்‌ முன்னே 
துன்னிய மலங்கள்‌ எல்லாம்‌ 
துடைப்பதும்‌ சொல்ல லாமே, 90 


மேல்‌ சிருஷ்டியாதி சூக்கும கிருத்தியங்களுக்கு 
ஏதுக்‌ கூறல்‌. 

இ-ள்‌: சொன்ன இ தொழில்கள்‌ என்ன கார 
ணம்‌ தோற்ற என்னின்‌ : கீழ்ச்‌ சொல்லிப்‌ போந்த 
சிருஷ்டியாதி பஞ்சகிருத்தியத்தையும்‌ பண்ணுவதான 


கிரியை நிர்விகாரியான சிவனுடைய சத்தித்துவாரா - 


உண்டாகவேண்டிய ஏது ஏதெனின்‌, மன்னியஉயிர்க்கு 
அருளால்‌ புத்தி முத்தி வழங்கவும்‌ - அநா தியே ஆண 
வாதி பாசங்களைப்‌ பொருந்தித்‌ துக்கிக்கிற ஆன்மாக்க 
ளுக்குக்‌ கருணையினால்‌ மாயையினின்றும்‌ கலாதிகளை 
உண்டாக்கி ஆணவ சத்திகளை ஏகதேசம்‌ நீக்கிப்‌ 
போகத்தையும்‌ ஆணவம்‌ மாயைகளையும்‌ சர்வான் மனா 
நீக்கி. அதனால்‌ மோட்சத்தையும்‌ கொடுப்ப து; 


தம்மை எண்ணும்மை. 


“ந்‌ 


முதற்சூத்திரம்‌ 163 

ஆகில்‌ கர்த்தாவிற்குப்‌ பிரயாசம்‌ உண்டாம்‌ 
எனின்‌ ? இல்லை என்பதற்காக, முன்னவன்‌ விளை 
யாட்டு என்று மொழிதலும்‌ ஆம்‌ - மூன்று பொருள்‌ 
களுக்குள்‌ முந்தின பொருளாகிய பதியினுடைய லீலா 
மாத்திரம்‌ என்று சொல்லலுமாம்‌; 


சொல்லலுமாம்‌ என்றது சன்னிதி மாத்திரத்தில்‌ . 
கிருத்தியம்‌ உண்டாம்‌ என்பது கருத்து. 


நித்தியமாகிய ஆணவ மாயைகளில்‌ சத்தி சமூகங்‌ 
களைச்‌ சிருஷ்டிகாலத்தில்‌ உண்டாக்கிச்‌. சங்காரகாலத்‌ 
தில்‌ ஓடுக்குவரென்று கீழ்ச்சொல்லிப்‌ போந்து, இவ்‌ 
விடத்துக்‌ காரணங்களை நீக்குவதென்றது எவ்வாறு 
எனின்‌? ஆங்கே துன்னிய மலங்கள்‌ எல்லாம்‌ துடைப்‌ 
பதும்‌ சொல்லலாமே - அச்சத்திகளை நீக்கின்‌ அது 
போல அநாதியே ஆன்மாவை நெருங்கியீருக்கின்‌ ற 
ஆணாவ மாயைகளையும்‌ வகையற நீக்குவர்‌ என்றவாறு. 


துடைப்பதும்‌ என்ற உம்மையால்‌ பக்குவான்மாக்‌ 
களிடத்தில்‌ பாசங்களையெல்லாம்‌ நீக்கியும்‌ அபக்குவ 
ஆன்மாக்களிடத்தில்‌ பாசங்கள்‌ நிற்கையால்‌ பாசங்‌ 
களுடைய நித்தியமும்‌ கெடாது என்பது கருத்து. 
அல்லது ஏகமுத்தியில்‌ சர்வமுத்திப்‌ பிரசங்கம்‌ வரும்‌. 


அழிப்பிளைப்‌ பாற்றல்‌ ஆக்கம்‌ 
அவ்வவர்‌ கன்ம மெல்லாம்‌ 
கழித்திடல்‌ நுகரச்‌ செய்தல்‌ 
காப்பது கன்ம ஒப்பில்‌ 
தெழித்திடல்‌ மலங்க ளெல்லாம்‌ 
மறைப்பருள்‌ செய்தி தானும்‌ 
பழிப்பொழி பந்தம்‌ வீடு 
பார்த்திடின்‌ அருளே யெல்லாம்‌. a7 


ச்‌ கணட 


104 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆன்மாக்களுக்குக்‌ கிருபையினால்‌ கிருத்தியங்‌ 
ட களைப்‌ பண்ணுவர்‌ என்றது எங்ஙனம்‌? சங்காரமும்‌ 
மறைப்பும்‌ கருபையோ எனின்‌? அதுவும்‌ ஆம்‌ என்று 
கூறல்‌. 
இ-ன்‌: ஆக்கம்‌ அவ்வவர்‌ கன்மமெல்லாம்‌ கழித்‌ . 
திடல்‌ - சிருஷ்டியில்‌ தனு கரணாதிகளை உண்டாக்குவது 
அவ்வான்மாக்கள்‌ பண்ணிய கன்மமெல்லாம்‌ புசித்துத்‌ 
தொலைப்பதற்கு, காத்திடல்‌ நுகரச்செய்தல்‌ - திதிபண்‌ 
ணுவது அவ்வக்‌ கன்மங்களைப்‌ புசிப்பிக்கிறதற்கு, 
அழிப்பு இளைப்பாற்றல்‌ - சங்கரிப்பது ஜனன மரணத்‌ 
தினால்‌ சகலாவத்தையில்‌ உண்டாகிய இளைப்பு நீங்‌ 
கத்‌ தத்துவங்கள்‌ எல்லாம்‌ ஒடுக்கி ஆன்மாக்களைக்‌ 
கேவலாவத்தையில்‌ கிடத்துகின்றது ; 


௧௨௨௯௦ மெ ஒர ஸொமஷாய_௩ாகூதிங ட 


கரகூாாகாரணஹ௦ப ரய | கவா. தகக) விற, 


யாவ._கிஷ_த!॥ வவி_நா௦ வயஷிஷார_நா௦ வவு-$ஹ-௫ 
_த.ஹிூ_தாய_த£ | ஹாவாவஷா_ந ஷா ஹெலி. 
மறைப்பு கன்ம ஒப்பில்‌ மலங்கள்‌ எல்லாம்‌ தெழித்‌ 
திடல்‌ - தீரோதானம்‌ பண்ணுகிறது கன்மசாமியத்தின்‌ 
மலங்கள்‌ எல்லாவற்றையும்‌ நீக்குவதாகையால்‌ கன்ம 
சாமியமாமளவும்‌ கன்மபலத்திலே ஹேயபுத்தி வராமல்‌ 
- புசிக்கும்படிக்குக்‌ கன்மசாமியமானபோது : அத்திரோ 
தான சத்தியே அனுக்கிரகசத்தியாம்‌; 
௨௯௦ தகவ 3 உ௱ிணாயே_கீ.தாறறறொ 
ய ஷு காகலி.திஷா | யலெொூ8-ல.நதாயடெத _தஉர_நாம 


மாஹிகொவ உத ஐ.கி. 


23 


முதற்சூத்திரம்‌ 165 


அருள்‌-அனுக்கிரகம்‌ பண்ணுகிறது ஆன்மாவிற்கு 
உபாதியாயுள்ள ஆணவாதி பாசபந்த நிவிர்த்தித்‌ 
துவாரா சுவசொரூபமான சச்சிதான ந்த அபிவியக்தி 
யாக்குவது, பழிப்பு ஓழி-ஆகையால்‌ சங்காரம்பண்ணு 
கிறது காமதகுணமென்றும்‌ மறைக்கிறது அஞ்சனம்‌ 


- என்றும்‌ பாஞ்சராத்திரி சிவதூஷணம்‌ சொல்லுகின்ற 


தைத்‌ தவிர்‌; பார்த்திடின்‌ பந்தம்‌ வீடு எல்லாச்‌ செய்தி 
தானும்‌ அருளே - விசாரிக்குங்காலத்துக்‌ கலாதி தத்து 
வங்களினால்‌ ஆன்மாக்களைப்‌ பந்திக்கிறதும்‌ அந்தக்‌ . 
கலாதி பந்தத்தைச்‌ சங்காரகாலத்தில்‌ வீடுவிப்பதும்‌ 
கிருபையீனால்‌ செய்யும்‌ கிருத்தியம்‌ என்றவாறு. 


அருவமோ ரூபா ரூபம்‌ 
ஆனதோ அன்றி நின்ற 
உருவமோ உரைக்கும்‌ கர்த்தா 
வடிவெனக்‌ குணர்த்திங்‌ கென்னில்‌ 
அருவமும்‌ உரூபா ரூபம்‌ 
ஆன தும்‌ அன்றி நின்ற 
உருவமும்‌ மூன்றும்‌ சொன்ன 
ஒருவனுக்‌ குள்ள வாமே. 38 


உபக்கிரமத்தில்‌ கர்த்தா சித்ரூபியென்று உபசம்‌ 
மாரமும்‌ அவ்வாறே சமர்த்திப்பதால்‌ மத்தியே பரா 
மார்சை கூறுகின்றது. 


இ-ள்‌: அருவமோ ரூபாரூபம்‌ ஆனதோ அன்றி 
நின்ற உருவமோ உரைக்கும்‌ கர்த்தா வடிவு எனக்கு 
உணர்த்து இங்கு என்னில்‌ - நீ சொல்லும்‌ கர்த்தாவின்‌ 
சொரூபம்‌ அரூபமோ ரூபாரூபமோ அல்லது உருவத்‌ 
தானோ இவண்‌ எனக்கு அறிவியும்‌ எனின்‌? அருவமும்‌ 
உரூபாரூபமான தும்‌ அன்றி நின்ற உருவமும்‌ மூன்‌ 
றும்‌ சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே - முன்சொல்‌ 


கய. 1 ல . த ட நன்‌ லதா ன ரு பப படம ட ப தாரன்‌ மான்‌ ட. ட 


166 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


லப்பட்ட மூன்று ரூபமும்‌ ஒப்பற்ற பரமேசுவரனுக்கு 
லய போக அதிகாரங்களில்‌ சுவேச்சையினால்‌ உள்ள 


தாம்‌; அவன்‌ சொரூபசநான சித்தாந்தப்‌ பிரகாசமே : 


என்றவாறு. 
_த-௭௯௦ வா த-£ஸெ :- மப்‌. வ. ௯௦ ஹா ஹெ 
நில ௦தி.தீல அகடு | வச௨௦ நிலடைனெகிஹா 
2 ௮] 
உவரி. கிவோலபெக பெய ஹக௰லி$ அழ 


வியாஹெ மவ௦_சியெ க, 


நண்ணிடும்‌ உருவம்‌ என்னில்‌ 
நமக்குள உருவம்‌ போலப்‌ 
பண்ணிட ஒருவன்‌ வேண்டும்‌ 
இச்சையேல்‌ பலரும்‌ இச்சை 
கண்ணிய உருவம்‌ கொள்ளேம்‌ 
யாம்பெரும்‌ கடவுள்‌ தானும்‌ 
எண்ணிய யோக சித்தர்‌ 
போலுரு இசைப்பன்‌ காணே. 590 


வ்வா விருத்த தருமமாயிருக்கிற ரூபமும்‌ 
a 


ரூபா ரூபமும்‌ அரூபமும்‌ ஒருவனுக்கு உண்டெனின்‌ 


அநைகாந்திக தோஷம்‌ உண்டாம்‌ என்ன, மேலும்‌ 
ரூபா திகளை ஒவ்வொன்றாகப்‌ பூர்வபக்ஷத்தில்‌ ஆக்ஷ 
பித்துச்‌ சித்தாந்தத்‌ தில்‌ சமாதானம்‌ கூறல்‌. 

.. இஃன்‌: நண்ணிடும்‌ உருவம்‌ என்னில்‌ நமக்கு 
உள உருவம்‌ போல பண்ணிட ஒருவன்‌ வேண்டும்‌ - 
பொருந்தப்பட்ட ரூபவான்‌ பரமேசுவரன்‌ எனின்‌? நம்‌ 


முடைய உருவத்தை ஒருவன்‌ உண்டாக்கின து போல. 


அவனுடைய ரூபத்தை உண்டாக்குவான்‌ ஓருவன்‌ 


J. 


முதற்சூத்திரம்‌ 167 


வேண்டும்‌, இச்சையேல்‌ பலரும்‌ இச்சை - சுவேச்சை 
யினால்‌ ரூபங்கொள்வர்‌ எனின்‌? எல்லாரும்‌ சுவேச்சை 
யினால்‌ ரூபங்கொள்ளலாம்‌ எனின்‌, அங்ஙனம்‌ அன்று, 
கண்ணிய உருவம்‌ கொள்ளேம்‌ யாம்‌ - நாமெல்லாம்‌ 
நினைத்த உருவங்களை எடுக்கமாட்டோம்‌, பெருங்‌ 
கடவுள்‌ தானும்‌ எண்ணிய யோகசித்தர்‌ போல்‌ உரு 
இசைப்பன்‌ காண்‌ - மகாதேவராகிய கர்த்தாவும்‌ யோக 
சித்தர்கள்‌ தாங்கள்‌ நினைத்த உருவம்‌ ஆனது போலத்‌ 
தம்முடைய இச்சையினால்‌ ரூபத்தைப்‌ பொருந்துவா்‌ 
என்று அறி என்றவாறு. 


்‌ பாந்தஞ்‌ செலவொடு வரவும்‌ ” (நன்னூல்‌ - 145 ) 
என்பதனால்‌ இசைவன்‌ என்பதற்கு இசைப்பன்‌ என்று 
இருகாலத்தையும்‌ குறித்துச்‌ சொல்லியது என அறிக. 


வித்தக யோக சித்தர்‌ 
வேண்டுருக்‌ கொள்ளு மாபோல்‌ 
உத்தமன்‌ கொள்வன்‌ என்னின்‌ 
அவர்களில்‌ ஒருவ னாவன்‌ 
அத்தகை யவர்க ளெல்லாம்‌ 
ஆக்ருவ தருளால்‌ ஆங்கு 
வைத்தது மாயை என்னின்‌ 
வடிவெலாம்‌ மாயை யாமே. 40 


மேல்‌ இதுவும்‌ அது. 

இஃள்‌: வித்தக யோகசித்தர்‌ வேண்டு உரு கொள்‌ 
ளுமா போல்‌ உத்தமன்‌ கொள்வன்‌ என்னின்‌, அவர்‌ 
களில்‌ ஓருவன்‌ ஆவன்‌ - சமர்த்தராயுள்ள யோகசித்தர்‌ 
களைப்போல்‌ தேவான்மனாயுள்ள பரமேசுவரன்‌ வடிவு 
கொள்வன்‌ எனில்‌ அச்சித்தர்களில்‌ ஒருவனாவன்‌, அத்‌ 
தகையவர்கள்‌ எல்லாம்‌ ஆக்குவது அருளால்‌ - அந்தத்‌ 
தன்மையுடைய சித்தர்களெல்லாம்‌ தாங்கள்‌ வேண்டு 


108 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


உருக்கொள்கிற து பரமேசுவரனுடைய பிரசாதத்தினால்‌ 
அல்லதூஉம்‌, அங்கு வைத்தது மாயை என்னின்‌ - 
அவ்விடத்துச்‌ சித்தர்களுக்கு உண்டாகவைத்த தேகம்‌ 
மாயை எனின்‌, வடிவு எலாம்‌ (பாயை ஆமே - உருவங்க 
ளெல்லாம்‌ மாயையேயாம்‌ என்றவாறு. 


மரயைதான்‌ மலத்தைப்‌ பற்றி 
. வருவதோர்‌ வடிவ மாரும்‌ 
ஆயலா ணவம்‌ .ஏகன்ற 
அறிவொடு தொழிலை ஆர்க்கும்‌ 
நாயகன்‌ எல்லா நானத்‌ 
தொழீல்முதல்‌ நண்ண லாலே 
காயமோ மாயை அன்று ்‌ 
காண்பது சத்தி தன்னால்‌. 4] 
மேல்‌ உத்தரம்‌ கூறல்‌. 
இன்‌: மாயைதான்‌ மலத்தை பற்றி வருவது 
ஓர்‌ வடிவம்‌ ஆகும்‌ - மாயையானது அஞ்ான சம்பந்‌ 
தியாயிருக்கிற ஆன்மாக்களைப்பற்றி வருவது ஓரு ரூப 
மாகும்‌, ஆய ஆணவம்‌ அகன்ற அறிவொடு தொழிலை 
ஆர்க்கும்‌ - அஞ்ஞானமாகிய ஆணவம்‌ பெரிதாகிய 
ஞானத்தையும்‌ கிரியையும்‌ மறைக்கும்‌ அஃதன்றி, 
நாயகன்‌ எல்லா ஞானம்‌ தொழில்‌ முதல்‌ நண்ணலால்‌ 
காயமோ மாயை அன்று காண்பது சத்தி தன்னால்‌ - 
சருவலோக நாயகனாகிய சிவன்‌ சர்வஞ்ஞனும்‌ சர்வ 
கர்த்தாவும்‌ ஆகையினால்‌ அவனுடைய தேகம்‌ மாயை 
அல்ல; பின்னை ஏதெனின்‌ ? சிற்சத்தியே என்றவாறு. 
_தஉுகத௦ ரம 3- வொ வ ஹதொ : 


ரஷ க] ஹஸொலடுவகோசிவ௫ி il 8 லா) 
ஐ.கி, 


ஹலவாபெறா கத வ்வாுளெ-4_தா௨]பம௦விலஹொக ௨ 


௦ 


முதற்சூத்திரம்‌ 169 
சத்தியே வடி.வென்‌ றாலும்‌ 
தான்பரி ணாமம்‌ ஆகும்‌ 
நித்தமோ அழியும்‌ அத்தால்‌ 
நின்மலன்‌ அருவே என்னின்‌ 
அத்துவா மார்க்கத்‌ துள்ளான்‌ 
அன்றிவன்‌ அருமை தன்னைப்‌ 
புத்ததான்‌ உடையை போல 
இருந்தனை புகலக்‌ கேள்நீ. 42 


இ-ன்‌: சத்தியே வடிவு என்றாலும்‌ தான்‌ பரிணா 
மம்‌ ஆகும்‌ நித்தமோ அழியும்‌ - சத்தியே தேகம்‌ என்‌ 
னும்பொழுது தேகம்‌ பாலியாதி அவத்தையை அடைய 
வேண்டும்‌; அடைந்தபோதே பரிணாமியாய்‌ நித்தியத்‌ 
துவ ஆனியும்‌ வரும்‌, அத்தால்‌ நின்மலன்‌ அருவே 
என்னின்‌ அத்துவாமார்க்கத்து உள்ளான்‌ அன்று - 
அத்தன்மையுள்ள சங்கை பரிகாரமாகக்‌ கர்த்தா அரூ 
பன்‌ எனில்‌, சடத்துவானுப்‌ பிரவிஷ்டன்‌ அல்லவாம்‌ 
என்ன; உத்தரமாக, இவன்‌ அருமை தன்னே புத்தி 
தான்‌ உடையை போல இருந்தனை புகல கேள்‌ நீ -. 
இவ்வாறு சங்கிதமாயுள்ள சிவசொருபத்தின்‌ அருமை 
யைச்‌ சொல்லுகிறோம்‌, நீ புத்தியுடையவளைப்போல்‌ 
இருக்கிறாய்‌ கேள்‌ என்று மேற்கூறுதல்‌ என்றவாறு. 


உலூனில்‌ பதார்த்த மெல்லாம்‌ 
உருவமோ டருவம்‌ ஆகி 
நிலவிடும்‌ ஒன்றொன்‌ ராகா 
நின்றவந்‌ நிலையே போல : 
அலூலா அறிவன்‌ தானும்‌ 
அருவமே என்னில்‌ ஆய்ந்து 
குலவிய பதார்த்தத்‌ தொன்றாய்க்‌ 
கூடுவன்‌ குறித்தி டாயே. 4.3 


170 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


இஃள்‌: உலகினில்‌ பதார்த்தம்‌ எல்லாம்‌ உருவ 
மோடு அருவம்‌ ஆகி நிலவீடும்‌ ஒன்று ஒன்று ஆகா 
நின்ற ௮ நிலையே போல அலகிலா அறிவன்‌ தானும்‌ 
அருவமே என்னில்‌ - உலகத்திலுண்டான வஸ்துக்க 
ளெல்லாம்‌ ரூபமாகியும்‌ அரூபமாகியும்‌ உள்ளதாம்‌. 
ரூபமான து அரூபமாகாது, அரூபமானதுரூபமாகாது, 
அது நின்ற நிலையேபோல அளவிறந்த ஞானசொரூபி 
யாகிய சிவனும்‌ அரூபமே என்று சொல்லில்‌, ஆய்ந்து 
குலவிய பதார்த்தத்து ஒன்றாய்‌ கூடுவன்‌ - விசாரித்துப்‌ 
பார்க்கில்‌ பிரபஞ்சத்தில்‌ உள்ள பதார்த்தங்களுக்குள்‌ 
ஒன்றுகப்‌ பொருந்துவன்‌, குறித்திடாய்‌ ஏ - அப்படி 
யன்றி அவன்‌ சாவவியாபி ஆகையால்‌ எல்லாரூபமும்‌ 
தானாகி நின்ற பதியினுடைய சுபாவ ரூபமான து சிற்‌ 
பிரகாசமான தமது சமவாய சத்தியே என்றவாறு. 


_ ததத ௦ :- ௪௨௪) எமய.ஹஷா-£௦ ஹாகி கிற 
ணா_தகட | காஹஷாபவோவ உ௱ாஷ-ஸிக்ஷா ஹவ. 
கிகா 8 உதா கிகா | வூயூஹா வாணா பமாஷா வஹாூ-ு 
ஆர.கிலாலஹா | கூஜுஷொலாகா ஹாய்‌ 2-0 .கி. 


கெ ரொலலய-_ த ஐ..கி, 


பந்தமூம்‌ வீடும்‌ ஆய 
பதபதார்த்‌ தங்கள்‌ அல்லாண்‌ 
அந்தமும்‌ ஆதி யில்லாண்‌ 
அனப்பிலண்‌ ஆத லாலே 
எந்தைதான்‌ இன்னன்‌ என்றும்‌ 
இன்னதாம்‌ இன்ன தாக 
வந்திடான்‌ என்றும்‌ சொல்ல 
'வழக்கொடு மாற்றம்‌ இன்றே. 44 


5 முதற்குத்திரம்‌ 171 


மேல்‌ சிவசொரூபத்தை அதத்‌ வியாவிருத்தியினால்‌ 
ர எடுத்துக்கூறல்‌. 
இ-ன்‌: பந்தமும்‌ வீடும்‌ ஆய பதபதார்த்தங்கள்‌ 
அல்லான்‌ - ஆன்மாக்களைப்‌ பந்திப்பதுமாய்‌ ஆண 
வத்துடன்‌ நீங்குவதுமாய சத்தார்த்த சொரூபமான. 
வாங்மய விஞ்ஞான ரூபி என்று சத்தப்‌ பிரமவாதி 
சொல்லுவதும்‌ அன்று; 


இதற்குச்‌ சம்மதி வாக்குக்களின்‌ தோற்றத்தில்‌ 
த எழுதினோம்‌. சப்தமே பிரமம்‌ என்பதற்குச்‌ சம்மதி: 


97 ௮.ம௦லு ஒர்‌ _தா_நா.ஹ சிசெழாஷோ-நவாமு 


ஷா ஆரா வி மெ.வ_தா. 
ப அந்தமும்‌ ஆதி இல்லான்‌ - உற்பத்தி திதி 
இ நாசத்தையுடைய தேகம்‌ இல்லாதவன்‌, அளப்பிலன்‌ : 
ஆதலாலே - கால தேச வஸ்துக்களினால்‌ பரிச்சேதிக்கப்‌ 
படுகிறவனல்லன்‌ ஆகையால்‌, எந்தைதான்‌ இன்னன்‌ 
என்றும்‌ இன்னதாம்‌ இன்னதாகி வந்திடான்‌ என்றும்‌ . 
சொல்ல வழக்கொடு மாற்றம்‌ இன்றே - எம்முடைய 
சுவாமிதான்‌ அதிகார கர்த்தாக்களுக்குள்‌ இன்னாரென்‌ 
ஈறும்‌ இன்னது ஆவர்‌ என்றும்‌ இன்னது ஆகார்‌ 
என்றும்‌ சொல்லுதற்குச்‌ சங்கையும்‌ உத்தரமும்‌ இல்லை 
எனறவாறு. 
இதனால்‌ சத்தமே பிரமம்‌ என்பவனையும்‌ அதிகார 
கர்த்தாக்களுள்‌ ஒருமூர்த்தி என்பவனையும்‌ மறுத்தது. 


குறித்ததொன்‌ ரக மாட்டாக்‌ 
குறைவீலன்‌ ஆத லானும்‌ 

நெறிப்பட நிறைந்த ஞானத்‌ 
தொழிலுடை நிலைமை யானும்‌ 


172 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


வெறுப்பொடு வீருப்புத்‌ தன்பால்‌ 
* மேவுவ இலாமை யானும்‌ 
நிறுத்திடும்‌ நினைந்த மேனி 
நின்மலன்‌ அருளி அலே. 45 


ஆயினும்‌ சிவனுக்கு ரூபமுண்டு என்று ஆகமங்‌ 
களில்‌ சொல்லுவதுமுண்டே எனின்‌? உண்மை; அஃது 
எப்படியென்னில்‌? 


இ-ன்‌: குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவு 
இலன்‌ ஆதலானும்‌ - ஆன்மாக்களைப்போல்‌ ஒன்று 
நினைத்து, அது கூடாது என்னும்‌ ருறைவில்லாதவன்‌ 
ஆகையினானும்‌, நெறிப்பட நிறைந்த ஞான த்தொழில்‌ 
உடை நிலைமையானும்‌ - மாறுபாடு இல்லாத பூரண 
ஞானக்‌ கிரியை நித்தியமாகவுடையன்‌ ஆகையானும்‌, 
வெறுப்பொடு விருப்பு தன்பால்‌ மேவுவது இலாமை 
யானும்‌ - கோபமான நிக்கிரகத்தையும்‌ பிரியமான 
அநுக்கிரகத்தையும்‌ பண்ணுகையினும்‌ அவையால்‌ 
பாவ புண்ணியங்கள்‌ தன்னிடத்தில்‌ பொருந்தாதவன்‌ . 
ஆகையானும்‌, நிறுத்திடும்‌ நினை ந்த மேனி நின்மலன்‌ 
அருளினால்‌ - நின்மலனாகிய சிவன்‌ நான்‌ என்று பாவிக்‌ 
கும்‌ சீவன்முத்தர்களுடைய தேகத்தைம்‌ கிருபையினால்‌ 
தமது திருமேனியாக அதிஷ்டித்துக்கொண்டு நின்று 
கிருத்தியங்களைப்‌ பண்ணுவன்‌? 


இதனால்‌ அநந்தேசுவராதிகளை அருக்கிரகித்து 
அம்மூர்த்திகளை அதிஷ்டித்துக்கொண்டு கிருத்தியங்‌ 
களைப்‌ பண்ணுவன்‌. பூமியினும்‌ ஆசாரிய மூர்த்திகளை 
. அதிஷ்டித்துக்கொண்டு அநுக்கிரகம்‌ பண்ணுவன்‌ 
என்றவாறு. 


ர ௪ 


. *மேவுதல்‌ இலாமை எனவும்‌ பாடம்‌. 


முதற்சூத்திரம்‌ 179. 


இ) உ 9 
௧௨௩௧௦ 80௦௦0௨. !- தடெதொ ஷா னிவ டத 
வ.சீ_£ர௦ மயி. ககக | காலாஉ லா ஈஸெஹா.நா௦ 


கரறொ&ஷா௨ப௦ பாத! தாவ பாலி படிலமவாலு 


ஹா௦ஐநாறு ஊஹவ_ராயிவாறு | யெ ஹவ-28ி௨௦ 


பெஷா௦ ராகிக8_ நிபையை.நா ॥ வூணெ.தரற உப 
ஸபா ாணா௦ வப ௦ ஹூ வத. காது! ஹஹா 
காகொவெ.தாலு காலவாரோ வயி ஹி_தாறு | 
ஹீடகள வகாற காபெொகாறு ஹூாக ர) ஹடெதஜஹா | 
யாஉநகி ஷஹா௯.$ ஷூ) ௯-௦ ஹட கற_௩.மிலகூதி_த 
ஐ.கி, 


ஏ2_ந ராவி ௫ எகாயொ மத காயஹி ஐ. கி, 


“்‌ நானவனென்‌ றெண்ணினர்க்கு 
நாடுமுளம்‌ உண்டாதல்‌ 
தானெனவொன்‌ றின்றியே 
தானதுவாய்‌ - நானெனவொன்‌ (நு) 
இல்லென்று தானே 
யெனுமவரைத்‌ தன்னடிவைத்‌(து) 
இல்லென்று தானாம்‌ இறை ” 
(சிவஞானபோதம்‌ - சூ. - 10, வெண்பா - 1) 


என்பதனானும்‌, . 


“்‌ நினைப்பவர்‌ மனம்‌ 
* ௪ ன்‌ 0. 25 
கோயிலாக்‌ கொண்டவன்‌ 


(திருநாவுக்கரசர்‌. கோயில்‌ - 1.) 
என்‌ பதனானும்‌.. 


174 சிவஞானத்‌தயார்‌ சுபக்கம்‌ 


_கழாவி8-2௨)0௧0௭.௨௦௦ உ.கி.விஷதா._2..நி8_98 | 


J 


வஉணுல- இ _தா.தகேடெயெ படவ அவ கீஷ 
டன்ன ௦ 


என்பதனானும்‌ கண்டுகொள்க. 


ஆரணம்‌ ஆக மங்கள்‌ 
அருளினால்‌ உருவு கொண்டு 
காரணன்‌ அருளா கில்‌ 
கதிப்பவர்‌ இல்லை யாகும்‌ 
நாரணன்‌ முதலா யுள்ள 
௬ரர்நரர்‌ நாகர்க்‌ கெல்லாம்‌ 


ரணி குருசந்‌ தானச்‌ 
செய்தியும்‌ சென்றி டானே. 4.6 


மேல்‌ அப்பரமசிவன்‌ அனந்தாதி மூர்த்திகளையும்‌ 
பூமியில்‌ ஆசாரியமூர்த்திகளையும்‌ தன்‌ திருமேனியாக 
அதிஷ்டித்துக்கொண்டு நிற்பானேன்‌ எனின்‌? வேதா ' 
கமங்களை அனுக்கிரகம்‌ பண்ணிக்‌ குரு சீட சாம்பிர 
தாயப்‌ பிரவிர்த்தியைப்பண்ணுவித்துத்‌ தத்‌ துவாரா 
போகமோட்சங்களைக்‌ கொடுப்பதாக என்பது கூறு 


கின்றது. 

இ-ள்‌: காரணன்‌ அருளினால்‌ உருவுகொண்டு ஆர 
ணம்‌ ஆகமங்கள்‌ நாரணன்‌ முதலாயுள்ள சுரர்‌ நரர்‌ 
நாகர்க்கு எல்லாம்‌ அருளானாகில்‌ கதிப்பவர்‌ இல்லை 
ஆகும்‌ சீரணி குருசந்தானச்‌ செய்தியும்‌ சென்றிடாவே- 
பரமகாரணராகிய சிவன்‌ கிருபையினால்‌ அன ந்தேசுவர 
ஸ்ரீகண் டேசுவரராதி மூர்த்திகளைத்‌ திருமேனியாகக்‌ 
கொண்டு நாராயணாதி தேவர்களுக்கும்‌ சனற்குமாராதி 
தேவ இருடிகளுக்கும்‌ வசிஷ்டாதி மனித இருடிகளுக்‌ 
கும்‌ சேடன்முதலிய சர்ப்பராஜாக்களுக்கும்‌ வேதாகமங 
களை உபதேசியா திருக்கின்‌ சொல்லுவாரும்‌ அறிவாரும்‌ 


சது 


முதற்சூத்தரம்‌ 175 


இன்றிக்‌ குரு சீட சம்பிரதாயப்‌ பிரவிர்த்தியுமின்றிதீ 
தருமார்த்த காமமோக்ஷம்‌ என்னும்‌ சதுர்விதபுருஷார்த்‌ 
தங்களையும்‌ அடைவார்‌ அற்றுப்போம்‌ என்றவாறு. 


உருவருள்‌ குணங்க ளோடும்‌ 
உணர்வருள்‌ உருவில்‌ தோன்றும்‌ 
கருமமும்‌ அருள ரன்றன்‌ 
கரசர ணாதி சாங்கம்‌ 
தருமருள்‌ உபாங்க மெல்லாம்‌ 
தானருள்‌ தனக்கொன்‌ றின்றி 
அருஷரு வுயிருக்‌ கென்றே 
ஆக்கனன்‌ அரிந்தன்‌ அன்றே. ர 


மேல்‌ கர்த்தாவானவனுக்கு ரூபாதிகள்‌ இல்லை 
என்னில்‌ நினைக்கவும்‌ போகாதாம்‌; ஆகையால்‌, வழி 
பட்டுப்‌ பிழைப்பது எவ்வாறெனின்‌? உத்தரம்‌. 


._இ-ன்‌: உரு அருள்‌ உணர்வு - சிவனுடைய . 
அங்கமும்‌ ஆன்மாக்களின்‌ அனுக்கிரகார்த்தமாகச்‌ சிற்‌ 
சத்தி சொரூபமானதே, கரசரணாதி அருள்‌ - கரசரணாதி 
யான பீரத்தியங்கமும்‌ கிருபையினலான ஞானசொரூ 
பமே, குணங்களோடு சாங்கம்‌ உணர்வு அருள்‌ - 
தேச குண சொரூபமான சாங்கமும்‌ கிருபையாலுண்‌ 
டான ஞானசொரூபமே, உபாங்கம்‌ எல்லாம்‌ தான்‌ 
அருள்‌ உணர்வு - உபாங்கமானவைகள்தானும்‌ அரு 
ளினால்‌ உண்டான ஞானசொரூபமே, உருவில்‌ தோன்‌ 
றும்‌ கருமமும்‌ அருள்‌ - இத்திருமேனியில்‌ தேவர்கள்‌ 
முதலானவரை த்‌ தோற்றுவிப்பதும்‌ கிருபையினாலேயே, 
தனக்கு ஒன்று இன்றி அருள்‌ உரு உயிருக்கு என்றே 
ஆக்கினன்‌ அசிந்தன்‌ அன்றே - இங்ஙனமான கிரு 
மேனிக்கு. மாயோபாதியும்‌ இல்லாமல்‌ . தனக்கு ஓரு 
பிரயோசனமும்‌ இல்லாமல்‌ ஆன்மாக்களின்‌ போக 


176 சிவஞானத்இயார்‌ சுபக்கம்‌ 


மோட்சார்த்தமாகப்‌ பண்ணும்‌ தியான பூசையின்‌ 
பொருட்டுக்‌ கிருபையினால்‌ உண்டாகிய பாவனா ரூப 
சைதன்ய விக்கிரகத்தை உடையவனாகையிலுல்‌ சிந்திக்‌ 
கப்‌ படாதவன்‌ என்றவாறு. 


அங்கமாவன : சிரசும்‌, முகமும்‌, இருதயமுமாம்‌. 


பிரத்தியங்கமாவன : வக்ரசும்‌, கண்டமும்‌, ஸ்தனங்‌ 
களும்‌, தோள்களும்‌, நாபியும்‌, உதரமும்‌. குஹ்யமும்‌, 
நேத்திரமும்‌, நாசியும்‌, சுரோத்திரங்களும்‌, அஸ்தங 
களும்‌, பாதங்களும்‌, அங்குலிகளும்‌, ஊருக்களும்‌, 
முழந்தாள்களும்‌, கணைக்கால்களும்‌ ஆம்‌. 


சாங்கமாவன : குணஙூர்த்திகளான பத்தும்‌. 
அவையாவன ஆரிண்ணியாதி குணத்திரயம்‌' - திரி 
சூலம்‌, சத்தியம்‌ - பரசு, பிரதாபம்‌ - கட்கம்‌, துரபேத்தி 
யம்‌ - வச்சிரம்‌, : அனுக்கிரகம்‌ - அபயமுத்திரை, ருத்தி 
யாதி சுத்தமாயை - நாகம்‌, அதோமாயை-பாசம்‌, விவர்‌ 
ணம்‌ - அங்குசம்‌, சத்தநாதம்‌ - கண்டை, பாசசங்காரம்‌- 
அக்கினி. 

உபாங்கமாவன : வஸ்திரம்‌, உபவீதம்‌, மாலை, கந்‌ 
தம்‌, ஆபரணம்‌, ஆசனம்‌, ஆவரணம்‌ இவ்வேழுமாம்‌. 


ப _தஉ ௩௧௫௫௦ வாதா :- ௬௦௨௧) ஹா௦ 
்‌ முணு உவாஃமனுஉ௱றொ லஊவெக | ஸ்ரிறொவக னு 
7 


ஹர 2௦. மணெ.கி வசீ. தட ॥ வக்ஷ$ கணஹ 
ளா _நர.ஷிம-௩ஹெ பாயா | டெ௩ ஆஷா 
ஹாஹ்‌ கண-ஃளல வஉாணிவாஉள்‌ _தயா௦ம-பவுி£ |! 
உளற இவ ஜா_ந-ு 'ஜஐ௦வெவ ஷூ..ச)௦மணெ.கி கய) 
த! 8-இ_கீ_மா௦ மாணா வெ ஹா௦மணொ.கி 


ஸ்‌ 


முதற்சூத்திரம்‌ 177 
வி.சி. _த(ஐ | மண.விஞதி_கி ஜெதெய௦ _த௲ாண ப 
யாலவெ௫ஜ !! மாண ஷஹ_௪)௦ வூ_காவணு உ௱ஹெ_ 


ந மரஹூ தயா | 5விறாயா வலிவணணு _நா௨௦ 
ஷ௦ஹா*கிறெவவ ! ஹஊடெக ஓபமாணா ஷொககா 
டெதஷர௦ லக்ஷண உவ டே த | அ, மண ஸதி 
அ) 5௮௧௦ வ.க) வ௱ஸஎமிஷ)ட்க | வலை வட 
_காவொய௦ உ ஹெட)௦ விஷ). | றெ 
வாந மஹ ணெவ்‌ ச௪லயணு வவஹ்ெதெ | 
லிஸா மா வெ வாபு௦ தாயாஹா- ௯௦ 
விவண_42௦௧-௩௨௩ணணொுவ வ௦டா_நாஉா_.த௯௦ லி௨உ-௦ ॥ 
ஸர மிர ஒவவஹா௫க வாமா_நா௦ ஊஹஹா 
௬.௧6 | ஊடெகவெ மாணா “வாயு ஹா௦ம௦ 
வெ.கி கிகி | வஷெரவவ_த சாளியற மய 


ஊாமாண௦ தமா | கூஹ_நாவாணமபெணெவ உவா௦ம 


ணெ.கிகி தி த[ஓ।। ஐஜி, 


இவ்வாறு கிருபையினற்கொண்ட சதாசிவரிடத்தி 
லுண்டான மகேசுவரனுடைய திருமேனியில்‌ இருத 
யத்தினின்று சகஸ்ராம்சமாக உருத்திரதேவர்‌ தோன்‌ 
றுவர்‌. கோடியம்சமாக வாமதக்ஷிண பார்சுவங்களில்‌ 
விஷ்ணுவும்‌ பிரமாவும்‌ தோன்றுவார்கள்‌. தக்ஷிணவாம 
லலாட நேத்திரங்களில்‌ சூரிய சோம அக்கினி தேவர்‌ 
கள்‌ தோன்றுவார்கள்‌. பிராணனில்‌ வாயுபகவான்‌ 
தோன்றுவர்‌. சுரோத்திரியங்களில்‌ மந்திராதி சர்வ 
ரக்ஷகமான கீலகம்தோன்றும்‌. முகத்தில்‌ வேதாதி சர்வ 
சாத்திர ரூபமான அபரஞானம்‌ தோன்றும்‌. 

ப 


12 


178 சிவஞான *த்தியார்‌ சுபக்கம்‌ 


கண்டத்தில்‌ கணேசர்‌ தோன்றுவர்‌. இருதயத்தில்‌ 
சுப்பிரமணியர்‌ தோன்றுவர்‌. நாபியீல்‌ இந்திர யம 
வருண குபேரர்‌ தோன்றுவார்கள்‌. பிரத்தியங்கத்தில்‌ 
பஞ்சாசத்‌ கோடி தேவர்களும்‌ தோன்றுவார்கள்‌. 
ரோமகூபங்களில்‌ கோடி இருடிகள்‌ தோன்றுவார்கள்‌. 


முப்பத்து முக்கோடி தேவர்கள்‌ என்றும்‌, நாற்பத்‌ 
தெண்ணாயிரம்‌ இருடிகள்‌ என்றும்‌ மிகவும்‌ கேட்கப்‌ 
பட்டிருக்கையில்‌ அதிக சங்கையாகச்‌ சொல்லுவான்‌ 
என்னையெனின்‌? அதிக சங்கையெல்லாம்‌ கணன்டத்திற்‌ 
குப்‌ புறம்பு என்றறிக. 


சூரிய சோம இந்திராதி தேவர்களுக்குக்‌ காசியப 
அத்திரியாதிகளிடத்தில்‌ உற்பத்தி என்று இருக்க 
மகேசுவரனிடத்தில்‌ உற்பத்தியென்றது என்னையோ 
எனின்‌? காசியபாதி உற்பன்ன சூரியாதி தேவர்கள்‌ 
ஈசுவராங்கோற்பன்ன தேவர்களுக்கு அதிஷ்டேய 
ஸ்தானமென அறிக. 

ஈசுவராங்கோற்பனரான தேவர்கள்‌ சுத்தாத்துவ 
வாசிகளாயிருந்து அசுத்தாத்துவ வாசிகளாயிருக்கிற 
இத்தேவர்களை அதிஷ்டித்துக்கொண்டிருப்பார்கள்‌. 

இப்படி இவ்வீசுவரனிடத்தில்‌ உருத்திராதி சகல 
தேவர்களும்‌ உண்டானாற்போல, ஈசுவரியாளிடத்தி 
னும்‌ உமாதி சமஸ்த தேவதாஸ்தீரிகளும்‌ கோடி சத்தி 
களும்‌ உண்டாம்‌ என அறிவாயாக. 


_ த ௩௮௫௦ இடி அவ உ ப்பது பல்பம்‌, டவ கடட 


ஸா நெபுமவ) ஹூ-ஐவ ! 2கொபடவடு ஹஹ 


ஹராமாக ரு ஓ,றெவ ஹூ-ு உவூ ॥ ஹஊா.௧௦ ஹெ 


ஸ்‌ வட ்‌ | 2 ப்‌ cle ம்‌ 
யாறகொ ப ந்தது ர. ஹவிஷ rene கங்க | ஈவில்‌ பைர ௦ 
ர 


முதற்சூத்திரம்‌ 179 


மலவொஸஹஹ ஹறிவ-ராா௦ம ஹஹவ$ ॥ ஹாஉ 
ய்‌ மாரு ற ( ்‌ ்‌ 

ஈமீலா ரஹ படிவ்ஹ பிபபிவவ௦த ௧8 | பொட; 
ஷூ ஹவ்‌ டுவாசொயெ.4 ஹயஹோ தா மிஹஸ௦லஹவக | 
த po 3 © 
ஷாணவா.ப ஹூ8-௦தள ஙயெரா க; கீலாகிஹஸலஹவ 

௮ உ 
சூவெ தோ.௨௦ ஹூ-உத ௭௦ முணெபயாஹ-ு மஷொது 
வ ஷண வோ ஹரஒயெ ஜாடெதொ _நாலள கெவா 
ஹூ வாக | உணாபாககோபிஜெவாபழு 2ஹெபமா௦ம்‌ 
ஹூ-உ வா$ 1! 8ஷயபா தமாகோடொா ஸறொகே- 
மப்‌ 

வ -உவாஃ நாமா ஹஹஹா௦ பாக 

12: ஹூ உ வாக | மே நாத AL ஹூ.ஹஹரா 

ஐ - ச்‌ | S “0 

மளறீஜா ததி. ஹத | ஸ்ரீரஹா ஹுஹ_தீ ௨ முதா 
உஹாவெவ மா தயா! பாலி ஜெ ஷாவ ஓக£வ 
அடமெயவா_ நாய மாகூய3! வஊ_காவெ கொபி 
கிபற மெளறீகேஹ ஹ8-உவா ॥ 
உலகினை இறந்து நின்று தரனுரு என்ப தோரார்‌ 
உலகவன்‌ உருவில்‌ தோன்‌ றி ஒடுங்கிடும்‌ என்றும்‌ ஓரார்‌ 


உலகினுக்‌ ரூயிரு மாகி உலகுமாய்‌ நின்ற தோரார்‌ 


உலகினி லொருவன்‌ என்பர்‌ உருவினை யுணரா 
[ ரெல்லாம்‌. 46 


மேல்‌ விசுவமூர்த்தியும்‌ அந்தர்யாமியும்‌ விசுவ 
காரணனும்‌ விசுவாதீதனுமாய்‌ நிற்பன்‌ என்பது 
உணர்த்துதல்‌. : 

இ-ள்‌: உலகுமாய்‌ நின்றது ஓரார்‌ உலகு அவன்‌ 


உருவில்‌ தோன்றி ஐடுங்கிடும்‌ என்றும்‌ ஓரார்‌ உல 
கினுக்கு உயிரும்‌ என்று ஓரார்‌ உலகினை இறந்து 


180 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


நின்றது அரனுரு என்பது ஓரார்‌ உலகினில்‌ ஒருவன்‌ 
என்பர்‌ உருவினை உணரார்‌ எல்லாம்‌ - சிவனுடைய 
திருமேனியான சிற்சத்தி அபின்னோ நிமித்தோபாதான 
தையினாலே விசுவாத்மகமாக நின்றதையும்‌ சிவனு 
டைய திருமேனியாகிய சிற்சத்தி மாயையைப்‌ பதிந்த 
பொழுது பிரபஞ்சம்‌ தோன்றி சத்தி பராமுகையான 
பொழுது பீரபஞ்சம்‌ ஓடுங்கும்‌ என்பதும்‌, பிரபஞ்சானு 
ப்ரவிஷ்டையினாலே பிரபஞ்சத்திற்கு நியந்தாவாகிய 
உயிராய்‌ நின்றதும்‌ அசம்கோதர சிந்தையினாலே 
விசுவாதீதனாக நின்றதையும்‌ அறியார்கள்‌, சிவனுடைய 
சொருபமாகிய அகண்டாகார சச்சிதான ந்தையை அறி 
யாத பேர்‌, உலகத்தில்‌ பிரமாதி தேவர்களைப்போலே 
ஓருவன்‌ என்பார்கள்‌ என்றவாறு. 

_த௨:௩௧௧௦ உ ஜரஹவெ :- விபமா_த௯௦ ஹூஃஹ௦ 
_த2நஞ£பு௦ விபெப[ம௦ உ௱கா௱ணஉை)யெயடு 
விஸ்ராயி௨௦ ௨௨8௯ராணகாய- ஹீ_ந௦ நி.)௦ ரஹ 
விஷூ௰ெ2 வற௯ூ-9- ழி | விஷெய8வ டய 2.௦ 
த)லாவ_நீய88-௦௦8_ 2 நிலய௦ பபிவ8_கி'வ, 
தேதவரில்‌ ஒருவன்‌ என்பர்‌ திருவுருச்‌ சிவனைத்‌ தேவர்‌ 
மூவராய்‌ நின்ற தோரார்‌ முதலுருப்‌ பாதி மாதர்‌ 
ஆவதும்‌ உணரார்‌ ஆதி அரியயற்‌ கறிய ஒண்ணு 


மேவரு நிலையும்‌ ஓரார்‌ *அதனுரு விளைவும்‌ ஓரார்‌. 49 


மேல்‌ இதுவும்‌ அது. 
இ-ன்‌: திருவுரு சிவனை தேவர்‌ தேவரில்‌ ஒருவன்‌ : 
என்பர்‌ - ஞானசொரூபியான சிவனைப்‌ பிரமா விஷ்ணு 


*அவனுரு எனவும்‌ பாடம்‌. 


) 


ஞ்‌ 


முதற்சூத்திரம்‌ 181 
ருத்திரர்‌ என்னும்‌ மூர்த்திகளுக்குள்ளே ஒருவன்‌ என்‌ 
பர்‌, தேவர்‌ மூவராய்‌ நின்றது ஓரார்‌-சத்தியோ முக்தப்‌ 
பிரவர்த்தர்‌ என்றும்‌ லய போக அதிகார ஸ்தானங்‌ 
களிலே சிவன்‌ சதாசிவன்‌ மகேசுவரன்‌ என்கின்ற 
முச்சொரூபத்தையும்‌ அறியாத போ, மூதல்‌ உரு பாதி 
மாதர்‌ ஆவதும்‌ உணரார்‌ - சிருஷ்டாதியிலே சக்தி 
சிவாத்மகமாக இந்திரதனுசுபோல நீலமும்‌ பொன்மை 
யுமாய்‌ நின்றதும்‌ அறியார்‌, ஆதி அரி அயற்கு அறிய 
ஒண்ணா மேவரு நிலையும்‌ ஓரார்‌ - சகளத்திற்கு ஆதி 
யான அமூர்த்தி சாதாக்கியம்‌ அனல்‌ ஸ்தம்பமாய்‌ பிரம 
விஷ்ணுக்களுக்கும்‌ அடிமுடி காண்பரிதாய்‌ நின்றதும்‌ 
அறியார்‌, அதன்‌ உரு விளைவும்‌ ஓரார்‌ - அந்த மூர்த்தி 
சாதாக்கியத்திலே சகலப்‌ பிரபஞ்சமும்‌ உண்டாகிறதும்‌ 
ஓடுங்குகிறதும்‌ அறியார்‌ என்றவாறு. 


_த௨ுகத௦ வா_த :- ஹளவீய-3௦ _நாஹி_த 
கெஹெ ர௦ஹாஹி றுயிறஸஅ | ௨௦ ஒ,வாவ திவா 
காஸலெ உவ-ணெ வ.கீஸிஸைவகி | ௯80.௧௫௪ 
கலா ஹீ_௩௦ த ஒ- 0௨௦ விழவு வவெசி | ஹா) 
கொபி வ._திகாபு௦ ஜெொ.கிஜலாகரகி ஷி.கட | 
தவிர ஹம தா 9-5)_கீ- 8-0 _தஃாஜி ரிஹொ 
ஹெ ॥ உதி, 


௨வ_க௦0௮ கிவ; விஜ௦த 5 9-ிலஹ௦ம ஹொ 
வுடபெதெ। வி௦மெவஹெவ- (0 ஹத ௦ ஓயஹபித;வ 
வொவ டடத ஹரஷிஹ௦ஹாற ஹவொ௫த௦ லிமா 


_நா2 ஹவொவ)_த | 


182 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


த ௬ ° உட ௪ உ ட ட ன 
போகியா யிருந்து யீர்க்குப்‌ போகத்தைப்‌ புரிதல்‌ ஓரார்‌ 
யோகியா யோக ரத்தி உதவுதல்‌ அதுவும்‌ ஓரார்‌ 
வேகியா னற்போல்‌ செய்த வினைமாலை வீட்டல்‌ ஓரார்‌ 


ஊகியா மூட ரெல்லாம்‌ உம்பரின்‌ ஒருவன்‌ என்பர்‌. 


மேல்‌ இவ்வாறு நிர்க்குணத்தைப்‌ பிரதிபாதித்து, 
சகலர்க்கு உபாஸ்யாமூர்த்தியாய்‌, பிரவர்த்தகர்‌ பேத 
மாய கலாமஸ்தகத்திலே இருந்து பிரகிருதி மண்டல 
கிருத்யங்களைப்பண்ணும்‌ ஸ்ரீகண்ட பரமேசுவரனைப்‌ 
பிரம விஷ்ணுவாதிகள்‌ அபேக்ஷயாகப்‌ பரம்‌ என்று 
கூறுகின்றது. 

இ-ஸன்‌: போகியாய்‌ இருந்து உயிர்க்குப்‌ போகத்‌ 
தைப்‌ புரிதல்‌ ஓரார்‌ - உமாமகேசுவரமூர்த்தமாயிரு ந்து ்‌ 
உலகத்தில்‌ ஆன்மாக்களுக்கெல்லாம்‌ ஸ்திரீ புருஷ ஸம்‌ 
யோக மோகத்தை உண்டாக்குவது மிமித்தமென்றும்‌, 
யோகியாய்‌ யோக முத்தி உதவுதல்‌ அதுவும்‌ ஓரார்‌ - 
கடுக்கைவனத்தில்‌ யோகாசனத்திலிரு ந்து யோகிகளுக் 
கெல்லாம்‌ யோகசாமர்த்தியமுண்டாகித்‌ தத்‌ பலமாகிய 
மோட்சத்தைக்‌ கொடுப்பதற்கும்‌, வே ஆனால்‌ போல்‌ 
செய்த வினையினை வீட்டல்‌ ஓரார்‌ - கோபத்தை உடைய 
வர்களைப்‌ போலே ஆன்மாக்களைத்‌ தண்டிக்குமது 
அவர்கள்‌ பண்ணின பாவம்‌ மேன்மேலும்‌ வளராமல்‌ 
ஓழிக்கிறது என்றும்‌, ஊகியா மூடர்‌ எல்லாம்‌ உம்பரில்‌ 
ஓருவன்‌ என்பர்‌ - விசாரியாக அஞ்ஞானிகளெல்லாம்‌ 
இந்தச்‌ சரித்திரங்களைக்‌ கொண்டே தேவர்களில்‌ 
ஒருவன்‌ என்றே சொல்லுவார்கள்‌ என்றவாறு. 

ஒன்ருடொன்‌ நெவ்வா வேடம்‌ 
ஒருவனே தரித்துக்‌ கொண்டு 
நின்றலால்‌ உலகம்‌ நீங்கி 
நின்‌ றன்‌ என்றும்‌ ஓரார்‌ 


, > முதற்சூத்திரம்‌ 188 
அன்‌ றியவ்‌ வேடம்‌ எல்லாம்‌ 

அருள்புரி தொழிலென்‌ >ோராம்‌ 
கொன்றது வினையைக்‌ கொன்று 

நின்றவக்‌ குணமென்‌ றோ ரர்‌, 91 


மேல்‌ இதுவும்‌ அதற்கே புறநடை. 


இன்‌: ஓன்றொடு ஓன்று ஒவ்வா வேடம்‌ ஒரு 

வனே தரித்துக்கொண்டு நின்றலால்‌ உலகம்‌ நீங்கி 

ந நின்றனன்‌ என்றும்‌ ஓரார்‌ - பிரம விஷ்ணு ருத்திரன்‌ 

? என்னும்‌ மூன்று விக்கிரகங்களும்‌ ஒன்றோடொன்று ஒவ்‌ 
வாததாய்‌ ஒருவனே ஏககாலத்திலே தரித்துக்கொண்டு 
நிற்கையால்‌, காமக்குரோதாதிகளுக்குக்‌ காரணமாகிய 
மாயாப்பிரபஞ்சத்திற்கு அந்நியமாக நின்றதையும்‌, 

அன்றி அவ்வேடம்‌ எல்லாம்‌ அருள்புரி தொழில்‌ 

ர என்று ஐரார்‌ - அன்றி அந்த விக்கிரகங்கள்‌ எல்லாம்‌ 
கிருபையினாலே பண்ணப்பட்ட கிருத்தியங்களுக்கு 
என்றும்‌ விசாரியார்‌. கிருபையினாலே பண்ணுகின்ற 
கிருத்தியத்திற்குச்‌ சங்கரிப்பானேன்‌ என்னில்‌? கொன்‌ 

றது வினையைக்‌ கொன்று நின்ற அக்குணம்‌ என்று 


ப்‌ ஓரார்‌ - அந்தச்‌ சங்காரகுணமானது ஆன்மாக்கள்‌ 
| பண்ணின கர்மத்தையே நசிப்பித்ததென்று விசாரியார்‌ 
என்றவாறு. 


நாயகன்‌ கண்ண யப்பான்‌ நாயகி புதைப்ப எங்கும்‌ 
பாயிருள்‌ ஆகி ஏரடப்‌ படத்துல கினுக்கு நெற்றித்‌ 
தூயநேத்‌ தீரத்தினலே ஈடரொளி கொடுத்த பண்பின்‌ 

4. கேயமார்‌ ஒளிகள்‌ எல்லாம்‌ சிவனுருத்‌ தேச தென்னூர்‌. 22 


மேல்‌ பிரபஞ்ச த்தின்‌ பிரகாசமெல்லாம்‌ சிவனு 
டைய நேத்திரங்களின்‌ பிரகாசம்‌ என்பது உணர்த்‌ 
, துதல்‌. 


ஸ்‌ 


184 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


இ-ள்‌: சருவலோக நாயகனாகிய பரமேசுவரனு 
டைய திரு நயனங்களிலே உலக நாயகியாகிய பரார்வதி 
யார்‌ விநோதத்தினலே மூட எல்லா உலகங்களும்‌ 
அரந்தகாரமாகையினாலே உலகங்களுக்குக்‌ கிருபையி 
னாலே நெற்றித்‌ திருநயனத்தினாலே பிரகாசத்தைக்‌ 
கொடுத்த பரிசிஎலே; உலகங்களிலுண்டான பிரகாச 
மெல்லாம்‌ சிவனுடைய திருநயனங்களின்‌ பிரகாசம்‌ 


என்று அறி என்றவாறு. 


கண்ணுதல்‌ யோகி ருப்பக்‌ காமனின்‌ நிடவேட்‌ கைக்கு 
விண்ணுறு தேன ராதி மெலிந்தமை ஓரார்‌ மால்தான்‌ 
எண்ணிவேள்‌ மதனை ஏவ எரிவிழித்‌ தீமவான்‌ பெற்ற 


பெண்ணினைப்‌ புணர்ந்துடயிர்க்குப்‌ பேரின்பம்‌ அளித்த 
[ தோரார்‌, 58 


மேல்‌ கர்த்தாவினுடைய யோக போக ரூபங்கள்‌ 
ஆன்மாக்களின்‌ பொருட்டல்ல தனக்கில்லை என்று 
உணர்த்துகின்றது. 


இ-ள்‌: கண்ணுதல்‌ யோகு இருப்ப காமன்‌ நின்‌ 
றிட வேட்கைக்கு விண்ணுறு தேவர்‌ ஆதி மெலிந்தமை 
ஐரார்‌ - நெற்றியிலே நயனத்தையுடைய பரமேசுவரன்‌ 
சகிதேவியாரை நீங்கி யோகத்திலிருக்கவே ஸ்திரீபுரு 
ஷர்‌ விகாரமுண்டாக்கிக்‌ கூட்டும்‌ காமன்‌ உண்டாயிருக்‌ 
கவும்‌ தேவர்கள்‌ முதலான பேர்கள்‌ ஸ்திரீபோகமில்‌ 
லாமல்‌ துக்கிதரானதையும்‌ விசாரியார்‌, மால்‌ தான்‌ 
எண்ணி வேள்‌ மதனை ஏவ எரிவிழித்து இமவான்‌ 
பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்குப்‌ பேரின்‌ 
பம்‌ அளித்தது ஓரார்‌ - திருமால்‌ தான்‌ பரமேசுவரன்‌ 
யோகாசனத்திலிருக்கையினாலே எல்லார்க்கும்‌ போக 
மில்லையாச்சுது, அந்த யோகத்தை விலக்கு என்று 
வேளாகிய தம்முடைய பிள்ளையை அனுப்ப; அவன்‌ 


அ 


பி 


முதற்சூத்திரம்‌ 185 


போய்ப்‌ புஷ்பபாணத்தைத்‌ தொடுப்ப, அவ்வளவில்‌ 
பரமேசுவரன்‌ நெற்றி அனல்விழியாலே எரித்துப்‌ 
பின்பு இமவான்‌ மகளாகிய பார்வதியார்‌ தப்சுபண்ண 
அத்தபசினாலே சந்தோஷித்துத்‌ திருக்கல்யாணம்பண்‌ 
ணிக்‌ கூடி, ஆன்மாக்களுக்கு அமைவு பெறாத விஷய 
சுகத்தைக்‌ கொடுத்ததை விசாரியார்‌ என்றவாறு. 


படைப்பாதித்‌ தொழிலும்‌ பத்தர்க்‌ 
கருஷம்பா வனையும்‌ நூலும்‌ 
இடப்பாக மாத ராளோ 
டியைந்துயிர்க்‌ கின்பம்‌ என்றும்‌ 
அடைப்பானும்‌ அதுவும்‌ முத்தி 
அவித்திடும்‌ யோகும்‌ பாசம்‌ 
துடைப்பானும்‌ தொழிலும்‌ மேனி 
துடக்கானேல்‌ சொல்லோ ணுதே. 54 


மேல்‌ ஸ்ரீகண்ட பரமேசுவரன்‌ திருமேனியைச்‌ 
சிவன்‌ அதிஷ்டித்து நில்லாதபொழுது பிரகிருதியில்‌ 
சிருஷ்டியாதி கிருத்தியம்‌ கூடாதென்பது உணர்த்து 
கின்றது. 


இஃன்‌: படைப்பு ஆதி தொழிலும்‌ பத்தர்க்கு 
அருளும்‌ பாவனையும்‌ நூலும்‌ இடப்பாக மாதராளோடு 
இயைந்து உயிர்க்கு இன்பம்‌ என்றும்‌ அடைப்பானாம்‌ 
அதுவும்‌ - சிருஷ்டியாதி கிரு த்தியங்களைப்பண்ணுவது 
பக்த ஜனங்கள்‌ தியானபூஜைக்கும்‌ வேதாகமங்களை 
அருளுவதும்‌, இடது பாகத்தில்‌ ஈசுவரியாருடனே 
கூடியிருந்து ஆன்மாக்களுக்கு எப்பொழுதும்‌ விஷய 
சுகத்தைச்‌ சேர்க்கிறதும்‌, முத்தி அளித்திடும்‌ யோகும்‌ 
பாசம்‌ துடைப்பானாம்‌ தொழிலும்‌ மேனி துடக்கானேல்‌ 
சொல்ல ஐணாதே - பத்தி முத்தியைக்‌ கொடுக்கும்‌ 


யோகமும்‌, அஞ்ஞானத்தை ஓழிக்கும்‌ அ.நுக்கிரகமாகிய. 


186 . சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


கிருத்தியமும்‌, ஈதெல்லாம்‌ பீரீகண்டபரமேசுவரன்‌ 
திருமேனியை அதிஷ்டியாதபொழுது ஆம்‌ என்று 
சொல்லொணாது என்றவாறு. 


உருமேனி தரித்துக்‌ கொண்ட தென்றலும்‌ உருவி றந்த 
அருமேணி அதுவும்‌ கண்டோம்‌. அருவுரு வான போது 
நந்தம்‌ 


திருமேனி உபயம்‌ பெற்றோம்‌ செப்பிய மூன்றும்‌ நந. 
நமேனி கழிக்க வந்த கருலோயின்‌ வடிவு காணவே. ௦5 


மேல்‌ மூன்று ரூபமும்‌ அநுக்ரெகார்த்தம்‌ என்று 
உணர்த்துதல்‌. 

இ-ன்‌: உருமேனி தரித்துக்கொண்டது என்ற 
லும்‌ உரு இறந்த அருமேனி அதுவும்‌ கண்டோம்‌ - 
காத்தா ரூபத்தைக்‌ தரித்துக்கொண்டான்‌ என்கையில்‌ 
உருவில்லாமல்‌ அருவம்‌ என்பது அறிந்தோம்‌, அரு 
வுரு ஆனபோது திருமேனி உபயம்‌ பெற்றோம்‌ - கண்‌ 
ணாடி நிழல்போலக்‌ காணா உண்டாய்‌, தீண்டுதற்கு 
இல்லையாயிருக்கும்‌ ரூபாரூபமானபோது இருகன்மை 
யாயிருக்கும்‌ திருமேனியைக்‌ கண்டோம்‌, செப்பிய 
மூன்றும்‌ நந்தம்‌ கருமேனி கழிக்க வந்த கருணையின்‌ 
வடிவு காணே - சொல்லப்பட்ட ரூபம்‌ அரூபம்‌ ரூபா 
ரூபம்‌ என்னும்‌ மூன்று திருமேனியும்‌ நம்முடைய கன்ம 
காரணனால்‌ வரும்‌ தேகங்களை . மாற்றவந்த கிருபா 
சத்தியின்‌ வடிவு என்றவாறு. 


நந்தம்‌ என்றது சகலரைச்‌ சொன்னது. ஆகில்‌ 
ஒருமூர்த்தியாக அதுக்கிரகம்‌ பண்ணுவர்‌ என்னாமல்‌ 
மூன்று மூர்த்தியாக அநுக்கிரகம்‌ பண்ணுவர்‌ என்று 
சொல்லுவது கற்பனாகெளரவம்‌ என்னில்‌? அஃதல்ல; 
சட்சுவாதி தீட்சை பண்ணுவதற்காகக்‌ குருமூர்த்தி 
யாயும்‌, தியான பூஜார்த்தமான சகளாகளமாகியும்‌, 


ஸ்‌ 


முதற்சூத்திரம்‌ 187 


அந்தர்யாமியாயிருந்து அஞ்ஞானத்தை ஹரிப்பதற்‌ 
காக அரூபமாகவும்‌ சொல்லவேணும்‌. 


அத்துவா மூர்த்தி யாக அறைகுவ தென்னை என்னின்‌ 
நித்தனுய்‌ நிறைந்த வற்றின்‌ நீங்கிடா நிலைமை யானும்‌ 
சித்துடன்‌ அரித்துக்‌ கெல்லாம்‌ சேட்டிதன்‌ ஆத லானும்‌ 
வைத்ததாம்‌ அத்துடவாவும்‌ வடி வென மறைகள்‌ எல்லாம்‌. 


மேல்‌ வென்‌ ஷடத்வமூர்த்தி என்று வேதங்களிலே * 
சொல்ல, இவ்விடத்துச்‌ சித்ரூபம்‌ என்று சொல்லு 


_ வானேன்‌ என்பதற்கு உத்தரம்‌. 


இஃ-ன்‌: அத்துவா மூர்த்தியாக அறைகுவது 
என்னை என்னின்‌ : மந்திர பத வர்ண புவன தத்துவ 
கலை என்கிற ஆறு அத்துவாவும்‌ கர்த்தாவுக்குத்‌ தேகம்‌ 
என்று வேதங்கள்‌ சொல்ல, நீ சிற்சத்தியே மூர்த்தி 
என்று சொன்னது என்ன என்னில்‌? : நித்தனாய்‌ 
நிறைந்து அவற்றின்‌ நீங்கிடா நிலைமையானும்‌ - 
கர்த்தாவானவன்‌ நித்தியனுமாய்ப்‌ பரிபூரணனுமாய்‌ 
அந்த அத்துவாக்களைப்‌ பிரியாத நிலையுடையவனகை 
யாலும்‌, சித்துடன்‌ அசித்துக்கு எல்லாம்‌ சேட்டிதன்‌ 
ஆதலானும்‌ - சித்தாகிய ஆன்மாக்களுக்கும்‌ அசித்தா 
கிய மாயாகாரியங்களுக்கும்‌ பிரேரகன்‌ ஆகையாலும்‌, 
வைத்ததாம்‌ அத்துவாவும்‌ வடிவு என மறைகள்‌ எல்‌ 
லாம்‌ - அத்துவாவும்‌ கர்த்தாவுக்குத்‌ தேகமென்ன 
வேதாகமங்கள்‌ தாபித்தது என்றவாறு. 


மந்திரம்‌ அத்து வாவின்‌ மிகுத்ததோர்‌ வடிவ மாகத்‌ 


_ தந்ததென்‌ அரனுக்‌ கென்னின்‌ சகத்தினுக்‌ குபாதா 


ப [ னங்கள்‌ 
விந்துமோ கீனிமான்‌ மூன்றா மிவற்றின்மே லாகி விந்துச்‌ 


(ரு 


சிந்தையார்‌ அதித மான சிவசத்தி சேர்ந்து நிற்கும்‌, ௦ 


ர ய 


186 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
மேல்‌ மந்திரரூபம்‌ உணர்த்துதல்‌. 


இ-ள்‌: மந்திரம்‌ அத்துவாவின்‌ மிகுத்தது ஓர்‌ 
வடிவம்‌ ஆகத்‌ தந்தது என்‌ அரனுக்கு என்னின்‌ - 
அத்துவாக்களுக்குள்ளே மந்திராத்துவாவே முக்கிய 
மான மூர்த்தியாக அரனுக்குச்‌ சொன்னது என்னை 
எனில்‌, சகத்தினுக்கு உபாதானங்கள்‌ விந்து மோகினி 
மான்‌ மூன்றாம்‌ இவற்றின்‌ மேலாகி விந்து சிந்தை ஆர்‌ 
அதீதம்‌ ஆன சிவசத்தி சேர்ந்து நிற்கும்‌ - பிரபஞ்சத்‌ 
திற்கு உபாதானமானது விந்து என்றும்‌ மோகினி 
என்றும்‌ மான்‌ என்றும்‌ மூன்றாம்‌; இந்த மூன்று உபா 
தானத்திற்குள்ளே உத்தமமான வித்துவிலே சிந்திக்‌ 
கப்படாத பராசத்தி பொருந்தியிருக்கும்‌ என்றவாறு. 


யாதாமொன்று ஜடமும்‌ அநேகமுமாய்‌ உள்ளது 
அஃதெல்லாம்‌ காரியமும்‌ அசத்தும்‌ என்னும்‌ அனுமா 
னத்தால்‌ ஜடமாக, ஜகத்‌ உபாதானகாரணம்‌ மூன்று 
என்று சொல்லுகையால்‌ காரியமும்‌ அசத்தும்‌ ஆம்‌. 
இதனால்‌ சைவம்‌ சற்காரியவாதம்‌ என்பதற்கு விரோதம்‌ 
என்னில்‌? மேய மகாமாயை என்பதொன்றே முதற 
காரணம்‌. அந்த மகாமாயை சத்ரூபையசத்தி க்ஷுப்தும்‌ 
பண்ண அந்த க்ஷுப்தப்பிரதேசம்‌ பிரகாசம்‌ என்றும்‌ 
மோஹகம்‌ என்றும்‌ ஆஞ்ஞுகம்‌ என்றும்‌ திரிவிதமாம்‌. 
அதற்கே பரியாயமாகச்‌ சுத்தம்‌ என்றும்‌, சுத்தாசுத்தம்‌ 
என்றும்‌, அசுத்தம்‌ என்றும்‌, பிந்து என்றும்‌, மோகினி 
என்றும்‌, மான்‌ என்றும்‌ இத்தியாதி நாமங்கள்‌ உண்டு. 
இந்த உபாதானங்களுக்குள்ளே பிந்துவிலே நின்றும்‌ 
உண்டான சுத்தாத்துவாப்‌ பிரபஞ்சத்திற்குச்‌ சாந்தாத்‌ 
துமகம்‌ என்றும்‌, மோகினியிலே உண்டான மிச்ராத்‌ 
துவாப்‌ பிரபஞ்சத்திற்குக்‌ கோராத்மகம்‌ என்றும்‌, 
மானிலே உண்டான அசுத்தாத்துவாப்‌ பிரபஞ்சத்‌ 
திற்கு மூடாத்மகம்‌ என்றும்‌ பெயராம்‌. பரமோபாதான 


)தற்சூத்இரம்‌ 189 


பாரணம்‌ குண்டலினி மகாமாயாதி நாமத்தையுடை 
து ஒன்றே அபரவிந்து மோகினி மான்‌ என்னும்‌ இம்‌ 


[மூன்றும்‌ மூலோபாதானமான குண்டலியிலே நின்றும்‌ 


ண்டான குணாத்மகங்கள்‌. இக்கருத்தே “விந்து 
வின்‌ மாயையாகி மாயையின்‌ அவ்வியத்தம்‌ வந்திடும்‌” 


(19) என்றதும்‌. குண்டலினி மூலோபாதானம்‌ என்ப 


வெள ஷெ :-' ஹாலக ண வி_நீ uo பகி 
ப ஜா&லா_ அகா | உவாஉா_நகூெதா கெடெகாஃ 


க-லாலெ2-_கி_காயயாா ॥ 
\ 


குணத்திரயம்‌ உண்டான விசுவம்‌ மூன்றுவிதமா 
யிருக்கும்‌ என்பதற்குச்‌ சம்மதியும்‌ அதில்தானே, 
விப்ர ௦ ஈணா_தக௦ பமா ஸவொற௦8-னாமா_த 


௯யெயா | 


மோகினியே நித்தியம்‌ என்றதும்‌, ஆமோட்ச 
ஸ்தாயி ஆகையினாலும்‌, குணகுணி பேதோபசாரத்தி 
னாலும்‌, ஆகையினாலே மூலோபாதான காரணம்‌ மகா 
மாயை ஏகமே என்பதற்கும்‌ சற்காரிய வாதத்திற்கும்‌ 
விரோதம்‌ இல்லை. 
சுத்தமாம்‌ விந்துத்‌ கன்னில்‌ 
தோன்றிய ஆத லானும்‌ 
சத்திதான்‌ பிரேரித்‌ துப்பின்‌ 
கானதிட்‌ டித்துக்‌ கொண்டே 
அத்தினால்‌ புத்தி முத்தி 
அளித்தலால்‌ அரனுக்‌.கென்றே 
வைத்ததா மந்தி ரங்கள்‌ 
வடிவெண மறைகள்‌ எல்லாம்‌. 58 


188 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
மேல்‌ மந்திரரூபம்‌ உணர்த்துதல்‌. 


இ- ள்‌: மந்திரம்‌ அத்துவாவின்‌ மிகுத்தது ஒர்‌ 
வடிவம்‌ ஆகத்‌ தந்தது என்‌ அரனுக்கு என்னின்‌ - 
அத்துவாக்களுக்குள்ளே மந்திராத்துவாவே முக்கிய 
மான மூர்த்தியாக அரனுக்குச்‌ சொன்னது என்னை 
எனில்‌, சகத்தினுக்கு உபாதானங்கள்‌ விந்து மோகினி 
மான்‌ மூன்றாம்‌ இவற்றின்‌ மேலாகி விந்து சிந்தை ஆர்‌ 
அதீதம்‌ ஆன சிவசத்தி சேர்ந்து நிற்கும்‌ - பிரபஞ்சத்‌ 
திற்கு உபாதானமானது விந்து என்றும்‌ மோகினி 
என்றும்‌ மான்‌ என்றும்‌ மூன்றாம்‌; இந்த மூன்று உபா 
தானத்திற்குள்ளே உத்தமமான விந்துவிலே சிந்திக்‌ 
கப்படாத பராசத்தி பொருந்தியிருக்கும்‌ என்றவாறு. 


யாதாமொன்று ஜடமும்‌ அநேகமுமாய்‌ உள்ளது 
அஃதெல்லாம்‌ காரியமும்‌ அசத்தும்‌ என்னும்‌ அனுமா 
னத்தால்‌ ஜடமாக, ஜகத்‌ உபாதானகாரணம்‌ மூன்று 
என்று சொல்லுகையால்‌ காரியமும்‌ அசத்தும்‌ ஆம்‌. 
இதனால்‌ சைவம்‌ சற்காரியவாதம்‌ என்பதற்கு விரோதம்‌ 
என்னில்‌? மேய மகாமாயை என்பதொன்றே முதற்‌ 
காரணம்‌. அந்த மகாமாயை சத்ரூபையசத்தி க்ஷஃப்தம்‌ 
பண்ண அந்த க்ஷுப்தப்பிரதேசம்‌ பிரகாசம்‌ என்றும்‌ 
மோஹகம்‌ என்றும்‌ ஆஞ்ஞகம்‌ என்றும்‌ திரிவிதமாம்‌. 
அதற்கே பரியாயமாகச்‌ சுத்தம்‌ என்றும்‌, சுத்தாசுத்தம்‌ 
என்றும்‌, அசுத்தம்‌ என்றும்‌, பிந்து என்றும்‌, மோகினி 
என்றும்‌, மான்‌ என்றும்‌ இத்தியாதி நாமங்கள்‌ உண்டு. 
இந்த உபாதானங்களுக்குள்ளே பிந்துவிலே நின்றும்‌ 
உண்டான சுத்தாத்துவாப்‌ பிரபஞ்சத்திற்குச்‌ சாந்தாத்‌ 
துமகம்‌ என்றும்‌, மோகினியிலே உண்டான மிச்ராத்‌ 
துவாப்‌ பிரபஞ்சத்திற்குக்‌ கோராத்மகம்‌ என்றும்‌, 
மானிலே உண்டான அசுத்தாத்துவாப்‌ பிரபஞ்சத்‌ 
திற்கு மூடாத்மக்ம்‌ என்றும்‌ பெயராம்‌. பரமோபாதான 


». 


ட தீ BR ர்‌ 


முதற்சூத்திரம்‌ 189 
காரணம்‌ குண்டலினி மகாமாயாதி நாமத்தையுடை 
யது ஒன்றே அபரவிந்து மோகினி மான்‌ என்னும்‌ இம்‌ 
மூன்றும்‌ மூலோபாதானமான குண்டலியிலே நின்றும்‌ 
உண்டான குணாத்மகங்கள்‌. இக்கருத்தே “விந்து 
வின்‌ மாயையாகி மாயையின்‌ அவ்வியத்தம்‌ வந்திடும்‌” 
(19) என்றதும்‌. குண்டலினி மூலோபாதானம்‌ என்ப 
தற்குச்‌ சம்மதி. 

வெளஷரெ :-' வாவக௦ண வி_நீ பா௦லஸொ பாகி 
ஸுலரஜலா.திகா | உவாலஉாநகடெொ ஹெெதா 
கா லாலெ2-_கி_காயயா | 

\ 


குணத்திரயம்‌ உண்டான விசுவம்‌ மூன்றுவிதமா 
யிருக்கும்‌ என்பதற்குச்‌ சம்மதியும்‌ அதில்தானே, 
விஸ்ர௦ மாணா தக௯௦ பபா வொரர௦ மாத 


கயேயா | 


மோகினியே நித்தியம்‌ என்றதும்‌, ஆமோட்ச 
ஸ்தாயி ஆகையினாலும்‌, குணகுணி பேதோப்சாரத்தி 
னாலும்‌, ஆகையினாலே மூலோபாதான காரணம்‌ மகா 
மாயை ஏகமே என்பதற்கும்‌ சற்காரிய வாதத்திற்கும்‌ 
விரோதம்‌ இல்லை. 
சுத்தமாம்‌ விந்துத்‌ தன்னில்‌ 
தோன்றிய ஆத லானும்‌ 
சத்திதான்‌ பிரேரித்‌ துப்பின்‌ 
தானதிட்‌ டித்தூக்‌ கொண்டே 
அத்தினால்‌ புத்தி முத்தி 
அளித்தலால்‌ அரனுக்‌. கென்றே 
வைத்ததா மந்தி ரங்கள்‌ 
வடிவென மறைகள்‌ எல்லாம்‌. 58 


190 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இஸ்‌: சுதீதமாம்‌ விந்து தன்னில்‌ தோன்றிய 
ஆதலானும்‌ - சுத்தமாயை என்று பெயரை உடைய 
விந்துவிலே தோன்றின து ஆகையாலும்‌, சத்தி தான்‌ 
பிரேரித்து பின்‌ தான்‌ அதிட்டித்துக்கொண்டே அத்தி 
னால்‌ புத்தி முத்தி அளித்தலால்‌ - சிவசத்தியான து மந்தி 
ரங்களைத்‌ தோற்றுவித்து அனுப்ரவிஷ்டமாய்‌ மந்திரங்‌ 
கணை அதிஷ்டானமாய்‌ நின்று பிரேரித்து உபாசகர்க்‌ 
குப்‌ போகமோட்சத்தைக்‌ கொடுத்தலுண்டு ஆகையால்‌, 
அரனுக்கு என்றே வைத்ததாம்‌ மந்திரங்கள்‌ வடிவு 
என மறைகள்‌ எல்லாம்‌ - அரனுக்கு மந்திரரூபமென்று 
வேதங்களால்‌ சொல்லப்பட்டது என்றவாறு. 


மத்திரம்‌ அதனில்‌ பஞ்ச 
மந்திரம்‌ வடிவ மாகத்‌ 
தந்திரம்‌ சொல்ன வாறிங்‌ 
கைன்னெனில்‌ சாற்றக்‌ கள்‌ நீ 
முந்திய தோற்றத்‌ தாலும்‌ 
மந்திர மூலத்‌ தாலும்‌ 
அந்தமில்‌ சத்தி யாதிக்‌ 
கிசைத்தலும்‌ ஆகும்‌ அலாறேோ. 59 


மேல்‌ பஞ்சமந்திர தனு என்று உணர்த்துதல்‌. 


இ-ன்‌2 மந்திரம்‌ அதனில்‌ பஞ்சமந்திரம்‌ வடிவ 
மாக தந்திரம்‌ சொன்னவாறு இங்கு என்‌ எனில்‌ 
-சாற்ற கேள்‌ நீ - சப்தகோடி மகாமந்திரங்களிலும்‌ 
பஞ்சப்‌ பிரம்ம மந்திரமே சிவனுக்குத்‌ திருமேனியாக 
ஆகமம்‌ சொன்னது என்னை எனில்‌ சொல்லக்‌ கேள்‌, 
முந்திய தோற்றத்தாலும்‌ மந்திர மூலத்தாலும்‌ அந்தம்‌ 
_ இல்‌ சத்தி ஆதிக்கு இசைத்தலும்‌ ஆகும்‌ அன்றே - 
பராசத்தி முதலாகிய பஞ்ச சத்திகளால்‌ சுத்தமாயை 
யிலே பஞ்ச மந்திரங்களும்‌ முதற்றோன்றுகையினாலும்‌, 


ச பைலை அகட! 


த 


முதற்கூத்திரம்‌ 191 


நின்ற மந்திரங்களுக்கெல்லாம்‌ இந்த ஐந்து மந்திரங்‌ 
களும்‌ காரணமாகையீனாலும்‌, முடிவற்ற பஞ்சசத்திகள்‌ 
விக்கிரகத்துக்கு ஆதியாகிய சதாசிவத்திற்குத்‌ திரு 
மேனியாகக்கூட்டி நிற்கையாலும்‌ பஞ்சமந்திரங்களே. 
சிவனுக்குத்‌ தனுவாகச்‌ சொன்னதென்று அறிவாயாக. 
என்றவாறு. 


சிவனுக்கு மந்திர தனுவும்‌ மாயா தனுவும்‌ இல்லா 


மல்‌ * சித்‌ சொரூபமேயாய்‌ இருக்கவும்‌, சாதகருடைய 


தியான பூஜைகள்‌ நிமித்தமாகச்‌ சொல்லப்பட்ட பஞ்ச 
மந்திர தனு உபசாரமல்லது சுவபாவம்‌ அல்ல. பஞ்ச 
மந்திரமாவது அனுக்கிரக திரோதான சங்கார திதி 
சிருஷ்டார்த்தமாக ஈசான தத்புருட அகோர வாம: 
தேவ சத்தியோசா தங்கள்‌ மூர்த்தா வக்த்ர இருதய 

குஹ்ய மூர்த்திகளாகச்‌ சொல்லப்பட்டது. 


தான்‌ சர்வோத்கிருஷ்டமுமாய்‌ தத்பதத்தை ஆன்‌ 
மாக்களுக்குக்‌ கொடுக்கையினாலே ஈசான மூர்த்தா 
என்றது. 


பிந்துநாத விருத்தியான சப்த ஜாலங்களை ஜகத்‌ 
திலே பூரிக்கையினாலே தத்புருட வக்த்ரம்‌ என்றது. 


கோரம்‌ என்றது அஞ்ஞானம்‌. தத்‌ விரோதியாய்‌ 
இருக்கிற ஞானம்‌ அகோரம்‌. அகோரம்‌ இருதய 
பரியாயமாகையால்‌ அகோரம்‌ இருதயம்‌ என்றது. 


சர்வான்மாக்களுக்கும்‌ பிந்து விருத்தியாகிய வீஞ்‌ 
ஞானாதிகளை உற்பவிக்கையாலும்‌, இது சூக்கும கிருத 
தியம்‌ ஆகையினாலும்‌ வாமதேவகுஹ்யமென்றது. விஞ்‌ 
ஞானாந்த கோசமாகிய காரணதேகம்‌ ஆன்மாக்களுக்கு 


* இத்சொரூபம்‌ - ஞானசொருபம்‌. 


OE ப்பட ட்ட 


. அனுக்கிரகமும்‌ ஹாரிணியினுடைய 


192 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


முதலுண்டாயுள்ள அளவில்‌ மனோமயாதி கோசத்திரய 
மான சூக்கும தூலசரீரங்களைத்‌ தம்முடைய இச்சாமாத்‌ 
திரத்தினாலே மந்திரேசுவர மந்திரங்களை அதிஷ்டித்து 
உடனே உண்டாக்குகையினாலே சத்தியோசாதமூர்த்தி 
என்றது. 

இந்த மந்திரங்கள்‌ ஐந்தும்‌ ஐந்து சத்திகள்‌; 
ஹாரிணி ஜனனி ரோதயித்ரி என்னும்‌ மூன்று சத்தி 
களும்‌ பரிக்கிரக சத்திகள்‌; ஆகச்‌ சத்திகள்‌ எட்டு. 


இதில்‌ ஹாரிணியான து: ஆன்மாக்களுடைய தனு 
கரணாதி சர்வத்தையும்‌ மாயையிலே உபசங்காரம்பண்‌. 
ணுவதும்‌ செய்து, பக்ருவமலரைப்‌ பரசிவத்திலே 
அடைவிப்பிக்கையும்‌ செய்யுமாகையால்‌, சங்காரமும்‌ 

கிருத்தியமாய்‌ 

இருக்கும்‌. 

ஜனனியானது : ஜகத்துற்பத்தியைப்‌ பண்ணுகிற 
சுவபாவமாயிருக்கும்‌. 

ரோதயித்ரியானது : திதிகாலத்திலே ஆன்மாக்க 
ளுக்குப்‌ போக நியமன த்தையும்‌, பிரளயத்திலே சகலர்‌ 
பிரளயாகலர்‌ விஞ்ஞானகலர்‌ இவர்களை மாயா அதோ 
பாகத்திலும்‌ மாயா மத்தியதையிலும்‌ மாயோபரியிலும்‌ 
வாச நியம ந்ததையும்‌ பண்ணுவிக்கும்‌. 

_த ௩௧௯௦ :- ஒயாஉ௱வஉஉரெொவாகெ கரக ப்ணெ 


ஷாவு)வஹி.கி. 
ட ஆகையால்‌, திதியும்‌ திரோதானமும்‌ ரோதயித்ரியி 
னுடைய கிருத்தியமாயிருக்கும்‌. 


இஃதன்‌ நியும்‌ இருதயாதி ஆறங்கமும்‌ மூர்த்தாதி 
களப்போல உபசாரமே. அவையாவன 2 


முதற்சூத்திரம்‌ 198 


அஸ்தித்வம்‌ : அஃது உண்மையான சுபாவசத்தி, 
அது இருதயம்‌. சர்வோத்தர .குணமாகிற நித்தியத்‌ 
திருத்தியாகிறசத்தி சிரசு. மாயையில்‌ சர்வரையும்‌ வசீக 
ரித்துக்கொண்டு தன்னொத்ததாயிருக்கும்‌ வஸவ்ருத்தீ 
யாகாமல்‌ இருக்கிற சத்தி சிகையுமாம்‌. தன்னையும்‌ 
தானே ரட்சித்துக்கொண்டு அன்னியரையும்‌ ரட்சிக்கிற 
சத்தியே கவசம்‌. சர்வசகத்திற்கு மூலமாயிருக்கிற சத்தி 
நேத்திரம்‌. பக்தருடைய அஞ்ஞானங்களை ஹரிக்கிற 
பிரதாப சத்தியே அஸ்திரம்‌. இவ்வாறு உபசார 
கற்பனை ஒழியச்‌ சிவனுக்கு வாஸ்தவமாகச்‌ சரிரமில்லை. 

_த-ஈகத௦ வா. துஸெ :- யொமி நாண ய.கீ நாணு 
டறா.ி.நா௦ 8௦கிரணா௦ அயா। ய கவோ நிதி 
தாய மிஷ௦ ஹகஉ௦ லவெக |! ஏமா ந வா 
ஷாவொற வாூஜா_தாலிகாஃ கா | ஹஊண_தா ஹா 


ஸ்ரிவாவஹா ஐ.கி, 
வெளஷரெ 3 ரபா நிவா சா காஷா பொவ 
கெெந௯ டதா | ஜமசுவாுறணஜஹெ_தாகவாகி ௭19௦ 
கொ_ந-_ராஉாலிவ ஆவி | வ ண ஹரே ப) ஹுவடு 
வாற வக திகீய_பதெ। வொராூலாலி ஹஹா 
௨7 
ஹ.விறொயி _தழாவிஹ-55 | சுவொற௱உ௰கி விவா. 
ஹூர௱வொய௦ ஹலக்ஷணஃ | ஹஊ ,ர,யஹாஷி ஹஜாவொ 
ல்‌ 
யஹா _தஹாகமயெவஹி! வாசொஹ டக ஏர ஹவடி 
8 8 த 
௪ © |: 
கா ஹுுக்ஷ்வாகிஉரக கி,யா_தக௦ | கதவி 
ட உதா காயெ-ஷ-£ ஐ.ந_நய_த8 ॥ வாமொ 


13 


194 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


“மு UU ௦ i a Hi gn 
ம அலத மாய ஸா ஹி 5] ஹர 


யெ ॥ ஹ்ஹெ ஹா, 
றா.திகா( | சட கிகா வ யோழுஹாக ஸ்‌ 
2-0 கிிஹத தர. தூ | வாவ௦ 8௦ ராஹ வ ணெடெக 
யெயெஷி-ைலா.த._ந்‌ மி | பாம்‌ பெவைறிீ 
வாவ ௨௱௱ூ௦வ௯ ரஷவோறஃ 7 சஹ மா | 


௨2 
ஹாரிணி ஐ_௩.நீ தயா | ஸஹொயு.பி கீர 


ஹஹ) ஹு கிவ; ஹ 


வா ம 


வக விர 
பவழக்‌ ௯ கி, யா! சஷாவே தாய 

ஹிட்கா OfTOUTT_EN: RT a பூமான்‌ ௮ மாப்‌ அறாமிணி 
பிரகா ஹவ_1ரசசரணைப௦கிகா | சுயவாவ 
ரரஹ௦ஹா_ந கயொடாஊர_ உ "உல ॥ மஹா_தஹா 
கிய௦ாகி ஹாபிணீ க வ பட்சப்‌ யெ! ஜ.ந.நீ 
ஜமடெதா8_ந ஹஹாவாஹ ய ஜி துகி ॥ றொய 
ய்து ண ஹவ்‌) கூ டையெ PP லஸொ 
மெஷவஷி ஹ_தஹாாவி வியாதி ய தஹ_தஃ॥ வள 
_கரஹுஈஸுக்தய ஹ்ஹ; ஸ்ரார்‌ ா கணா..திகா$8 ! சணா 
மாஹயாவாடெ 2௦ அராஹுகதி பபிவா_தகாஃ || அர ஸரி 
ழு ஸிகா வை? லொல்ரா கழராணி.£ா ஐத9| ஸஜஸா 
வொய்‌ ட ஸிமிற்ஹவெடசாவு ்டோகா மாணை8 ॥ 
வபபகெ8£வ௱ாயீ _ந௦ ய.ஜிவாவெொலரமிஸி_சா। ஹஹாவ 
மவ ஷா ஹ2௯ுூ-12௨9 பமொவெந ॥ .தஜ£ 
கவல ஷாய 8-3 3ா-த ஹாாவுஉகிம௰ுடபெக | ஹவ-ஜத 


முதற்சூத்திரம்‌ 195 


_தாயமால$8௦ ய.த_தஹெ நிறீகூணடி ॥ ஹோஹாவ 
பை ஷ .ஹபொ௦ பு சாவொஹெ.ச்‌ றவ டு! உதி 


7 7 
O[TOUTT_E 2௦ - தல ॥ 
[0 1821, ரி 5-2௦ i 


சர்வ சகத்திற்கு மேலாயிருக்கிற யாதொரு குணத்‌ 
தினாலே உலகங்களுக்கெல்லாம்‌ ஈசுவரனாயிருக்கிறார்‌? 
அதனாலே ஈசானன்‌ என்று நாமமாம்‌. மூர்த்தா என்று 
சொல்லப்பட்டதொழிய, சாட்சாத்‌ அவயவமல்ல. 

ததத வெள ஷறெ 1 உஷெயெ_5௨ம_தவ-30 
மாணெரொவறி வ.கி! ஹூ. ஹூஜெப 
குவர_ந-௫ற_நாவயவஹடொ? | 

தேவ நராதி தேக அவச்சின்னராய்‌ இருக்கிற ஆன்‌ 
மாக்களிடத்திலே அந்தர்யாமியாய்‌ அதிஷ்டித்துக்‌ 
கொண்டிருக்கையினாலே தத்புருடனென்னும்‌ நாமமாம்‌. 

தமது 2- தவம்‌ அவ நாவா ஹவட 
தால கிடெடர வ? | சணா அ 08. நாதூவி ஹத 
ஜவ ஈ௱்ுஷிவகக 7௯ ஜதி, ௬௩ ராவி - ஹாடெி.த 
வாய௦ வஹ_கி வகல ஷாணிநா 8்றொணுரி.சி. 


௯வொரஹஉ யொ? விவ சொ. 


ஆன்மாக்களைத்‌ தர்மார்த்த காமங்களினாலே வஞ்‌ 
சித்து அதோமாயையிலே கவிழ்க்கையினாலே வாமா, 
பிரகாச சுவபாவர்‌ ஆகையினாலே தேவர்‌: ஆனபடியி 
னாலே வாமதேவர்‌ என்றது. 


வார£ஷிவ.ம-2 வா2காஃி.கி. 


196 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
மூன்றாம்‌ அதிகரணம்‌ 


அயன்றனை ஆதி யாக 
அரனுரு என்ப தென்னை 
பயந்நிடும்‌ சத்தி ஆத 
பதிதலால்‌ படைப்பு மூலம்‌ 
முயன்றணர்‌ இவரே யாயின்‌ 
முன்னவன்‌ என்னை முற்றும்‌ 
நயந்திடும்‌ அவனா இ வர்க்கு 
நண்ணு தொரோவொன்‌ ருமே. 00 


மேல்‌ சர்வ கிருத்தியத்திற்கும்‌ சிவனே கர்த்தா 
என்பது உணர்த்துகின்றது. 


இ-ன்‌: அயன்தனை ஆதியாக அரன்‌ உரு என்‌ 
பது என்னை - சிவனுடைய விக்கிரகங்கள்‌ பிராமாவே 
ஆதியாகச்‌ சொல்ல நீர்‌ சதாசிவத்தை ஆதியாகச்‌ 
சொன்னது என்னையென்னில்‌, பயந்திடும்‌ சத்தி ஆதி 
பதிதலால்‌ படைப்பு மூலம்‌ - சிருஷ்டியாதி கிருத்தியத்‌ 
திற்கு ஆதியாகிய பரமேசுவரனுடைய சத்தி பொருந்‌ 
துதலால்‌ ஐந்து பேரும்‌ ஐந்து கிருத்தியம்‌ பண்ணு 
வார்கள்‌. சிருஷ்டியை முதலாக எண்ணுகையினாலே 
தொழில்‌ முதன்மையினாலே பிரமாவை முதலாக எண்‌ 
ண ப்பட்டது; 


| முயன்றனர்‌ இவரே ஆயின்‌ முன்னவன்‌ என்னை - 
ஐ.ந்துபேரும்‌ ஜந்து தொழிலையும்‌ செய்யில்‌ இவ்‌ ஐவர்‌ 
களுக்கும்‌ முன்னவனாகி லயாவஸ்திதனாகி அரன்‌ என்‌ 
னும்‌ நாமமுடையவர்‌ செய்தது என்னெனில்‌? 


மூற்றும்‌ நயந்திடும்‌ ' அவன்‌ - பரிக்கிரக சத்தி 
யாகிய சத்தமான யைக்‌ காரியோன்முகமாக க்ஷோபம்‌ 


முதற்குத்திரம்‌ -197 


பண்ணியும்‌, பீரளயத்திலே ஆன்மாக்களுடைய கர்‌ 
மங்கள்‌ சங்காரரூபமாக மாயையிலே இருந்ததனைப்‌ 
பலோன்முகமாக்கியும்‌, திரோதானம்பண்ணா யோக்கி 
யரைத்‌ திரோதானம்‌ பண்ணியும்‌, விஞ்ஞானகலரில்‌ 
அதிபக்குவர்க்குச்‌ சச்சிகானந்தாவய சாக்ஷாத்காரத்‌ 
தைத்‌ தரிசிப்பித்‌ தும்‌, இவ்வாறு பஞ்சகிருத்தியங்களும்‌ 
ஏது எவ்வாறாகவேணும்‌ அவ்வாறு திருவுள்ளத்து 
தோக்கியிருப்பர்‌. இங்ஙனம்‌ சூக்குமமாகிய கிருத்தியங்‌ 
களைச்‌ செய்து தூலகிருத்தியங்களுக்கு; 


இவர்க்கு நண்ணுவது ஒரோ ஒன்று ஆமே - சதா 
சிவர்‌ மகேசுவரர்‌ ருத்திரர்‌ விட்டுணு பிரமா என்னும்‌ 
பஞ்சமூர்த்திகளுக்கும்‌ அநுக்கிரகம்‌ திரோதானம்‌ சங்‌ 
காரம்‌ திதி சிருஷ்டி என்னும்‌ ஐந்து கிருத்தியங்களும்‌ 
ஓவ்வொரு கர்த்தாவுக்கு ஓவ்வொரு கிருத்தியம்‌ சுவதந்‌ 
திரமாகவும்‌ நின்ற நாலு கிருத்தியமும்‌ அ.நுஷங்கிக 
மாகவும்‌ பரமசிவன து சத்தியாலே பொருந்தும்‌ என்ற 
வாறு. 


_தஒி ௩3௦ மெ; 8 ஹாவெஉயாஹெ ணொ 
யயத றொயயொம து ரறொலபாறு ஈயறு வாவ 
யத்‌ கதி ௬௨-௧4 ாயாபாகிவி-...தி யொமலடா£ உகு 


வறு வுல ஹவ- 0ம்‌ ல்‌ பாவஹுோர_த$-சி, 


இந்த விருத்தத்தில்‌ பிரமாதி காரணேசுவரரிடத்‌ 
திலே சிவனுடைய சத்தி பதிந்து நின்று கிருத்தியங்‌ 
களைப்‌ பண்ணவேணும்‌ என்றதற்கு: சத்திகள்‌ அநேக 
மாகில்‌ சத்திமானும்‌ அநேகராகவேணும்‌; ஆகில்‌ அநே 
கேசுவரத்துவம்‌ வரும்‌ என்று, மேல்‌ விருத்தத்திலே 
சங்கைபண்ணி, சத்தியொன்றே என்பது முதலான 
உத்தரம்‌ கூறுகின்றது. 


198 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சத்‌ தொன்‌ பலவோ எலி வில்‌ 
தாஜென்‌ றே அநேக மாக 
வைத்தீடும்‌ காட்‌ பாத்தால்‌ 
மந்திரி பா்‌ செல்லாம்‌ 
உய்துிடும்‌ எரவன்‌ ௪௫ 
போலவா உடைய தாகிப்‌ 
பத்நீமுத்‌ திகனை எல்லம்‌ 
புரிந்தவன்‌ நினைந்த வாரும்‌. 61 
இ-ன்‌: சத்திதான்‌ பலவோ என்னில்‌ - பிரமாதி 
காரணோசுவரரிடத்திலே பதிந்து கிருத்தியங்களைப்‌ 
பண்ணும்‌ சத்தி என்கையால்‌ சத்தி அநேகமாகவே 


ணும்‌; சத்தி அதேகமாகில்‌, சத்திமானும்‌ அநேகமாய்‌ 


அநேகேசுவரத்வம்‌ வரும்‌ அல்லது சத்தன்‌ ஒருவனே, 
சத்தி ௮ தேநேகை என்னில்‌? அந்யோந்திய விருத்தாத்‌ 
திரயாசத்திகள்‌ ஒருவனுக்குச்‌ சமவேதமாகிறபொழுது 

ரித்துவம்‌ வரும்‌ என்னில்‌? அப்படி வாராது என்‌ 


விகா 
றும்‌ உத்தரம்‌. 

மந்திரியாதிக்கு எல்லாம்‌ உய்த்திடும்‌ 
சத்திபோல்‌ அரன்‌ உடையது ஆகி சத்திதான்‌ ஒன்றே 
காரியத்தால்‌ அநேகமாக வைத்திடும்‌ - இராசாவினு 
டப்‌ ஆஞ்ஞாசத்தியானது மந்திரி சேனாபதி கிராம 
கன்‌ முதலான பேர்களிடத்திலேயிருந்து தனித்‌ 
தனித்‌ தொழில்களைப்பண்ணி வைக்கிறாப்போல, அர 
னுடையதாகிய சத்தியொன்றே கிருத்திய பேதங்களைச்‌ 
செய்யும்‌ என்று சொல்லப்படும்‌. அப்படிச்‌ சொல்லப்‌ 
படுவதும்‌, புத்தி முத்திகளை எல்லாம்‌ புரிந்து அவன்‌ 
நினை ந்தவா ௮! ஆம்‌ - போக மோட்சத்தைக்‌ கொடுக்‌ 
கப்பட்ட அரனுடைய சத்தியானது அந்த அரன்‌ நினை 
வின்‌ பேத்த்தினாலே கிருத்திய பேதத்தால்‌ பேதமாகத்‌ 
தோன்றும்‌ எனறவாறு. 


ஒருவன்‌ 


பாஸ 


சதக்‌ - ல லு ல்‌ 


சீரி 


முதற்சூத்திரம்‌ 199 


சத்திதன்‌ வடிவே தென்னில்‌ 
தடையிலா ஞான மாகும்‌ 
உய்த்திடும்‌ இச்சை செய்தி 
இவைஜஞானத்‌ துளவளோ என்னின்‌ 
எத்திறம்‌ ஞான முள்ள 
தத்திறம்‌ இச்சை செய்தி 
வைத்தலான்‌ மறைப்பில்‌ ஞானுல்‌ 
மருவிடும்‌ கிரியை எல்லாம்‌. 62 


மேல்‌ அந்தச்‌ சத்தி சொரூபம்‌ ஏது என்பதற்கு 
உத்தரம்‌. 


இஃன்‌: சத்தி தன்‌ வடிவு ஏது என்னில்‌ தடை 
இலா ஞானம்‌ ஆகும்‌ - சத்தியினுடைய சொரூபம்‌ ஏது 
என்னில்‌ ஜிவான்மஞானம்‌ போலத்‌ தடுக்கப்படாமல்‌ 
எக்காலத்தும்‌ எத்தேசத்தும்‌ கவப்பிரகாசையாயிருக்‌ 
கும்‌, உய்த்திடும்‌ இச்சை செய்தி இவை ஞானத்து 
உளவோ என்னில்‌ - பொருந்தப்பட்ட இச்சையான து 
குணம்‌, கிரியையான து வியாபாரம்‌, இவைகள்‌ ஞானத்‌ 
திற்குண்டோ என்னில்‌? எத்திறம்‌ ஞானம்‌ உள்ளது 
அத்திறம்‌ இச்சை செய்தி வைத்தலான்‌ - ஞானம்‌ எவ்‌ 
வளவு உண்டு அதன்குணமான இச்சையும்‌ கிரியையும்‌ 
அவ்வளவு உண்டென்று சாத்திரசித்தம்‌ ஆகையினால்‌, 
மறைப்பு இல்‌ ஞானால்‌ மருவிடும்‌ கிரியை எல்லாம்‌ - சத்தி 
யானது அநிவாரித சொரூபை ஆகையினாலே சர்வ 
கர்த்திருத்வ சாமர்த்தியத்தையும்‌ தத்குணமான இச்சை 
யையும்‌ அடையாதாமாகில்‌, “ஞானாதி இச்சாக்கிரியப்‌ 
பிரயக்தா” என்னும்‌ கிரம ஞாயத்தினாலே அறிந்ததை 
இச்சிக்கவேணும்‌, இச்சித்ததைப்‌ பண்ண வேணும்‌; 
ஆகையால்‌ ஞானேச்சாக்கிரியை என்னும்‌ கிரமம்‌ 
சொல்லவேணும்‌. இஃதன்றியும்‌. 


200 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
ஜோடெரவாக.சி.நா ஹூ விஷயக௦ வரே_ரா 


! 
ரை பகணுமிய ௧2. ரர. பாக, 


மூன்று பீன்னசொரூபமாய்‌ ஏகாச்ரயமுமாயிருக்க 
வேணும்‌. ஆகையால்‌ இச்சை ஆதியாக மூன்றும்‌ 
இன்றே என்று சொல்லுகிறது விரோதம்‌ என்னில்‌? 
சத்தியம்‌. [சத்தியமென்றது அர்த்தாங்கிகாரம்‌] ஒன்றை 
அறிந்து அதை இச்சித்து அதிலே பிரவர்தீதிக்கிறது 
ஜீவான்மாக்களுக்கே; சிவனுக்கு அப்படியல்ல என்‌ 
பது மேல்‌. கூறுகின்றது. 


ஒன்றதாய்‌ இச்சா ஞானாக்‌ 
கிரியையென்‌ பெருமா ரதி 
நின்றிடும்‌ சத்தி இச்சை 
உயிர்க்கருள்‌ நேச மாகும்‌ 
நன்றெலாம்‌ ஞான சந்தி 
யால்நயத்‌ தறிவன்‌ நாதன்‌ 
அன்றருட்‌ கிரியை கன்னல்‌ 
ஆக்குவன்‌ அகில மெல்லாம்‌. 08 


இன்‌: ஐன்றதாய்‌ இச்சா ஞான கிரியை என்று 
ஒரு மூன்று ஆகி நின்றிடும்‌ - பரமசிவனுடைய சொரூ 
பமாய்‌ சுவ பரப்பிரகாசையான பராசத்தி ஓன்றேயா 
யிருந்து, அதனுடைய விருத்தி பேதத்தினலே இச்சா 
ஞானக்‌ கிரியை என்று மூன்றாகத்‌ தோன்றும்‌, சத்தி 
- இச்சை உயிர்க்கு அருள்‌ நேசம்‌ ஆகும்‌ - இச்சாசத் தி 
இச்சித்த அவசரமாம்‌, நன்று எலாம்‌ ோன சத்தியால்‌ 
நயந்து அறிவன்‌ நாதன்‌ - ஆன்மாக்கள்‌ பண்ணின 
புண்ணியங்களை (எலாம்‌ மென்றதனால்‌ பாபங்களையும்‌) 
அந்தப்‌ புண்ணிய பாப அநுகுணமான தனு கரண 


1 ஈட. 
எ சகல ட ட கை உற்சவ யயட _ 


ல்‌ 


முதற்சூத்தர ம்‌ 201 


புவன போகங்களையும்‌ இதற்கு இது என்று கர்த்தா 
வானவன்‌ பகுத்தறிவது ஞானசத்தியால்‌; 


அன்று அருள்‌ கிரியைதன்னால்‌ ஆக்குவன்‌ அகிலம்‌ 
எல்லாம்‌ - அநாதியே கிருபையினாலே முன்‌ சொன்ன 
தனு கரணாதிப்‌ பிரபஞ்சங்களை உண்டாக்குவது கிரியா 
சத்தியாலே. கிரியாசத்தி என்றது தன்னுடைய ஸ்பரிச 
மாத்திரத்திலே பிந்துவிலே கிரியை உண்டாக்குகை 
யினாலே கூறப்பட்டதன்றி, “சத்தி ஸ்வயம்‌ க்ரியாவதி” 
என்று சொன்னதல்ல. ஆகையால்‌ சத்தி ஒன்றே 
யென்றது என்றவாறு. 


சீவனும்‌ இச்சா ஞானக்‌ 

கிரியையால்‌ சிவனை ஒப்பன்‌ 
ஆவனென்‌ நிடின்‌அ நாதி 

மலமிவற்‌ நினை மறைக்கும்‌ 
காவலன்‌ இவன்செய்‌ கன்மத்‌ 

தளவினில்‌ கொடுப்பக்‌ காண்பன்‌ 
பாவியாம்‌ புத்தி முத்திப்‌ 


பயன்‌ கொளும்‌ பண்பிற்‌ ரூகும்‌. 64 


மேல்‌ பரமேசுவரனும்‌ . ஆன்மாவும்‌ * சுவாமி 
பூத்யபாவம்‌ என்பது உணர்த்துதல்‌. 


இ-ள்‌: சீவனும்‌ இச்சா ஞான கிரியால்‌ சிவனை 
ஓப்பன்‌ ஆவன்‌ என்றிடின்‌-ஆன்மாவும்‌ இச்சா ஞானக்‌ 
கிரியாவான்‌ ஆகையாலே சிவனுக்குச்‌ சரியாகையால்‌ 
சுவதந்திரன்‌ ஆவன்‌ என்று சொல்லில்‌, அ நாதி மலம்‌ 
இவற்றினை மறைக்கும்‌ - அநாதியே அஞ்ஞானமான து 
ஆன்மாவின்‌ இச்சா ஞானக்‌ கிரியைகளைத்‌ தகைந்து 


* சுவாமி பூத்யபாவம்‌ - ஆண்டானடிமைத்‌ திறம்‌. 


கட்லா பைகவ, வடட பண்ட க த அமா யம்வகயக்‌ ட அத்தையை பனித்கி. ப பல்லவ 
்‌்‌ ரு மத படம்‌ ்‌ ்‌்‌ 


2 ட்‌ பல அக்கன்‌ ம்‌ ்‌ 2 
a வலை மருவ கக 2 os ததட வடட A த A 
த ப்தி பை பம ன்‌ ப்பம்‌ ரகக்‌ பக்கர்‌ i 


602 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


கொண்டிருக்கும்‌, காவலன்‌ இவன்‌ செய்‌ கன்மத்து அள 
வினில்‌ கொடுப்ப காண்பன்‌ - ரட்சிதாவான சிவன்‌, 
இந்த ஆன்மாப்பண்ணின கர்மாநுகுணமாக ஞானத்‌ 
தைப்‌ பிரகாசிப்பிக்க அந்தப்‌ பிரகாசிதமான ஞானத்‌ 
தினாலே விஷய ராதாவாவன்‌, பாவியாம்‌ புத்தி முத்தி 
பயன்‌ கொளும்‌ பண்பிற்று ஆகும்‌ - உண்டாவதான 
போகமோட்சமாகிய புருடார்த்தத்தைச்‌ சிவன்கொடுக்க 
அனுபவிக்கும்‌ முறைமையாவ து சிவன சுவக ந்திரனான 
சுவாமியும்‌, ஆன்மா ஈச ஸஹாத்நித வியாபாரனாமிய 


பூத்யனுமாம்‌ என்றவாறு. 


பூத்யன்‌ என்பதற்குப்‌ பொருள்‌ வேலைசெய்து கூலி 
பெறுவது ஆகையால்‌ இவ்விடத்து ஆன்மாச்செய்கிற 
கன மமே வேலையும்‌, அக்‌ கன்மாநுகுணமாகச்‌ சிவன்‌ 
கொடுக்கும்‌ பலமே கூலியும்‌ என அறிக. 


ஞானமே ஆனா போ நு சிவன்‌ நொழில்‌ ஞானம்‌ ஒக்கின்‌ 
ஈனமில்‌ சதாசி வன்பேர்‌ ஈசனும்‌ தொழில தேறிலா 
ஊனமேல்‌ கிரியை வித்தை உருத்திரன்‌ இலய போகம்‌ 
ஆனபேர்‌ அதிகா ரத்தோ டதீகர ணாத்த மே 65 

மேல்‌ கர்த்தாவுக்குச்‌ சத்திபேதத்தால்‌ மூர்த்தி 
பேதம்‌ உணர்த்துதல்‌, 

இஃள்‌: ஞானமே ஆன போது சிவன்‌ - ஞான 
சொரூபமேயாய்‌ நின்றபோது சிவன்‌ என்னும்‌ நாமம்‌, 
தொழில்‌ ஞானம்‌ ஓக்கில்‌ ஈனம்‌ இல்‌ சதாசிவன்‌ பேர்‌ - 
ஞானக்கிரியை சமமாய்‌ கின்றபோது சதாசிவன்‌ என்‌ 
னும்‌ பெயராம்‌, ஈசன்‌ ஆம்‌ தொழிலது ஏறின - கிரியை 
அதிகமாகில்‌ ஈசுவரன்‌ என்னும்‌ பெயராம்‌, ஊனம்‌ 
மேல்‌ கிரியை வித்தை உருத்திரன்‌ - கிரியை குறையில்‌ 
சுத்த வித்தியாதிபதியான ருத்திரன்‌ என்னும்‌ பெய 
ராம்‌, இலய போகம்‌ ஆன பேர்‌ அதிகாரத்தோடு அதி 


ப 


அல்‌ ப்ட்‌ அலைக்க ல ப்பட்ட 


8 


ஆ 


ஞ்‌ 


முதற்சூத்திர ம்‌ , 208 


கரணத்தன்‌ ஆமே - லய போக அதிகார ஸ்தானமான 
பர நாதம்‌ சாதாக்கியம்‌ மகேசுவரம்‌ என்னும்‌ ஸ்தானங்‌ 
களை அதிஷ்டித்துக்கொண்டு கிருத்தியங்களைப்‌ பண்‌ 


ணுவர்‌ என்றவாறு. 


இவ்விடத்து இச்சாசத்தியைச்‌ சொல்லா திருந்தது 
ஞானக்கிரியை உள்ளவிடத்தில்‌ இச்சாசத்தி சித்தம்‌; 
்டதிகிலும இச்சாசத்தி உண்டாயிருக்கும்‌ என 
அறக. 


ரு [ * ஓ * * . © © 
வித்தையோ டீசர்‌ சாதாக கியம்சத்தி சிவங்கள்‌ ஐந்து 
௯ த்தகத்‌ துவம்சி வன்றன்‌ சுதந்திர வடிவம்‌ ஆகும்‌ 
ஈலம்‌ நீங்கிய நிலைமை யாலே 


நித்கமென்‌ றுரைப்பர்‌ க 
வித்தார்‌ கருமத்‌ தாலே. 66 


வைத்‌ தீலர்‌ முற்பிற்‌ பாடு வரு 
மேல்‌ மூர்த்தி லக்ஷணம்‌ உணர்த்துதல்‌: 


இ-ள்‌: வித்தையோடு ஈசர்‌ சாதாக்கியம்‌ சத்தி 
சிவங்கள்‌ ஐந்தும்‌ சுத்த தத்துவம்‌ - சுத்தவித்தை 27 
வரம்‌ சாதாக்கியம்‌ சத்தி சிவம்‌ என்று சொல்லப்பட்ட 
ஐந்தும்‌ சுத்தமாயையில்‌ தோற்றப்பட்ட தத்துவங்கள்‌, 
சிவன்தன்‌ சுதந்திர வடிவம்‌ ஆகும்‌ . சிவன்‌ தானே 
சுத்தமாயையிலே உதிப்பித்து அதிலே அதுப்ரவிஷ்ட 
மாம்‌ விக்கிரகம்‌, நித்தம்‌ என்று உரைப்பர்‌ காலம்‌ நீங்‌ 
கிய நிலைமையாலே - காலாதீதனான சிவனுக்கு அதிஷ்‌ 
டேயஸ்தானமான துகொண்டும்‌ அசுத்தமாயாகாலத்தி 
னால்‌ அபரிச்சேதமாகையாலும்‌ நித்தம்‌ என்றும்‌ சொல்‌ 
லுவார்கள்‌. வைத்திலர்‌ முன்‌ பின்‌ பாடு வருவித்தார்‌ 
கருமத்தாலே - இந்தப்‌ பஞ்சதத்‌துவங்களுக்கும்‌ கிருத்‌ 
திய பேதமாதி முற்பிற்பாடு அல்லது வஸ்துத முற்பிற்‌ 
பாடு இல்லை என்றவாறு. 


204 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


_தஉஏத௦ கய காப - உணூடட£ா உஷா 
ஹஹிச சோ ஹீரா கா முரி சகா டி ச்‌ 
2] 


ாமாடெஷா௦ விஹி தாவலு-2 ௬ல்‌ நரா ல கி, 
ப ஸ்ர 


சிவதத்துவம்‌ சத்திதத்துவம்‌ இரண்டும்‌ சிவனுக்‌ 
கும்‌ சத்திக்கும்‌ அதிஷ்டேய ஸ்தானமாய்‌ இருக்கும்‌, 
சாதாக்கியதத்துவம்‌ சதாசிவ தத்துவத்திற்கு அதிஷ்‌ 
டேய ஸ்தானமாயிருக்கும்‌. ஈசுவரதத்துவம்‌ மகேசுவர 
னுக்கு அதிஷ்டேய ஸ்தான மாயிருக்கும்‌, ஈத்தவித்தை 
ருதீதிரதேவருக்கு அதிஷ்டேய ஸ்தானமாயிருக்கும்‌. 


ஒருவனே இராவ ணுறி பாவகம்‌ உற்3ற்‌ போலத்‌ 
யானும்‌ 


தருவனிவ்‌ வுருவம்‌ எல்லாம்‌ தன்மையும்‌ தீ 
வரும்வடி வெல்லாம்‌ சத்தி சத்திதான்‌ மரமும்‌ காழ்ப்பும்‌ 


இருமையும்போலமன்னிச்‌ சிவத்திஜறேடியைந்து ற்கும்‌. 


மேல்‌ கர்த்தா அநேக மூர்த்திகளைத்‌ தரித்தும்‌ 
சிதேகரூபமான தன்மை பிறழான்‌ என்பது உணர்த்‌ 
அதல்‌. 


இ-ன்‌: ஒருவனே இராவளாதி பாவகம்‌ உற்றால்‌ 
போல தருவன்‌ இவ்வுருவம்‌ எல்லாம்‌ தன்மையும்‌ 
திரியான்‌ ஆகும்‌ - கூத்தாடி ஒருவனே இராவணாதி 
களைப்போல ரூபத்தையும்‌ அபிநயத்தையும்‌ பிறருக்குக்‌ 
காட்டித்‌ தான்‌ தன்னுடைய சொரூபத்தைக்‌ கெடாது 
நின்றதுபோல, கர்த்தாவும்‌ இங்ஙனம்‌ சொல்லப்பட்ட 
பஞ்ச கிருத்தியத்திற்காக இப்படி அநேக விக்கிரகங்‌ 


_ களை அதிஷ்டித்துக்கொண்டிருந்து கிருத்தியங்களைப்‌ 
பண்ணியும்‌, அகண்டாகார.. சச்சிதானந்த சொரூப 


மாறுபாடு ஆகான்‌. அஃது எவ்வாறென்னில்‌? 


~ 


முதற்கூத்திரம்‌ 205 


வரும்‌ வடிவு எல்லாம்‌ சத்திதான்‌ மரமும்‌ காழ்ப்பும்‌ 
இருமையும்‌ போல மன்னி சிவத்தினோடு இயைந்து 
்‌ நிற்கும்‌ - இங்ஙனம்‌ வரப்பட்ட திருமேனியெல்லாம்‌ 
சிற்சத்தியே; அந்தச்‌ சத்தியானது மரமும்‌ வயிரமும்‌ 
போலப்‌ பிரிக்கப்படாததாய்ச்‌ சிவத்துடனே பொருந்தி 
நிற்கும்‌ என்றவாறு. 


பொன்மைநீ லாதி வன்னம்‌ 
பொருந்திடப்‌ பளிங்க வற்றின்‌ 
தன்மையாய்‌ நிற்கு மாபோல்‌ 
சத்திதன்‌ பேதம்‌ எல்லாம்‌ 
நின்மலன்‌ தானய்த்‌ தோன்றி 
நிலைமையொன்‌ ருயே நிற்பன்‌ 
முன்னருட்‌ ச்த்தி தன்பால்‌ 


முகிழ்க்கும்தான்‌ முனையான்‌ அன்றே. 68 


இ-ள்‌: பொன்மை நீலாதி வன்னம்‌ பொருந்திட 

| பளிங்கு அவற்றின்‌ தன்மையாய்‌ நிற்குமா போல்‌ - 

பொன்மையாதி வன்னங்களாகிய ஒரு வஸ்து சுத்த 

்‌ ஸ்படிகத்திலே சம்பந்தித்தபொழுது, அந்த ஸ்படிக 

மும்‌ அந்த நிறமாகவே பார்ப்பார்க்குத்‌ தோன்றி 

நின்றாற்போல, சத்திதன்‌ பேதம்‌ எல்லாம்‌ நின்மலன்‌ 

கானாய்‌ தோன்றி நிலைமை ஒன்றாயே நிற்பன்‌ - சத்தி 

கள்‌ பேதமாகிய விக்கிரகங்களெல்லாம்‌ தானேயாய்க்‌ 

காண்பித்தும்‌ பேதமின்றித்‌ தான்‌ ஒருதன்மையாயே 
நிற்பன்‌. அந்தச்சத்தி யாதோ என்னின்‌? 


| மேல்‌ இதுவும்‌ அது என்று உணர்த்துதல்‌. 


முன்‌ அருள்‌ சத்தி தன்பால்‌ முகிழ்க்கும்‌ தான்‌ 
முளையான்‌ அன்றே - அந்தக்‌ கர்த்தாவினிடத்திலே 
முதலே கிருபையாகிய பராசத்தி உதித்து அநேக பேத . 


ர்க வ்கி தலத்து தகக ல்ல தகவு அ வட த்க்க வதிய ்‌ பன்‌ பலரா ட்டா காவ > 
த வினைக றிக்‌ ரைத்‌ அம்ம, பல வளை க்‌ அணஞ்விவ ம மதன்ககைம்க கடய ல்‌ ட பட எ அவ ர்க்‌ வக்‌ ட்‌ 


[a 


206 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சத்திகள்‌ ஆம்‌; தான்‌ ஒன்றிலும்‌ உதியாதவனகி இட 
தியே சர்வகாரணத்திற்கும்‌ பரம காரணானாகி நின்‌. ம 
என்றவாறு. வ்‌ 


ஆதா த அயோ வரா வேக்ஷ வெ, க 
விஜதா_£வெஸ௦ஜி கடட! அவ கி வ௱றாவெக ட 


ா-ு௨ரா.ஹ-௦வி-9வபுமி_௧ | சூகா[ரஅபய்ஹ௦ விஃ.த 


ம 


்வனெஷஹ பாவி வஹுஈ_த£1॥ வரா வெஃகா வெல, ச 
ந 


ட சஹிருகி ஸ்ரிவாஸாரயா 1 


சத்தியும்‌ சிவமும்‌ ஆய 
தன்மைஇவ்‌ வுலகம்‌ எல்லாம்‌ 
ஒத்தொவ்வா ஆணும்‌ பெண்ணும்‌ 
உணர்குண குணியும்‌ ஆகி 
வைத்தனன்‌ அவளால்‌ வந்த 
ஆக்கமிவ்‌ வாழ்க்கை யெல்லாம்‌ 
இத்தையும்‌ அறியார்‌ பிட 
லிங்கத்தின்‌ இயல்பும்‌ ஓரார்‌, 69 


மேல்‌ சத்தி வெமே பிரபஞ்சத்திற்குப்‌ பரம கார 
ணம்‌ என்று உணர்த்துதல்‌. 


இ-ன்‌: சத்தியும்‌ சிவமும்‌ ஆய தன்மை இ 
உலகம்‌ எல்லாம்‌ - சத்தியும்‌ சிவமும்‌ பொருந்தி நின்ற 
மையினாலே இந்த உலகங்களெல்லாம்‌ உண்டானது. 
பொருந்தி நின்ற முறைமை எவ்வாறு என்னில்‌? 
ஒத்து ஒவ்வா ஆணும்‌ பெண்ணும்‌ - சைதன்னிய 
சொரூபமானது ஐத்திருக்க விக்கிரகங்கள்‌ ஈசுவரன்‌ 
என்றும்‌ ஈசுவரி என்றும்‌ புருடரூபமும்‌ ஸ்திரீரூபமு 
மாகப்‌ பேதமாம்‌. ஆகில்‌ பேதம்‌ ஏன்‌ என்னில்‌ ? 


ப கெட சாவே! நடு 


பே 


௬ 


ஷர 


முதற்சூத்தரம்‌ 207 


உணர்‌ குண குணியும்‌ ஆக வைத்தனன்‌ . விக்கிர 
கங்களன்றிச்‌ சத்தராய்‌ நின்றபொழுது சத்தி குணமும்‌ 
சத்தன்‌ குணியுமாய்‌ நின்று அவ்வாறே வஸ்துக்கள்‌ 
எல்லாம்‌ குணகுணிகளாகவே உண்டாக்கி நிறுத்தி 
னான்‌, அவளால்வந்த ஆக்கம்‌ இ வாழ்க்கை எல்லாம்‌- 
ஆன்மாக்கட்குத்‌ தனு கரண புவன போகம்‌ இவைக 
ளெல்லாம்‌ அந்தச்‌ சத்தியாலே உண்டாக்கப்பட்டதே, 
இத்தையும்‌ அறியார்‌ - நிரீசுவரவாதிகளாய்‌ இருக்கிற 
பெயர்கள்‌ இத்தை அறியாமல்‌ அன்னியதாவாகச்‌ 
சொல்லுவார்கள்‌. 


அப்படிச்‌ சத்தி சிவங்கள்‌ உண்டாக்கக்‌ கண்ட 
தில்லை, இவ்விடத்து ஸ்திரீ புருட சம்யோகத்தினாலே 
தானே பிரஜோற்பத்திகள்‌ உண்டாகக்‌ கண்டோம்‌ 
என்று பிரத்தியட்சவா திகள்‌ சொல்லில்‌, அப்படி ஸ்திரீ 
புருட சம்யோகத்தினாலே உண்டாகிறதும்‌, அந்தச்‌ 
சத்தி சிவங்கள்‌ நின்ற முறைமையினாலே. அஃது எவ்‌ 
வாறு என்னில்‌ ? 


பீட லிங்கத்தின்‌ இயல்பும்‌ ஓரார்‌ - சிவன்‌ நாத 
ரூப லிங்கமாகவும்‌, சத்தி விந்து ரூபமான பீடமாகவும்‌, 
யோனியும்‌ இலிங்கமுமாக எப்பொழுதும்‌ கூடியிருந்து 
இப்படியே யோனி இலிங்க சம்பந்தத்தினாலே சகல 
பிரஜோற்பத்திகளை உண்டாக்குகிறதும்‌ அறியார்கள்‌ 
என்றவாறு. ்‌ 


.த௨உ-௩௪௧௫௦ வா_க-௩ :- நாதஜொலி௦ம திகிஜெய௦ 
விந ௨8௦ தி.திஹ _கட! நாஉஸிக ய உதா வ௦ 
க௯2_ஹாஉாவ தட்டல்‌ க! வி மப கிஜெதெய௦ 
உ$ பகி றா-உ.ஹர தூ | யொ.டிலி௦மஉடகாரறொண 


| ண க 
மஜா 9 காணடு, ॥ ஹஉாஹயொமற-ஸ்‌ 


௧06 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


௨௯௯ ௧84-௫௨2 உர ஹ க | ௮௦௫ ஜாய 
0.௧.தஆ. மக ஹாவா8௦ம8( ॥ தஹாவி௦ ம௦விபெ 
ஷெண ௯8_ரவெ 8உரஹ]_ததி.கி, 


*சிவனுரு அருவும்‌ அல்லன்‌ 
சித்திஜே டசித்தும்‌ அல்லன்‌ 
பவமுதல்‌ தொழில்கள்‌ ஒன்றும்‌ 
பண்ணிடு வானும்‌ அல்லன்‌ 
தவமுதல்‌ யோக போகம்‌ 
தரிப்பவன்‌ அல்லன்‌ தானே 
இவைபெற இயைந்தும்‌ ஒன்றும்‌ 
இயைத்திடா இயல்பி னே. 70 


முதல்‌ விருத்தத்திலே “ சித்துரு * என்று உபக்ரெ 
மித்தும்‌, அதையே அறுபத்தெட்டு விருத்தம்‌ பரா 
மர்சம்‌ பண்ணி, மேல்‌ அந்தப்‌ பராமர்சத்திலே வந்த 
ரூபம்‌ அரூபம்‌ ரூபாரூபம்‌ குணம்‌ கிரியை இவைகள்‌ 
எல்லாம்‌ உபசாரமல்லது இயல்பல்ல, கேவல சுத்த 
சைதன்னியமாத்திரமே சிவசொரூபம்‌ ; தத்‌ சன்னிதி 
மாத்திரத்திலே பஞ்சகிருத்தியம்‌ உண்டாவது என்று 
உபசங்காரம்‌ பண்ணுகின்றது. 
இன்‌: சிவன்‌ உரு அல்லன்‌ - அனந்தேசுவர 
கண்டபரமேசுவர காலருத்திர விஷ்ணுப்‌ பிரமாதி 
மூர்த்திகளைத்‌ தனது சமவாயசத்தித்‌ துவாரா அதிஷ்‌ 
டித்து நின்றுகொண்டு சிவன்‌ ரூபியுமல்லன்‌, அருவும்‌ 
அல்லன்‌ - சத்தாவத்தையிலே _அகளையாகிய சித்சத்தி 
மூர்த்திமானாக நின்றதுகொண்டு சிவன்‌ அரூபியும்‌ 
அல்லன்‌? 


2 திவனரு வுருவுமல்லன்‌ எனவும்‌ பாடம்‌. 


க வளனார்‌ 


\ 
முதற்கூத்திரம்‌ 209 


சித்தினோடு அசித்தும்‌ அல்லன்‌ - சித்தாகிய ஈசுவர 
சமவாய சத்தியான து தத்துவமும்‌ அசித்தாகிய பிந்து 
மூர்த்தியுமாகிக்‌ கூடின இடத்திலே பிரபாவரூபமான 
பஞ்சமந்தீர' தனு என்றதுகொண்டு, சிதசித்தாத்மக 
மான ரூபாரூபியும்‌ அல்லன்‌; 


பவம்‌ முதல்‌ தொழில்கள்‌ ஓன்றும்‌ பண்ணிடுவா 
னும்‌ அல்லன்‌ - பிரமா விஷ்ணு ருத்திர மகேசுவர 
சதாசிவரிடங்களிலே வேற்ற அபிவியக்தியாக நின்றும்‌ 
அவர்கள்‌ பண்ணும்‌ சிருஷ்டி திதி சங்கார திரோபவ 
அனுக்கிரகமாகிய கிரியைகளைப்‌ பண்ணினவனும்‌ 
அல்லன; 


தவம்‌ முதல்‌ யோகம்‌ தரிப்பவன்‌ அல்லன்‌ - தவ 
மாகிய அணிமாதி அட்டாங்க யோக சாதனையை 
முனிகள்‌ பொருட்டுத்‌ தாம்‌ செய்து காட்டிய ஸ்ரீகண்ட 
பரமேசுவரனை வேறற நின்றும்‌ அந்தச்‌ சாத்துவிக 
குண த்தையுடையவனும்‌ அல்லன்‌; 


போகம்‌ தரிப்பவன்‌ அல்லன்‌ - உமாமகேசுவரனை 
வேறறநின்றும்‌ அ ந்த ராஜதகுணத்தை உடையவனும்‌ 
அல்லன்‌, சங்காரத்தைப்‌ பண்ணும்‌ காலருத்திரனை 
வேற்ற நின்றும்‌ அந்தத்‌ தாமதகுணத்தை உடையவ 
னும்‌ அல்லன்‌; ச 

“அகில கரோதீதி கர்த்தா?” என்னும்‌ வ்யுத்பத்தி 
யால்‌ கர்த்தா என்பது சிவனுக்கு எப்படிக்‌ கூடும்‌ 
என்னில்‌? 

தானே இவை பெற இயைந்தும்‌ ஒன்றும்‌ இயைந்‌ 
திடா இயல்பினானே - தனது சன்னிதி மாத்திரத்திலே 
தானே ஆன்மாக்களுடைய போக மோட்சார்த்தமான 
சிருஷ்டியாதி பஞ்ச கிருத்தியங்களும்‌ பொருந்தும்‌, 


14 


210 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
தொழில்‌ கு குணம்‌ இச்சை வெறுப்பு விகாரம்‌ ஒன்றும்‌ 
அல்லாத த சுத்த சைதன்னிய சொரூபமே சுவபாவமாத 


உடையவன்‌ என்றவாறு. 


ட த ௪ கர்பம்‌ லட்‌ 
_ துஆ கெலீசால்‌ ட்டது [12 62 சல ௨5 2; படல்‌ பா 
மி க Ke 


அப்‌ 
து ்‌ உத உட்டா , 3 Qe. ல்‌ 
ஹிஹஉா௱சப்‌-0 உ விக்‌ ட He ABO பு ப்‌ 
ம்‌; க்கப்‌ % 6 ரு ்‌ ஆன! 
நாய கரையொ 2௩௦ த்த டு ரண 14... 5) 697 (1 
ஹரஹஷயொலிபொா ௧ | யெொரஸன்ஸியவ்‌ ஜும்‌ பபா 
MC E11 த மி ம 
இஹ ஹை ம்‌ வலு க LE ம்பம்‌ TT 2. ric AY TD 
ணொ ஷஹீ.கி நிர௦௩ ல தூகி எ ஊட்‌ கோ ட 
2 
பாவ 2.௦௪ ஏர ௦ படம வம ௪. 
1) ௫) gy - 


சிவனுக்கு ஆதாரதேக கரணாதிகளெல்லாம்‌ தன து 
சமவாய சத்தி என்பதற்குச்‌ சம்மதி. 


Ls த பது பி 
ஸ்ரீ,8;ஐ) 8 த௦மெ :- சமய சு ம்‌ போடி ஹால்‌ 
க்‌ த்‌ 9) 6 ்‌ 


கா௱ணா.தக | கா ஓடர்‌ மஹெவ உறா ore ர! ஹல... 


ஜிகா 2 கா.திகா il வால்வு ஹாகவராணரபபான வவுட்கோ 4 ர்‌ 


ர்‌. 


கிலூலஹா | ரூுகொவற.கா ம்ம ந 


டெொொொவலய_ த ஐ.கி, 


இந்த முதற்சூத்திரம்‌ எழுபது விருத்தத்தினால்‌ 
பிரபஞ்சம்‌ ஆண்‌ பெண்‌ அலியாதி காரியரூபமாகையி 
னாலே, இந்தக்‌ காரியரூப அனுமானத்தினாலே இந்தக்‌ 
காரியத்திற்குக்‌ கர்த்தா ஓருவன்‌ உண்டு என்றும்‌, 
தாம்‌ அத்தைக்‌ கண்டபோது புகையைக்கண்‌ டபோது 
இதற்குக்‌ காரணமாய்‌ இருக்கிற ஈர விறகோடுகூடின 
அக்கினி உண்டென்று அறிந்ததுபோல ; இதற்குக்‌ 


முதற்கூத்‌ தரம்‌ 211 


காரணமாய்‌ இருக்கிற ஆத்திரேந்தந ஸம்யுக்தாஸ்தி 
உண்டென்று அறிந்ததுபோல, சிதசித்‌ ரூபமாயிருக்‌ 
கிற பிரபஞ்சத்தைக்கொண்டு இதற்குக்‌ காரணாமாக 
ஆன்மா ஆச்ரயமாயிருக்கிற மாயையிலே ஈசுவரசத்தி 
சம்பந்தம்‌ உண்டென்றும்‌ ; இப்படிப்பட்ட சத்தியாகிற 
கருமத்திற்குத்‌ தருமியாக ஈசுவரன்‌ உண்டென்றும்‌, 
ஆன்மாக்கள்‌ பண்ணுகிற புண்ணிய பாபங்களாகிய 
காரணத்தினாலே மேல்‌ ௬௧ துக்கங்களாகிய காரியம்‌ 
உண்டாம்‌ என்றும்‌, ஆகமத்தினாலே அந்தச்‌ சுக துக்க 
அனுபவஸ்தானமாகிய சுவர்க்க நரகம்‌ உண்டென்றும்‌ 
அறிவித்தது. 


ஷா மி ஹய-௫ுகவா உட ாாஹ_தியமெ.சி. 


மேலும்‌ இந்த விசுவமானது மாயையாகிற உ.பா 
தானத்திலே நின்றும்‌ ஒரு கர்த்தாவினாலே உண்டாக்க 
வேண்டும்‌, மிருத்பிண்டமானது கடாதிகளாகிறதற்குக்‌ 
குலாலனை அபேக்ஷிக்குமாபோல. 


தஜாயதூ௦ வெளஷரெ :- கெ_மாஉழஷா வி_த௦ 
ஷிபும௦ தபல ப்‌ ஊஹ்லாவ த | ய்யாரக௯ லால 


ஷாவெக்ஷ£ 87 ஷாமா உமாமி.அி ॥ உதி, 


புண்ணியன்‌ சிவாக்ர யோகி 
புகழ்சிவ ஞான சித்தி 
கண்ணுமுற்‌ சூத்தி ரத்து 
நலந்தரு பொருளை யாய்ந்து 
திண்ணிய வுலகிற்‌ கேது 
திட்டாந்த பூர்வமாக 
அண்ணலா மரன்கர்த்‌ தாவென்‌ 
மறிந்திட வுரைசெய்‌ தானே. 


216 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பெருவாழ்வு மிக்க நிலமீ திருக்கை 
பெறுவார்தமக்‌ கருள தாம்‌ 
பரவாத நிக்கி ரகமே குறித்த 
பலசாத கர்க்குதவியாம்‌ 
கருவேர்‌ பறித்த பெரியோர்கள்‌ முத்தி 
கையிலாம லகக்கனியதாம்‌ 
திருவீழி யுற்ற சிவயோகி செப்பு 
சிவஞான சித்தியுரையே. 


முதற்சூத்திரம்‌ முற்றிற்று 


ஆகச்‌ செய்யுள்‌ -- 93 


ப்தி தைம: he 
ப ப பட தன்‌ றாத டட 


1 


கு 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 


உலகெலாம்‌ ஆகி வேறோய்‌ 
உடனுமாய்‌ ஒளியாய்‌ ஓங்கி 
அலூலா உயிர்கள்‌ கன்மத்‌ 
தாணையின்‌ அமர்ந்து செல்லத்‌ 
தலைவனாய்‌ இவற்றின்‌ தன்மை 
தனக்கெய்தல்‌ இன்றித்‌ தானே 
நிலவு£ீர்‌ அமலன்‌ ஆகி 
நின்றனன்‌ நீங்கா தெங்கும்‌. 1 


மேல்‌ சிவன்‌ தம்முடைய சமவாய சத்தியாலே 
பிரபஞ்சோற்பத்தியைப்‌ பண்ணுவர்‌ என்பதும்‌, சிவ 
சீவர்களுடைய அபேதபாவமும்‌, பாசத்‌ திரயமாகிய 
ஆணவம்‌ மாயை கா மியங்களினுடைய லட்சணங்களை 
யும்‌, தத்துவ தாத்‌ துவிகங்களினுடைய லட்சணங்களை 
யும்‌ கூறுகின்றது. 


இதற்குச்‌ சிவஞானபோத மூலசூத்திரானுகுண 
மாக அன்னுவயம்‌ : சிவன்‌ வேருய்‌ உடனுமாய்‌ அலகு 
இலா உயிர்கள்‌ கன்மத்து ஆணையின்‌ உலகெலாமாகி 
அமர்ந்து செல்லத்‌ தலைவனாய்‌ இவற்றின்‌ தன்மை 
தனக்கு எய்தலின்றித்‌ தானே நிலவுசீர்‌ அமலனாகி ஒளி 


யாய்‌ ஓங்கி நீங்காது எங்கும்‌ நின்றனன்‌. 


சமல நிர்மலதையினாலே சிவனும்‌ உலகெலாம்‌, 
ஆன்மாக்களும்‌ பேதமுமாய்‌ வியாப்தியினாலும்‌ சித்‌ 
ரூபதையினாலும்‌ பேதமற்றதுமாய்‌ எண்ணிறந்த ஆன்‌ 
மாக்களுடைய கன்மானுகுணமாகத்‌ தனது சமவேத 
சத்தியினால்‌ மாயையை க்ஷோபிப்பித்துதீ தனு கரணாதி 


களைச்‌ சமவாய சத்தியானு சூதமாக உண்டாக்கித்‌ திதி 


214 சிவஞானசுத்‌இயார்‌ சுபக்கம்‌ 


காலமெல்லாம்‌ பிரபஞ்சத்‌ ருந்து பீரளயகாலத்திலே 
ஐடுங்கும்படிக்குக்‌ தரன்‌ தடத்த கர்த்தாவுமாய்‌ ; இவ்‌ 
வாறு இந்தப்‌ பிரபஞ்சத்துடனே பிரிவற நின்று ஆன்‌ 
மாக்களுடைய கர்த்ருத்துவ போக்த்குத்துவாதிகளும்‌ 
மாயையினுடைய சங்கோச விகாசங்களுமாய்‌; காரியங்‌ 
களுடைய உற்பத்தி தி நாசங்களையும்‌ தனக்கின்றி 
அநாதியே சுவபாவமாக அழகுபெற்ற நிர்மலனாகிச்‌ 
சுவப்பிரகாசனாகிக்‌ காலதேச வஸ்‌ துக்களினாலே அபரிச்‌ 
சின்னனாகி நீக்கமற்று எங்கும்‌ நின்றனன்‌. 


ஹ்‌ _ர ரி 


ன்‌ வு ௮ 
2 ௨22. ட்ப பழு செ பபப “9 
EO பூம்‌ வரப ரம ஒப்ப ப முப பம 


பெ தாடா £௦) கோ dT. “வமார_௪2 | தப 


ஹஹ ) 7.4.௦ பை 2௦ ஹா 21 LT ஹ2வெகயபெகு |] 


இதற்கு மெய்கண்டதேவ சிவாசாரியார்‌ சொன்ன 

உதாரணம்‌ : 

“்‌ அரக்கொடு சேர்த்தி யணைநத்தவக்‌ கற்போல்‌ 
உருக்கி யுடங்கியைந்து நின்று - பிரிப்பின்றித்‌ 
தானே யுலகாம்‌ தமியே னுளம்புகுதல்‌ 
யானே யுலகென்ப னின்று.” 

மேல்‌ பதப்பொருள்‌ : 

இஃன்‌: வேறாய்‌-அநாதியே சிவனும்‌ ஆன்மாவும்‌ 

உபாதியினாலே பேதமுமாய்‌, உடனுமாய்‌ - சொரூப 
வியாப்தியினலே பேதமத்துமாய்‌, அலகிலா உயீர்கள்‌ 
கன்மத்து- எண்ணிறந்த ஆன்மாக்களுடைய கர்மானு 
குணமாக, ஆணையின்‌ - தனது சமவாய சத்தியினாலே, 
உலகெலாம்‌ ஆகி-எல்லா உலகங்களுமாய்‌, அமர்ந்து- 
நிலைபெற்று நின்று, செல்ல - லயத்தை அடைய, 
தலைவனாம்‌-கர்த்தாவாய்‌; எல்லா உலகங்களையும்‌ உண்‌ 
டாக்கித்‌ தாபித்து அழிக்கக்‌ கர்த்தா என்று கூறாது, 


2 மி கவத 7 


EES தரக்‌ ந்‌ ஸி ்‌ 
ட வடட க 
க ண லை யு 


1 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 215. 


எல்லா உலகங்களுமாய்‌ நின்று ஓடுங்க என்று பிரபஞ்‌. 
சத்தையே கர்த்தாவாகச்‌ சொன்னது, சிவனுடைய 
காரியோன்முகியாய்‌ இருக்கிற சத்தி சம்யோகத்தினாலே 
பிரபஞ்சம்‌ காரியப்பட்டும்‌ நின்றும்‌ அழியும்‌ ; அதற்குச்‌ 
சிவன்‌ தடஸ்தன்‌ என்பதனால்‌, கானே நிலவு சீர்‌ அமல 
னாகி - அந்த அன ந்தேசுவராதிகள்‌ சிவனால்‌ அமலரா 
னதுபோலச்‌ சிவனும்‌ ஒருத்தரால்‌ நிர்மலன்‌ ஆகாமல்‌ 
அநாதியே சுவபாவ நிர்மலன்‌ என்றது; ஒளியாய்‌ - 
சுவயம்பிரகாசமாய்‌ இருக்கை ; 


ஓங்கி - பிறரைப்‌ பிரகாசிப்பிக்கை ஈசுவரனுடைய 
சமவாயசத்திப்‌ பிரபஞ்சானு சூதையாய்‌ அபின்னையா 
யிருக்கையினாலும்‌ ஈசுவர நிமித்தமாயிருந்தும்‌ சத்சத்தி 
மானங்கள்‌ அபின்னமாகையாலே பிரபஞ்சம்‌ ஈசுவரனை 
அபின்ன நிமித்தோபாதானமாக உடையது, ஈசுவரன்‌ 
கிமித்த காரணம்‌ என்றும்‌, சுத்தாசுத்த மாயைகள்‌ 
உபாதானம்‌ என்றும்‌ சொல்லியிருக்க இவ்விடத்தில்‌ 
அபின்ன நிமித்தோபாதானம்‌ என்றது விரோதமென்‌ 
னில்‌? இது விரோதமில்லை ; புத்திரனுடைய தேகத்‌ 
கிலே மாங்கிசாதிகளுக்கு மாதாவினுடைய சோணிதம்‌ 
உபாதானமும்‌ அஸ்திக்குப்‌ பிதாவினுடைய வீர்யம்‌ 
உபாதானமும்‌ ஆதானத்திலே பிதா கர்த்தாவுமாய 
இருக்க உபாதானதையைக்‌ கூறாமல்‌ பிதாவை நிமித்த 
னென்றது போல, சகத்திற்கு ஈசுவரனை உபாதான 
மென்னாது பிரதானமான கர்‌ த்ருத்வத்தினாலே நிமித்த 
னென்றது சடமாகிய மாயையும்‌ சித்தாகிய ஈசுவர 
சத்தியும்‌ மிளிதமான படியினாலே பிரபஞ்ச சித்சிதாகார 
மாய்‌ நின்றது என அறிக. 

இவற்றின்‌ தன்மை தனக்கு எய்தல்‌ இன்றி - இவ்‌ 
வாறு இந்தப்‌ பிரபஞ்சத்துடனே பிறிவற நின்று ஆன . 


மாக்களுடைய சுதந்திரம்‌ உடைத்தாய்‌ இருக்கையும்‌, 


616 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


மாயையுடைய சங்கோச விரிவுகளும்‌ மாயாகாரியங்க 
ளுடைய உற்பத்தி திதி நாசங்களும்‌ கனக்கு இன்றி, 
நீங்காது எங்கும்‌ நின்றனன்‌ - நீக்கமற எவ்விடத்தும்‌ 
சடசித்துகள்தோறும்‌ நின்றனன்‌ என்றவாறு. 


_த௨-ஏத௦ கெவிகாகொ_க பம யாசாமி வாஹ 


ர 5 பகு 
ஹீரரஜ௦மூா.பி யாவ௦சீ வா_ந ற) வாமே தாட! 
உ-மாகாஹவேவ க லிமமா_த௯௦ ஹ.க_த8_ஈ ஷபா 


தி.கி, 


தேவாரத்திலும்‌ * எல்லாவுலகமும்‌ ஆனாய்‌ நீயே?” 
(அப்பர்‌. ஐயாறு. 7) என்றும்‌ “ இரு நிலனாய்‌ ''(அப்பர்‌. 
நின்ற.1) என்றும்‌, திருவாசகத்திலும்‌ “வானாகி '” 
என்றும்‌, '* நினைப்பற நினைந்தேன்‌ நீயலால்‌ பிறிது 
மற்றின்மை”' என்றும்‌ இவ்வாறு ஆகம புராணங்களி 
லும்‌ தேவார திருவாசகங்களிலும்‌ பருவாகச்‌ சம்மதி 
உண்டு. 

சிவனும்‌ ஆன்மாக்களும்‌ வஸ்து பேதமுமாய்‌ 
வியாப்தியினலே அபேதமும்‌ என்றதனால்‌ சம்பந்தம்‌ 
சமவாயமோ? சம்யோக சமவாயமோ ? என்னில்‌; 
அது சித்சத்தியேயாம்‌. 

சம்யோகம்‌ என்னில்‌ ? அந்தச்‌ சம்யோகம்‌ ஐந்நி 
யமோ ? அஜந்நியமோ ? 

ஜந்நியமாகில்‌ அத்நியதாகர்ம ஐந்நியமோ ? 
உபயகாம ஜந்நியமோ 2 சம்யோக ஜந்நியமோ ? 
இருவரும்‌ சித்தும்‌ விபுவுமாகையால்‌ அத்நியதாகர்ம 


.ஜந்நியமும்‌ உபயகாம ஐந்நியமும்‌ கூடாது. ஆகை 
யால்‌, சம்யோக ஜந்‌நியமாயிருக்கிற சம்யோகத்திற்கும்‌ 


J 


A 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 217 


உற்பத்தி இல்லை. ஆகையால்‌, அஜந்நிய சம்யோகத்‌ 
திற்கு கித்தியவிகாரித்‌ துவம்‌ வருமென்னில்‌ வாராது: 


வியாப்தியானது வைஷயிக வியாப்தி என்றும்‌ 
ஒள ப்ச்யேஷிக வியாப்தி என்றும்‌ இருவகை. அதிலே 
வைஷயிக வியாப்தியாவது: கடாதி சர்வமூர்த்த திரவி 
யங்களையும்‌ ஆகாசம்‌ வீயாபித்திருக்கை. ஓளபச்யே 
ஸல வியாப்தியாவது : பாலில்‌ நெய்போலவும்‌, பழத 
தில மதுரம்போலவும்‌, எள்ளில்‌ எண்ணைபோலவு!, 
அரணியில்‌ அக்கினிபோலவும்‌ இருக்கை. 


இவ்விடத்து ஆன்மாவும்‌ சிவனும்‌ சைதந்நியமும்‌ 
விபுவுமாகையால்‌ வியாப்பிய வியாபக பாவம்‌ ஓள பசீ 
யேஷிகமே. இது அநாதியும்‌ நித்தியமுமாகையால்‌ 
இதனால்‌ விகாரித்துவம்‌ இல்லை. இந்தச்‌ சம்பந்தம்‌ சிவ 
னென்றும்‌ சீவனென்றும்‌ பேதஞ்சொல்லவும்பெற்றுப 
பிரிக்கப்பட ஈமலுமிருக்கையினாலே தாதான்மியமென்று 
வியவகரிக்கப்படும்‌. இவையிற்றின்‌ விஸ்தாரம்‌ சித்‌ 
தாந்த நிர்ணயத்தில்‌ நிரூபித்தோம்‌; கண்டுகொள்க. 


இந்தவிருத்தம்‌ மேல்‌ தொண்ணூற்றைந்து விருத்‌ 
தத்திற்கும்‌ மூலசூத்திரமாகையால்‌ இதற்குப்‌ பதப்‌ பிர 
யோசனம்‌ கூறவேண்டும்‌. அவை வருமாறு: 


உலகெலாம்‌ ஆகி - பிரபஞ்சம்‌ வஸ்துவாகி உற்‌ 
பத்தியுள்ள தல்ல பிராந்தி என்றும்‌ விவர்த்தவாத நிரா 
சார்த்தமாக; வேறு ஆய்‌ - சிவாத்துவைத நிராசார்த்த 
மாக; உடனும்‌ ஆய்‌ - சிவனுக்கும்‌ சீவனுக்கும்‌ அந்‌ 
யத்ர பேதம்‌ சொல்லும்‌ நியாய வைசேஷிகாதி நிரா 
சார்த்தமாக; 


ஒளியாய்‌ ஓங்கி - சுவ பரப்பிரகாச சொரூபன்‌ என்‌ 
றது, இது கர்த்தா குணவானும்‌ சாவயவமுமென்னும்‌ . 


218 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பாஞ்சராத்திர பாகவதாதி நிராசார்த்தமாக; அலகு 
இலா உயிர்கள்‌ - ஏகான்மவாத நிராசார்த்தமாக; கன்‌ 
மத்து - உலகாயத மத நிராசார்த்தமாகவும்‌ நைக்ரச்ய 
வைஷம்ய தோஷ நிராசார்த்தமாகவும்‌; அணையின்‌ - 
மாயாசத்தி அல்லது சிவனுக்குச்‌ சமவாய சத்தியில்லை 
என்னும்‌ பாட்ட பாஸ்கரமநா நிராசார்த்தமாக; 
அமர்ந்து - ஜகத்திற்கு உற்பத்தியுண்டு ஸ்தாயியல்ல, 
க்ஷணத்திலே நாசம்‌ என்று சொல்லும்‌ பெளத்தமந 
நிராசார்த்தமாக? செல்ல தலைவனய்‌ - ஐகத்திற்கு நார 
மில்லை, ஆன்மாக்களுடைய கர்மத்தினலை தேகேந்திரி 
யாதிகளுண்டாமொழிந்து இதை உண்டாக்குவான்‌ 
ஒரு கர்த்தாவும்‌ இல்லை என்னும்‌ மீமாம்சக மத நிரா 
சார்த்தமாக. 


சேஷபதப்‌ பிரயோஜனம்‌ முதலே சொல்லப்‌ பட்டது. 
முதல்‌ அதிகரணம்‌ . 


ஒன்றென மறைகள்‌ எல்லாம்‌ 

உரைத்திட உயிர்கள்‌ ஒன்றி 
நின்றனன்‌ என்று பன்மை 

நீகழ்த்துவ தென்னை என்னின்‌ 
அன்றவை பதிதான்‌ ஒன்றென்‌ 

றுறையுமக்‌ கரங்கள்‌ தோறும்‌ 
சென்றிடும்‌ அகரம்‌ போல 

நின்றனன்‌ சிவனும்‌ சேர்ந்தே, © 


“அலகிலா உயிர்கள்‌ உடனுமாய்‌ நின்றனன்‌” (1) 
என்பதற்கு ஏகான்மவாதி பண்ணும்‌ சங்கையை 
அநுவதித்துத்‌ தூஷித்தல்‌. 


இ-ன்‌: ஓன்று என மறைகள்‌ எல்லாம்‌ உரைத்‌ 
திட உயிர்கள்‌ ஒன்றி நின்றனன்‌ என்றுபன்மை நிகழ்த்‌ 


ன்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ ப 219 


துவது என்னை என்னில்‌ - வேதங்களிலே ஆன்மாக்‌ 
கள்‌ ஏகமேயென்று சொல்லுகையினாலே அநேக ஆன்‌ 
ம.க்களிடங்களிலும்‌ சிவனொருவனே பிறிவற நின்றா 
னென்றும்‌, ஆன்மாக்களை அநேகமாகக்‌ கூறியது 
என்னையோ எனில்‌? அன்று அவை. பதிதான்‌ ஒன்று 
என்று அறையும்‌ - வேதங்கள்‌ ஒன்றென்று சொன்‌ 
னது சீவான்மாக்களை அன்று, பின்னை ஏதென்னில்‌? 
சீவான்மாக்களுக்குப்‌ பதியாகிய பரமான்மாவையே 
ஓன்றென்று சொல்லும்‌. 


ஆகில்‌ சீவான்மாவும்‌ பரமான்மாவும்‌ பேதமா 
யிற்று, வேதத்தில்‌ அத்துவைதமென்ற வாக்கியத்திற்கு 
விரோதமென்னில்‌ ? வாராது. ப்ரஸத்தத்துக்கன்றோ 
பிரதிஷேதம்‌ உள்ளுவது, ஆகையால்‌ சீவான்மாவும்‌ 
பரமான்மாவும்‌ வஸ்துவினலே பேதமும்‌ வியாப்தி 
யினால்‌ அபேதமும்‌ ஆகையால்‌ அத்துவைதம்‌ என்றது... 
அஃது எவ்வாறு என்னில்‌ ? 


அக்கரங்கள்‌ தோறும்‌ சென்றிடும்‌ அகரம்‌ போல 
நின்றனன்‌ சிவனும்‌ சேர்ந்தே - நாற்பத்தொன்பது 
அக்கரங்கள்தோறும்‌ அகரம்‌ செறிந்து உயிராய்‌ நின்‌ 
றதுபோல, அநேக சீவான்மாக்கள்தோறும்‌ சிவன்‌ பிறி 
வறச்‌ செறிந்து பரமான்மாவாக நின்றான்‌ என்றவாறு. 


மெய்யெழுத்து முப்பத்து நாலிலும்‌௮அகாரம்‌ பிராண 
னாக நின்றது ஓக்கும்‌; உயிரெழுத்துக்களிலே அகாரம்‌ 
பிராணனாக நின்றது எவ்வாறு என்னில்‌ ? அகாரம்‌ 
பிரகிருதியாய்‌ நிற்க, ஆகாராதி பதினைந்தெழுத்தும்‌ 
விகிருதியாய்‌ நின்றது. இதினுடைய லட்சணம்‌ 
அளவை பதின்மூன்றாம்‌ விருத்தத்தில்‌ ஆகம நிரூப 
ணத்தில்‌ வர்ணோத்பத்தியிலே சொன்னோம்‌ ; கண்டு 
கொள்க. 

இது பொழிப்புரை. மேல்‌ அகலம்‌ வருமாறு: 


220 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அநேக ஆன்மாக்களுண்டு என்கிறது எதனாலே 
அறியப்படும்‌ ? பிரத்தியட்சத்தினலும்‌ அனுமானத்தி 
னாலும்‌ அல்லவோ என்னில்‌? பிரத்தியட்சத்தினாலும்‌ 
அனுமானத்தினாலும்‌ ஆகமத்தினலும்‌ அநேகாத்தும 
சித்தம்‌. அஃது எப்படி என்னில்‌ “ பிரத்தியேக மக 
மஸ்திய *' என்கிற பிரத்தியட்சம்‌ உண்டாகையினாலே 
பிரத்தியட்சம்‌. மேலும்‌, ஜனன மரணங்களைப்‌ பேத 
மாகக்‌ காண்கையீனாலே ஆன்மாக்கள்‌ அதேகமே. 


அஃதன்று. ஜன்மநாசங்கள்‌ தேகத்திற்கொழிந்து 
ஆன்மாவிற்கு இல்லை என்னில்‌? அப்படி அல்ல. 
ஆன்மாவிற்கே லிங்கசரீரத்துடனேகூடி ஜனன மரண 
மும்‌ காணப்படுகிறது. அன்னமயமாயிருக்கிற தூல 
சரீர லிங்க சரீரத்தினுடைய காரியமாகிய தாத்விகம்‌, 
இந்தத்‌ தூலசரீரத்திற்கே அநித்தியதை. லிங்க சரீரம்‌ 
ஆன்மாவுடனே ஸஹகாரியாய்‌ கர்ப்பத்திலே பதிகிற 
பொழுதும்‌ கூடப்‌ பதிந்தும்‌ தூலதேகத்தை விட்டுப்‌ 
போகிறபொழுதும்‌ கூடப்போய்‌ மோட்சபர்யந்தமும்‌ 
அனுவதிக்கையினாலே ; ஆன்மாவிற்கும்‌ லிங்க சரீரத்‌ 
திற்கும்‌ கூடவே ஜனன மரணாதிகள்‌ சொல்லப்படும்‌. 


லிங்கசரீரியாய்‌ இருக்கிற ஆன்மாவிற்கு ஜனனம்‌ 
இல்லை, தூலசரீரத்திற்கே ஜனனம்‌ என்னில்‌? அந்தத்‌ 
தேகத்திற்குச்‌ சைதன்னியம்‌ இல்லாமற்போகவேணும்‌; 
அப்போது பிறந்த குழந்தைக்கும்‌ அந்தத்‌ தேகத்திலே 
சைதன்னியம்‌ உண்டாகையினாலே சைதன்னியத்தோ 
டேயே லிங்கசரீரத்திற்கு உற்பத்தி. ஜன்மாதி பேதங்‌ 
களை உடைய இந்த லிங்க சரீரமே ஆன்மபேதத்திற்கு 
ஏது. 

நித்தியனாய்‌ இருக்கிற ஆன்மாவிற்கு உற்பத்தி 
நாசம்‌ எப்படிக்‌ கூடுமென்னில்‌ ? தூலசரீரேத்திரியா தி 
களுக்குச்‌ சமவாயிகாரணமாய்‌ ஆமோட்சநித்தியமாய்‌ 


தியம்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 221 
இருக்கிற லிங்க சரீரத்திற்கு உற்பத்தி நாசங்களை 
அங்கீகரிக்கையினால்‌ தத்‌ அவச்சின்னனாயிருக்கிற ஆன்‌ 
மாவிற்கு உற்பத்தி நாசம்‌ அங்கீகாரார்த்தமே. 


. அப்படியல்ல. லிங்க சரீரமும்‌ ஆமோட்சஸ்தாயி 
யல்ல, அசத்தேயென்னில்‌? அத்யந்தம்‌ சத்தானது 
ககன குசுமம்‌ போல உண்டாகாது. எப்பொழுதும்‌ 
சத்தானது நாசத்தை அடையாது. ஆகையால்‌ லிங்க 
சரீரம்‌ ஆமோட்சஸ்தாயி ஆகையினாலே சத்து, மோட்‌ 
சந்தாபாயி ஆகையினாலே அசத்துமானபடியாலே சத 
சத்தாம்‌; ஆகையால்‌ லிங்க சரீரத்திற்கு உற்பத்தி நாச 
முண்டு. தத்‌ அவச்சின்னமாயிருக்கிற ஆன்மாவிற்கு 
மவ்வாறே. 

இப்படிப்‌ பிரதி ஆன்ம நியதமாக லிங்க சரீரமும்‌ 
ஜனன மரணமும்‌ உண்டாயிருக்கையினாலே ஏகான்ம 
வாதம்‌ கற்பிக்கின்றது அறிவீனமே ! 


அஃதல்ல, மாயா விலாசமான லிங்க சரீரங்கள்‌ 
அடழநேகமாகிலும்‌ கும்பகலசோ தகஞ்ச நாதிக்கு அதே 
கங்களிலேயிரு ந்தும்‌ ஆகாசம்‌ ஒன்றேயோன து போல, 
ஆன்மா ஒன்றே அநேக சரீரங்களிலுமிருக்கும்‌ என்‌ 
னில்‌ ? இந்தத்‌ திருஷ்டாந்தம்கூடாது. கும்ப கலசாதி 
களிலே இருக்கிற ஆகாசம்‌ ஏகரூபமாயே இருக்கும்‌, 
அநேக லிங்க சரீரங்களிலே இருக்கின்ற சைதன்யம்‌ 
அப்படியல்ல. ஒருகாலத்திலே தானே ஒரு தேகிக்கு 
போஜன இச்சையும்‌, ஒருவனுக்கு வழி தடக்கிறத்திலே 
இச்சையும்‌, ஒருவனுக்கு நித்திரையிலே இச்சையும்‌, 
ஒருவனுக்கு அஞ்ஞானமும்‌, ஒருவனுக்கு ஞானமும்‌, 
ஒருவனுக்கு வைராக்கியமும்‌, ஒருவனுக்கு விஷயா 
சக்தியுமாகக்‌ காண்கையால்‌ ; ஒருவனுக்கு ஏக காலத்‌ 
திலே விருத்த நாநாகிருத்தியம்‌ கூடாது ஆகையால்‌, 
ஆன்மா அநேகமென்று சித்தம்‌. 


225 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆகாசம்‌ ஒன்றாயிருக்கக்‌ கலசகும்பாதி பேதங்களி 
லே பேதமானது போல ஆன்மா ஒருத்தனுக்கே 
லிங்க சரீராதி பேதத்தினாலே பேதமென்னில்‌? அது 
கூடாது. திருஷ்டா ந்தமாயிருக்கிற ஆகாசம்‌ ஒன்றாகை 
யினலே அதனுடைய பேதம்‌ உபாதி பேதத்தினாலே 
உண்டாச்சுதென்று சொல்லலாம்‌. இவ்விடத்து ஆன்ம 
பேதம்‌ யுக்திகளினாலே சித்தமாயிருக்கையினாலே பேதா 
சித்தியை அங்கீகரிக்கிறது சோபை அல்ல. மேலும்‌, 
க்ஷித்யாதி காரியங்களுக்கு ஈசுவரன்‌ கர்த்தா. அந்த 
ஈசுவரன்‌ விபுவும்‌ நித்தியதிருப்தனுமாகையால்‌ க்ஷித்‌ 
யாதி பிரபஞ்சத்தைத்‌ தம்முடைய போகார்த்தமாக 
உண்டாக்கினதல்ல. 


அந்தப்‌ பிருதிவி யாதிகளுக்கு ஒன்றுக்கொன்று 
போகமாக உண்டாக்கினார்‌ என்னில்‌ ? அவைகள்‌ ஜட 
மாகையால்‌ போக்கியமாமொழிந்து போக்தா ஆகாது. 
ஈசுவரன்‌ சர்வஞ்சரூராகையால்‌ நிரர்த்தமாக உண்டாக்‌ 
கார்‌. இந்தப்‌ பாரிசேடத்தினாலே ஈசுவரனுக்கும்‌ பிர 
பஞ்சத்திற்கும்‌ அநந்நியமாக போகாயத்நமான சமீரா 
திகளை அறிகிறவர்களான பசுக்களென்று சித்தம்‌. 


பிரபஞ்ச சத்பாவத்திலே பிரமாணம்‌ உண்டாயே 
அல்லோ இந்தப்‌ பிரபஞ்சம்‌ ஆன்மாக்களுடைய 
போகார்த்தமாக வேணும்‌. பிரபஞ்ச சத்பாவத்திலே 
பிரமாணமே இல்லை என்னில்‌? பிரத்தியட்சமாகக்‌ 
காணப்பட்ட . பிரபஞ்சத்திற்குப்‌ பிரமாணாம்‌ ஏன்‌? 
அஃதன்று. பைத்யோத்ரேக பிரமத்திலே சூரிய கிர 
ணத்தினாலே நானாவிதமாயிருக்கிற வெயிற்குஞ்சுகள்‌ 
.. காண்மித்ததுபோல அஞ்ஞான வசத்தினாலே தீர்க்க 
பிரமையாகக்‌ காண்பித்ததே ! இவ்வாறு பிரத்தியட்சப்‌ 

- பிரமாணமில்லாதபொழுதே பிரத்தியட்சத்தை ஏ. துவா 
புடைய அனுமானமும்‌ பிரமாணமல்ல. பிரத்தியட்ச 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 228 


அனுமானங்கட்கு விருத்தமான ஆகமமும்‌ பிரமாணம்‌ 
அல்ல. 


அப்படி ஏன்‌ ? பிரத்தியட்சாதி பிரமாணமுண்டு. 
அஃது எவ்வாறு என்னில்‌ ? கோடி த்வயசமான தர்ம 
தரிசனத்தினாலே ஸ்தாணுவோ புருடனோ என்று சந்தே 
கிக்கில்‌ இந்தச்‌ சந்தேகத்திற்கு விஷயமாயிருக்கின்ற 
ஸ்தாணு புருடர்களைச்‌ சத்தியமாக அறிகையினாலே 
பிரபஞ்ச சத்பாவத்திலே பிரத்தியட்சப்‌ பிரமாணம்‌ 


.உண்டாகையால்‌ ; பிரத்தியட்சத்தை ஏ துவாகவுடைய 


அனுமானமும்‌ உபயசம்மதமான ஆகமமும்‌ பிரமாணம்‌. 


அந்தப்‌ பிரத்தியட்சமும்‌ ரஜ்ஜு சாப்பாதிபோ 
லும்‌, சுத்தி ரஜிதப்பிரா ந்திபோலும்‌, மருமரீசிப்பிராந்தி 
போலும்‌ பிரபஞ்சப்‌ பிராந்தியல்லது பிரமாணஞானம்‌ 
அல்ல. 


அஃதன்று. அந்த ரஜ்ஜுவுக்குச்‌ சர்வ சாமியம்‌ 
உண்டாகையாலும்‌ பிராந்தி வியதிரிக்த ஸ்தலத்திலே 
யதாவத்தாகச்‌ சர்ப்பத்தை அறிய உண்டாகையாலும்‌ 
ஆரோப்பியமான சர்ப்பமும்‌ அதிஷ்டானமான ரஜ்ஜு 
வும்‌ சத்தியரூபமாக அறியப்படுகையினாலும்‌ ஆரோப்‌ 
பியமான பிரபஞ்சமும்‌ அதிஷ்டானமான பிரமமும்‌ 
இவை இரண்டும்‌ சித்தமே. 


சுத்தி ரஜிதம்போல, பிராந்தி என்பதுவும்‌ கூடாது. 
சகுத்திமலே ஆரோபிதமான ரஜிதத்தை ஸ்தலாந்தரத்‌ 
திலே யதார்த்தமாகக்‌ காணாதபொழுது இப்பிராந்தி 
கூடாதது போல, பிரபஞ்சத்தையும்‌ யதாவத்தாகக்‌ 
காணாதபொழுது பீரமத்திலே பிரபஞ்சப்‌ பிராந்தி 


உ டாது . 


மருமரீசிகா திருஷ்டாந்தமும்‌ பூமியும்‌ சூரியமரீசி 
யும்‌ சத்திய ஜலமும்‌ மூன்று வஸ்து உள்தானதுபோல 


224 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


மாயையும்‌ ஈசுவரசத்தியும்‌ பிரபஞ்சமும்‌ சித்தி, மேலும்‌ 
பிரபஞ்ச பாவசாதகப்‌ பிரமாணம்‌ பிரமாணமோ & 
அப்பிரமாணமோ ? நீயே விசாரித்துப்‌ பார்‌. 


பிரபஞ்ச பாவ சாதகம்‌ பிரமாணம்‌ என்னில்‌? 
அந்தப்‌ பிரமாணம்‌ பிரபஞ்சகோடி நிவிஷ்டமாகை 
யால்‌ பிரபஞ்ச ஏகதேச அங்கீகாரத்தினாலே பிரபஞ்சம்‌ 
சித்தம்‌. 

பிரபஞ்ச பாவசாதகம்‌ அப்பிரமாணம்‌ என்னில்‌ 2 
“பிரபஞ்ச பாவ சாதகப்‌ பிரமாண பாவாத்‌ சுதாரம்‌ 
பிரபஞ்ச சித்திஹி * ஆகையால்‌ ஆன்மா நானாத்வமும்‌ 
அசத்தாகிய மாயாகாரியப்‌ பிரபஞ்சம்‌ வஸ்துவாத்மகமு 
மாம்‌. இவ்விருவகைக்கும்‌ சம்மதி வசனங்கள்‌ சிவாக்‌ 
கிரபாஷ்யத்தீலே எழுதினோம்‌ கண்டுகொள்க. 


சிவனுக்கு ஆன்மாக்கள்‌ பின்னமாகையால்‌ ஞோய 
மாக வேணும்‌. ஜேயமானபொழுதே பரிச்சின்னமும்‌ 
விநாச்யமும்‌. இதனால்‌ சிவன்‌ ஆன்மாக்களை அறிவா 
னென்னில்‌ சர்வஞ்ஞத்‌ துவ ஹானிவரும்‌. இந்த இரண்‌ 
டிற்கும்‌ அவிரோதமான உண்மை குருமுகத்தினால்‌ 
அறியப்படும்‌. 


உருவொடு கருவி எல்லாம்‌ 
உயிர்கொடு நின்று வேறாய்‌ 
வருவது போல ஈசன்‌ 
உயிர்களின்‌ மருவி வாழ்வன்‌ 
தருமுயிர்‌ அவனை யாகா 
உயிரவை தானும்‌ ஆகான்‌ 
வருபவன்‌ இவைதா னாயும்‌ 
வேறுமாய்‌ மன்னி நின்றே. 9 


சிவ சீவர்களுடைய அத்துவைதத்திற்குதாரணம்‌. 


ட்ட 


ர 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 225 


இ-ன்‌: வருபவன்‌ ஈசன்‌ - ஏககாலத்தும்‌ எவ்‌ 
விடத்தும்‌ ஆன்மாக்களைப்‌ பிறிவறக்‌ கூடிவருபவனான 
ஈசுவரன்‌, வேறும்‌ ஆய்‌ மன்னி நின்றே - ஆன்மாக்‌ 
களுடைய கர்த்திருத்துவ போக்த்ருத்துவாதிகளுக்கு 
அன்னியமாக ஆன்மாக்களிலே நிலைபெற்று நின்றே 
கன்மானுகுணாமான சுகதுக்க போகங்களைப்‌ புசிப்பிப்‌ 
பன்‌, உயிர்களின்‌ மருவி இவை தானாயும்‌ வாழ்வன - 
முத்தான்மாக்களை வேறறக்‌ கலந்து சீவ சொரூபம்‌ 
தோன்றாமல்‌ தானேயாக வாழ்வன; 

சீவான்மாக்கள் தான்‌ மலம்‌ நீங்கிச்‌ சிவனாவர்கள்‌ 
என்ன ஆகாதோ என்னில்‌ ? 


தரும்‌ உயிர்‌ அவனை ஆகா - சிவனால்‌ பிரகாசிப்பிக்‌ 
கப்பட்ட அறிவையுடைய ஆன்மா சிவனை வியாபி 
யாது. அஃது என்போல என்னில்‌ ? உருவொடு 
கருவி எல்லாம்‌ உயிர்கொடு நின்று வேளுய்‌ வருவது 
்‌ உயிரவை தானும்‌ ஆகாபோல - தேகேந்திரிய அந்தக்‌ 
கரணங்களை ஆன்மா தானாக அபிமானம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு நின்று, அதற்கு அன்னியமாய்‌ வருவது 
அவ்வாறு கூடிநின்ற காலத்தும்‌ 'தேகேந்திரியாதிகள்‌ 
ஆன்மா ஆகாததுபோல: 

இவை தானாயும்‌ வேறும்‌ ஆய்‌ என்ற இரண்டு 
உம்மையும்‌ சிவன்‌ சீவான்‌ மாக்களுமல்ல அவையிற்றுக்‌ 
களுக்கு அன்னியமுமல்ல தாதான்மியமே என்றது. 
இருவர்‌ கூடிவாழ்தல்‌ இன்புறுபுணர்ச்சி என்றவாறு. 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ 
இருவீனை இன்பத்‌ துன்பத்‌ 

இவ்வுயிர்‌ பிறந்தி றந்து. 
வருவது போவ தாகும்‌ 

மன்னிய வினைப்ப லன்கள்‌ 


226 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
தருமரன்‌ தரணி யோடு 
தராபதி போலத்‌ தாமே 
மருவீடா வடி.வும்‌ கன்ம 


பலன்களும்‌ மறுமைக்‌ கண்ணே. 4 
மேல்‌ மாறிப்பிறந்து வருமாறு உணர்த்துதல்‌. 


இ-ள்‌: இ உயிர்‌ இருவினை இன்ப துன்பத்து 
பிறந்துவருவதும்‌ இறந்துபோவதுமாகும்‌ - புண்ணிய 
பாபத்தின்‌ பலமாகிய சுகத்தையும்‌ துக்கத்தையும்‌ புசிப்‌ 
பதாகப்‌ பூமியிலே வந்து பிறப்பதும்‌, சுவர்க்கத்திலே 
புண்ணியபலமே புசிப்பதாகவும்‌, நரகத்திலே பாப 
பலமே புசிப்பதாகவும்‌ இறந்துபோவதுமாம்‌, மன்னிய 
வினை பயன்கள்‌ தரும்‌ அரன்‌ - இவ்வாறு பொருந்திய 
புண்ணீய பாபபலன்களை அரனே கொடுப்பன்‌. எவ்‌ 
வாறு என்னில்‌ ? 


தரணியோடு தராபதி போல - பூமியானது விகார 
மின்றி நின்று அவரவர்‌ பண்ணின கர்ஷணதிகளுக்கு 
ஏற்ற பலத்தைக்‌ கொடுக்கிறாப்போல கர்ம பலன்களை 
உண்டாக்கிப்‌ பூபதியானவன்‌ அவ்வவர்‌ பண்ணின 
கிருஷ்யாதி பலன்களை அவ்வவர்க்கேயாகச்‌ செலுத்து 
மாப்போல அவ்வவர்‌ பண்ணின கர்ம பலத்தை அவ்‌ 
வவரையே புசிக்கப்பண்ணுவன்‌. கர்மமே பலத்தைக்‌ 
கொடுக்கும்‌ அல்லது கர்மானுருணமாக மாயையே 
பலத்தைக்‌ கொடுக்கும்‌ இதற்கு ஒரு கர்த்தா ஏன்‌ 
என்னில்‌ ? 


தானே மருவிடா வடிவும்‌ கன்ம பலங்களும்‌ மறு 
மைக்‌ கண்ணே - மாயை சடமாகையால்‌ தானே உரு 
வாக அழியாது, கன்மமானது செய்தவுடனே நாசம்‌ 
ஆகையால்‌ அந்தக்‌ கன்மத்திலே ஒரு அதிருஷ்டத்தை 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 227 


ஜனிப்பித்து, அதை *அத்வநிஷ்டம்பண்ணி மறுமைக்‌ 
கண்ணே பலன்‌ கொடுப்பதாகையால்‌ கருமம்‌ தானே 
பலன்‌ கொடுக்கமாட்டாது ; ஆகையால்‌, ஈசுவரனே 
கருமபலத்தைக்‌ கொடுக்கவேணும்‌ என்றவாறு. 


இவ்வுயீர்‌ என்பது சகலர்‌ என அறிக. 


இருவினை என்னை இன்பத்‌ 

துன்பங்கள்‌ இயல்ப கதென்ணின்‌ 
ஒருதன்மை இயல்புக்‌ குன்ன 

தொருவளனுக்‌ கரண்டு செய்தி 
வருவதென்‌ மலரும்‌ நீயும்‌ 

மருவலின்‌ வாசம்‌ வெம்மை 
தருவதென்‌ நீரேன்‌ செய்து 

தானியல்‌ பாகும்‌ அன்றே. 5] 


மேல்‌ உலோகாயதன்‌ புண்ணிய பாபங்களென்‌ 
பது ஒன்றுமில்லை, சுக துக்கங்கள்‌ தேகத்திற்குச்‌ சுவ 
பாவம்‌ என்பதைப்‌ பன்னிரண்டு விருத்தத்தினாலே 
அனுவதித்து நிராகரித்தல்‌. 


இஃன்‌: இருவினை என்னை இன்ப துன்பங்கள்‌ 
இயல்பது என்னின்‌ - புண்ணிய பாபங்கள்‌ என்று 
இரண்டு உண்டு என்று சொல்லுவானேன்‌, ௬௧: 
துக்கங்கள்‌ சுவபாவமே என்னில்‌, ஓரு தன்மை இயல்‌ 
புக்கு உள்ளது ஒருவனுக்கு இரண்டு செய்தி வருவது 
என்‌ - சுவபாவமானதொரு பகுப்பாய்‌ இருப்பதன்றி 
ஓருவனுக்குச்‌ சுகமும்‌ துக்கமும்‌ இரண்டு வகையாய்‌ 
இருப்பது ஏன்‌ என்னில்‌, மலரும்‌ தீயும்‌ மருவலின்‌ 
வாசம்‌ வெம்மை தருவது என்‌ நீர்‌ என்‌ செய்து தான்‌ 


* அத்வநிஷ்டம்‌ - வழியிலிருப்பது . 


ப பதே பழு பு அகவ தல கல த ன்னை அ ட்ட ட வடட ட வாயா அதிக்‌ வற க ஆ அக்கை கைலை ட்‌ ம்‌ ஆவ. ல 


. 028 சிவஞான சித்தயார்‌ சுபக்கம்‌ 

இயல்பு ஆகும்‌ அன்றே - புஷ்பமானது பொருந்தின 
பொழுது வாசனையையும்‌ அக்கினி பொருந்தினபோது 
உஷ்ணத்தையும்‌ உண்டாக்குகிற நீரானது என்ன 
புண்ணிய பாபத்தைப்‌ பண்ணிற்று, ஆகையால்‌ எல்‌ 
லாருக்கும்‌ சுக துக்கங்கள்‌ சுவபாவ3ம என்னில்‌. 


தன்னியல்‌ பொழியப்‌ பூவும்‌ தழலும்வ ந்‌ தணைய நீரின்‌ 
மன்னிய இரண்டு செய்தி வருமிரு வினையி னானும்‌ 
முன்னிய இன்பத்‌ துன்பம்‌ உறுமுயிர்‌ உணர்வீல்‌ லாத 
- துன்னிய அத்தை இன்பத்‌ துன்பங்கள்‌ ரூழ்ந்திடாவே. 


இதற்கு உத்தரம்‌, 


இ-ள்‌: தன்‌ இயல்பு ஒழிய பூவும்‌ தழலும்‌ வந்து 
அணைய நீரில்‌ மன்னியது இரண்டு செய்தி - நீருக்குத்‌ 
தனக்கு இயல்பான குளிர்ச்சி நீங்கப்‌ பூவும்‌ நெருப்பும்‌ 
பொருந்தியிட மணமும்‌ வெம்மையும்‌ பொருந்திற்று ; 
அப்படியே, வரும்‌ இருவினையினானும்‌ முன்னிய இன்ப 
'அுன்பம்‌ - புண்ணிய பாபங்களென்று சொல்லப்பட்ட 
இரண்டு. தொழிலினாலும்‌ சுகதுக்கங்களாகிய கருமபல 
மானது வரும்‌, உறும்‌ உயிர்‌ - அந்தச்‌ சுகதுக்கங்களை 
ஆன்மாவானது பொருந்தும்‌, உணர்வு இலாத துன்‌ 
அரிய அசித்தை இன்ப துன்பங்கள்‌ சூழ்ந்திடாவே - 
அறிவில்லாததாய ஆன்மாவிற்குப்‌ போகாயத்னமாய்‌ 
இருக்கிற தேகத்தைச்‌ சுகதுக்கங்கள்‌ பொருந்தாது, 
நீரில்‌ பொருந்தின வாசனையும்‌ உஷ்ணமும்‌ நீருக்கின்‌ றி 
அந்த நீரை * சுவிகரிக்கின்ற பேர்க்கு ஆன துபோல, 
தேகத்தில்‌ பொருந்தின சுகதுக்கங்கள்‌ தேகிக்கல்லது 
தேகத்திற்கு இல்லை என்றவாறு. 


வகைகளை, 


* சுவீகரித்தல்‌ - அங்கீகரித்தல்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 2௨9 


இம்மையின்‌ முயற்‌? யாலே இருநிதி ஈட்டி இன்பம்‌ 
இம்மையே நுகர்வர்‌ செய்து இலாதவர்‌ பொருளும்‌ இன்றி 
இம்மையே இடரு மப்பர்‌ வேறிரு வினைய துண்டேல்‌ 
இம்மையின்‌ முயற்‌? இன்றி எய்திட வேண்டும்‌ இங்கே. 


மேல்‌ சங்கை. 


இ-ன்‌: இந்தத்‌ தேகத்தினுடைய உற்சாகத்தி 
னாலே பகுவான திரவியத்தைத்‌ தேடி அதனாலே இந்தத்‌ 
தேகத்திலே தானே சுகத்தையும்‌ அனுபவிப்பார்கள்‌ . 
உற்சாகம்‌ இல்லாதவர்களுக்குப்‌ பொருளுமில்லாமல்‌ 
இங்கேதானே துக்கத்தை அனுபவிப்பார்கள்‌. இந்த 
உற்சாகம்‌ அடிமை என்கிற இரண்டு அல்லாமல்‌ 
வேறே புண்ணிய பாபங்கள்‌ என்று இரண்டும்‌ உண்‌ 
டாமாகில்‌ உற்சாகமன்றியிலே இப்பொழுது இவ்வி 
டத்து உண்டாகவேண்டும்‌ என்றவாறு. 


இருவினைச்‌ செயல்காண்‌ இம்மை 
இரும்பொருள்‌ இன்பம்‌ வேண்டி 

வருவினை செய்யும்‌ காலை 
மடி.வரும்‌ மடியும்‌ இன்றித்‌ 

தருவீனை அதனில்‌ அத்தம்‌ 

ஓ தானறும்‌ துயரும்‌ தங்கும்‌ 

ஒருவினை செய்யா தோரும்‌ 

உடையரிவ்‌ வுலகத்‌ துள்ளே. 8 


இதற்கு உத்தரம்‌. 
இ-ன்‌: இருவினை செயல்‌ காண்‌ - சுகதுக்கங்கள்‌ 
வருவதெல்லாம்‌ புண்ணிய பாபங்களுடைய தொழிலி 
னால்‌ அல்லது இம்முயற்சியால்‌ வாராதுகாண, அஃது 
எவ்வாறென்னில்‌ ? இம்மை இரும்‌ பொருள இன்பம்‌ 


வேண்டி வரு வினை செய்யுங்காலை மடி வரும மடியும்‌ 


பே அப வ சடம்‌, வெ கவே பிலால்‌ க! பரனை பிகவ்வக்‌ அன்பர்‌ உ கலை அதற்கு விசையை வ அவுக்க முகிலை யாங்‌ வபதமைகிப வன்ம ய 


280 இவஞானடித்தியார்‌ சுபக்கம்‌ 


இன்றி தரு வினை அதனில்‌ அத்தம்‌ தான்‌ அறும்‌ 
அயரும்‌ தங்கும்‌ - இம்மையிலே அதிகமான பொருளைத்‌ 
தேடிச்‌ சுகத்தை அனுபவிக்கவேண்டிப்‌ பொருள்‌ வரு 
முயற்சியைச்‌ செய்புங்காலத்து மடிமைவரும்‌, மடிமை 
யைத்‌ தவீர்ந்து உற்சாகத்தைப்‌ பண்ணினும்‌ அதனால்‌ 
பொருளுமில்லாமல்‌ போனாலும்போம்‌, பொருளில்லாத 
தன்றி அபாயம்‌ வரினும்‌ வரும்‌, ஒரு விளை செய்யா 
தோரும்‌ உடையர்‌ இ உலகத்துள்ளே - பீராரத்தம்‌ 
அல்லது வாராது என்னும்‌ முறைமையை அறிந்த 
பெரியோர்‌, அயாசிதவிரு தமாகப்‌ பூமியின்கண்ணே 
இருக்கவும்‌ அவர்களுக்குச்‌ சீவனம்‌ நடக்கவும்‌ கண்‌ 
டோம்‌ என்றவாறு. 


பேறிழ வின்ப மோடு 
பிணிமூப்புச்‌ சாக்கா டென்னும்‌ 
ஆறுமுன்‌ கருவுட்‌ பட்ட 
தவ்விதி அனுப வத்தால்‌ 
ஏறிடும்‌ முன்பு செய்த 
கன்மமியங்‌ கிவற்றிற்‌ கேது 
தேறுநீ இனிச்செய்‌ கன்மம்‌ 
மேலுடற்‌ சேரும்‌ என்றே. 9 
மேலும்‌. பூ 
” இ-னள்‌: பேறு - ஓன்று உண்டாகிறது, இழவு - 
போகிறது, இன்பம்‌ - சுகம்‌, பிணி - துக்கம்‌, மூப்பு - 
நரைதிரை, சாக்காடு - மரணம்‌, என்னும்‌ ஆறும்‌ முன்‌ 
கருவுட்பட்டது - இப்படிச்‌ சொல்லப்பட்ட ஆறும்‌ ௧௬ 
விற்பதிகிறபொழுதே முன்செய்த கருமத்தில்‌ பக்குவ 
மானவை பிராரத்தமாகப்‌ பொருந்தப்பட்டது, ௮ விதி 
அனுபவத்தால்‌ ஏறிடும்‌ - அந்தப்‌ பிராரத்தத்தினுடைய 
*5 துக்கானுபவத்தினாலே ஆகாமியம்‌ ஏறிடும்‌, முன்பு 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 281 


செய்த கன்மம்‌ இங்கு இவற்றிற்கு ஏது - பூர்வத்திலே 
செய்த கருமங்கள்‌ இந்தத்‌ தேகத்திலே அனுபவிக்கிற 
சுக துக்கங்களுக்கு ஏது, தேறு நீ இனி செய்‌ கன்மம்‌ 
மேல்‌ உடல்‌ சேரும்‌ என்றே - இந்தத்‌ தேகத்திலே 
செய்கிற புண்ணிய பாபங்களினலே மேல்‌ தேகாதி 
களைப்‌ பொருந்தும்‌ என்று தெளிவாயாக என்றவாறு. 


ஓடு: இடைச்சொல்‌. 


உடற்செயல்‌ கன்மம்‌ இந்த 

உடல்வந்த வாறே தென்னில்‌ 
விடப்படும்‌ முன்னு டம்பின்‌ 

வினைடுந்த உடல்வி ளைக்கும்‌ 
தொடர்ச்சியால்‌ ஒன்றுக்‌ கொன்று 

தொன்றுதொட்‌ டநாதி வித்தி 
னிடத்தினின்‌ மரம்ம ரத்தின்‌ 

வித்துவத்‌ தியைய। மாபோல்‌. 10 


இன்‌: உடல்‌ செயல்‌ கன்மம்‌ இந்த உடல்‌ வந்த ' 
வாறு ஏது என்னில்‌ - உடலினாலே புண்ணிய பாபங்கள்‌ 
செய்யப்பட்டது, இந்த உடல்‌ புண்ணிய பாபங்களி 
னாலே வந்தது என்னில்‌ ? அன்னியோன்னியாச்ரய 
மாச்சுது, ஆகையால்‌ தேகேந்திரியாதி உற்பத்திக்குக்‌ 
காரணம்‌ ஏது என்னில்‌ ?, விடப்படும்‌ முன்‌ உடம்பின்‌ 
விளை இந்த உடல்‌ விளைக்கும்‌ தொடர்ச்சியால்‌ ஓன்‌ 
றுக்கு ஒன்று தொன்றுதொட்டு அநாதி - முன்னே 
விடப்பட்ட தேகத்தினலே பண்ணின கருமம்‌ இந்த 
உடலுண்டாக்கும்‌, இப்படியே தொன்றுதொட்டு ஒன்‌ 
றுக்கொன்று துவ ந்தமாய்ப்‌ பிரவாகாநாதியாய்‌ உடை 
யது; எவ்வாறு என்னில்‌ ? 

வித்தினிடத்தினின்‌ மரம்‌ மரத்தின்‌ வித்தும்‌ வந்து 
இயையுமா போல்‌ - ஒரு பீஜமானதிலே ஒரு வீருட்சம்‌ 


299 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


உண்டாகி, “அந்த விருட்சத்திலே அநேக விருட்சம்‌ 
காரணமாக அநேக பீஜங்கள்‌ உண்டாம்‌, அவ்வாறு 
கருமமானது பிரவாகா நாதியாய்‌, மும்மலத்தொன்றாய்‌, 
புண்ணிய பாப சொரூபமாய்‌, அத்துவநிஷ்டமாய்‌, இரு 
வினைகளுக்குக்‌ காரணமாய்‌ இருத்தலால்‌ இவ்வாறு 
தேகங்களும்‌ கருமங்களும்‌ உண்டாம்‌; *அன்னியோன்‌ 
னியாச்ரய தோஷம்‌ இல்லை என்றவாறு. 


முற்செயல்‌ விதியை இந்த 

முயற்சியோ டனுப வித்தால்‌ 
இச்செயல்‌ பலிக்கு மாறென்‌ 

இதமகி நங்கள்‌ முன்னர்‌ 
அச்செயல்‌ ஆனல்‌ இங்கும்‌ 

அவைசெயின்‌ மேலைக்‌ காறும்‌ 
பிற்செயா துப வீப்ப 

தின்றுபின்‌ தொடரும்‌ செய்தி. 11 


இ-ள்‌: முன்செயல்‌ விதியை இந்த முயற்சியோடு 


அனுபவித்தால்‌ இ செயல்‌ பலிக்குமாறு என்‌ - பூர்வத்‌ 


தில்‌ செய்த புண்ணிய பாபங்களை இந்தத்‌ தேகத்தில்‌ 
அத்தினத்தினாலே புசிக்கிறதேயானால்‌, இதனால்‌ மேல்‌ 


கருமம்‌ ஏறும்படி எப்படி என்னில்‌? இதம்‌ அகிதங்கள்‌ - 


வீருப்பு வெறுப்பாம்‌; 


முன்னர்‌ ௮ செயல்‌ஆனால்‌ - பூர்வத்திலும்‌ புசிக்கை 
யில்‌. விருப்பு வெறுப்பால்‌ ஆகாமியம்‌ ஏறுகையால்‌, 
இங்கும்‌ அவை செயின்‌ மேலைக்கு ஆகும்‌ - இவ்விடத்‌ 
தும்‌ அந்த விருப்பு வெறுப்பைப்‌ பண்ணினால்‌ மேல்‌ 


* அன்னியோன்னியாச்ரய தோஷம்‌ - தன்னை அறிய அத 
னறிவையும்‌ , அதை அறியத்‌ தன்னறிவையும்‌ அபேட்சிக்கின்‌ ற 
ஒரு குற்றம்‌. 


ந்‌ 


கி 


34 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 299 
ஜனனத்திற்கு ஏதுவாம்‌, பின்‌ செயாது அனுபவிப்‌ 
பது இன்று - சிவானுக்கிரகத்தினாலே ராகத்‌ துவேஷ 
1 நிர்முக்தனுக்கு ஓழிய ஆகாமியம்‌ ஏறாதபடி புசிப்பது 
கூடாது, ஆகையால்‌ ஆகாமியம்‌ பொருந்த அனுப்‌ 
விப்பதில்லாமையால்‌, பீன்‌ தொடரும்‌ செய்தி - செய்யப்‌ 
பட்ட தொழிலானது புண்ணிய பாவங்களால்‌ ஜன்மத்‌ 
தொடர்ச்சியாய்‌ வரும்‌ என்றவாறு. 


மேலைக்கு வித்தும்‌ ஆகி 
விளைந்தவை உணவும்‌ ஆகி 
ஞாலத்து வருமா போல 
நாம்செயும்‌ வினைகள்‌ எல்லாம்‌ 
ஏலத்தான்‌ பலமாச்‌ செய்யும்‌ 
இதமகி தங்கட்‌ கெல்லாம்‌ 
மூலத்த தாகி என்றும்‌ 
வந்திடும்‌ முறைமை யோடே. 18 


மேல்‌ இதற்கு உதாரணம்‌. 


இன்‌: மேலைக்கு வித்தும்‌ ஆகி விளைந்தவை 
உணவும்‌ ஆகி ஞாலத்து வருமா போல - 3பனச்‌ 
ஆம்பிர கர்ச்சூர திந்திரிணியாதி பலங்களானவைகள்‌ 
இப்பொழுது புசிப்புமாய்‌ தத்‌ பீஜங்கள்‌ மேலைக்கு வித்‌ 
துக்களுமாய்‌ பூமியின்கண்‌ வருமாப்போல, நாம்செயும்‌ 
வினைகள்‌ எல்லாம்‌ ஏலத்தான்‌ பலமா செய்யும்‌ - நாம்‌ 
வாக்கு மனக்‌ காயங்களினால்‌ பண்ணப்பட்ட அலகு 
மங்கள்‌ இவ்விடத்து நசிக்க, அதனிடத்திலே நின்று] 
சூக்குமரூபமாக அதிருஷ்டமென்று ஒன்று ஜநித்துத 
தத்தம்‌ காலங்களிலே தனுவாதி பலங்களைப்‌ பொருந 


1. நிர்முக்தன்‌ - விடுபட்டவன்‌. 2. பனசம்‌ - பலா; ஆம்‌ 


பிரம்‌ - மா; கர்ச்சூரம்‌ - பேரீச்சு; திந்திரிணி - புளி. 


284 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


தப்பண்ணும்‌. அந்தச்‌ சூக்கும கருமத்திலே சுரூக்கும 
மென்று ஒரு கருமம்‌ உண்டாய்‌ அது கருமபீஜமென்று 
பேராய்‌, புத்தி கிஷ்டமாய்‌ நின்று புண்ணிய ௧௫ம 
பீஜம்‌ புண்ணியத்தையும்‌, பாப கருமபிஜம்‌ த பாபத்தை 
யும்‌ பண்ணுவிக்கும்‌. கருமமானது தூலம்‌ சூக்குமம்‌ 
சுரூக்குமம்‌ என்று தீரிவிதமாம்‌. 


இதற்குச்‌ சம்மதி. 
ஸபிவய2__கரே ௨ தயை வில, யா பாப] 
த்‌ க அத்‌ டத்‌ [டவ்‌ ௮) 


்‌ 5; & i 1 வ ஹாய்‌ 
_தவு]_தி டே, ஹெ5. 58 | ஹஒலாஹு9௫: ரஹ ஈஹ- பூ 


கஷாய சகொபிலெடெெொடெகயா ௨.சி. 


இதம்‌ அகிதங்கட்கு எல்லாம்‌ மூலத்தது ஆகி என்‌ 
றும்‌ வந்திடும்‌ முறைமையோடே - இதம்‌ அகிதமாகிய 
புண்ணிய பாபங்களுக்கெல்லாம்‌ மூலகாரணாமாகிய 
முறைமையை உடைத்தாய்‌ முத்திபரியந்தமும்‌ முறை 
பிறழாமல்‌ பொருந்திவருவதாகும்‌ காரண கருமமான து 
என்றவாறு. 


இதமகி தங்கள்‌ என்ப 
திகல்மனம்‌ வாக்குக்‌ காயத்‌ 
திதமுயிர்க்‌ குறுதி: செய்தல்‌ 
அகிதமற்‌ றந செய்‌ யாமை 
இதமகி தங்கள்‌ எல்லாம்‌ 
இறைவனே ஏற்றுக்‌ கொண்டிங்‌ 
கிதமகி தத்தால்‌ இன்பத்‌ 
துன்பங்கள்‌ எ வல்‌ அன்றே. 18 
இ-ள்‌: இதம்‌ அகிதங்கள்‌ என்பது இகல்‌ மனம்‌ 


வாக்கு காயம்‌ - இதம்‌ அகிதங்களாவன செற்றமாதிய 
மனம்‌ வாக்குக்‌ காயத்தினால்‌ வருவது. அஃதெவ்வாறு 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ | 295 


என்னில்‌, இதம்‌ உயிர்க்கு உறுதி செய்தல்‌ அகிதம்‌ 
மற்று அது செய்யாமை - இதமாகிற்து ஆன்மாக்க 
ளுக்‌. ந மனத்தினாலே நன்மையை நினைத்தும்‌, வாக்கி 
னால்‌ நல்வசனத்தை உரைத்தும்‌, காயத்தினலே நன்மை 
களைச்‌ செய்தும்‌, அன்னாதிகளைக்‌ கொடுத்தும்‌ உறுதி 
அயய்தல்‌;: இஃதன்றி அகிதமாவது ஆன்மாக்களுக்கு 
ஒரு பொல்லாப்பை நினைத்தும்‌, வாக்கினாலே நிட்டூரம்‌ 
சொல்லியும்‌, காயத்தினலே பீடைபண்ணியும்‌, பரத்‌ 
திரவியங்களை அபகரித்தலும்‌ ஆம்‌. 

தஉாக௯௦:- சொகாட-_ ம்‌ வவக்ஷாி பஷ ௦௧௦ 
2, 2யகொடி.ஹி | வணஸோவகாற?௦ உ௱ணமாய வா 
வாய வறஉ$_ஈதி._தி, 

“மற்று அது செய்யாமை” என்றதுகொண்டு 
யாதொரு ஆன்மாவிற்கு வருத்தம்‌ வந்தகாலத்து 
அதை மாற்றத்‌ தனக்கு சத்தி உண்டாயிருக்கவும்‌ 


உபேட்சை பண்ணினானாகில்‌ அதுவும்‌ தான்பண்ணின 
அடம்‌ 


_.த௲ாஆத௦ :- சூ நாயாறு விகலாறு சீபா வபால 
வரகூரமா_க-வாத | யா_ந-௩௧௦௨௦கி யெ 
ஹெ.பா௨கி ர காண_?வ.கி. 


இதம்‌ அகிதங்கள்‌ எல்லாம்‌ இறைவனே ஏற்றுக்‌ 
கொண்டு இங்கு இதம்‌ அகிதத்தால்‌ இன்ப துன்பங்‌ 
கள்‌ ஈவன்‌ அன்றே - இங்ஙனம்‌ சொல்லப்பட்ட புண்‌ 
ணீய பாவங்கள்‌ எல்லாவற்றையும்‌ கர்த்தா திருவுளத்‌ 
தடை.த்துக்கொண்டு அந்தப்‌ புண்ணிய பாவங்களி 
னாலே சுக துக்கங்களைக்‌ கொடுப்பன்‌ என்றவாறு. 


அன்றே என்பது நிச்சயமாக என்று அறிக. 


236 ஏிவஞானத்தியார்‌ சுபக்கம்‌ 


இறைவனிங்‌ கேற்ப தென்னை 
இதமகி தங்கள்‌ என்னின்‌ 
நிறைபரன்‌ உயிர்க்கு வைத்த 
நேசத்தின்‌ நிலைமை யாரும்‌ 
அ]றமலி இதம்சேய்‌ வோருக்‌ 
கருக்கிர கத்தைச்‌ சேய்வன்‌ 
மறமலி அகிதம்‌ செய்யின்‌ 


நிக்கிர கத்தை வைப்பன்‌. 14, 


இ-ள்‌: இறைவன்‌ இங்கு ஏற்பது என்னை இதம்‌ 
அகிதங்கள்‌ என்னின்‌ நிறை பரன்‌ உயிர்க்கு வைத்த 
நேசத்தின்‌ நிலைமை ஆகும்‌ - கர்த்தாவானவன்‌ ஆன்‌ 
மாக்கள்‌ பண்ணின புண்ணிய பாபங்களைக்‌ கிருகிப்‌ 
. பானேன்‌ என்னில்‌? சர்வாந்தரியாமியாகிற பரமேசு 
வரன்‌ ஆன்மாக்களினிடத்திலே பிறிவற்றிருக்கின்‌ ற 
நிலைமையினாலே அவர்களிடத்தில்‌ கிருபாவசமாகக்‌ கிரு 
கிப்பன்‌, அறம்‌ மலி இதம்‌ செய்வோருக்கு அருக்கிர 
கத்தை செய்வன்‌ - மிகுந்த தருமமாகிய இதங்களைப்‌ 
பிறருக்குச்‌ செய்த பேர்களுக்குக்‌ கிருபையினாலே நன்‌ 
மையைப்‌ பொருத்துவன்‌, மறம்‌ மலி அகிதம்‌ செய்யில்‌ 
நிக்கிரகத்தை வைப்பன்‌ - மிகுந்த அதாமமாகிய அகி 
தங்களை யார்க்கும்‌ செய்தபேர்களுக்குத்‌ துக்கத்தைப்‌ 
பொருத்துவன்‌ என்றவாறு. 


அறமலி இதம்‌ என்‌ 
இதம்‌. மறமலி அகிதம்‌ என்றது யஞ்ஞாதிகளுக்கன்‌ றி 
ஆனமாாத்தமாக இம்சையைப்பண்ணு கிறது அகிதம்‌. 
௨௧௦ வெளவஷரெ ;. வரெொஷ-உ-வோஉ-௦௪ 


வாதொவஹி௦வர வெ ஊஹப்டெ.காவி। ஹாநஹில . 


வெ.கி விஷெதயா யாஹிஹாமமாஹுவொகிெ த.கி॥ 


fy 


றது சற்சனருக்குப்‌ பண்ணும்‌ . 


ப்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 287 


நிக்கி கங்கள்‌ தானும்‌ 

நேசத்தால்‌ ஈசன்‌ செய்வ 
நக்கீர மத்தால்‌ குற்றம்‌ 

அடி. த்துத்தி$ த கச்சம்‌ பண்ணி 
இக்கிர மத்தி னலே 

ஈண்டறம்‌ இயற்றி மென்பன்‌ 
எக்கீர மத்தி லாம்‌ 


இறைசேயல்‌ அருளே என்றும்‌. 15 


ஈசுவரன்‌ சர்வான்மாக்களிடத்திலும்‌ பிறிவற்று 
இருக்கையினாலே அவர்களுக்குப்‌ பண்ணின இத ௮௧ 
குங்களைக்‌ இருஇப்பர்‌ என்கையால்‌ தாம்‌ அந்த ஆன்‌ 
மாக்களை எவ்வாறு நிக்கரஒக்கிறார்‌ என்னில்‌ ? தன்‌ 
னுடைய தேகத்தில்‌ ரெந்தியைத்‌ தானே கறியும்‌ 
வெதுப்பியும்‌ தீர்ப்பது போல; ஆன்மாக்களைத்‌ தண்‌ 
டிப்பதும்‌ வினை தீர்ப்பதற்காய்‌. 


இ-ன்‌: நிக்கிரகங்கள்‌ தானும்‌ நேசத்தால்‌ ஈசன்‌ 
செய்வது - பரமேசுவரன்‌ நிக்கிரகம்‌ பண்ணுவது 
கிருபையினாலேயே; அஃது எவ்வாறென்னில்‌? அக்கிர 
மத்தால்‌ குற்றம்‌ அடித்து தீர்த்து அச்சம்‌ பண்ணி 
இக்கிரமத்தினாலே ஈண்டு அறம்‌ இயற்றிடு என்பன்‌ - 
கிரமஹீனங்களாகிய தொழில்களைச்‌ செய்தோர்களைத்‌ 
தண்டித்துப்‌ பயமுறுத்தி முன்புசெய்த தோஷங்களை 
அந்தத்‌ தண்டத்தினாலே ஓழித்து, மேல்‌ இவ்விடத்து 
இன்னபடி தருமத்தைப்‌ பண்ணென்று அருளுவன, 
எக்கிரமத்தினலும்‌ இறைசெயல்‌ அருளே என்றும்‌ - 
நிக்கிரகம்‌ பண்ணுவதும்‌ அநுக்கிரகம்‌ பண்ணுவதும்‌ : 
கர்த்தாவினுடையசெயலான து கிருபையே என்றவாறு. 


தந்தைதாய்‌ பெற்ற தத்தம்‌ 
புதல்வர்கள்‌ தம்சொல்‌ ஆற்றின்‌ 


288 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


வந்தீடா விடினு றுக்கி 
வளாமினல்‌ அடித்துத்‌ தீய 
பந்தமும்‌ இடுவர்‌ எல்லாம்‌ 
பார்த்திடின்‌ பரிவே யாரும்‌ 
இந்தநீர்‌ முறைமை அலார 
ஈசனார்‌ முனிவனும்‌ என்றும்‌. 16 


மேல்‌ இதற்கு உதாரணம்‌. 
இ-ஸன்‌: தந்தைதாய்‌ பெற்ற தத்தம்‌ புதல்வர்கள்‌ 
தம்‌ சொல்‌ ஆற்றின்‌ வந்திடாவிடின்‌ உறுக்கி வளாரி 
னால்‌ அடித்து தீய பந்தமும்‌ இடுவர்‌ எல்லாம்‌ பார்த்‌ 
திடின்‌ பரிவே ஆகும்‌ - தத்தம்‌ புதல்வர்கள்‌ தாங்கள்‌ 
தாங்கள்‌ சொன்ன நீதிமார்க்கத்தில்‌ நடவாதிருக்கில்‌ 
பெற்ற தாயும்‌ தந்தையுமே நிஷ்டூரம்சொல்லி மிலாறி 
னாலும்‌ அடித்துப்‌ பொல்லாதாகிய விலங்கையும்‌ இடு 
வார்கள்‌. இதுவெல்லாம்‌ விசாரித்துப்பார்க்கில்‌ பிள்ள 
யானவன்‌ நீதியில்‌ நடந்து அதனால்‌ இம்மையிலும்‌ 
£ மறுமையிலும்‌ சுகத்தைப்‌ பெறவேணும்‌ எனனும்‌ பரி 
வினாலாகும்‌, இந்த நீர்‌ முறைமை அன்றோ ஈசனார்‌ 
முனிவும்‌ என்றும்‌ - இப்படி மாதா பிதாக்கள்‌ செய்யும்‌ 
நீர்மைபோல்‌ ஓத்தமுறைமை அல்லவோ பரமேசுவர 
னுடைய நிக்கிரகமும்‌ என்றவாறு. 
செயல்களே பலத்தைச்‌ செய்யும்‌ 
தெய்வம்வேண்‌ டாடுங்‌ கென்னில்‌ 
முயலுமிச்‌ செயல்கள்‌ இங்கே 
முழுவதும்‌ அழியும்‌ எங்கே 
பயனளிப்‌ பனவ ழிந்தே 
பலன்களைப்‌ பண்ணும்‌ கெட்டே 
வயலிடும்‌ தழையும்‌ தின்னும்‌ 
மருந்தும்பின்‌ பலிக்கு மாபோல்‌. 17 


ம்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 289 


கருமமே பலத்தைக்‌ கொடுக்கும்‌ கர்த்தா 
வேண்டா என்னும்‌ பூர்வமீமாஞ்சகரைக்‌ கர்த்தாவி 
னாலே அல்லது கருமபலம்‌ பொருந்தாது என்று மேல்‌ 
இருபத்திரண்டு விருத்தத்தினாலே சாதித்தல்‌. 


இ-ன்‌: செயல்களே பலத்தை செய்யும்‌ தெய்வம்‌ 
வேண்டா இங்கு என்னில்‌ - ஆன்மாக்கள்‌ செய்த 
வினைகளே இவ்விடத்துப்‌ பலத்தைக்‌ கொடுப்பது 
கர்த்தா ஒருவன்‌ வேண்டா என்னில்‌, முயலும்‌ இச்‌ 
செயல்கள்‌ இங்கே முழுவதும்‌ அழியும்‌ எங்கே பயன்‌ 
அளிப்பன - இவ்விடத்துப்‌ பண்ணப்பட்ட கன்மங்க 
ளெல்லாம்‌ அழியும்‌, இனி எங்கே பலத்தைக்‌ கொடுக்‌ 
கும்‌, அழிந்தே பலங்களை பண்ணும்‌ - கருமமானது 
நசித்தே பலத்தைக்‌ கொடுக்கும்‌, அஃது எவ்வாறென்‌ 
னில்‌, கெட்டே வயல்‌ இடும்‌ தழையும்‌ தின்னும்‌ மருந்‌ 
தும்‌ பின்‌ பலிக்குமாபோல்‌ - வயலிலே மிதித்ததழையும்‌ 
வியா தியுடையவனுக்குக்‌ கொடுத்த ஓளஷதமும்‌, தூல 
ரூபங்கெட்டுச்‌ சூக்குமமாய்‌ நின்றே  பயிருக்குற்ற பலத்‌ 
தையும்‌ தேகத்துக்குச்‌ செளக்கியத்தையும்‌ பட பகவ 
போல என அறிக என்றவாறு. 


செய்க்கீடும்‌ தழையும்‌ தின்னும்‌ 

திரவியம்‌ அநுவும்‌ போல 
உய்த்திடும்‌ செய்தி கெட்டே 

உறுவிக்கும்‌ பலத்தை என்னில்‌ 
வைத்திடும்‌ சோறும்‌ பாக்கும்‌ 

அருந்தினர்‌ வயிற்றில்‌ மாய்ந்தால்‌ 
மெய்த்திடும்‌ பலமு னக்கு 

மலமலால்‌ வேறும்‌ உண்டோ. 18 


இ-ள்‌: செய்க்கு இடும்‌ தழையும்‌ தின்னும்‌ 
திரவியம்‌ அதுபோலவும்‌ உய்த்திடும்‌ செய்தி கெட்டே 


240 சிவஞான சித்தயார்‌ சுபக்கம்‌ 


உறுவிக்கும்‌ பலத்தை என்னில்‌ - வயலிலே இட்ட தழை 
யும்‌ வியாதியுடையவன்‌ தின்ற மருந்தும்போலச்‌ செய்‌ 
யும்‌ கருமமானது அழிந்தே பலத்தைப்‌ பொருந்துவிக்‌ 
கும்‌ என்னில்‌ ? வைத்திடும்‌ சோறும்‌ பாக்கும்‌ அருந்‌ 
தினர்‌ வயிற்றில்‌ மாய்‌ ந்தால்‌ மெய்த்திடும்‌ பலம்‌ உனக்கு 
மலமலால்‌ வேறும்‌ உண்டோ - இது வெளிப்பொருள்‌. 


திரவியம்‌ உவமை அன்று செய்திக்கண்‌ நீரவி யங்கள்‌ 
விரவிய இடத்தே வீந்து பலம்தரும்‌ இம்மை அம்மை 
பரவிநீ பார்நீர்‌ அங்கி பாத்திரத்‌ தீட்ட எல்லாம்‌ 
கரவிடும்‌ இங்கே எங்கே பலன்‌ கொளக்‌ கரு தினயே. 19 


இஃள்‌: திரவியம்‌ உவமை அன்று - நீர்‌ புசித்த 
வன்‌ வயிற்றில்‌ திரவியம்‌ பலம்‌ என்றது உவமையல்ல, 
செய்திக்கண்‌ திரவியங்கள்‌ விரவிய இடத்தே வீந்து 
பலம்‌ தரும்‌ இம்மை அம்மை - இம்மையிலே தன்மத்‌ 
தின்‌ கண்ணே கொடுக்கும்‌ திரவியங்கள்‌ பொருந்திய 
விடத்தே மாய்ந்து மறுமையிலே பலத்தைத்‌ தரும்‌ என்‌ 
னில்‌, பரவி நீ பார்‌ நீர்‌ அங்கி பாத்திரதீது இட்ட 
எல்லாம்‌ கரவிடும்‌ இங்கே எங்கே பலன்கொள கருதி 
னாயே : நீ விசாரித்துப்‌ பார்‌, ஜலத்திலும்‌ அக்கினி 
யிலும்‌ * பிரதிக்கிருகிப்போர்‌ கையிலும்‌ கொடுத்தது 
எல்லாம்‌ இங்கே அழியக்‌ கண்டோம்‌; எங்கே பலன்‌ 


பொருந்த நினைத்தாய்‌ என்றவாறு. 
செய்தவர்‌ மனத்தே எல்லாச்‌ 
செய்தியும்‌ கிடந்து பின்னர்‌ 
்‌ எய்தவே பலன்கள்‌ எனும்‌ 
ப என்றிடின்‌ இருஞ்சு வர்க்கம்‌ 
ச்‌ 


௬ பிரஇக்கிருகிப்போர்‌ - தானம்‌ வாங்குவோர்‌. 


டர்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 241. 
பொய்யர்வாழ்‌ நரகம்‌ பூமி 

புந்தியில்‌ கீடந்து போந்த(து) 
ஜயனே அழகி துன்சொல்‌ 

இந்திர சாலம்‌ ஆய்த்தே. 20 


இ-ன்‌: செய்தவர்‌ மனத்தே எல்லா செய்தியும்‌ 
கிடந்து பின்னர்‌ எய்தவே பலன்கள்‌ ஈனும்‌ என்றி : 
டின்‌ - கருமத்தைப்‌ பண்ணினவர்களுடைய புத்தியிலே 
அந்தக்‌ கருமரூபமானது இருந்து மறு ஜன்மத்திலே 
அவர்களுக்குப்‌ பொருந்தப்பண்ணும்‌ என்னில்‌, இரும்‌ 
சுவர்க்கம்‌ பொய்யர்வாழ்‌ நரகம்‌ பூமி புந்தியில்‌ கிடந்து 
போந்தது ஐயனே அழகு இது - பெரிய போகத்தை 
யுடைய சுவர்க்கத்திலும்‌ பொய்யை மெய்‌ என்பார்‌ புகும்‌ 
நரகிலும்‌ பூமியிலும்‌ போய்வந்த நீ உன்னுடைய புத்தி 
யிலே அவ்விடங்களிலே புசித்த ச்கதுக்க ரூபங்களும்‌ 
நீ பண்ணின கருமங்களும்‌ இருந்ததாமாகில்‌ அழகிய 
தாய்‌ இப்பொழுது சொல்லு; உனக்குத்‌ தெரியாது 
ஆதலின்‌, உன்‌ சொல்‌ இந்திரசாலம்‌ ஆய்த்தே - நீ 
முன்‌ பண்ணின கருமங்கள்‌ எல்லாம்‌ புத்தியிலே 
இருந்து தானே கூடிப்‌ புசிப்பன்‌ என்றது இந்திரசால 
வித்தைபோல ஆயிற்று என்றவாறு. 


ஐயனே என்றது இழிபுரை. 


தானம்செய்‌ பொருள்த ரித்தோர்‌ 
செய்தவர்‌ தக்க செய்தி 
ஊனம்பின்‌ உறவே காண்டும்‌ 
பலமுறு விப்பான்‌ வேண்டும்‌ 
ஈனமில்‌ செய்தி ஈசன்‌ 
இடும்பணி இவைதாம்‌ செய்தால்‌ 
நானங்க எளதிகம்‌ நோக்கி I 
நுகர்விப்பன்‌ வினைநோய்‌ தர. படு 


16 


648 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


இ-ள்‌: தானம்‌ செய்‌ பொருள்‌ - தான திரவியம்‌, 
தரித்தோர்‌ - தானம்‌ வாங்கின பேர்‌, செய்தவர்‌- தானஞ்‌ 
செய்தவர்‌, தக்க செய்தி - தான வேளையில்‌ பண்ணின 
கிரியைகள்‌, ஊனம்‌ உறவே காண்டும்‌ - கெடவே 
காண்டும்‌ ஆதலால்‌, பின்‌ பலம்‌ உறுவிப்பான்‌ வேண்‌ 
டும்‌ - பின்பு பலத்தைப்‌ பொருத்துகிறவன்‌ ஒருகர்த்தா 
வேண்டும்‌, ஈனம்‌ இல்‌ செய்தி ஈசன்‌ இடும்‌ பணி - 
குற்றமற்ற தான கருமாதி விதி பரமேசுவரனாலே 
சொல்லப்பட்ட து; 


இவை நாம்‌ செய்தால்‌ - இந்தத்‌ தானாதிகளை நாம்‌ 
செய்தால்‌, நூனங்கள்‌ அதிகம்‌ நோக்கி நுகர்விப்பன்‌ 
வினை நோய்‌ தீர - ஒருதருமம்‌ செய்யுமிடத்து மந்திரம்‌ 
கிரியை திரவியம்‌ மூன்றுவகையாய்‌ இருக்கும்‌. இதிலே 
மந்திர 1 லோப கிரியாலோப திரவியலோபம்‌ வரினும்‌ 
தோஷம்‌ உண்டு. இவைகள்‌ 2 உக்தப்பிரகாரமன்றி 
அதிகமாகிலும்‌ தோஷமுண்டு. ஆதலால்‌, கர்த்தாவா 
னவன்‌ மிகுதிகுறையை விசாரித்து வினையாகிய ஆன்ம 
பீடை தீருவதாகப்‌ புசிப்பிப்பான்‌ என்றவாறு. 


உலகுடல்‌ கரணம்‌ காலம்‌ 
உறுபல நியதி செய்தி 
பலஇவை கொண்டு கன்மம்‌ 
பண்ணுவ துண்ப தானால்‌ 
நிலவிடா திவைதாம்‌ சென்று 
நினைந்துயிர்‌ நிறுத்திக்‌ கொள்ளா 
தலகிலா அறிவன்‌ ஆணை 
அணைத்திடும்‌ அருளி னாலே. 32 


7. லோபம்‌ - குறைவு. 2. உச்தப்பிரகாரம்‌ - சொன்ன 
விதம்‌. 


- இரண்டாம்‌ சூத்திரம்‌ 248 


இ-ள்‌: உலகு - காசியாதி புண்ணிய க்ஷேத்தி 
ரங்களிலே, காலம்‌ - சூரிய * உப ராகாதி புண்ணிய 
காலங்களிலே, உடல்‌ - காய வியாபார வசனாதிகளி 
னாலே, கரணம்‌ - ஞானேந்திரிய அந்தக்கரணங்களி 
னாலே, உறும்‌ - பொருந்தப்பட்ட, பல நியதி செய்தி - 
அநேகமாகிய அனுட்டானக்‌ கிரியைகள்‌, பல இவை : 
கொண்டு கன்மம்‌ பண்ணுவது உண்பதானால்‌ - இவை 
பலவற்றையும்‌ புத்தி பண்ணிக்கொண்டு கருமங்களைப்‌ 
பண்ணி அந்தக்‌ கருமபலன்களைப்‌ புசிப்பதானால்‌; 


நிலவிடாது இவை தாம்‌ சென்று நினைந்து உயிர்‌ 
நிறுத்திக்கொள்ளா - கீழ்ச்சொல்லிப்‌ போந்த தேசமும்‌ 
காலமும்‌ தேகமும்‌ கரணமும்‌ தொழிலும்‌ சடமாகையால்‌ 
தாம்‌ சென்று பலமாய்ப்‌ பொருந்த அறியாது ஆன்மா 
கிஞ்சிஞ்ஞனாகப்‌ பூர்வ ஜன்மங்களிலே செய்த கருமம்‌ 
இது அதற்குப்‌ பலம்‌ இது என்று அறிந்து கருமபலத்‌ 
கிற்குத்‌ தேகாதிகளை மாயையிலே உண்டாக்கி நிறுத்‌ 
திக்கொள்ள அறியாது ஆ தலால்‌, அலகிலா அறிவன்‌ 
ஆணை அணைத்திடும்‌ அருளினாலே - சர்வஞ்ஞன்கிய 
பரமேசுவரனுடைய கிரியாசத்தியான து, மாதாவான்‌ 
வள்‌ பிள்ளைக்கு வியாதி வந்தகாலத்திற்குக்‌ கசப்பாதி 
களையும்‌, நின்ற காலத்தில்‌ பால்‌ முதலான மதுர 
பதார்த்தங்களையும்‌ கிருபையுடனே கொடுக்குமாபோல 
சுக துக்கங்களைச்‌ சேர்க்கும்‌ என்றவாறு. 


ஒழுக்கம்‌அன்‌ பருள்‌ஆ சாரம்‌ 
உபசாரம்‌ உறவு லம்‌ 

வழுக்கிலாத்‌ தவம்தா னங்கள்‌ . 
வந்தித்தல்‌ வணங்கல்‌ வாய்மை 


. * உப ராகாதி : நரஹணம்‌ முதலிய. 


244 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அழுக்கலாத்‌ துறவ டக்கம்‌ 
அறிவொடர்ச்‌ சித்தல்‌ ஆதி 
இழுக்கிலா அறங்கள்‌ ஆனால்‌ 
இரங்குவான்‌ பணிய றங்கள்‌. 22 


இஃ ண்‌ : ஒழுக்கம்‌ - குலதருமம்‌ வழுவாமை, அன்பு - 
மாதா பிதாக்களிடத்தில்‌ பத்தி, அருள்‌ - சர்வபூத 
தயை, ஆசாரம்‌ - வர்ணாச்சிரம 1 உசிதமான செளச 
ஆசமன ஸ்நா நாதிகள்‌, உபசாரம்‌ - அதிதி 2 சத்காரம்‌, 
உறவு - ஞாதி முதலான பந்துக்களிடத்திலே சிநேகம்‌, 
சீலம்‌ - சாத்விகபாவம்‌, வழுக்கிலா தவம்‌ தானங்கள்‌ - 
கியமித்த விரதம்‌ விடாத தபசு திரவிய சுத்தியும்‌ சிரத்‌ 
தையும்‌ உடைய தானங்கள்‌, வதந்தித்தல்‌ வணங்கல்‌ - 
பெரியோர்களிடத்தில்‌ 3 நைச்சியம்பகர்தல்‌, வாய்மை - 
சத்தியமே சொல்லுகை, அழுக்கு இலா துறவு - மனம்‌ 
பறுறில்லாத சன்னியாசம்‌, அடக்கம்‌ - குலதன விருத்தி 
* ஆதிக்கத்தால்‌ அகங்காரமின்‌ நி 5விநயபரனாயிருக்கை, 
அறிவொடு அர்ச்சித்தல்‌ - பூசா விதான த்தை நன்றாக 
அறிந்து பூசை பண்ணுதல்‌, இழுக்கு இலா அறங்கள்‌ 
ஆனால்‌ - இவ்வாறு குற்றமிலாத தருமங்களப்பண்ணி 
னல்‌, ஆதி - பரமேசுவரன்‌, இரங்குவான்‌ பணி அறங்‌ 
கள்‌ - நாம்‌ இட்ட பணியாகிய தருமங்களைப்‌ பண்ணி 
னான்‌ என்று கிருபை பண்ணுவான்‌ என்றவாறு. 


மனமது நினைய வாக்கு 
்‌ வழுத்தமந்‌ திரங்கள்‌ சொல்ல 
இனமலர்‌ கையில்‌ கொண்டங்‌ 
கிச்சித்த தெய்வம்‌ போற்றிச்‌ 


1. உ௫தம்‌ - தக்கது. 2. சத்காரம்‌ - பூசித்தல்‌. 3. தைச்‌ 
சியம்‌ - தழுவு. 4. ஆதிக்கம்‌ - மேன்மை, 5. விநயபரன்‌ - 
வணக்கமே பிரதானமாகவுடையவன்‌. 6. விதானம்‌ - விதி, 


டூ இரண்டாம்‌ சூத்திரம்‌ 245 


சனமுதல்‌ அகற்றி வாழும்‌ 
ஆ செயலற மானால்‌ யார்க்கும்‌ 
முனம்‌ஒரு தெய்வம்‌ எங்கும்‌ 
செயற்குமுன்‌ னிலையாம்‌ அன்றே. 24 


இ-ள்‌: மனமது நினைய வாக்கு வழுத்த மந்தி 

ரங்கள்‌ சொல்ல இன மலர்‌ கையில்‌ கொண்டு அங்கு 

இச்சித்த தெய்வம்‌ போற்றி சினமுதல்‌ அகற்றி வாழும்‌ 

, செயல்‌ அறம்‌ ஆனால்‌ - காமம்‌ குரோதம்‌ முதலானவை 

ப களைத்‌ தவிர்ந்து, மனதிலே தியானித்து வாக்கினாலே 

மந்திரங்களை ச்சொல்லி வாழ்த்தி, 3 சுவேதாதி புஷ்பங்‌ 

களை மிச்சிரம்‌ பண்ணாமல்‌ 2 தத்தத்‌ வர்க்கங்களையே 

கையிற்கொண்டு அவ்வீடத்துத்‌ தனக்கு இஷ்ட தேவ 

தையைப்‌ பூசித்து வாழும்‌ தருமக்‌ கிரியைக்கு, யாக 

...... கும்‌ முனம்‌ ஒருதெய்வம்‌ எங்கும்‌ செயற்கு முன்னிலை 

ES ஆம்‌ அன்றே - எல்லாத்‌ தேவர்களுக்கும்‌ முன்னோ 

னாகிய ஓருவனே உருத்திரனென்று வேதங்கள்‌ சொல்‌ 

லும்‌ மகாதேவனே 3 உ.த்தேச்யனாக நின்று பலத்தைக்‌ 
கொடுப்பன்‌ என்றவாறு. 


ல்‌ சுவேதாகி புஷ்பங்களை மிச்சிரம்‌ பண்ணாமலென்ற 
ப தற்குச்‌ சம்மதி. 

காடிகெ :- ஹஊகவண-ஃ ௯] சாலா பொருஷெகி 
வரிகீ கி கா । வப. ஹு௩ுவணெ-4 ஹயா வாுமபெெ 


8.48) சரலாமிகீ_அகா | உ௱ஷ ௨0.5 கூர தாசா 


ட்‌ லா கீகி_ தாஸா ௯ _ட$ீயஹீ._கி | 
1 1. சுவேதம்‌- வெள்ளை. 2. தத்தத்‌ வர்க்கம்‌ - அந்தந்தக்‌ 


கூட்டம்‌. 3. உத்தேச்யன்‌ - முக்கயன்‌. 


க கர அத்தம்‌ அரபிய வக டம வலில டட சி்‌ வி கதி 


246 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


யாதொரு தெய்வம்‌ கொண்டர்‌ 
அத்தெய்வ மாகி ஆங்கே 
மாதொரு பாக னார்தாம்‌ 
வருவர்மற்‌ றத்தெய்‌ வங்கள்‌ 
வேதனைப்‌ படும்‌ றக்கும்‌ 
பிறக்குமேல்‌ விளையும்‌ செய்யும்‌ 
ஆதலான்‌ இவையி லாதான்‌ 
அறிந்தருள்‌ செய்வன்‌ அன்றே, 


2௦ 


வேதத்தில்‌ இந்திரா தியான அனேக தேவர்களை 
அர்ச்சிக்கச்‌ சொல்லியிருக்க இவ்விடத்து நீர்‌ சிவன்‌ 
ஒருவனே உத்தேச்யன்‌ என்று சொல்லுவானேன்‌ 
என்று பண்ணும்‌ சங்கைக்கு உத்தரம்‌. 

இஃள்‌: யாதொரு தெய்வம்‌ கொண்டீர்‌ ௮ தெய்‌ 
வம்‌ ஆகி ஆங்கே மாதொரு பாகனார்‌ தாம்‌ வருவர்‌ - 
யாதொரு தெய்வத்தை உத்தேசித்துக்கொண்டு அர்ச்‌ 
சிக்கிறீர்‌ அத்தெய்வத்தைச்‌ சிவன்‌ தம்முடைய சமவாய 
சத்தியினாலே அதிஷ்டித்து நின்று அந்தப்‌ பூசையைக்‌ 
கண்டு பலத்தைக்‌ கொடுப்பர்‌. அந்தப்‌ பூசிக்கப்பட்ட 
தெய்வமோ என்னில்‌? மற்ற தெய்வங்கள்‌ வேதனை 
படும்‌ இறக்கும்‌ பிறக்கும்‌ மேல்‌ வினையும்‌ செய்யும்‌ - பர 
மேசுவரனே அல்லாத தெய்வங்கள்‌ ஒவ்வொரு காலத்‌ 
திலே துக்கங்களையும்‌ அதுபவிக்கும்‌. இறப்பதும்‌ 
பிறப்பதும்‌ செய்யும்‌, பிறந்ததன்மேல்‌ இரு வினைகளை 
யும்‌ செய்யும்‌. ஆதலால்‌, இவை இலாதான்‌ அறிந்து 
அருள் செய்வன்‌ அன்றே - ஆகையினாலே சுகதுக்கமும்‌ 
பிறப்பும்‌ இறப்பும்‌ புண்ணியமும்‌ பாபமும்‌ இல்லாத 
பரமேசுவரனே இவன்‌ செய்த பூசையை அறிந்து 
பலத்தைக்‌ கொடுப்பன்‌. அர்தப்‌ பிரம இந்திராதி 
தேவர்களும்‌ சிவனையே அர்ச்சிப்பார்கள்‌. அந்தச்‌ 
சிவனே பிரதமோத்தேச்யன்‌ என்றவாறு. 


{i 


க 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 447 

.தஉஈகத௦ ௬-1 வாுாாணெ ஸரிவ.மீ தாயா :- 
ஸஹொஹு யா.சா லியா_தாவ காலொ.மிவி.300_தா 
2-1 வ! நாவா ஐ ரம: ஸவெவி அரகிவெள 
௯ஷு£ | ஸை ஹொாணொ 9நவபமகசா யெஸாடெ5) ௨. 
யி களஜஹ$ | முர ஹா௦.கி ஹ.௪௧௦ வெல 9௯௦ வ 
கேனோ ! யஒ௦.கி விவியெற.மி பஹணா வெ. 
கி Cவெ! ஸவெலொகா நவ ௦௮ வர 
ஹாலொகவி தாஜஹஹை£। ய நாய௨கி யொ .மிடெொொெவ௦ 
மு காயிவ.கி £ ஸரி | ௬ஹ௦ ஹிஹவ- பதோ_நா௦ 
லொசதா கெல A ௨௫ ! ஹவ-ஜெவ த நால) 


கவாஸவ-கா ஹவ-ஹ௦௨றி ச ஐ._தி| 


கெலிகாலொ_சுறெவ 2 ஹரஹாகிலிஜெ-வ8நா 
ஷூ_ரா.ம மயெவ.-.?  யக்ஷ£ாவறஷஹா௦ மணெபழு | 
2வெடெொடடெக வவெ உடஜொ ஜாவேவ 
வெ-4௦)வ௦_௮ி வெடா | சவொனலி மெ ரவி. 
விபெயொலாடெெ உஜெவெஸவெ- வ.கி 9௯ 
ய௦தி ஐ._கி, 

இங்குநாம்‌ சிலம்க்குப்‌ பூசை 
இயற்றினால்‌ இவர்க ளோவந் 


தங்குவான்‌ தருவார்‌ அன்றேல்‌ 
அத்தெய்வ மத்த னைக்காண்‌ 


248 - - சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


எங்கும்வாழ்‌ தெய்வம்‌ எல்லாம்‌ 
இறைவனா ணையினால்‌ நிற்ப 
தங்குநாம்‌ செய்யும்‌ செய்திக்‌ 
காணைவைப்‌ பால விப்பன்‌. 20 


மேல்‌ இதற்கு உதாரணம்‌. 


இஃ ன்‌: இங்கு நாம்‌ சிலர்க்கு பூசை இயற்றினால்‌ 
இவர்களோ வந்து அங்கு வான்‌ தருவார்‌ - இந்தப்‌ 
பூமியின்கண்ணே நாம்‌ பிரமனாதிகளுக்குப்‌ பூசை பண்‌ 
ணினால்‌, இவர்களேயோ அந்தச்‌ சுவர்க்கத்திலே பலத்‌ 
தைக்‌ கொடுக்கிறவர்கள்‌, அன்றே - அல்லவே, ஆகை 
யால்‌, ௮ தெய்வம்‌ அத்தனை காண்‌ - அந்தத்‌ தெய்வங்‌ 
கள்‌ நாம்‌ பண்ணும்‌ பூசையாகிய போகத்தை அனுப 
விப்பார்கள்‌ ௩ ஒரு பலத்தைக்‌ கொடுக்கமாட்டார்கள்‌, 
எங்கும்‌ வாழ்‌ தெய்வம்‌ எல்லாம்‌ இறைவன்‌ ஆணை 
யினால்‌ நிற்பது - எங்கெங்கேயிரு ந்து பூசைகொள்ளும்‌ 
தேவர்களும்‌ தேவசுவாமியாகிய சிவனுடைய அதிகார 
சத்தி அதிஷ்டிதராயிருப்பார்கள்‌, அங்கு நாம்‌ செய்யும்‌ 
செய்திக்கு ஆணை வைப்பால்‌ அளிப்பன்‌ - அவர்க 
ளுக்கு நாம்‌ பண்ணும்‌ பூசைத்தொழிலுக்குப்‌ பலத்தைத்‌ 
தன்னுடைய அதிகாரசத்தியை அத்தேவதைகளிடத்‌ 
திலே வைத்திருக்கையால்‌ சிவனே கொடுப்பன எ-று. 


காண்பவன்‌ சிவனே யாதல்‌ 
அவனடிக்‌ கன்பு செய்கை 

மாண்பறம்‌ அரன்தன்‌ பாதம்‌ 
மறந்துசெய்‌ அறங்கள்‌ எல்லாம்‌ 

வீண்செயல்‌ இறைவன்‌ சொன்ன 
வீதிஅறம்‌ விருப்பொன்‌ றில்லான்‌ 


பூண்டனன்‌ வேண்டல்‌ செய்யும்‌ 
பூசனை புரிந்து கொள்ளே. 21 ஆ 


3 


| 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 249 


மேல்‌ ஆன்மாக்கள்‌ பண்ணும்‌ கருமங்களையெல்‌ : 


“லாம்‌ அறிந்து, பலத்தைக்‌ கொடுக்கிறவன்‌ சிவனே 


ஆகையால்‌ சர்வகர்மமும்‌ சிவனை உத்தேசித்தே பண்‌ 
ணுவது புத்தி என்பது உணர்த்துதல்‌. 


இ-ன்‌ : காண்‌ பவன்‌ சிவனே ஆனால்‌ அவனடிக்கு 
அன்பு செய்கை மாண்பு அறம்‌ - எவ்வழிப்பட்ட தேவர்‌ 
களை வழிபடினும்‌ அதைக்கண்டு பலன்‌ கொடுப்பவன்‌ 
சிவனே ஆகையால்‌ அந்தச்‌ சிவனுடைய பாதாரவிந் 
தங்களிலே பத்தி பண்ணுகிறதே சிறப்புடைய கருமம்‌, 
அரன்‌ தன்‌ பாதம்‌ மறந்து செய்‌ அறங்கள்‌ எல்லாம்‌ 
வீண்‌ செயல்‌ - சிவனே பிரதானமாகவும்‌, பிரமாதி 
தேவர்கள்‌ அங்கமாகவும்‌, சிவாஞ்ஞையால்‌ *செளராதி 
பூசைகள்‌ பண்ணுகிறோம்‌ என்றும்‌ பண்ணாமல்‌, சிவன்‌ 
பரத்துவம்‌ என்பதை மறந்து தாம்‌ தாம்‌: பூசை ப்ண்‌ 
ணும்‌ தேவனையே பரத்துவம்‌ என்று விசாரித்துப்‌ 
பண்ணில்‌ ; பண்ணின பூசாபலம்‌ விபரீதம்‌ ஆகும்‌, 
இறைவன்‌ சொன்ன விதி அறம்‌ விருப்பு ஓன்று இல்‌ 


லான்‌ பூண்டனன்‌ வேண்டல்‌ செய்யும்‌ - கர்த்தாவான 


, வன்‌ விருப்பு வெறுப்பு ஒன்றுமில்லாதவனாயினும்‌ தான்‌ 


சொன்ன வேதாகமத்தின்படி பூசையைச்‌ செய்வோர்‌ 
பக்தியைத்‌ தரித்தனன்‌. அதனால்‌ பக்தர்கள்‌ வேண்டிய 
போக மோட்சங்களைக்‌ கொடுப்பவனாதலால்‌, பூசனை 
புரிந்துகொள்ளே - நீயும்‌ சிவபூசையைச்‌ செய்து 
அபீஷ்டத்தை வேண்டிக்கொள்வாயாக என்றவாறு. 


தாபர சங்க மங்கள்‌ என்‌ நிரண்‌ டுருவில்‌ நின்று 

மாபான்‌ பூசை கொண்டு மன்னுயிர்க்‌ கருளை வைப்பன்‌ 
நீபரன்‌ றன்னை நெஞ்சில்‌ நினைவையேல்‌ நிறைந்த பூசை 
ஆய்பரம்‌ பொருளை நாளும்‌ அர்ச்சிநீ அன்பு செய்தே.28 


* செளரம்‌ - சூரியசம்பந்தம்‌. 


௨50 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சிவன்‌ தேகேந்திரியா தி ரகிதனாகையால்‌ சிவனைப்‌ 
ஆசைபண்ணுவது எவ்வாறு என்ன? மேல்‌ உத்தரம்‌ 
கூறுகின்றார்‌. , 


இஸ்‌: தாபரம்‌ சங்கமங்கள்‌ என்று இரண்டு 
உருவில்நின்று மாபரன்‌ பூசைகொண்டு மன்னுயிர்க்கு 
அருணை வைப்பன்‌ -சிவலிங்கம்‌ முதலாகிய அசலமூர்த்தி 
களினும்‌ சிவபத்தராகிய சரமூர்த்திகளிடத்திலும்‌ அதத்‌ 
நியமாக நின்று, பத்தர்கள்‌ பண்ணும்‌ பூசையை 
மகிழ்ந்து, பூசைபண்‌ ணினபேர்க்கு மகாதேவர்‌ கிருபை 
பண்ணுவார்‌, நீ பரன்‌ தன்னை நெஞ்சில்‌ நினைவை 
யேல்‌ நிறைந்த பூசை - அந்தச்‌ சிவனை இருதயத்திலே 
தியானித்து மானசபூசை பண்ணு வாயாகில்‌ பாகிய 
பூசைபோல * நியூநாதிகங்களும்‌ இம்சையும்‌ அசுசியும்‌ 
சூதகாதி தோஷங்களும்‌ காயக்கிலேசமும்‌ இல்லாத 
குறைவற்ற பூசையாம்‌. 

_கஐ. ௦௮௫௦ பரிவய98-சா_தறே 2 
ஹார 1 ரஷா ஷஹாஉழ௦கற௫ | ஹா" 
2) தா உய உமஜபெக | மாய 
வாரு ஹவ-கொஷ விவ 6! பெொெடெொவஷ, ஓ)” 
உதி வொ.கி வாய பமா இப ராய | 

அ 1] 
ஊிவாலி கொஷ£ கக்வா avo பிக ஹாய_£௦ பு 


ய றய வாஹஹா ஓவவ.ம- லப ஐ கி, 


இந்த மானசபூசை கூடாதிருக்கில்‌, ஆய்‌ பரம்‌ 
பொருளை நாளும்‌ அர்ச்சி நீ அன்பு செய்தே - அந்த 


* நியூநம்‌ - குறைந்தது 


ik 


ந 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 551 


ஞானபூசை கூடும்படிக்கு விசாரித்துச்‌ சிவலிங்கத்தினி 
டத்தும்‌ மகேசுவரரிடத்தும்‌ பக்தியுடனே நாடோறும்‌ 


பூசை.பண்ணுவாயாக என்றவாறு. 


அரனடிக்‌ கன்பர்‌ செய்யும்‌ பாவமும்‌ அறம தாகும்‌ 
பரனடிக்‌ கன்பி லாதார்‌ புண்ணியம்‌ பாவம்‌ ஆகும்‌ 
வரமுடைத்‌ தக்கன்‌ செய்த மாவேள்வீ தமை யாகி 
நரரினில்‌ பாலன்‌ செய்த பாதகம்‌ நன்மை ஆய்த்தே. 29 


இதற்கு முன்‌ விருத்தத்திலே 'அரனடிக்கு அன்பு 
செய்கை மாண்பு, அவன்தன்‌ பாதம்‌ மறந்து செய்‌ 
அறங்கள்‌ எல்லாம்‌ வீண்செயல்‌' என்றதற்கு உதார 
ணம்‌ கூறுகின்றது. 


இஃள்‌ : அரன்‌ அடிக்கு அன்பர்‌ செய்யும்‌ பாவமும்‌ 
அறமது ஆகும்‌ பரன்‌ அடிக்கு அன்பு இலாதார்‌ புண்‌ 
ணியம்‌ பாவம்‌ ஆகும்‌ - சிவனிடத்தில்‌ பத்தியினாலே 
பண்ணும்‌ பாவமும்‌ புண்ணியமேயாம்‌, சிவனிடத்தில்‌ 
பத்தி இல்லாமல்‌ பண்ணும்‌ புண்ணியமும்‌ பாவமே 
யாம்‌, அஃது எவ்வாறு என்னில்‌ ? வரமுடை தக்கன்‌ 
செய்த மா வேள்வி தீமை ஆகி நரரினில்‌ பாலன்செய்த 
பாதகம்‌ நன்மை ஆய்த்தே - பிரமாவினுடைய புத்திர 
னாகிய தசப்பிரசாபதிகளில்‌ ஒருவனான தட்சப்பிரசாபதி, 
மகாவிஷ்ணு முதலான தேவர்களைக்‌ கூட்டிப்‌ புண்ணி 
யங்களுக்கெல்லாம்‌ அதிகமாகிய யக்ஞத்தைச்‌ சிவனை 
அன்றிப்‌ பண்ண; அந்த யக்ஞமும்‌ அழிந்து “யமா 
னனுக்கும்‌ தலைபோய்‌, யக்ளத்தில்‌ வந்திருந்த தேவர்‌ 
களுக்கும்‌ 2 பராபவமும்‌  அங்கச்சேதமும்‌ வந்தது. 
மனிதரிலே பிரமசாரியாயுள்ள சண்டேசுவர தாயா 


1. யஜமானன்‌ - யாகம்‌ செய்றெவன்‌. 2. பராபவம்‌- 
அவமானம்‌. 3. அங்கச்சேதம்‌ - சரீரக்குறைவு. 


52 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சிவபத்தியினால்‌ சிவாபராதியாகிய தம்முடைய பிதாவை 
மழுவினலே வெட்ட, பித்ரு வதமும்‌ பிரமஹத்தி 
என்கிற தோஷமும்‌ பொருந்தாமல்‌ அந்தத்‌ தேகத்தி 
லேயே சிவசாரூப்பியத்தைப்‌ பெற்றார்‌. இந்த அன்னு 
வய 3வெதிரேக திருட்டா ந்தத்தினாலே சர்வகருமங்க 
ளூம்‌ சிவனை உத்தேசித்தே புத்திமான்‌ பண்ணக்கடவன்‌ 
என்றவாறு. 


மறைகளி சன்சொல்‌ அச்சொல்‌ 
வழிவாரா உயிரை வைக்கும்‌ 
சிறைகள்மா நீரயம்‌ இட்ட 
பணீசெய்வோர்‌ செல்வத்‌ தோடும்‌ 
உறையுமா பதிகள்‌ உம்பர்‌ 
உலகங்கள்‌ யோனிக்‌ கெல்லாம்‌ 
இறைவனா ணையீனால்‌ இன்பத்‌ 
துன்பங்கள்‌ இயைவ தாரும்‌. 20 
மேல்‌ வேதமார்க்கத்‌ திலே நடந்தோரையும்‌, நட 
வாதோரையும்‌ சுவர்க்க நரகங்களிலே சிவன்‌ சேர்ப்ப 
னென்னும்‌ முறைமை உணர்த்துதல்‌. 


இ-ன்‌: மறைகள்‌ ஈசன்‌ சொல்‌ ௮ சொல்வழி 
உயிரை வைக்கும்‌ சிறைகள்‌ மா நிரயம்‌ - 
வேதங்கள்‌ சிவனுடைய வாக்கியம்‌. அந்தச்‌ சிவனு 
டைய வாக்கியமான வேதத்திலே செய்யச்சொன்ன 
தைச்‌ செய்யாமலும்‌, தவிரச்‌ சொன்னதைத்‌ குவிராம 
லும்‌ நடந்த ஆன்மாக்களை வைக்கும்‌ சிறைச்சாலை 
நரகங்கள்‌, இட்ட பணி செய்வோர்‌ செல்வத்தோடும்‌ 
உறையும்‌ மா பதிகள்‌ உம்பர்‌ உலகங்கள்‌ - சிவன்‌ 


வாரா 


1. அன்னுவயம்‌ - உண்மை. 2. வெதிரேகம்‌ - இல்‌ 


லாமை. 


ஆ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 258 


வேதத்தில்‌ அனுக்கிரகம்‌ பண்ணினபடியே நடந்த 
ஆன்மாக்கள்‌, ஐசுவரியத்துடனே பொருந்தும்‌ தலங்‌ 
கள்‌ இந்திரலோகாதிகள்‌, கேவலம்‌ பாவமே பக்குவ 
மாயின்‌ நரகமும்‌ புண்ணியமே பக்குவமாயின்‌ சுவர்க்க 
மும்‌ அடைவர்கள்‌. புண்ணிய பாபங்கள்‌ துவந்துவ 
மாயினர்க்கு இம்மையிலே ௬௧ துக்கங்களைப்‌ புசிப்ப 
தாக யோனி ஜாதராவர்கள்‌. 


யோனிக்கு எல்லாம்‌ இறைவன்‌ ஆணையினால்‌ இன்ப 
துன்பங்கள்‌ இயைவது ஆகும்‌ - யோனி ஜாதகமாகிய 
மத்திய லோகத்தவர்க்கும்‌ புரியட்ட கரூபத்தில்‌ உண்‌ 
டான யாதனா சரீரத்தையுடைய நரகஸ்தருக்கும்‌ சூக்கும 
தேகத்திலே நின்றும்‌ பூதசார சரீரத்தையுடைய கரும 
தேவர்களாகிய சுவர்க்கவாசிகளுக்குச்‌ சுகமும்‌ நரக 
வாசிகளுக்குத்‌ துக்கமும்‌, மத்தியலோக வாசிகளுக்குச்‌ 
சுக துக்கங்களும்‌ ஈசுவராஞ்ஞையினாலே உண்டாம்‌ 
என்றவாறு. 


_தஉாகத௦ மாற :- சூஜதோலனை ர நீபெமா 
௦ ஞூ_த_நஹ- வடி 2 வயொ?! ocuyTS ஷெறிகொ 
மஜெக ஹு வாஸர) செவவெ.கி ॥ 


ஆணையால்‌ அவனி மன்னன்‌ 
அருமறை முறைசெய்‌ யாரை 
ஆணையின்‌ தண்டம்‌ செய்தும்‌ 
அருஞ்சிறை இட்டும்‌ வைப்பன்‌ 
ஆணையின்‌ வழிசெல்‌ வோருக்‌ 
கரும்பதி செல்வம்‌ நல்கி 
ஆணையும்‌ வைப்பன்‌ எங்கும்‌ 
ஆணையே ஆணை யேகாண்‌. 91 
மேலும்‌ அதற்கே உதாரணம்‌. 


படர ந ப்பு 


ood சிவஞான சத்தியார்‌ சுபக்கம்‌ 


இஃள்‌ : ஆணையால்‌ அவனி மன்னன்‌ அருமறை 
முறை செய்யாரை ஆணையின்‌ தண்டம்செய்தும்‌ அரும்‌ 
சிறை இட்டும்‌ வைப்பன்‌ - சிவனுடைய ஆஞ்ஞாசத்தி 
யானது பொருந்துகையால்‌ பூபதியாய்‌ உள்ளான்‌ 
வேதத்தினுடைய வழியிலே வருஞச்சிரம தருமமானது 
நடவாதபேரைச்‌ சிவாஞ்ஞையான வேதத்திலே இன்ன 
அபராதத்திற்கு இன்ன தண்டம்‌ இத்தனை நாள்‌ 
இன்னபடிச்‌ சிறைவைக்க என்று சொன்னபடியே 
தண்டித்துச்‌ சிறையிலும்‌ வைப்பன்‌, ஆணையின்‌ வழி 
செல்வோருக்கு அரும்‌ பதி செல்வம்‌ நல்கி ஆணையும்‌ 
வைப்பன்‌ - சிவாஞ்ஞையாகிய வேத மார்க்கத்திலே 
நடக்கச்‌ சொல்லி ராசாவானவன்‌ கட்டளை யிட்டபடியே 
நடப்பவருக்கு அவர்களுக்கு முன்‌ அரிதாயிருந்த கிரா 
மாதிகளையும்‌ கொடுத்து, ஐசுவரியத்தையும்‌ கொடுத்‌ 
துத்‌ தன்னுடைய அதிகாரசத்தியையும்‌ வைத்துப்‌ பிரபு 
வாகப்‌ பண்ணுவன்‌? 

ஆகில்‌ இராசாவும்‌ நிக்கிரக அனுக்கிரக கர்த்தா 
ஆகையால்‌ ஈசுவரனுக்குச்‌ சர்வ நியந்திருத்துவமில்லை 
என்னில்‌? உத்தரமாக, எங்கும்‌ ஆணையே ஆணையே 
காண்‌ - எவ்விடங்களிலும்‌ இருக்கும்‌ அதிகார சத்தி 
எல்லாம்‌ சிவனுடைய ஆஞ்ஞாசத்தியாம்‌ என்றவாறு. 


அரசனும்‌ செய்வ தீசன்‌ 

அருள்வழி அரும்பா வங்கள்‌ 
தரையுளோர்‌ செய்யில்‌ தீய 

தண்டலின்‌ வைத்துத்‌ கண்டத்‌ 
துரைசெய்து தீர்ப்பன்‌ பின்பு 

சொல்வழி நடப்பர்‌ தூயோர்‌ 
நிரயமும்‌ சேரார்‌ அந்த 

நிரயம்‌இந்‌ நீர்மை ஈதாம்‌. 82 


மேல்‌ இதற்கு உதாரணம்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 255 


இ-ள்‌: அரசனும்‌ செய்வது ஈசன்‌ அருள்வழி 
அரும்‌ பாவங்கள்‌ தரை உளோர்‌ செய்யில்‌ - இராசா 
வானவன்‌ செய்கிறதும்‌ சிவனுடைய .ஆஞ்ஞாசத்திப்‌ 
பிரேரணையால்‌, அஃதெவ்வாறு என்னில்‌? தங்களால்‌ 
தீர்த்துக்‌ கொள்ளுவதற்கு அரிதாகிய பாபங்களைப்‌ 
பூமியிலேயுள்ள பேர்கள்‌ செய்தால்‌, தீய தண்டலின்‌ 
வைத்து தண்டத்துரை செய்து தீர்ப்பன்‌ - தண்டிக்‌ 
கச்சொன்ன உரையின்படியே பொல்லாததாகிய வருத்‌ 
தத்தைச்‌ செய்து அவர்கள்‌ பண்ணின பாபத்தைத்‌ 
தீர்ப்பன்‌, பின்பு சொல்வழி நடப்பர்‌ தூயோர்‌ - சுத்த 
ரானவர்கள்‌ முன்‌ நாம்‌ இன்னபடி அபராதத்தைச்‌ 
செய்து இன்ன தண்டப்பட்டோமே மேலே வேதாக 
மங்கள்‌ சொன்னபடியே நடக்கவேணும்‌ என்று நடப்‌ 
பார்கள்‌, நிரயமும்‌ சேரார்‌ - முன்‌ பண்ணின பாபம்‌ 
இராசதண்டத்தினாலே போகையினாலும்‌, மேல்‌ பாபத்‌ 
தைப்‌ பண்ணாமலிருக்கையினாலும்‌ அவர்கள்‌ நரகத்தைச்‌ 


சேரார்கள்‌. பாபம்‌ பண்ணினபேர்க்கு நரகானுப்வம்‌ 


என்று முன்‌ சொன்னீரே என்னில்‌? அந்த நிரயம்‌ 
இ நீர்மை ஈதாம்‌ - அந்த நரகத்தில்‌ தண்டமும்‌ இந்த 
இராசகண்டம்போல்‌ ஆகையால்‌. 


இந்த இராசதண்டம்‌ பட்டவர்கட்கு நரகவாதனை 
யில்லை. அஃது எவ்வாறென்னில்‌? ஆதியிலே கர்த்தா 
வானவன்‌ பூமியின்கண்‌ தான்‌ அருளின வேதநீதி 
வழுவினோர்க்கு மூன்று வகையாகப்‌ பிராயச்சித்தம்‌ 
கற்பித்தார்‌. 

வருணாச்சிரம தர்மத்திலே நடக்கிறபேர்க்கு “பிரமா 
தாத்‌ பாபம்‌ வந்தால்‌ குருவினாலே பிராயச்சித்தாதி 
அனுஷ்டானத்தினாலே சுத்தி. - 


... *பிரமாதாத்‌ - அபுத்திபூர்வமாக. 


50 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


துரான்மாக்களாயிருக்கிற பேர்கள்‌ பண்ணின 
பாபத்திற்கு இராச தண்டத்தினாலே சுத்தி. 


இராசாவினால்‌ அறியப்படாத பாபத்துக்கு யம 
தண்டத்தினாலே சுத்தி. 


தத பரிவய8-ாதரறெ :- மா ராத 

அ 
வி 8 
உ௱௦ ஸமாஹா பாாஹாறாலா உ௱௱ா-த. நாடு | ௯௦ 


ஷூ வளவாவா_நர௦ பாமாஹாவெவஹதாய[ ஐ_தி॥ 

அருளில்‌ உரைத்த நாலீன்‌ 

வழிவரா ததன்மம்‌ செய்யின்‌ 
இருளுலாம்‌ நிரயத்‌ துன்பத்‌ 

கிட்டிரும்‌ பாவம்‌ தீர்ப்பண்‌ 
பொருளுலாம்‌ சுவர்க்கம்‌ ஆதி 

போகத்தால்‌ புணியம்‌ தீர்ப்பன்‌ 
மருளுலாம்‌: மலங்கள்‌ தீர்க்கும்‌ 

மருந்திவை வயித்திய நாதன்‌. 93 


மேல்‌ வைத்தியனை உதாரணமாகக்‌ கூறுதல்‌. 


இன்‌ : அருளினால்‌ உரைத்த நூலின்‌ வழி வராது 
அதன்மம்‌ செய்யின்‌ - பரமேசுவரன்‌ ஆன்மாக்களுக்குத்‌ 
தருமார்த்த காம மோட்சமாகிய சதுர்வித புருஷார்த்த 
சித்தியின்பொருட்டுக்‌ கருணையினாலே அருளிச்செய்த 
வேதத்தின்வழி நடவாமல்‌ அதர்மத்தைச்‌ செய்யில்‌, 
இருள்‌ உலாம்‌ நிரயத்‌ அன்பத்து இட்டு இரும்‌ பாவம்‌ 
தீர்ப்பன்‌ - அந்தகாரம்‌ பொருந்தியிருக்கிற நரகத்திலே 
யிட்டுப்‌ பெரியதாகிய பாபத்தை ஓழிப்பன்‌, பொருள்‌ 
உலாம்‌ சுவர்க்கம்‌ ஆதி யோகத்தால்‌ புணியம்‌ தீர்ப்‌ 
பன்‌ - எல்லாப்பொருளும்‌ உண்டாகிய சுவர்க்காதி 


ட 1 அத 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 257 


லோகங்களில்‌ போகத்தினலே புண்ணியத்தை ஓழிப்‌ 
பன்‌, மருள்‌ உலாம்‌ மலங்கள்‌ தீர்க்கும்‌ மருந்து இவை - 
*துச்சமாயிருக்கிற விஷய சுகத்திலே பரமசுக புத்தி 
யாக மயக்கத்தைப்‌ பண்ணுவதாயிருக்கிற கருமங்க 
ளாகிய மலங்களை ஓழிக்கும்‌ மருந்து இந்தச்‌ சுவர்க்க 
நரகங்கள்‌, வைத்தியநாதன்‌ - சிவன்‌ என்றவாறு. 


சுவர்க்க நரகமாகிற ஓளஷதத்தைக்‌ கொடுத்துக்‌ 
கருமங்களாகிய வியாதிகளை நீக்கும்‌ வைத்தியநாதன்‌ 
என்றது தேகத்தில்‌ வியாதியைப்‌ போக்குகிறவனுக்கு 
வைத்தியனென்ற பேராகையால்‌ ; தேகத்திற்குக்‌ கார 
ணமாகிய கருமத்தைப்‌ போக்குகையால்‌ வைத்தியருக்‌ 
கும்‌ சுவாமி என்பது கொண்டு வைத்திய நாதன்‌ 
என்றது. 


தருக ௦:- ஷ௦ஹாாவெ52௦ ஹவ-4%த௦ ஹவ்‌ 
லெஷஐதி.கி. 


மருத்துவன்‌ உரைத்த நூலின்‌ 
வழிவின்‌ பிணிகள்‌ வாரா 
வருத்‌்நீமம்‌ பிணிகள்‌ தப்பின்‌ 
தப்பிய வழியும்‌ செய்யத்‌ 
கிருத்தினன்‌ மருந்து செய்யா. 
துறும்பிணி சென்றும்‌ தீர்ப்பன்‌ 
உரைத்தநூல்‌ சிவனும்‌ இன்னே 
உறும்கன்ம மூட்டித்‌ தீர்ப்பன்‌. 34 


இ-ள்‌ : மருத்துவன்‌ உரைத்த நூலின்வழி வரின்‌ 
பிணிகள்‌ வாரா - தன்வந்திரி பகவான்‌ பண்ணின 
வைத்திய சாஸ்திரப்படி நடந்த பேருக்கு வியாதி 


A * துச்சம்‌ - நிஷ்பலம்‌. 


17 


256 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பொருந்தாது, வருத்தீடும்‌ பிணிகள்‌ தப்பின்‌ - அந்தச்‌ 
சாஸ்திரப்படி தப்ப நடக்கில்‌ பிணிகள்‌ வந்து வருத்தத்‌ 
தைப்‌ பண்ணும்‌, தப்பிய வழியும்‌ செய்ய திருத்தி நல்‌ 
மருந்து செய்யாது உறும்‌ பிணி சென்றும்‌ தீர்ப்பன்‌ - 
வைத்திய சாஸ்திரம்‌ சொன்னபடி தப்பின வழியால்‌ 
வியாதி வந்தகாலத்து அந்தப்‌ பிணியுற்றவன்பால்‌ 
சென்று மருந்தைச்‌ செய்து கொடுத்தும்‌ தீர்ப்பன்‌, 
தாண்‌ செல்லாது மருந்து அனுப்பியும்‌ தீர்ப்பன்‌, 
உரைத்த நூல்‌ சிவனும்‌ இன்னே உறும்‌ கன்மம்‌ ஊட்டி 
தீர்ப்பன்‌ - வேத ஆகமத்தை அருளிச்செய்த சிவனும்‌ 
அவ்வேதமார்க்கத்தின்படி நடவாதுற்ற கருமவியாதி 
களுக்கு நரகாதி போக துக்கங்களாகிய ஒஓளஷதத்தைக்‌ 
கொடுத்துத்‌ தீர்ப்பன்‌ என்றவாறு. 
வைத்தியன்‌ வியாதியாளரிடத்திலே சென்றும்‌ 
செல்லாமலும்‌ தீர்ப்பன்‌ என்றதற்கு, பூமியில்‌ ராசாவி 
னாலும்‌ யமனாலும்‌ சுகதுக்கங்களைக்‌ கொடுத்துப்‌ புண்‌ 
ணிய பாபங்களை ஓழிப்பதற்குச்‌ செல்லாமல்‌ தீர்ப்பது. 
சென்று தீர்ப்பன்‌ என்பது ஆசாரியமூர்த்தியாய்‌ எழுத்‌ 
தருளி எல்லாக்‌ கருமத்தையும்‌ ஏககாலத்திலே ஒழித்து 
மோட்சத்தைக்‌ கொடுப்பன்‌ என்பது கருத்து. 


மண்ணுளனே சிலவி யாதி 

மருத்தூவன்‌ அருத்தி யோடும்‌ 
திண்ணமாய்‌ அறுத்துத்‌ தீய்த்தூத்‌ 

தீர்த்திடும்‌ சிலநோய்‌ எல்லாம்‌ 
கண்ணிய கட்டி பாலும்‌ 

கலந்துடன்‌ கொடுத்துத்‌ தீர்ப்பன்‌ 
அண்ணலும்‌ இன்பத்‌ துன்பம்‌ 

அருத்தியே வினை மடறுப்பனா. 25 


மேல்‌ இதற்கு உதாரணம்‌. 


பறி இரண்டாம்‌ சூத்திரம்‌ ... 259 


இ-ள்‌: மண்ணுளே சில வியாதி மருத்துவன்‌ 

ர அருத்தியோடும்‌ திண்ணமாய்‌ அறுத்து திய்த்து 

தீர்த்திடும்‌ சில நோய்‌ எல்லாம்‌ - பூமியின்‌ கண்ணீலே 

வைத்தியனானவன்‌ வியாதி தீரவேணும்‌ என்று பிரியத்‌ 

தாலே கூச்சமற அறுத்தும்‌ காய்கோல்போட்டும்‌ சில 

வியாதிகளை நீக்குவன்‌, கண்ணிய கட்டி பாலும்‌ கலந்து 

உடன்‌ கொடுத்து தீர்ப்பன்‌ - இச்சையாய்க்‌ கருதப்பட்ட 

கருப்புக்கட்டி பாலுடனே கலந்து கொடுத்துச்‌ சில 

ன்‌ வியாதிகளை நீக்குவன்‌, இவ்வாறே; அண்ணலும்‌ இன்‌ 

பம்‌ துன்பம்‌ அருத்தியே வினை அறுப்பன்‌ - சுவாமியும்‌ 
சுகதுக்கங்களைப்‌ புசிப்பித்தே வினை ஓழிப்பன்‌ எ-று. 


பூதனை சரீரம்‌ போனால்‌ புர்யட்ட ரூபம்‌ தானே 
யாதனா சரீரம்‌ ஆகி இன்பத்துன்‌ பங்கள்‌ எல்லாம்‌ 

பப நாதன்‌ ஆணை உய்க்க நரகொடு ஈவர்க்கம்‌ துய்த்துத்‌ 
தீதிலா அணுவாய்‌! யோனி சேர்த்திடும்‌ சீவன்‌ எல்லாம்‌. 


மேல்‌ இந்தத்‌ தூலதேகம்‌ விட்டால்‌ சுவர்க்க நர 
கத்துக்குத்‌ தேகமுண்டாம்படியும்‌, கர்ப்பத்திலே பதி 
யும்படியும்‌ உணர்த்துதல்‌. 


A 


இஃன்‌: பூதனாசரீரம்‌ போனால்‌ புரியட்ட ரூபம்‌ 
தானே யாதனா சரீரம்‌ - இந்தத்‌ தூலதேகம்‌ விட்டால்‌ 
சூக்குமமாகிய பஞ்சதன்‌ மாத்திரையும்‌ மனம்‌ புத்தி 
அகங்காரமாகிய புரியட்டகத்திலே தானே நரகானு 
பவத்துக்கு யாதனாசரீரம்‌ உண்டாம்‌, சுவர்க்கானுபவத்‌ 
துக்குப்‌ பூதசாரமாகிப்‌ பிரகாசரூபமாகிய சரீரம்‌ உண்‌ 
ன்‌ டாம்‌, இன்ப துன்பங்கள்‌ எல்லாம்‌ நாதனார்‌ ஆணை 
உய்க்க நரகொடு சுவர்க்கம்‌ துய்த்து - நரகத்திலும்‌ 

ப சுவர்க்கத்திலும்‌ துன்பத்தையும்‌ இன்பத்தையும்‌ கர்த்‌ 
ட தாவினுடைய சத்தியினாலே பொருந்தப்பட்டுப்‌ புசித்து, 
தீதிலா அணுவாய்‌ யோனி சேர்ந்திடும்‌ சீவன்‌ எல்லாம்‌- 


200 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பரமாணு என்னும்‌ தன்மையும்‌ மத்தியம பரமாணு 
என்னும்‌ தன்மையும்‌ ஆகிய குற்றமன்றியில்‌ சூக்கும 
ரூடீயாய்ப்‌ பூமியிலே கருமத்துக்கீடான கர்ப்பத்தை 
அடையும்‌ என்றவாறு. 

ஆன்மாக்கள்‌ தேவதேகமுண்டாமென்று மூலத்‌ 
திற்‌ சொல்லாதிருக்கவும்‌ சொன்னது, சுவர்க்க நரகத்‌ . 
தில்‌ அனுபவம்‌ சொல்லுகையால்‌ நரகத்துக்கு யாதனா 
சரீரம்‌ சொல்லப்படுகையால்‌, சுவர்க்கத்துக்குத்‌ தேவ 
சரீரம்‌ அழைத்துக்‌ கூட்டிப்‌ பொருளுரை த்தல்‌. 

யாதனாசரீரம்‌ பூதசரீரம்‌ என்பதற்கும்‌, பூதபரிணா 
மம்‌ மனிதசரீரம்‌ என்பதற்கும்‌, பூதசரீரம்‌ தேவசரீரம்‌ 
என்பதற்கும்‌ சம்மதி. ' 
௬ நாறகிணா௦ ப பவி 


ஸவெயொ_தரெொ 2- 
ய 8-4 லெவ கெவலாக | கூதண8ாடெகண ௨௦2-௫05 
கிரீட |! தல ண கெட 


கெவா.நா2ளவலாகிகு[? | ஹூ) பணயடேத சிவ)௦ 


ஸாறமீா௦ மக) சஹாற._க2! கணா ஷே? தெரண யல 
ீ8ஹா.த_நா | தகூஹுமத வாப்ணாடஜெூ விஷெய௦ 


அறி கி, 
ட இவ்விடத்துப்‌ பூதபரிணாமம்‌ என்றது தேகமானது 
பால்யாத்‌ அவஸ்தாந்தரங்களை அடைகையினால்‌ தேகத்‌ 
- துக்குச்‌ சொன்னது. 
- உடல்விடா யோனி பற்றி உதீப்பினும்‌ உதிக்கும்‌ ஒன்றில்‌ 
படர்வுரு தூறும்பா வத்தால்‌ பாடாணம்‌ போல்கி டந்து 
கடன தாம்‌ காலம்‌ சென்றால்‌ கடுநர கதனில்‌ வீழ்ந்தங்‌ 
்‌ கிடருறும்‌ உருவம்‌ கன்மத்‌ தளவினில்‌ எடுக்கும்‌ அன்றே, 


பட 
ஆ 
[ந்த்‌ 1 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 261 

மேல்‌ இதுவும்‌ அது. 

இஃள்‌: உடல்‌ விடா யோனி பற்றி உதிப்பினும்‌ 
உதிக்கும்‌ - இந்தத்‌ தூலதேகம்‌ விட்டவுடனே கருவில்‌ 
பதிந்து பிறக்கினும்‌ பிறக்கும்‌, ஒன்றில்‌ படர்வுறாஅ 
உறும்‌ பாவத்தால்‌ - பூமியில்‌ ஜனிக்கவும்‌ சுவர்க்க நர 
கத்தில்‌ செல்லவும்‌ ஓண்ணாத பாபமானது பக்குவமா 
மின்‌, பாடாணம்போல்‌ கிடந்து கடனது ஆம்‌ காலம்‌ 
சென்றால்‌ கடுநரகதனில்‌ வீழ்ந்து அங்கு இடர்‌ உறும்‌ - 
புரியட்டக ரூபியாய்ப்‌ பாடாணம்‌ போல ஸ்பரிசவே 
தனையே ஒழிந்து ஓருணர்வுமில்லாமல்‌ கிடந்திருக்க 
வேண்டுங்காலம்‌ கிடந்து இறுதியில்‌ கொடிய நரகத்‌ 
தில்‌ வீழ்ந்து துக்கத்தை அனுபவிக்கும்‌. துக்கானுபவ 
காலம்‌ துலைந்த அளவிலே, உருவம்‌ கன்மத்து அள 
வினில்‌ எடுக்கும்‌ அன்றே - பக்குவமான வினைக்கீடான 
தேகத்தை எடுக்கும்‌ என்‌ றவாறு. 


பலானகம்‌ அண்ட சங்கள்‌ 
பரகாயம்‌ தன்னில்‌ பாய்வோர்‌ 
துன்னுதோல்‌ முட்டை யாக்கை 
துறந்துசெல்‌ வதுவே போல 
உன்னிய உயிர்கள்‌ தூல 
உடல்விட்டு வானி னூடு 
மன்னிடும்‌ நனவு மாறிக்‌ 
கனவினை மருவு மாபோல்‌. 


89 


மேல்‌ ஆன்மா தூலதேகத்தை விட்டுச்‌ சூக்கும 
தேகத்துடன்‌ தேகாந்தரத்தை அடையும்படி உணர்த்‌ 
துதல்‌. : 

இ-ள்‌? பண்னகம்‌ அண்டசங்கள்‌ பரகாயம்தன்‌ 
னில்‌ பாய்வோர்‌ துன்னு தோல்‌ முட்டை யாக்கை 
துறந்து செல்வது போல - ஆன்மா தூலதேகத்தை 


202. சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


விட்டுச்‌ சூக்குமதேகியாய்ப்‌ போமாறு பாம்பு தோலுரித்‌ 
துப்போட்டுப்‌ போனாற்போலவும்‌ பட்சியானது முட்‌ 
டையினின்றும்‌ புறப்பட்டுப்‌ போனாற்போலவும்‌ யோக 
சித்தர்கள்‌ தங்கள்‌ தேகத்தைவிட்டு அந்நியதேகத்திற்‌ 
செல்லுமாபோலவும்‌, துன்னிய உயிர்கள்‌ தூலவுடல்‌ 
விட்டு வானினூடு மன்னிடும்‌ நனவு மாறி கனவினை 
மருவுமா போல்‌ - தேகங்களிலே பொருந்தியிருக்கிற 
ஆன்மாக்களானவைகள்‌ தூலதேகத்தை விட்டுச்‌ சூக்‌ 
குமதேகத்தோடே ஆகாசத்தே பொருந்தும்‌; சாக்கிரா 
வத்தை ஒழிந்து சொப்பனாவத்தையிலே வந்தபோது 
தூலதேகானுபவம்‌ இன்றிச்‌ சூக்கும தேகானுபவமே 
யாய்‌, சாக்கிராவத்தையில்‌ நினைவு இல்லாததுபோல 
என்றவாறு. 


தன்மமோ டதன்ம மாகித்‌ 

தானிரு பயனும்‌ தத்து 
நன்மைதீ மையினும்‌ இன்பத்‌ 

துன்பினும்‌ நாடிக்‌ காணில்‌ 
முன்னமே ஆன்மா வின்கன்‌ 

மும்மலத்‌ தொன்ற தாகிக்‌ 
கன்மமும்‌ மூலங்‌ காட்டி.க்‌ 

காரண மலமாய்‌ நிற்கும்‌. 39 


இவ்வாறு கர்மானுகுணமாக ஈசுவரனே தேகாதி 
கலை உண்டாக்கிச்‌ சுவர்க்க நரகங்களைப்‌ புசிப்பிப்பன்‌ 
என்பதும்‌, ஆன்மா தூலதேகத்தை விட்டுப்‌ போம்‌ 
முறைமையும்‌, கர்ப்பத்தில்‌ பதியும்‌ முறைமையும்‌ 
உரைத்து; மேல்‌ சீடனுக்குக்‌ கருமத்தினுடைய லக்ஷ 
ணம்‌ இரண்டு விருத்தத்தினாலே கூறுகின்றது. 


இ-ன்‌2 தன்மமோடு அதன்மம்‌ ஆகி - காமமா 
னது சத்தியமாகிய ஆன்மஞானமும்‌ அசத்தியமாகிய 


’ ஆ 


ட்ட 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 208 


மாயாகாரியமும்‌ கூடினவிடத்திலே உண்டானதாகை 

யால்‌ புண்ணிய பாபச்‌ சொரூபமாகி; பிரளயகாலத்‌ 
லே 1 சமஸ்காராவஸ்தையாய்‌ மாயையிலேயிருந்து 

சிருஷ்டிகாலத்திலே ஆன்மாக்களுக்குத்‌ தனுவாதி 
ணடாவதற்கு உபயோகமாவதாம்‌. 


_த௨உ-௩௰௯௦ லிபப்ஹஸாரறோ_கரறெ 2 தஸ அர 
அயொ.நிகாால8_3॥ யமஹா வசட | ஹாவெவிவா 


கஹெர.கி த௲வரஷாவாவெய 8) ஐ கி. 


இந்தக்‌ கர்மமென்பது ஒன்று வேண்டா; ஈசுவரப்‌ 
“பிரசாதத்தினலேதான்‌ 3 பிராகிருதபுத்தி தர்ம பாவாதி 
யினலேதான்‌ சுகதுக்க போகம்‌ உண்டாமென்பவரைப்‌ 
பூர்வபக்ஷம்பண்ணீிச்‌ சித்தாந்தம்‌ கூறுவாம்‌. யோக 
கர்த்திருத்வமான து எல்லாருக்கும்‌ சரியாயிருக்கையில்‌ 
சிலர்‌ சுவர்க்கானுபவிகளாகவும்‌ சிலர்‌ நரகயா தனானு 
ப்விகளாகவும்‌ உண்டாகையினாலே; இதற்கு ஏதுவாக 
ஒரு கர்மம்‌ வேண்டும்‌. 
_தஉ-ஏத௦ வெளவஷரெ:- சுஷிபமிஷெ, த லஜொ 
க ரகெ. ஹாஜடெத லிவிகெய_ | கெஉ.நாவீ.லி 
3 வெடஷூுு _நஹாஜெஙஹெ த-ு௯தி.கி, 
இதன் றியும்‌ க்ருஷ்யாதிபண்ணுகிற பேர்களுடைய 
கருஷணாதிக்‌ கிரியைகள்‌ சமமாயிருக்கையிலும்‌ ஒருத்த 


னுக்கு அதிகபலமும்‌ ஒருத்தனுக்கு அற்ப பலமுமாய்‌ 
இருப்பதற்கும்‌ 4 பூர்வதன க்ரமமே காரணம்‌. 


7. சமஸ்காரம்‌ - மறைந்திருத்தல்‌. அவஸ்தை - தசை. 
2. பிரசாதம்‌ - அறுக்கரகம்‌. 3. பிராகிருதம்‌ - பிருகிருதியில்‌ 
உண்டானது. 4. பூர்வதனம்‌ - முன்னிருக்கிறது. 


264 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ ' 


_தஉஏத௦ நடி அவ - உலயொஃ க]ஷிஹஸா 


தெ த-௦ கபில ஹா ய தகி | கிண உ௱ஹஹு) 


௪௯ 


க௧2-கரரணக௯௦ிஜா ஐ.கி, 


ஈசுவரப்‌ பிரசாதமே காரணம்‌ என்னில்‌? ஈசுவர 
னுக்கு 1வைஷம்ய நைக்ரச்யகுணம்‌ இல்லாதிருக்கை 
யால்‌ ஈசுவரனும்‌ கர்மானுகுணமாகவே சுவர்க்க நரக 
சக துக்கங்களைப்‌ புசிப்பிப்பான்‌. பிராகிருத புத்திதரு 
மாதியே காரணமென்னில்‌? பிராகிருதங்களுக்குப்‌ புசிக்‌ 
கப்படுவதாய்‌ நிற்பதன்றி, புசிப்பிக்கிறதாதல்‌ கூடாது. 
பிரகிருதி ஜன்னியமாகப்‌ புத்தி தர்ம ரூபமாயிருக்கிற 
காமம்‌, 2 பாவரூபமாக போக்யெம்‌, கருமரூபமாக 
போசகம்‌ என்னில்‌? ஒரு வஸ்துவிலே போக்கியத்து 
வமும்‌ போஜகத்துவமும்‌ கூடாது; ”ஸ்வாத்ம நீ கிரியா 
விரோதம்‌. அது எந்தச்‌ சமாத்தனான கூத்தாடியாகிலும்‌ 
தன்‌ தோளிலே தானேயிருந்து கூத்தாடப்‌ போகாதது 
போல. 


ர ல்‌ டர A | 
௧௫-1௦ லெள்ஷரெ 9 ணவ வன்‌ 0:17 க]. கிஹெ.. 


_துஹலெடம ப) கெடரவிறோய.தக | யோ 95 ஸொ 
1 ட்‌ 
ஊகடுளெ 5௯ _தஹா 8 க8- சான கிஷு_சா 91 பேசுர 
செ வரிணாசொவொ ல ாககொ லாவாஷ கா. ப 
ஹஹா ௯௬8.31.தகொ_ர ஹா கொ.லுவமாகிகிர 
வெ2_கி8 | _தஒ௨)ஹாா௦ ஊாஉா_நர௦ ௨, அ)யா_த௯ 


காய்‌ தூ | 6 அயாஹெவ விவியா 8 உடு ஜெ 


1. வைஷம்ய நைக்ரச்யம்‌ - பக்ஷ்ப்பிரதிபக்ஷம்‌. 2. பாவ 


ரூபம்‌ - கன்மரூபம்‌. 3. ஸ்வாத்மநீ - தன்னிடத்தில்‌: 


| 


ஸ்‌ 


ஷ்‌ 


“ச்‌ 
்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 265 
ணுஷ ஈஹஊவ_1உ | ஹஹ; கெநாவி ஹெ.தாு 


நாலாவ 8.2 ॥ _௩வஹய௦ ஹவெவெ.லித. ஹெ 
_த-வஹ _உவஹிடெகஙி..சி. 


கான்‌ இரு பயனும்‌ தந்து - பண்ணின புண்ணிய 


பாபங்கட்குச்‌ சுகதுக்கங்களாகிய பலத்தைப்‌ பொருத்‌ . 


துவதற்கு ஏதுவுமாய்‌, நன்மை தீமையினும்‌ இன்ப 
துன்பினும்‌ நிற்கும்‌ - நல்வினை தீவினை செய்யுமிடத்‌ 
தும்‌ இன்பத்‌ துன்பங்கள்‌ புசிக்குமிடத்தும்‌ உடனாய்‌ 
நிற்கும்‌; ப 

தக :- உவ.கிஷ.கி கிஷ மலுஷ8ந-௦ 
மஜு.கி | கறொகிக-டுவ._க&? ஹாயெவா நு 
வியாயி_நீ_கி, 


நாடி காணில்‌ - இவ்வாறு நிற்பது யாதென்று 
விசாரித்துப்‌ பார்க்கில்‌; கன்மமும்‌ முன்னமே ஆன்மா 
வின்றன்‌ மும்மலத்து ஒன்றது ஆகி - இக்கருமமான 
தும்‌ அநாதியே ஆன்மாவினுடைய மும்மலத்திலொன்‌ 
றாய்‌; மூலம்‌ காட்டி காரணமலமாய்‌ நிற்கும்‌ - மனோ 
வாக்குக்‌ காய வியாபாரமாகிய காரிய காமத்துக்கு மூல 
காரணமாகையால்‌ காரணமலம்‌ என்று பெயராய்‌ 


நிற்கும்‌. இதற்குச்‌ சம்மதி. 

௯றைஷி௦ஹெ :- 2-இலாக8-௨த- ௦ காண கி.கி. 
சண-வ.த டுயெ த க ரகக2_ணொணி_த )ணி௫ | 
பெ ௬ஹி.கிஉ,கர கிலாவாஹாஷஃ. 


கான்மிக மலமாய்‌ நிற்கும்‌” என்றும்‌ பாடமுண்டு. 
எழுதினவன்‌ பிழையாகவேண்டும்‌ அல்லது; 


௨06 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
கச யொ லொவெலாவ2&கெ ௮௧. 


1 கான்மிகமென்று உபபத்தி. 

_தஉ-ஏத௦ வலிமஹாரொ.-கரெொ கவே பரவா 
த) கயாடஉரஷ௦ ஹுக்ஷ்மாவ_க5 | ஐநக௯௦யா[ா௯௦ 
லஸோ.ம)௦ உ ாஜா.அி திர ஹாய_ஈ8கி, 


செய்த கிரியை நசிக்கச்‌ ரூக்கும ரூபமாக உண்டா 
கையால்‌ அதிருஷ்டமென்றும்‌ அசுத்தமாயா போகத்‌ 
துக்கு ஏதுவாகையால்‌ மலமென்றும்‌ பெயராய்‌ நிற்கும்‌. 


ஆதியாத்மிகம்‌ ஆதிபெளதிகம்‌ ஆதிதைவிகமென்‌ 
னும்‌ தாபத்திரயத்துக்கும்‌ ஏதுவாய்நிற்கும்‌. ஆதியாத்‌ 
மிகமாவது 2 சரீரம்‌ என்றும்‌ மானதம்‌ என்றும்‌ இரு 
வகைத்தாம்‌. இதில்‌ சரீரமாவது குல்மம்‌, வாதம்‌, அதி 
சாரம்‌, சுரம்‌, சூலை இத்தியாதிகள்‌ மனிதராலே, பிசாசங்‌ 
களினாலே, பசுக்களினாலே, பட்சிகளினாலே, சோரராலே, 
ராட்சஸராலே வரும்‌ துக்கம்‌. மானதமாவது சோகம்‌, 
3[அசூசை, அவமானம்‌, * ஈரிஷை, மாச்சரியம்‌ இவை 
களாலுண்டான துக்கம்‌. 


ஆதிபெளதிகமாவது: குளிர்‌, உஷ்ணம்‌, காற்று, 
மழை, இடி இத்தியாதிகளினாலே வரும்‌ துக்கம்‌. 


ஆதிதைவிகமாவது: கர்ப்பம்‌, ஜன்மம்‌, நரை, 
திரை, அஞ்ஞானம்‌, மரணம்‌, நரகம்‌ இவைகளினால்‌ 
வரும்‌ துக்கம்‌. 

1. *“கான்மியம்‌ காமியம்‌ என மரீஇயிற்று” என்றருளுவர்‌ 
ஸ்ரீ மாதவச்‌ சிவஞானசுவாமிகள்‌. 2. சரீரம்‌ - சரீரத்தில்‌ 
உண்டானது. 3. அசூசை - குணத்திலே குற்றம்‌ கூறுதல்‌. 
4. ஈரிஷை - பொருமை. 


்‌ இரண்டாம்‌ சூத்திரம்‌ 267 


௨ -தத௦ கிரணெ :- சூயராட“த 2ாயில-_தணுசூ 
யிஷெலிக வவ | அி,விய௦ஒ- வே 3ாவொ.-கி பெ 
ஷால்‌ றா-த௧௦ ஸர ணு | சூய )-த௦ஜிவிய௦ வொ 
௯௦ பாராட்‌ ௦ 8ர_நஹ௦ தயா | மாஓவாலாகிஸாரண 
பு லா௨ கயா | கமயொூ-]ம விமராவெ 
ஸ்ர கொவகீஸொரராக்ஷ்வெ |! வெொக௯௦ பபாவா 
ரா 8௨-வ8ா_நஹ௦ ஸம; ண யஹவர தி ஸொகால-ம்‌ 
ij பாவரடெஷாசா கஹஸய- பாகி விரவ ॥ ஹஊவ௦ 8 
_நஹ$ரவா.கசாயிவளயிக8 உட | பமிசொஷவா 
உவஜஹஜஹஷெ-ஹ-ு ௭0௦௨. உதாரமிகாகிகெ?! ஹோ 
சத௦லெள கிகஜ௦ ௨-௦௦ சூயிலெவிக டக ॥ 
மஹ_2ந ஜராஒதாந 2]. ட லாக அமா | ஷொ 
சதவ அ;ய௦ ஹெ.வ ஷ்ஷொஹாடெநஷ ஹாஜ்‌) ்‌ 
டபெத | டெரா மிநாமலஜெ தா.த ]பமீலெநஸாய,) 
செ! மல.கொபிம-ண௦௨-௦8வ௦ யொபிய௦ ல 
ஸை.ந.நதி.கி, 


இருவினை அநாதி யாதி 
இயற்றலால்‌ நூகர்வால்‌ அந்தம்‌ 
வருமலம்‌ சார்ந்து மாயா 
உருவுகள்‌ மருவி யார்த்துத்‌ 
தருசெயல்‌ முறைமை மாலே 
தான்பல பேதம்‌ காட்டி 
அருவதாய்‌ நின்ற ரன்தன்‌ 
ஆணையின்‌ அமர்ந்து செல்லும்‌. 40 


॥ 


206 | சிவஞானசித்தியார்‌ சப்க்கம்‌ 


மேல்‌ அநாதியாயும்‌ கருமத்திற்கு அந்தம்‌ உண்டு 
என்பதை உணர்த்துதல்‌. 


இன்‌: இரு வினை அநாதி - புண்ணிய பாப 
சொரூபமான கருமம்‌ தொன்றுதொட்டு வருகையினாலே 
பிரவாகா நாதி, இயற்றலாதி - மனோவாக்குக்காய வியா 
பாரங்களினாலே ஜனிக்கையினாலே ஆதியாம்‌; 


ஆதி அநாதி இரண்டும்‌ ஒன்றுக்குச்சொல்லுகிற து 
விருத்த தருமம்‌ என்னில்‌ ? சமுதாயாத்மநா அநாதி 
யும்‌ பிரத்யேக பரியாவசாநேந ஆதியும்‌ என்கையால்‌ 
விரோதம்‌ இல்லை. 


நுகர்வால்‌ அந்தம்‌ வரும்‌ -சுகதுக்க போகங்களி 
னாலே புண்ணிய பாபங்கள்‌ சிக்கும்‌; 


மலம்‌ சார்ந்து -ஆணவமல தருமமாகிய மோகாதி 
களினாலே வர்த்திப்பதாய்‌, மாயா உருவுகள்‌ மருவி 
ஆர்த்து தருசெயல்‌ முறைமையாலே தான்‌ பல பேதம்‌ 
காட்டி - ஆன்மாக்கள்‌ மாயாதேகத்தைப்‌ பொருந்தி 
யான்‌ எனது என்று அபிமானித்துச்‌ செய்யும்‌ தொழில்‌ 
களுடைய முறைமையினாலே அனேக பேதமாய்‌, அவ்‌ 
வாறே விசித்திர பலங்களுமாய்‌, அருவதாய்‌ நின்று 
அரன்தன்‌ ஆணையின்‌ அமர்ந்து செல்லும்‌ - பிரளய 
காலத்திலே அதிருஷ்டமாய்‌ மாயையிலே பொருந்தி 
நின்று சிருட்டிகாலத்திலே சிவனுடைய சத்திப்‌ பிரே 
ரணையினாலே அந்தந்த ஆன்மாக்கள்தோறும்‌ பலவத்‌ 
தாய்‌ நடக்கும்‌ என்றவாறு. 
சங்கமம்‌ தாப ரங்கள்‌ 
கத்தம்கன்‌ மத்துக்‌ கீடா 
அங்குரு யோனி மாறும்‌ 
அரச்சுமா திங்‌ கென்னின்‌ 


த 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 269 


இங்குமா அடர்‌ யற்றும்‌ 

புண்ணியத்‌ தின்ப ஈட்டம்‌ 
அங்குவான்‌ ௬ரர்க ளாயோ 

நரர்களாய்‌ அருந்து வாரே, 41 


மேல்‌ தத்துவா தி நர மிருக பசுபட்சி தாவரா திகள்‌ 
கர்மத்திற்கு ஈடாக அந்தந்த யோனிகளிலே பிறப்ப 
தன்றி நராதி சாதிகள்‌ கைவல்ய பதமாகிய வைகுண்‌ 
டத்திலும்‌ மாறாது என்பதை ஏழு விருத்தத்தினாலே 
நிராகரித்தல்‌. 


இ-ள்‌ : சங்கமம்‌ தாபரங்கள்‌ தத்தம்‌ கன்மத்துக்கு 
ஈடா அங்கு உரு யோனி மாறும்‌ அச்சு மாறாது இங்கு 
என்னில்‌ - ௪ஞ்சரிக்கப்பட்ட தேவ நர பசு மிருக பட்சி 
யாதிகளும்‌, தாவரமாகிய சில விருட்ச குல்ம லதாதிக 
ளும்‌ தாங்கள்‌ தாங்கள்‌ பண்ணின புண்ணிய பாபங்க 
ளுக்கு ஈடாக அந்தந்தத்‌ தேகங்கள்‌ மாறிப்பிறப்ப 
தன்றி இவ்விடத்து ஓருவர்க்கமானது ஒருவர்க்கத்தில்‌ 
மாறிப்பிறவாது என்னின்‌ ? 


இங்கு மானுடர்‌ இயற்றும்‌ புண்ணியத்து இன்ப 
ஈட்டம்‌ அங்கு வான்‌ சுரர்களாயோ நரர்களாய அருத 
துவாரோ - இவ்விடத்து மனிதர்பண்ணும்‌ புண்ணியத்‌ 
தால்‌ தேடப்பட்ட இன்பமானது அவ்விடத்துச்‌ சுவாக 
கத்தின்கண்ணே தேவர்களாய்ப்‌ புசிப்பார்களோ 
மனிதராய்‌ இரு ந்தே புசிப்பார்களோ? என்றவாறு. 


நரர்களாய்த்‌ துய்ப்பர்‌ என்னின்‌ 
நரர்பதி ௬ரரு லோகம்‌ 

சுரர்களாய்த்‌ துய்ப்பர்‌ என்னின்‌ 
சொன்ன அச்‌ சழியு மாகும்‌ 


270 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சரர்களாய்ப்‌ பலன்கள்‌ துய்த்துத்‌ 

தாமிங்குத்‌ தோன்றும்‌ போது 
நரர்களாய்ப்‌ பிறப்பர்‌ ஞாலத்‌ 

தமரராய்‌ நண்ணி டாரே. 42 

இஃன்‌: நரர்களாய்‌ துய்ப்பா . நண்ணி 
டாரே - சுவர்க்கத்திலேயும்‌, மனிதர்களாய்‌ இருந்து 
புசிப்பார்கள்‌ என்னில்‌ ? தேவலோகம்‌ மனிதலோக 
மாம்‌. தேவர்களாய்ப்‌ புசிப்பரென்னில்‌ ? நீ அழியாது 
என்று சொன்ன அச்சு அழிவதாம்‌. ஆகையால்‌, தேவ 
லோகத்திலே தேவர்களாயே புசித்துப்‌ பூமியின்‌ கண்‌ 
பிறக்கும்பொழுது மனிதராய்ப்‌ பிறப்பதன்றிப்‌ பூமியின்‌ 
மேல்‌ தேவர்களாகப்‌ பொருந்தார்கள்‌. அது கண்ட 
வாறு எங்ஙன்‌ என்னில்‌ ? 


வண்டுக ளாகி மாறும்‌ 
மயிர்க்குட்டி மற்றோர்‌ செந்துப்‌ 
பண்டைய உருவம்‌ தானே 
வேட்டுவ ஒய்ப்பி றக்கும்‌ 
கண்டுகொள்‌ யோனி யெல்லாம்‌ 
கன்மத்தால்‌ மாறும்‌ என்றே 
கொண்டன சமயம்‌ எல்லாம்‌ 
இச்சொல்நீ கொண்ட தெங்கே. 48 
_ள்‌ : வண்டுகளாகி மாறும்‌ மயிர்க்குட்டி மற்று 
ர்‌ செந்து பண்டைய உருவம்‌ தானே வேட்டுவனாய்‌ 
ண்டுகொள்‌ - மயிர்க்குட்டிப்‌ புழுவானது 
மற்றும்‌, பச்சைப்‌ 


ஜி 
பிறக்கும்‌ ௧ 
அந்தச்‌ சரீரம்‌ மாறி வண்டுகளாம்‌. 
புழுவானது முன்னிருந்த உருவந்தானே குளவியாம்‌. 
இதைப்‌ பிரத்தியட்சமாகப்‌ பார்த்துக்கொள்‌? யோனி 
எல்லாம்‌ கன்மத்தால்‌ மாறும்‌ என்றே கொண்டன 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ | 901 


சமயம்‌ எல்லாம்‌ இ சொல்‌ நீ கொண்டது எங்கே - 
கருமத்தால்‌ யோனிகள்‌ மாறிப்‌ பிறக்குமென்று எல்லாச்‌ 
சமயத்தாரும்‌ சொல்ல மாறிப்பிறவாது எனும்‌ இந்தச்‌ 
சொல்லை நீ யார்‌ கையிலே கற்றுக்கொண்டாய்‌ எ-று. 


அகலியை கல்ல தானாள்‌ 
அரிபல பிறவி யானான்‌ 
பகலவன்‌ குலத்தில்‌ தோன்றிப்‌ 
பாரெலாம்‌ முழுதும்‌ ஆண்டு 
நிகரிலா அரச னாகும்‌ 
இலந்திநீ டுலகம்‌ போற்றச்‌ 
சகமதில்‌ எலிதான்‌ அன்றோ 
மாவலி ஆய்த்துத்‌ தானே. த்க்‌ 


மேல்‌ இதற்கு உதாரணம்‌. 


இ-ன்‌: அகலியை கல்லது ஆனாள்‌ ... ஆய்த்து 

தானே - அகலிகை கல்லாய்‌ இருந்தாள்‌. மகாவிஷ்ணு 
மீன்‌ ஆமை கேழல்‌ நாரசிம்மம்‌ வாமனம்‌ முதலாகிய 
பல தேகங்களும்‌ எடுத்தார்‌. பூர்வத்திலே சிலந்தியாய்‌ 
இருந்தவர்‌ சூரியவமிசத்திலே சோழராஜாவாக ஜனித்‌ 
துப்‌ பூமியெல்லாம்‌ ஆண்டார்‌. இஃதன்றியும்‌, பூர்வம்‌ 
எலியாய்‌ இருந்தவன்‌ ஒரு புண்ணிய விசேடத்தினாலே 
மகாபலி என்னும்‌ நாமத்தையுடைய அசுரனாகி மூன்று 
உலகத்தையும்‌ ஆண்டான்‌ என்றவாறு. 


செப்பினாய்‌ மாற வேறு 
சிலர்வீது யாலே கன்மால்‌ 
வைப்புறும்‌ யோனி எல்லாம்‌ 
மாறிவந்‌ இடாவிங்‌ கென்னின்‌ 


சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


272 
எப்படி யானும்‌ செய்திக்‌ 
கிறைகரி யாவன்‌ என்றே 
முற்பட மொழிந்தேன்‌ எல்லாம்‌ 
முதல்வன்தன்‌ வீதியே யாகும்‌. 45 


இஃண்‌ : செப்பினாய்‌ மாற வேறு சிலர்‌ விதியாலே - 
அச்சு மாறும்படிச்‌ சிலர்‌ சாபத்தினாலும்‌ வரத்தினாலும்‌ 
வந்ததைச்‌ சொன்னீர்‌ அல்லது; கன்மால்‌ வைப்பு 
உறும்‌ யோனி எல்லாம்‌ மாறி வந்திடா இங்கு என்னில்‌- 
கருமத்தினலே அச்சுகள்‌ யோனி மாறி இவ்விடத்து 
வத்திடா என்னில்‌ ; எப்படியானும்‌ செய்திக்கு இறை 
கரி ஆவன்‌ என்றே முற்பட மொழிந்தேன்‌ எல்லாம்‌ 
முதல்வன்‌ தன்‌ விதியே ஆகும்‌ - எல்லா வகையினாலும்‌ 
ஆன்மாக்கள்‌ செய்யும்‌ கருமங்களுக்குக்‌ கர்த்தாவான 
வன்‌ சாட்சி என்று முதலிலே தெளியச்‌ சொன்னோம்‌. 
கீழ்ச்சொன்ன கோபப்பிரசாதத்தினால்‌ உருமாறி வந்‌ 
குது அந்தக்‌ கர்த்தாவால்‌ ஆகையால்‌ எல்லா ௨.ருக்‌ 
களும்‌ கருமத்திற்கு ஈடாக முதல்வனுடைய விதியினாலே 
மாறிப்‌ பிறக்கும்‌ என்று அறிவாயாக என்றவாறு. 


அவ்வவ்‌ யோனி தோறும்‌ 
அவ்வவ உலகத்‌ தோறும்‌ 
செவ்விதின்‌ அறிந்து கன்மம்‌ 
சேர்ந்திடா சீவன்‌ சேரா 
இவ்வகை தம்மில்‌ சேர்வும்‌ 
இறைசெய லாஜல்‌ செய்த 
எவ்வுரு வும்தன்‌ கன்மால்‌ 
மாற்றுவன்‌ இறைவன்‌ தானே. 46 


டன el இன்‌ : அவ்வவ யோனி தோறும்‌ அவ்வவ உல 
கந்தோறும்‌ செவ்விதின்‌ அறிந்து கன்மம்‌ சேர்‌ ந்திடா 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 275 
சீவன்‌ சேரா - கர்மபலம்‌ புசிப்பதான தேகங்களையும்‌ 
போகங்களையும்‌ நன்றாம்‌ அறிந்து கர்மமானது 
சடமாகையால்‌ ஆன்மாவுக்குப்‌ பொருந்த அறியாது. 
ஆன்மாவும்‌ கிஞ்சிஞ்ஞனாகையால்‌ தானாகப்‌ பொருந்த 
அறியான்‌; இ வகை தம்மில்‌ சேர்வும்‌ இறைசெயல்‌ 
ஆனால்‌ செய்த எ உருவும்‌ தன்‌ கன்மால்‌ மாற்றுவன்‌ 
இறைவன்‌ தானே - கன்மபலத்துக்கீடான தேகங்களை 
யும்‌ உலகங்களையும்‌ எல்லாத்தையும்‌ கூட்டுகிறது கர்த்‌ 
தாவினுடைய கிரியாசத்தி ஆகையால்‌ அவ்வவர்செய்த 
கன்மத்துக்கீடாய்‌ எல்லா உருக்களையும்‌ மாறிப்பிறக்கு 
மாறு கர்த்தாவே செய்வன்‌ என்றவாறு. 


மாறிஇவ்‌ வுருவம்‌ எல்லாம்‌ 
வருவதெங்‌ கேதின்‌ றென்னில்‌ 
கூறிய ரூக்கு மத்தாம்‌ 
உருவெனின்‌ குறியோன்‌ றென்னின்‌ 
வேரு ருறியாம்‌ ஆரம்‌ 
வீரசங்‌ கிலியும்‌ ஆகும்‌ 
தேறுநீ ஒருவ ஒலிச்‌ 


செயலைலாம்‌ சிவனுல்‌ ஆகும்‌. 47 


இ.ஃன்‌: மாறி இ உருவம்‌ எல்லாம்‌ வருவது 
எங்கே நின்று என்னில்‌ - இந்தத்‌ தூலதேகமான து 
கருமத்துக்கு ஈடாக அனேகவிதமாய்‌ மாறி வருகிறது 
எதிலே உண்டாம்‌ என்னில்‌? கூறிய சூக்குமத்து ஆம்‌ 
உரு எனில்‌ - தூலதேகம்விட்டுச்‌ சூக்குமதேகத்தோடே 
ஆன்மா போக்கு வரவு செய்யுமென்று முன்சொன்ன 
சூக்கும தேகத்திலே உண்டாம்‌, குறி ஒன்று என்னில்‌ - 
காரணம்‌ ஒன்றாகையால்‌ “காரண குணாதி கார்யகுணா 
நாத்பந்தே'” என்னும்‌ நியாயத்தினால்‌ அதில்‌ உண்டா 
கப்பட்ட காரியங்கள்‌ எல்லாம்‌ ஒருபடித்தாயிருப்ப 
தன்றி வெவ்வேறு அடையாளங்களாகாது என்னில்‌? 


18 


274 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


வேறு ஒரு குறியாம்‌ ஆரம்‌ வீர சங்கிலியும்‌ ஒருவ 
னால்‌ ஆகும்‌ - பொன்‌ ஒன்றாயீருக்கச்‌ செய்வானொருவ 
னால்‌ வைரமணி சங்கிலி கடகம்‌ கடாதி என்று வெவ்‌ 
வேறு அடையாளமும்‌ பேரும்‌ உடையதாம்‌. அது 
போல, தேறு நீ இ செயல்‌ எல்லாம்‌ சிவனால்‌ ஆகும்‌ - 
சூக்குமதேகத்திலே நின்றும்‌ வேறுவேறு அடையா 
ளங்களாகிய தூலதேகம்‌ உண்டாகிறது சிவனாலே 
என்று நீ தெளி என்றவாறு. 
காரண குணம்‌ காரியத்திலே உண்டாம்‌ என்பது 
காரணமாகிய மாயா விகாராதிகள்‌ சர்வதேகங்களிலும்‌ 
உண்டு என்றதாம்‌. 
சூக்குமம்‌ கெட்டுத்‌ தூலம்‌ 
தோன்றிடா சக்கு மத்தின்‌ 
ஆக்கியோ ருடல்கி டப்ப 
தின்றுட லாக்கும்‌ தன்மைக்‌(ரூ) 
ஓக்கிய சத்தி யுண்டாய்‌ 
உடல்தரும்‌ காலம்‌ உற்று 
நீக்கிட மரம்பின்‌ வேர்‌ 
நீள்மரம்‌ நிகழ்த்து மாபோல்‌. 48 
மேலை ஐந்து விருத்தம்‌ மாணவகனுடைய * ரச்‌ 
நத்துச்கு உத்தரம்‌. 
-ள்‌ : சூக்குமம்‌ கெட்டு தூலம்‌ தோன்றிடா - 
வித்திலே மரம்‌ உண்டானபோனது வித்து அழிந்தாப்‌ 
போலத்‌ தூலதேகம்‌ உண்டாம்போது சூக்குமதேகம்‌ 


கெடாது, சூக்குமத்தின்‌ ஆக்கி ஓர்‌ உடல்‌ கிடப்பது 
ன்று - மண்டூக வாசனையைப்போலச்‌ சூக்குமதேகத்‌ 


இ 
திலே தூலதேகங்களைப்‌ பண்ணி வைத்திருப்பதும்‌ 


* பிறச்நம்‌ - கேள்வி. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 275 


இல்லை; உடல்‌ ஆக்கும்தன்மைக்கு ஓக்கிய சத்தி உண்‌ 
டாய்‌ உடல்‌ தரும்‌ - உடலானதை ஆக்கும்பரிசு எப்படி 
யென்னில்‌? பரமேசுவரனுடைய வலியதொரு சத்தி 
உண்டாகவே அதினாலே சூக்குமதேகத்திலிருந்தும்‌ 
தூலதேகம்‌ உண்டாம்‌. அஃது எவ்வாறு என்னில்‌? 
காலம்‌ உற்று நீக்கிட மரம்‌ பின்‌ வேறு ஓர்‌ நீள்‌ மரம்‌ 
நிகழ்த்துமா போல்‌ - வடவிருட்சமானது நெடுங்காலம்‌ 
சென்று பட்டும்‌ அதன்‌ வேராகிய வீழ்திலே விருட்சம்‌ 
உண்டாவதுபோல என்றவாறு. 


வித்தினாலே விருட்சமாகிறதுபோலப்‌ பரிணாமவாத 
மும்‌ அல்ல. பிரளயத்திலே பிருதிவியாதி பூதங்களும்‌ 
சூக்குமரூபமாக மாயையிலே இருந்து சிருட்டிகாலத்‌ 
திலே அவைகள்‌ அவைகளே தூலரூபமாம்‌ என்னும்‌ 
பாஞ்சராத்திரி மதமும்‌ அல்ல; வேரிருக்கவே மரம்‌ 
உண்டானது சூக்கும தேகத்திலேயே தூலரூபங்க 
ளெல்லாம்‌ ஈசுவர சத்தியினாலே உண்டாம்‌ என்று 
கூறப்பட்டது. 


விதிப்படி குக்கு மத்தே உருவரும்‌ வினையா லிங்கே 
உதித்திடா உருவ மாக உருவரு மரங்கள்‌ வித்தில்‌ 
கதித்தெழு மரமும்‌ வித்தும்‌ கழியும்பின்‌ அழியும்‌ தக்க 
மதிக்கெழு கலைகள்‌ போல வருவது! போவ தாமே. 49 


மேல்‌ இதுவும்‌ அதற்கே புறநடை. 


இ-ள்‌: விதிப்படி சூக்குமத்தே உரு வரும்‌ வினை 
யால்‌ - கர்த்தாவினுடைய ஆக்ளுப்படியிலே சூக்கும 
தேகத்திலே கருமத்திற்கு ஈடாகத்‌ தூலதேகம்‌ உண்‌ 
டாம்‌, இங்கே உதித்திடா உருவமாக - இவ்விடத்துச்‌ 
சூக்குமதேகம்‌ இல்லாமல்‌ தூலதேகம்‌ உண்டாகாது ; 
உரு வரும்‌ - சூக்குமதேகத்திலே தூலதேகம்‌ உண்டாய்‌ 
வரும்‌; எவ்வாறு என்னில்‌? மரங்கள்‌ வித்தில்‌ கதித்து 


676 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


எழும்‌ - சூக்குமமாகிய விதைகளிலே தூலமாக மரங்கள்‌ 
உண்டானது போல, மரமும்‌ வித்தும்‌ கழியும்‌ பின்‌ 
. அழியும்‌ சூக்கம்‌ - வித்தழிந்து மரமாய்‌ மரமும்‌ அழியக்‌ 
கண்ட துபோலச்‌ சூக்குமம்கெட்டுத்‌ தூலமாகித்‌ தூலம்‌ 
அழியுங்காலத்துத்‌ தூலம்‌ சூக்குமம்‌ இரண்டும்‌ அழியும்‌ 
என்னில்‌ ? சூக்குமத்திலே தூலம்‌ தோன்றுகிற மாத்‌ 
திரத்திற்கே வித்தும்‌ மரமும்‌ உவமை அல்லது முற்‌ 
றுவமை அல்ல. அதற்கு உவமை ஏதென்னில்‌ 2 
மதிக்கு எழு கலைகள்‌ போல வருவது போவது 
ஆம்‌ - சந்திரனுடைய பிரதான கலையானது காணவும்‌ 
படாமல்‌ அழியாமலும்‌ இருக்க, அக்கினியிலே ஓமம்‌ 
பண்ணப்பட்ட அவிசினுடைய சூக்கும அம்சமானது 
சூரியகிரணத்‌ துவாரா * சம்பிருக்தமாய்‌ ஷோடச கலை 
யாக விருத்தியானாற்போல ; ஆன்மாக்கள்‌ பண்ணப்‌ 
பட்ட தருமாதரும ஜன்னியமான அதிருஷ்டம்‌ சூக்கும 
யேதத்திலே சம்பிருக்தமாக, இதனால்‌ சூக்கும தேகத்‌ 
திலே இருந்தும்‌ தூலதேகம்‌ உண்டாம்‌. அந்தச்‌ 
சந்திரனுடைய கலைகளைத்‌ தினமொரு கலையாகப்‌ பதி 
ந்து நாளும்‌ பதினைந்து தேவர்களாய்ப்‌ புசிக்க 
அந்தக்‌ கலைகள்‌ எல்லாம்‌ க்ஷயித்துப்‌ பிரதான கலை 
ஒன்றுமே நின்றாற்போல ; ஆன்மாக்களும்‌ தருமா 
தருமங்களையுடைய பலங்கள்‌ எல்லாத்தையும்‌ புசிக்கவே 
தூலதேகம்போய்ச்‌ சூக்குமதேகியான து எனறவாறு. 


தய: ௯.ழள ற உ சுடி தன ஹவ_0ஸொூம 


_தலைவெக ! அஅஹொ 8-௫ யமி _தா௦்பா- மஹி 
ஓக்ஷண 2௦ உயா௦விஎெதவ.கி 2 அ தீயா௦ ௨9௧ 
5 ஹ்‌ 


ரவி& | விபெலெவாஹ- தீயா வு தாதி ஹலிலா 


* சம்பிருக்தம்‌ - சேர்ந்தது. 


௫, 


ழ்ச்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ aT 


யி௨£ | வண வஷட * கா ஷஷீ௦ிவை.அிவா 
ஹவ£ | ஹவ்‌ 8 ப்‌ ஷயொகிஷா ௪௨3 2ஜணஹகலவாச& ॥ 
நவ2௦ க] ஷஉக்ஷ்ஷு பவா .திவவெகலா௦ | 
௨8௦௨9 எப_தவாய-₹$ விஸடெத) காஷூ9 8 || 
அரஹமவி சாஹவெ-ஃ2௦வாா.அி ஹா மூ | 
அயொ த) க்ஷ குுவெறவிஎெதகமா௦! 


வ.த-௦௨._? பமி௦வமா-:௨.கி8 வணுஉஸ௦ வூகாஉடதி£ | 


நிவி. ௪8 கலாவபொஷ.்‌௦ Co வகா படத ஐ..கி, 


தூலமாம்‌ உருவி னுக்குச்‌ சூக்கும முதல தற்கு 
மூலமான்‌ அதற்கு மூலம்‌ மோகினி அதன்மு தற்றான்‌ 
மேலதாம்‌ விந்து சத்தி சிவமிவை மிசையாம்‌ எல்லாம்‌ 


சாலஇன்‌ ருகும்‌ ஆன்மாச்‌ சிவத்தினைச்‌ சார்ந்த போது. 


இ-ன்‌: தூலமாம்‌ உருவினுக்கு சூக்குமம்‌ முதல்‌ 
அதற்கு மூலம்‌ மான்‌ அதற்கு மூல்ம்‌ மோகினி - தூல 
தேகத்திற்கு முதற்காரணம்‌ சூக்குமதேகமாகிய புரியட்‌ 
டகம்‌. அந்தப்‌ புரியட்டகத்திற்கு முதற்காரணம்‌ மான்‌ 
என்னும்‌ பிரகிருதி. அப்பிரகிருதிக்கு முதற்காரண் 
மோகினி என்னும்‌ சுத்தமாயை ; அதன்‌ முதல்‌ தான 
மேலதாம்‌ விந்து சத்தி சிவம்‌ இவை மிசை ஆம்‌ - ௮௪ 
சுத்தமாயைக்கு மேலான பிந்துவாகிய சத்திதத்துவ 
மும்‌ சிவமாகிய நாத தத்துவமும்‌ வாக்கு ரூபமாகப்‌ 
பிரதம பந்தமான தேகமாம்‌, எல்லாம்‌ சால இன்றாகும்‌ 
ஆன்மா சிவத்தினை சார்ந்தபோது - இங்ஙனம்‌ சொல்‌ 
லப்பட்ட உபாதிகள்‌ எல்லாம்‌ ஆன்மா சிவசாயுச்சி 
யத்தை அடைந்தபோது அந்த ஆன்மாவுக்கு இல்லை 
யாம்‌ என்றவாறு. 


278 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சிவனை என்னாது சிவத்தை என்று நபும்ஸகமாக 
உரைத்தது நிர்க்குணப்‌ பிரமத்தை என அறிக. 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 


அரன்விதி அருள கென்றே அறைந்தன னதுவு முன்‌ 
தரைநர கருந்து றக்கம்‌ தனுகர ஹி எல்லாம்‌ [னே 
வருவதும்‌ செய்த நா£ மலங்கவிம்‌ மருந்தால்‌ தீர்த்துப்‌ 


51 


பரகதி யதுவும்‌ தந்து பாதபங்‌ கயழும்‌ நட்டும்‌. 


மேல்‌ கர்த்தா தனுகரணாதிகளைக்‌ கூட்டிப்‌ புசிப்‌ 
பித்து, மலபரிபாகத்தில்‌ அனுக்கிரகம்‌ - பண்ணி 
மோட்சத்தைக்‌ கொடுத்தலை உணர்த்துதல்‌. 


இ-ள்‌: அரன்‌ விதி அருளது என்றே முன்னே 
அறைந்தனன்‌ - சிருட்டியாதி கிருத்தியங்களை அரனா 
னவர்‌ பண்ணுகிறது அருளினாலே என்று முன்னே 
சொன்னோம்‌, அதுவும்‌ தரை நரகு அரும்‌ துறக்கம்‌ 
தனு கரணாதி எல்லாம்‌ வருவதும்‌ செய்து அநாதி 
மலங்கள்‌ இ மருந்தால்‌ தீர்த்து பரகதி அதுவும்‌ 
தந்து பாதபங்கயமும்‌ சூட்டும்‌ - அந்த அருளாவதும்‌ 
பூமியிலும்‌ நரகத்திலும்‌ சுவர்க்கத்திலும்‌ கர்மானுகுணா 
மாகப்‌ பொரு த்துகிற ஆன்மாக்களுக்குத்‌ தேகத்தை 
யும்‌ மனம்‌ முதலாகிய கரணங்களையும்‌ புவனங்களையும்‌ 
போகங்களையும்‌ இவை எல்லாம்‌ கூடுவதாகப்‌ பண்ணி 
௮ நா திமலமாகிய ஆணவம்‌ மாயை கான்மிகமென்னும்‌ 
ஆன்ம வியாதிகளைச்‌ சுக துக்கங்களாகிய ஓளஷதத்‌ 
தையும்‌ புசிப்பித்துப்‌ போக்கி முன்‌ அடைந்த அதோ 
- மார்க்கத்தை ஓழித்து ஊர்த்துவமாயிருக்கிற ஞான 
. மார்க்கத்தைப்‌ பிரகாசிப்பித்துச்‌ சர்வதஹ்பாதம்‌ என்‌ 
-னும்‌ முறைமையாலே சிவன்‌ தன து சாயுச்சியத்தையும்‌ 
கொடுப்பர்‌ என்றவாறு. 


| 
| 
| 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 219 


பாதபங்கயம்‌ என்றது ரூபகம்‌. பரமானந்த அமி 
ருதமாகிய மதுவைச்‌ சீவாத்மாவாகிய 1 பிரமரம்‌ புசிக்‌ 
கப்பண்ணுவர்‌. 


மாயா காரியமாகிய தனு கரணாதிகளால்‌ காரண 
மாகிய கர்மங்களுக்கு நாசம்‌ எவ்வாறு என்னில்‌ ? 
காட்டத்து அக்கினி காட்டத்தைத்‌ தகிக்குமாபோல 
என அறிக. 


எழுமுடல்‌ கரண மாதி 
இவைமலம்‌ மலம லத்தால்‌ 
கழுவுவன்‌ என்று சொன்ன 
காரணம்‌ என்னை என்னில்‌ 
செழுநவ அறுவை சாணி 
உவபர்செறி வித்த முக்கை 
முழுவ நும்‌ கழிப்பன்‌ மாயை 


கொடுமலம்‌ ஒழிப்பன்‌ முன்னேன்‌. o2 


மேல்‌ உதாரணம்‌. 


இன்‌: எழும்‌ உடல்‌ கரணம்‌ ஆதி இவை மலம்‌ 
மலம்‌ மலத்தால்‌ கழுவுவன்‌ என்று சொன்ன காரணம்‌ 
என்னை என்னில்‌ - உண்டாகப்பட்ட தேகமும்‌ மன 
இந்திரியாதிகளும்‌ இவைகளெல்லாம்‌ அஞ்ஞானம்‌. 
அஞ்ஞானத்தை அஞ்ஞானங்கொண்டே போக்குவ 
னென்ற ஏது ஏதென்னில்‌ ? செழு நவ அறுவை 
சாணி உவர்‌ செறிவித்து அழுக்கை முழுவதும்‌ கழிப்‌ 
பன்‌ மாயை கொடு மலம்‌ ஓழிப்பன்‌ முன்னோன்‌ - இவ்‌ 
விடத்துக்‌ 2 காருவானவன்‌ அழகிய கோ டிப்‌ புடவை 
யிலே சாணியும்‌ உவர்மண்ணும்‌ தோய்த்து மிகவும்‌ 


7. பிரமரம்‌- வண்டு. 4. காரு - வண்ணான்‌ . 


490 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


கறுத்துப்போச்சு எனப்‌ பண்ணி முன்‌ அதிலிருந்த 
அழுக்கையும்‌ கூடவிடுவித்து மிகவும்‌ வெண்மையாக்கு 
வன்‌. அப்படிப்போலக்‌ கர்த்தாவானவன்‌ மாயாகாரி 
யங்கொண்டே ஆன்மாக்களுடைய அஞ்ஞானத்தைப்‌ 
போக்குவன்‌ என்றவாறு. 


நித்தமாய்‌ அருவாய்‌ ஏக 
நிலையதாய்‌ அகிலத்‌ துக்கோர்‌ 
வித்துமாய்‌ அசித்தாய்‌ எங்கும்‌ 
வியாபியராய்‌ விமல வூக்கோர்‌ 
சத்தியாய்ப்‌ புவன போகம்‌ 
தனுகர ணமும்‌உ யீர்க்காய்‌ 
வைத்ததோர்‌ மலமாய்‌ மாயை 
மயக்கமும்‌ செய்‌ யும்‌ அன்‌ ற- 


12] 


மேல்‌ மாயாலகஷ்ணம்‌ உணர்த்துதல்‌. 

இன்‌: நித்தமாய்‌ - காரியம்‌ காரணம்‌ இரண்டும்‌ 
அ நித்தியம்‌ என்னும்‌ பெளத்தமத *நிராசார்த்தமாக; 
அருவாய்‌ - ரூபமாயிருக்கிற பரமாணுவே காரணம்‌. 
என்னும்‌ நையாயிகமத நிராசார்த்தமாக; ஏக நிலை 
ர ந்தைகதேசியைப்போலப்‌ பிரதிபுருட 
நியதமாக மாயை உண்டு என்பதன்றிச்‌ சகலராகிய 
ஆன்மாக்களுக்குச்‌ சாதாரணமாக மாயை ஒன்றே 
யென்றது; அகிலத்துக்கு ஓர்‌ வித்துமாய்‌ - பிரபஞ்சம்‌ 
சூன்யோபாதானம்‌ என்னும்‌ மாத்தியமிக மதம்போ 
" லன்றிச்‌ சாகோபசாகாதிகளையுடைய விருட்சத்துக்குச்‌ 
சூக்குமமாகிய வித்துப்போலத்‌ தூலமாகிய பிரபஞ்‌ 
சத்துக்குச்‌ சூக்குமமாகிய மாயை உண்டென்றது; 


யதாய்‌ - வேத 


* நிராசார்த்தம்‌ - தள்ளுதல்‌. 


எம்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 


281 


அசித்தாய்‌ - சிற்சத்தியே ஜகத்‌ உபாதான காரண 
மென்னும்‌ அத்துவைதவாதி திராசார்த்தமாக ஜடம்‌ 
என்றது; 


எங்கும்‌ வியாபியாய்‌ - 'சுவகாரியமாகிய முப்பத்‌ 
தொரு தத்துவங்களிலும்‌ தத்காரியமாகிய தாத்துவிகங்‌ 
களிலும்‌ வியாபித்து திற்பதாய்‌; விமலனுக்கு ஓர்‌ சத்தி 
யாய்‌ - நின்மல சிவனுக்கு ஒரு பரிக்கிரக சத்தியாய்‌; 
புவன போகம்‌ தனு கரணமும்‌ உயிர்க்காய்‌ - ஆன்மாக்‌ 
கட்குக்‌ கர்மானுரூபமாகத்‌ தனு கரண புவன போகங்‌ 
கள்‌ உண்டாவதற்கு ௨ பாதானகாரணமாய்‌; வைத்தது 
ஒர்‌ மலமாய்‌ - ஆணவம்‌ மாயை கான்மிகம்‌ என்று 
எண்ணப்பட்ட மூன்று மலத்துக்குள்ளே ஓருமலமாய்‌, 
மயக்கமும்‌ செய்யும்‌ அன்றே - மாயை ஆன்மாக்களைப்‌ 
பொய்யை மெய்யெனும்படி மயக்க அறிவைப்பண்ணி 


- அநாதியேயுள்ளதாம்‌ இந்த மாயை என்றவாறு. 


_5ஒ.-௦௯௦ வெள ஷறெ:- நித காவ பாவி நீவா 
வை க௯8ாம;யாமவா | ஷாயாறணீவஊ ஷவெ-4 
ஷா௦ ஹகலா_நா௦ 2-_நீபம[ராூ | வூஉயெ ஓ நகெஹ 
ஹு க2_ணொணொரற வ 9-1 வெ | டெஹாகெகா 
ாணலாயா ஹ-ஜ்க்ஷ ஹ-முலா.தகஷஹ த ॥ கலூலி 
கூதி கிவய-ஃஞ 8விமகி உ௱ஹூ । விமககவாஉி 


யாஸீஜெ ஷ௦யவண_4மலாகிகடு | 


ஸரீ; 2ஹாய௦லாுவெ 2 3ாயா_தத௦ ஐ.மூ ஜூவி.நா 


ஸமுஸரிவா-தகடு | லிலெக கலவ 9௯£9நாஜ) வய 


Awl | 


268 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஸரீ; ஜே மெ௦0ட_ ஷி 3. தஜெ௯ 2மடிவ௦ஸ$ஐ௦ ஜம 
திஅ; பாகி | ஹஹாய-ர யிகாறாக ஹஸ்ர"ரொ 
யிவ பாவு Emp ॥ ௯.த...ர.நா8ய தெயெ.ந ஜமஉ 
வ ய 

சேண்ஹெ தநா | ெதடொவாஉா_ந உழ வி.நவ 

வம்‌ | 

டட ஹா கிலி நா! _தஉறெ தந வவ ௯காய-8 
ஹ்‌ ம்‌ கூ௨ப௦-ஈாஜ। தவாயாராணிகாய- பாணி 


பகிர வாணி ஹஹ ]_தள 1 லிவ்‌ சள வகி 


வாணி வராவிரயகெச-ஹிலயே ஐ கீ, 


குணத்திரய 1 சாம்யாவஸ்தா ரூபமாய்‌ இருக்கிற 
அவ்யத்தமே ஜகத்து உபாதான காரணம்‌ என்னப்‌ 
பொருந்தும்‌, மாயை என்று ஓன்றுவேண்டா என்னில்‌ 
குணங்களானது மூலகாரணமாகாது. 2 தரிசனாந்தரங்‌ 


்‌ களிலே குணசாம்யாவஸ்தை அல்லாமல்‌ பிரதக்காகப்‌ 


பிரகிருதி இல்லை என்று சொல்லுவார்கள்‌, அது பிரமா 
ணிக்கம்‌ அல்ல. குணசாம்யாவஸ்தைக்குப்‌ பரமப்‌ 


பிரகிருதி என்பதே சித்தாந்தம்‌. ஆகையால்‌, இது 
மூலகாரணம்‌ அல்ல. 

_தஉ-ுசத௦ வெளஷ ரோ டட நவமழமெளண யார 
உர௱ந௦ கி, மாணா நா விலாம தூ ॥ முாாணரவிமாம 
மாது வகி உர மெ ॥  முணாவி 
மாம ஈமிவாவஹா ஹிலாஜெவ,_கீவாகி.தா | உய. 


- நாரஞாகரு ஷ றா.தஹயா_நஹூவ.வி- தா ஐ கி, 


்‌ 1. சாம்யம்‌ - சமானம்‌. 2. தரிசனாந்தரம்‌ - வேறு: 


சித்தாந்தம்‌. 


ட 


| 


கீ்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 283 


மாயையிற்‌ கால மோடு நியதிபின்‌ கலாதி தோன்றும்‌ 

ஆய அக்‌ காலமூன்றாய்‌ ஆக்கியும்‌ அளித்தும்‌ போக்கிக்‌ 
காயமோ லெதுக்கெல்லாம்‌ காலசங்‌ கையினைப்‌ பண்ணி 
நாயகன்‌ ஆணை யாலே நடத்திடும்‌ சகத்தை யெல்லாம்‌. 


மேல்‌ நாலு விருத்தத்தால்‌ மாயையில்‌ கலாதி 
தத்துவங்கள்‌ தோன்றும்படியும்‌ தத்‌ கிரியைகளும்‌ 
கூறுகின்றது. 

இ-ஸன்‌: அசுத்தமாயையினாலே அனந்தேசுவர 
சத்தி க்ருத க்ஷோபத்தினாலே முதல்‌ காரிய மாயை 
உண்டாம்‌. மேல்‌ 1 போகாவதி பரிச்சேதகமாய்ப்‌ பூத 


“பெளஷ்யத்‌ வர்த்தமானாத்மகமாய்‌ இருக்கிற காலம்‌ 


தோன்றி, சிருட்டிகாலம்‌ என்றும்‌ திதிகாலம்‌ என்றும்‌ 
சங்காரகாலம்‌ என்றும்‌ திரிவிதமாய்‌, சாதாரணமாகவும்‌ 
அசாதாரண மாகவும்‌ பிரதிபுருட நியதமாய்‌ தத்தத்‌ சரீர 
உற்பத்தியாதிகளுக்கு ஏதுவாய்‌, சர்வலோக நாயக 
னாகிய ஈசுவரசத்தியான ஜனனி ரோதயித்திரி ஆரிணி 
என்னும்‌ சத்தித்திரயா திருஷ்டாந்தத்தினாலே ஜகத 
உற்பத்தியாதிகளைப்‌ பண்ணும்‌. 


இதற்குக்‌ காலவாதி காலமானது ஏகமுமாய்‌ விபுவு 
மாய்‌ பிரவாகாநாதி காரியங்களுக்கெல்லாம்‌ ஏதுவா 
யிருக்கையால்‌ நித்தியமாய்‌ இருக்கிற காலத்திற்கு உற 
பத்தியாதிகள்‌ எப்படி என்னில்‌? பூர்வ அப்ரப்‌ 2 ப்ர 
தீதி உண்டு ஆகையினாலே காலம்‌ அனேகமும்‌ அநித்‌ 
தியமும்‌. 


அந்தப்‌ பூர்வ அபரப்‌ ப்ரதீதியானது சூரியகதி 
யாதி உபாதியினாலே வருவதல்லது, காலத்திற்குப்‌ 
சீ 


1. போகாவதி பரிச்சேதகம்‌ - போகமுடிவை அளவீிடுகை 
2. ப்ரதீதி - அறிவு. 


264 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பேதம்‌ வாஸ்தவமல்ல என்னில்‌? அந்த உபாதியி 
னாலே தானே கால வியவகாரம்‌ வருமாகில்‌ காலமே 
இல்லாதே போகத்‌ திரியும்‌. 


காலம்‌ ஒன்றேயாகில்‌ இன்னகாலத்திலே இன்னது 
ஆம்‌ இன்ன காலத்திலே இன்னது ஆகாது என்றும்‌ 
அன்னுவய வியதிரேகமும்‌ கூடாது. இஃத்ன்றியும்‌, 
தினகடிகாதிகளுக்குச்‌ சூரியகதியாதி உபாதி அல்லது 
1 லவ 2 த்ருடியாதிகளுக்கு இல்லை ஆகையால்‌ கால 
பேதம்‌ 3 ஒளபாதிகமல்ல. சுவபாவிகமென்று சித்தம்‌. 


கடாதி பதார்த்தங்களிலே பூதபெளஷ்யத்‌ வியவ 
காரம்‌ ஒழிந்து வர்த்தமான வியவகாரம்‌ இல்லாதிருக்‌ . 
கையால்‌ வர்த்தமான காலமே இல்லை என்னில்‌ ? கட 
நிருமாணத்திலே மிருத்பிண்டாவஸ்தை பூதகாலமாம்‌ 
4 ஜலாஹரணா யோக்கியகாலம்‌ பெளஷியத்காலமாம்‌. 
சக்கரத்திலே கபாலாதி அவஸ்தையாயிருக்கிற காலம்‌ 
வர்த்தமான காலம்‌. ஆகையால்‌, ஜடமும்‌ அநேகமு 
மானதுக்கு நித்தியத்துவம்‌ கூடாது. நித்திய மில்லாத 
வஸ்துவுக்கு விபுத்துவம்‌ கூடாது. ஆகையால்‌, காலம்‌ 
அநேகம்‌ அநித்தியம்‌ என்பது சித்தம்‌. 


ஆகில்‌ இந்தக்‌ காலம்‌ உற்பத்தியாதிகளுக்கு ஏது 
வாமென்னில்‌ ? இந்தக்‌ காலோற்பத்திக்குக்‌ காலம்‌ 
உண்டோ இல்லையோ ! காலம்‌ உண்டு என்னில்‌ ? 
௧ அனவஸ்தையாம்‌. இல்லை என்னில்‌ ? காலமே உண்‌ 
டாகாது என்னில்‌ ? இந்தக்‌ காலம்‌ 6 ஸவ்‌ வியதிரிக்த 


1. லவம்‌ - கணம்‌ எட்டுக்கொண்டது. 2. தருடி - 
நொடிப்பொழுது. 3. ஒளபாதிகம்‌ - உபாதியாலுண்டா 
. னது. 4. ஜலாஹரணம்‌ - ஜலங்கொண்டு வருகை. 5. அன 
வஸ்தை - முடிவின்மை. 6. ஸவ்‌ வியதிரிக்த - தனக்கு வேறான. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 265 


தத்துவ தாத்துவிகங்களுக்கு ஏது அல்லது தன்னு ' 
டைய உற்பத்திக்குத்‌ தானே ஏது அல்ல. காலதீதனான 
ஈசுவரன்‌ சுயேச்சையினாலே காலத்தை அபேட்சியா 
மலே காலத்தை 3 உற்பாதிப்பர்‌. 


இந்தக்‌ காலம்‌ அசுத்தமாயா ஜன்னியம்‌ ஆகையி 
னாலே சுத்தமாயாகாரிய உற்பத்தியாதிகளுக்குக்‌ காலம்‌. 
ஏது என்னில்‌? சுத்தமாயையிலும்‌ இவ்வாறு சுத்த 
காலம்‌ உண்டு. 


ஆகில்‌ காலோபசங்காரத்திற்குக்‌ காலம்‌ ஏதென்‌ 
னில்‌? இந்தக்‌ காலாபேக்ஷை சதாசிவாதிகள்‌ பண்‌ 
ணும்‌ கிருத்தியங்களுக்கே; காலாதீதரான சத்தர்‌ 
காலத்தை அபேக்ஷியாமல்‌ சுவேச்சையினாலே பஞ்ச 
கிருத்தியங்களையும்‌ பண்ணுவர்‌. 


இன்னும்‌ இந்தக்‌ காலமானது ஒன்றுக்குப்‌ பூத 
காலமும்‌ ஓன்றுக்கு வர்த்தமான காலமும்‌ ஒன்றுக்குப்‌ 
பெளஷ்யத்காலமுமாயிருக்கையினாலே பூதபெளஷ்யத்‌ 
வர்த்தமான காலமாக ஒருபடித்தாயிராது ஆகையால்‌ 
பதார்த்த 2 அவச்சேதகாலம்‌ திரிவிதமென்பது கூடா 
தென்னில்‌ ? காலமும்‌ திக்கும்‌ பிரதிவஸ்து நியதமாய்‌ 
இருக்குமாகையால்‌ முதலிலே பிரதிவஸ்துநியதம்‌ கால 
மென்று சொல்லுகையினாலே நீ சொன்ன தூடணம்‌ 
கூடாது. நித்திய காலானுவர்த்தித்துவாத்‌ ஆன்மா 
நித்தியன்‌ ? காலம்‌ அநித்தியமாகில்‌ ஆன்மாவுக்கு 
நித்தியத்துவம்‌ எப்படி என்னில்‌ 2 காலா நவச்சின்னத்‌ 
துவமே நித்தியத்துவம்‌ ஆகையால்‌ பூர்வோக்த தூட 
ணமும்‌ இல்லை. ்‌ 


1. உற்பாதித்தல்‌ - உண்டாக்குதல்‌. 2. அவச்சேதம்‌ - 
அளவிடுகிற்து. 


286 சிவஞான சத்தியார்‌ சுபக்கம்‌ 


௧௨௨௯௦ வெளஷறெ :- ௬யகால கர 26 போவ 
ஹ௦க்ஷ்வெணா ய ௩கொவ ட த] காலாகிஷி ஷிஃி 
2 


ஹெ 6 வொர-௦ ஷு ௪2! லல 
ஹசெேகெய௦ வவ. ஷய த! வெக பெர 


ஜி.ஹமிகோல௦ கலய தா தவ கிஷீ$ | _காபாலளவ_ந 
2) € J அ 


கெஷொய- ெவெ௦ யாச? கி, 


அடி நாக வ.].தீ.£நா௦கொணஞா௰யகி! ஹகால . 


ஐ.தி வெ ஹொ.லுாரோய- தா கொடா ணா 


யாஹயா ॥ ௯_கி தவ 


_நரகாலெ ஜாயசெ குவிஞாகாலே 8 .ய_கஷிவா | 
\ 9 
அக ராஜிவக வடொ._த தள சவா சா வவ _த-$ 
௯8 | வடஹுாயாொய௦ ஜாடெதொடே_ த வா 
விக | ஹ.கி2]உஸலஉ௯ ராஜன்‌ ௦௯ கமி 


அ, காஈணசொல உஉாம9-&ா_£ர௦ வவ 


அவி || யத; 


_த.7௯8। காலது ஹ_திஜாயெற து ஊஹவ-ஹாவாபற 


ஹவ._ ஜோ ॥ _ந௩௧2-௯ாரண௦த அ; _தவிகாலெ உவ 


தக | காலஊகொ விஹ-நி_ த உஷபெமெக 
ஸ்ரி$பறா? il தயாகிதி.கி பெொஷெெொஅ; ஹம மவறுவளத ௦9 
ஹ_]ஸி। சாஓஊகொ ய.கிஷெ,) சதிரயாடகொ.நா.கி 
ல்க யஹாகஹத3 கி,யாயாஹு நரஹு__கி 
தாலி உதா | _தஹாடஜெவ யசிஷெ)_த வெெவகா 
ஒவ) ॥ _த_தழுவ_த.8_நாகி௨உ£ அஃ _நா௦ 
ட இ-டீபுறாமா? | வ_த-48_நாகி வெஸ்‌ கால 
. மி /ஹெவ்‌வஹி.கி$! கழு 0௩௯ காலொய௦ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 287 


கி௦கூ_நஷா_த வர.தி௯5!! வாஷெ பாத தற காளயள்‌ 
வ-கீயேடெக ஹெய்‌ | வ த நகூுணே8லெ ட) 
டெநஷ டத _தஸஸவாக | ௬_கீ.தகாலெ 89 7 தில 
வப ௯௬௩௦மோ வ)வவறி_த$ il ஹ௯லாடெஷ) கி 
_தஉாக-௩௦மொ _நாக- கிரயாகி-ஷிக | ூ.நீயடபெக 
_தயொூ-0 த்‌ வ_த_8£_ ரஹ ஐ.ஷ, தாட ॥ அஹா? 
ஹகலலா.மாஹூ௦ மாவா_மா௦ வா௱ணா_தக? | வ_த-49£ 
அஹ] கீயொடெந 97 ஹாவொ மாவஉிகாஸாக௦ ॥ ஜல. 
கெஹ சு ப) மெக்கா ௫ ந.நிபெகெொய௦ யமாவட? | ௪மி 
அஹ்ஹ்ஹ லிஹ-ஃக௦ விதிவாறித௦ ॥ கம 
காலொய£- வாடி ஜா.௩கோாலொ .நவெ.கிவெச | 
.காலொவெக்ஷ்யோசிஉடதி? காலஷாஷி வுவஹி 
_2 கிஷ ௫-2 உஉா௫ட-பா_நா௦ ௬௨ 3௧௧௫ 
யொ.ம_த£ | பூபிவ£ காலா நவ.விஷஞஷொ சாயா_த ஹீயஸு 
௮.௧ | உ_தாடிய.தி விபம௦வஸ கலா) ௫ வாஒ௯க&ர 
8௯ | சாயா. தகாஉயொமாமெ காலெர்ய௦ வஷசிவா 
ஜி_த$ | பமா ஹரவஷிஹஹா விதா நியூ 
கய | பம ஜாய நி விரு ஹ- காலோ ஹீகிவ- 
றொகி_58| 5.௩ காலெந _த௦ தாக ௧௨ ஜெ 
ச உ! 
பவெயாகி 1-1 ாயொ௯கெெ_காலஷு லி_நாபபகெ௦ 
ஹுவஷி தட்‌ | ௯௦௦ ஹாக்‌ ஹ௦ஹாற மிய8 கால 


டபெதொலவெக ॥ _தஹூ வயவர்‌ நியதொ. 


288 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


_5_த-௦காரல்‌_த8 | கிஷ-ஈஸொமெஷ.-உ விளா_நா௦விய ரா 
௯௦-2௦ 80. ஹபம[ம£ il ஹேவ்‌ யெலயவொவய ஹ்ஹா 


ஈஈ கிய8 விஉயா_கிவ$£ | _க_த₹கி,யொவ ஹ௦ஹாறெ 


காலா வெக்ஷா _ஈ ஹுதா |] ஊஉயெ ப * 


மர ஹார.தி ஷர உக) வ.கி ஹூ௦திவ | _திறோஉயா.கி 


மமவாது நகாலாவெக்ஷயா ஸா ! வ_த..3ாரநாஉய£ 


காலா? யெ௨-வ.-௦ வ._சிவாலி_தா£ | _நய கிய கர 


ஹெயஹா ௮_த-$8ரடெ வடெஹ_அ |! வடிவா வீத 


மலரவிஹஸாஉந ஹவ்‌ ாமலாவ_ த | _தஹாடஜெ௯ க்ஷண 
2) டு) ள்‌ ணை, 2 rT 


ஹாஸ்‌ ௯8 கிருதா ! வத- 85 க்ஷ 


ணெவஹவ- ஹாவொ.த, அ. நடா ரப ந(ஓ 1! _நாஸொ 


உ9ஹவ-4வஹ-ஸூ_நா௦ ௯ சீத கால்வவவ ॥ ௨௫) 
வல நியா செதகெவோலய௦ யத£। வ.க 


டபெத நாபஊகஸ 9 தசெவாட£ டு கொடிய |! 


சந ஹு பாகி வெண வ க-(பெத வெஷூ உதக | 


_தஹாகெககூதணெ வ.த- 8 நாஹெவ- வஹா il 


கியா ஜிரறெவ விஜ) உடலாக ஹா_ந-ஈஹாற_த$ 
_தஹாக௪ விலாச ணு வ த-9£நா உயொய_த£ |! 
2 
யொ மழர.கமாலொகெ வட ஹவூ.அி வத | 
வி_நபம)-௮ி தகிலெடெே கல்‌ 2ஹீ_கி ஐ--_ நிவ ௦மவாலஃ ॥ 


வ வந ன்‌ ௦ கிவ 2 | 
ஊவ௦காலஹ£ாெ ந யாஷா௯ ப ரகி_த$ 


AL காலஉதிஷ ஹூ கய௦மி_த)_தா.த_நா௦ | நி.) 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 289 
காலொ_ந வ.தி_கூ௦ நித ௦ த அஜா? | காலா 
வஜெடியா ௫.5 கவசி நித ௯௦ காலவ௫ஸி த௦ || 
_நஹிகாலஹ ட நித 9௯௦ காலவஹு_நவஹிடெ௧$ ஐ.கி, 


காலத்திரயத்தையும்‌ ஜநநி ஹாரிணி ரோதயித்ரி 
என்னும்‌ ஈசுவர சத்தித்திரயமும்‌ அதிஷ்டித்து நின்று 
சூக்குமாதி கிருத்தியங்களைப்‌ பண்ணும்‌ என்றதற்குச்‌ 
சம்மதி. 


தடவ 2. உ.கிஸாகிகி,யாவிஷ ௦ ஐ.ம௯ ஹாவா 
Bowls | 5.5) ஒதாநதொஹெ.ந ௨உ-$வாசி வறி_கா 
உி.க(5॥ ஹாறிணீ ஐந_நீஹவெவ றொயயி கியா 
_க_த$। ஹாறிணீயாபமிவஹெ மாகா லொ.மாஉரஹ]-௧) 
வாலலா௯ ! ஸலொமாஷற? நயெஜ௫ லொமா௪ 
உ௨ற2௦௨௨௨௦_௩யெ௯ு |* ஐ_ந_நீஜ_ந_நீஜஞுு வ௯,ஹ ) 
விவியாயடெநா8 ॥ றொயயி_த ஆ ண ஹைவே ஹு) வ. 
யெரிப3ஷி சிதி | 

சுத்தகாலப்‌ பீரளயாந்தரத்திலும்‌ சத்தர்‌ சூக்கும 
மாயையுடைய பஞ்ச கிருத்தியத்தைப்‌ பண்ணுவர்‌ என்‌ 
பதற்குச்‌ சம்மதி. 

37௦0௨... !- ஹாவெவஹாஜெ ஸணொய ய8-8 
ஸெொயயொம ரல றொ பேறு வாவயறு 
௯9.௯2. | 8ரயாஸாகிவ டகியொ.௮ லா? வூக வு 
வற ஹவ.-௦ ய௨ பு வஹு8_த௦ ॥ ஐ.தி, 


19 


ட 


290 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


்‌ பின்‌ “நியதி கலாதி தோன்றத்‌ தோன்றி' என்பது 
3 சாகாம்க்ஷா பதமாகையால்‌ சேஷம்‌ மேல்‌ விருத்தத்‌ 
திலே கூறுகின்றது. 


நியதிபின்‌ தோன்றிக்‌ கன்ம 
நிச்சயம்‌ பண்ணி நிற்கும்‌ 
அயர்வீலாக்‌ கலையின்‌ தோன்றி 
ஆணவம்‌ ஒதுக்கிச்‌ சித்தின்‌ 
செயல்புரி சிரியா சத்தி 
தெரிவிக்கும்‌ சிறிதே வித்தை 
உயர்கலை அதனில்‌ தோன்றி 
அறிவினை உதிக்கப்‌ பண்ணும்‌. 59 


இ-ன்‌: நியதி பின்‌ தோன்றிக்‌ கன்ம நிச்சயம்‌ 
பண்ணிதநிற்கும்‌ - கால தத்துவத்துக்குப்பின்பு மாயை 
யிலே நின்றும்‌ நியதி தத்துவமானது தோன்றிக்‌ கர்ம 
2 நியமனத்தைப்‌ பண்ணி ஓருவர்‌ பண்ணின கர்ம 
பலத்தை ஒருவர்‌ புசியாதபடியும்‌ விஷய செள ந்தரியத்‌ 
தினாலே அதிகப்பிரவிர்த்திகள்‌ வாராதபடியும்‌, பிராப்த 
மான பாபபலபோகம்‌ அதநிஷ்டமென்று விடாதபடியும்‌ 
பரிபக்குவமான கர்மபலத்தை முன்பின்னாகப்‌ புசிக்க ர, 
ஓட்டாமலும்‌ ஈசுரசத்திப்‌ பிரேரணை யினால்‌ ராசாக்ஞை 
யானதுபோல நியமனஞ்செய்து புசிப்பிக்கும்‌. 


ஈசுவரசத்தியே நியமனத்தைப்பண்ணாதோ? நியதி 
்‌ தத்துவமென்று ஓன்றை அங்கீகரிப்பது கற்பனா கெள 
ரவம்‌ என்னில்‌? ஈசுவர சத்தி நின்மலையாகையினாலே 
நியதி 8 வியவதா நமன்றித்‌ தானே பண்ணும்பொழு.து 
அது முத்தியையே பண்ணும்‌. 


3. சாகாம்க்ஷா பதம்‌ - வினுவோடுகூடின பதம்‌. 2. நிய 
மனம்‌ . ஏற்பாடு. . 3. வியவதாநம்‌ - மறைவு. 


தாரி ன 


ஜ்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 291 


கர்மந்தானே தத்தத்‌ கர்த்தாக்களுக்கு நியமமாகப்‌ 
பலத்தைக்‌ கொடாதோ என்னில்‌? கர்மமானது க்ருஷி 
யாதிகளைப்போல்‌ தொழிலாகையின்‌ நியாமகம்பண்ண 
மாட்டாது. ஆகில்‌ ஒருவர்‌ பண்ணின க்ருஷியாதி 
பலங்களை ராஜாவும்‌ இருக்கையிலே ஒருவர்‌ புசிக்கக்‌ 
காண்கிறோமே என்னில்‌ ? யக்ஞத்திலே 1 ருத்விக்கு 
கள்‌ பண்ணின கருமபலத்தை யஜமானன்‌ புசிக்குமா 
போல, ஏவினவன்‌ தொழில்செய்தவனுடைய பலத்‌ 
தைப்‌ புசிப்பன்‌. 

அவ்வாறு ஏவினவனும்‌ ஏவல்‌ செய்தவனுமன்றி 
ஒருவன்‌ தனதென்று பண்ணின க்ருஷியாதி பலத்தை 
ஒருவன்‌ புசிக்கக்‌ காண்பானேன்‌ என்னில்‌? அதுவும்‌ 
ஜன்மாந்தர சம்பந்தமல்லது வாராது, ஆகையால்‌ 
ஈசுவர சக்தியும்‌ காலமும்‌ கன்மமுமன்றி நியதிதத்துவ 
மென்பது ஆன்மாக்களுடைய போக 2 நியாமகமாக 
உண்டாகவேணும்‌. 


௩௩௯௦ லெள்ஷரெ ்‌. ஸொமாயஹி வவ 
வ்‌ குலாவிஷாரிவு அ ஷி | க2-ணா 9ாஜ-தா.£ா௦ 
தா வலொவஹணறணெஹ.கி ॥ _தஜிநாபோ வவ 
டெதய௦ நிப_கிமபிவமபாஹஸடெ | ந தஅணஷியஜெநாவி 

அ அ 
2௨ரயாவ) க2ணா | வூவுரதா கினா _க ட 
வாறாஷபயெ்லெ வ ஹெஜிஜா | சுவிலொமெஷ 
நிவ ஷூ .நியொஜய.கி ஸாஸலா௫ ॥ ஹாலி ஷேவ 


1. ருத்விக்கு - யாகஞ்செய்துவைக்கின்‌றவன்‌ . 2. நியாம 
கம்‌ - ஏற்பாடு. ள்‌ 


292 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பெொெஹா்கலெ 5) ராஜப கலந | யகிஹா _நம 
வெடணெ, ஹு௦௦2ரஷாஉ-3 தவேப"ெக& ॥ ஈாஜாஜாா8 
ஊராாய அ ௨ஐ)டெத ஒஓஹவஃ உயொக& | ஜகா 
நி சகயெவெய காரஹ8௦ ஷு) _நாபமுி_நீ॥ சூரயா மிய 
_த௦ _தவு யவறீரறெ௦கி,யாகிகட | கய வெதவாகற்‌ி 
ஸுகிய-சாவவெவாஷு ).நியாகிகா ॥ ஹத A _ந vor த௦ 
கினா நிய_கிவ வயா_௩_த8 | _த_தஸைலா அவெ) 
ஹ்‌ வெவவெணிய_கிய-4கி ॥ ௩௯௬8-2 ஹஹல௦ ௨-9 
ஷா ஹஸயயி _துூ2ஹ_.கி। ௬8-௯௪ கரஷிவ 
_தஹாஜெ.ஹ-௯9-4 _நியாகை( |! சுணெவி ௯7.௧௦ 
௨௦ _தஷஸலஷ-ுயக! ௧௯௯8-௫ ௬௧-47 


௯8-4 ௯39௨9) 
ரவ உறு) க.விஃ பாம ஷ_கிய௩) ஷி ராஜா 
ஜா உருஷாஷொவிஷ8ஹ.க? ! பகல வூயொ&, 
க _த-ாரொ ஹ-ய௦ஜடு_த கர ஷில௦ ஷஹி கரஷிக_க-சா 
ாசூ&தா-த வளவ௧8-கூ கவத | யமாயய- கர்‌ க 
பெதொயாமொ மஜூாநஹலாவ ஹூ | _தஹாடபெய டு 
ஃ தாரா ஹடெதொா நலஜெொக உஷணடி | வக்ஷ்வா 
_தவி.நி2-2 சதா ராஜாரா ய ஆவி) | _க ஆவா) 
பாவ தகக] ஜில்‌ | கின 
விஒ)டெக ஸபைவ.தரடு ! ஊல௦ ௧௨ 


1] ப 


ததக ௯_த 
உரஷா-தீ௯௦ ௧௯8-4 


_நுஹாரொனை ஹுஐ 
ிய.கி _ தக துு வு லொம.நியா2கதி.கி |] 


ஐடெத தெத 8-_டீபமாமா£ ! _தஹா 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 293 


அயர்வு இலா கலை பின்‌ தோன்றி சிறிதே ஆண 
வம்‌ ஒதுக்கி சித்தின்‌ செயல்‌ புரி கிரியாசத்தி தெரிவிக்‌ 
கும்‌ - சோம்புதலற்ற கலாதத்துவம்‌ பிறகு உண்டாய்‌ 
ஆணவத்தைச்‌ சிறிது நீக்கி ஆன்ம நான வியாபார 


சத்தியை விளங்கப்பண்ணும்‌. 


சித்ரூபனாயிருக்கிற ஆன்மாவைக்‌ கலா தத்துவம்‌ 
பிரகாசிப்பிக்க வேணுமோ என்னில்‌? ஆன்மாக்கள்‌ 
அநாதியே ஆணவத்தினால்‌ ஞானக்கிரியை தடுக்கப்பட 
டிருக்கையால்‌ அ ந்த ஆணவத்தைக்‌ கலையினாலே சிறிது 
நீக்கவேணும்‌; நீக்காதிருக்கில்‌ விஷய கிராகியமில்லா 
மல்‌ கேவல அவத்தையேயாய்‌ ஆன்மாக்கள்‌ இல்லை 
யென்பது போலேயாய்‌ சூனியாகாரமாய்விடும்‌. 


ஆகில்‌ ஆணவம்‌ முழுதும்‌ நிக்கப்படாதோ என்‌ 
னில்‌? அது கலையினாலே நீக்கப்படாது. ஆன்மாக்க 
ளுடைய கர்மானுகுணம்‌ கேவலாவத்தையிலேயிருக்கிற 
ஆன்மாவைப்‌ பாசிமூடினகுள த்தில்‌ கல்லுவிட்டெறிந்த 
பொழுது அந்தக்கல்‌ விழுந்த இடம்‌ பாசி நீங்குவது 
போல; இந்தக்‌ கலையினாலே ஏகதேசம்‌ ஆணவத்தை 
நீக்கி ஈசுவரன்‌ ஞானக்‌ கிரியைகளைப்‌ பிரகாசிப்பிப்பர்‌. 


கலையை அதிஷ்டித்‌ துக்கொண்டு ஆணவத்தைச்‌ 
சிறிது நீக்கவேணுமோ ? ஈசுவரன்‌ தம்முடைய சத்தி 
யினலே தானே நீக்கலாகாதோ என்னில்‌ ? ஈசுவர 
சத்தி ஸ்பரிசத்தால்‌ அஞ்ஞானம்‌ * சர்வான்மநா நீங்கி 
விடும்‌. அதற்கு மலபரிபாகம்‌ ஆகாமல்‌ அஞ்ஞான 
கேவலனாய்‌ இருக்கையிலே பராசத்திக்கு ஸ்பரிசயோக்‌ 
கியம்‌ அல்லாதது கொண்டு குருவானவன்‌ நித்திரை 
பண்ணுகிற சீடனைத்‌ தாம்‌ பரிசியாமல்‌ தண்டினாலே 


* சார்வான்‌ மநா - முழுதும்‌. 


a வஅலா 


294 சிவஞான சத்தியார்‌ சுபக்கம்‌ 
தட்டி எழுப்புமாப்போல, ஈசுவரன்‌ பரிக்கிரக சத்தி 
யாகிற கலா தத்துவத்தினலே தானே சிறிது அஞ்‌ 
ஞானத்தை நீக்குவார்‌. இந்தக்‌ கலாதி தத்துவங்கள்‌ 
விபுவாயிருக்கிற ஆன்மாவை லிங்க சரீரமாய்‌ *ஆவ 
ரிக்கையால்‌ இதுவே புமான்களுக்கு முதல்‌ பந்தம்‌. 


_தடா௫ஒ௦ வெள்‌ ரே :- யாது ஷஹவ-3ா_த_நர 


வெத.) ப ஸஷஹறா_த_௩56।! ௮௧) வ௦்கா 
கா ௦ De & 9 “9 
குலால நிவ காச ॥ மெய்ச்‌ 


RS} 
7 ன்‌ 
ட்‌), ௨௯௨ ௨ காத. | கலயாவ) 0௨௧.௧ 


௯௧௦௯ ரஃபா[ம 
ஹி கீ ll வாத நா கலா 
து தமெவெவ 5 ரஹா தழ வலக அ ர" ௯௫ 
டெிந தச ெ_த_£)௦ வய. சுணொ$ | கி௦ து 
ககா ஹாபோண கலா... ௪௯ ஜெபக்‌! _௪த 
UUTLO கலாபைய உவா காய செஹர அ£ | 

௮ 
யத ௯லா௦ விநா டெதஷா௦ வ அணத ஷி) 
்‌ 7 ௦ 0 ௧_£ ௦ வா 
_தி!! த.தஹுமூ 9, ஹா த உ [81 


லிரா! முழாஊ.௬செவ_ற அ.திலெ 5௩-0௫ ௧௯௦, ஹணூ 


‘ விநா! மிர 
வி த8 | _த.ஹிவுரூ.க) ௪-2 ஜாஉள_ தம 8ராயாெதா காய 
us 


தெகலா। முய யாம. கழிஷால ஹாஜா 
௨௦௦௮௦ ந ஸொயபெசி ॥ ்ரிவொஉி சொகற.நி ஒராயா 


ஹணா ஊாவ_தஹவம்‌) மராஹ௯ றம) 


ஹவா பதா வூலஸெொயயெ௫ | ஐ._தி. 


ஆ ஆவரித்தல்‌-மறைத்தல்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 295 இ 


வித்தை உயர்‌ கலை அதனில்‌ தோன்றி அறிவினை 
உதிக்கப்‌ பண்ணும்‌ - வித்தியா தத்துவமானது ஆன்‌ 
மாக்களுடைய போகார்த்தமாகத்‌ தனக்கு மேலான 
கலா தத்துவத்தினாலே தோன்றி ஆன்மஞானத்திற்கு 
விஷயதரிசன த்தைப்‌ பண்ணுவிக்கும்‌. 


விஷய தரிசனத்திற்கு ஆன்ம ஞானமே அமை 
யாதோ என்னில்‌ ? ஆன்மஞானமானது சுத்த சைதன்‌ 
னியம்‌ ஆகையால்‌ சிவாபிமுகமாவது ஓழிந்து விஷ 
யாபிமுகமாகாது. வித்தியா கலுஷிதமானால்‌ அல்லது 
ஆன்மசிற்சத்தி விஷயாபிமுகமாகாது; ஆகையால்‌, 
கலையினாலே 1 ஞத்துவ கர்த்திருத்வம்‌ உடைத்தாய்ப்‌ 
புத்திசொரூபமாயிருக்கிற 2 கிராகியத்தையுடைய ஆன்‌ 
மாவுக்கு விஷயதரிசனத்திலே யாதொன்று 8 கரணம்‌; 
அது வித்தை. 


விஷயதரிசனத்திலே புத்தி கரணமாகாதோ என்‌ 
னில்‌ ? புத்தியும்‌ ஆன்மாவிலே கிரகிக்கப்ப்டுகையால்‌ 
கட்குட்டியம்‌ போலச்‌ சடமே; புத்தி ஆன்மாவுக்குக்‌ 
கிராகியமாகையினாலே சட்சு கரணமாக ரூபங்களைக்‌ 
கிரகிக்குமாப்போல, இப்புத்தியையும்‌ கிரகிக்கிறதுக்கு 
வித்தை கரணம்‌. “அசுவேந ரதேந சாரதிநா “பந்தா 
நங்கச்சதி * என்கிற நியமமாக, கிரமத்திலே சட்சுவா 
தித்‌ துவாரா தரிசிக்கப்பட்டுப்‌ புத்தியினாலே விஷயமா 
னது நிச்சயிக்கப்பட்டுள்ள அளவில்‌ வித்தையினாலே 
புருடனானவன்‌ அந்த விஷயத்தைக்‌ கிரகிப்பன்‌. 


இந்த விஷயத்தைக்‌ கிரகிக்கிறதுக்குப்‌ - புத்தி 


ஞானமென்கையால்‌ புத்தியே கரணமாகப்‌ போகும்‌ 


1. ஞத்துவம்‌ - அறியுந்தன்மை. 2. திராகியம்‌ஃவிஷய்‌ம்‌. - 
3. கரணம்‌ - உதவி. 4, பந்தாநங்‌ கச்சதி - வழிநடக்கிறான்‌. 


௮90 வெஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


என்னில்‌? உள்ளது. சட்சுவாதி இந்திரியங்களைப்போ 
லன்றிப்‌ புத்தியாதி கரணத்‌ திரயங்களும்‌ மனம்‌ சம்ச 
யத்தையும்‌ அகங்காரம்‌ அபிமானத்தையும்‌ புத்தி நிச்ச 
யத்தையும்‌ பண்ணுகையால்‌ ; பதார்தீத தரிசனத்திலே 
இவைகள்‌ வித்தைக்குச்‌ சககாரியாய்‌ இருக்கும்‌. ஆகை 
யால்‌, கலையானது ஆணாவதக்கைச்‌ சிறிது நீக்கி ஞானக்‌ 
கிரியைகளைப்‌ பிரகாசிப்பிக்க, இந்த வித்தை ஞானத்‌ 
தைக்‌ கலுஷிதம்பண் ணி விஷயதரிசனத்தைப்‌ பண்ணு 
விக்கும்‌. இந்த வித்தை ஆன்மாக்களுக்கு இரண்டாம்‌ 
பந்தம்‌. 

_த. ௩௯௦ _௧ஆவ கற _கதாவிஈரா கலா தககி 
_தஉடொ.மாச-43.த.5௦ | சலயாக தம தஹ 9 


ஸை ஜிலக்ஷண்கை ண ॥ ஞூலொகட5 ய௯ுகாண௦ 


ஹாவிஉரபபிவெபமாஸடெந்‌ | வபாஜிஹி-2 க௧8-மராஹ) 


கபா -தீடெரா வட௯௬8-$வ ௪ il முரச) கொணஹா 


வெக்ஷ௦ உரஷ௱-௫வாகி௯௦ யமா | _த_தஹா௦ அுக்ஷ-௦ 
றா த கர கணொய-3 வி.நிபமிடெக | பைல லெ 
நியறிதா+செட-3 ஹர௦ சாறு ஹ௦வெ.அி வியா | 
விவ கி காரண வாலா லொலடெற டே. ஹகெவலா | 
௮ம்‌ 
விட ரஹஹிஸரி_காகிக-2உ விபவ சாரண த_த$ | 
எப -உிஸ்மிவகிறொவெ.ஹ யகசிவபெட த கெவலா | 
_ தவா ஹ௦வெஜ_£௦ லொம [ர வ௦ நஹ பாக கஉாஉ_ந | 
தஹாவிவெக ஈ-ிவக்ூவாஉவிவெக£ ௬ய௦ கூயா॥ 
o 
_அஹாஜொ.மவம ஹ௦வி_தன்‌ விஉகரண தந | 


கிணாக்ஷவஹு ஹயொமா செொணஸொயொ நிவி 


ஆ 
ர 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 297 


௬ ஓ௯8॥ ஹவவிஉ 9ா-தகொ தெதெயோ வாலெஹெசரா 
வூவர-ித8। அவாஹ ஆஷி ஹெ.துகெ வொ 
விஹ ாஹிபழயாத௯௦ || தஅி.நியயய ர மலஸொய௦ 
ஸஷொயஹா லொவ_நா_தக? | ௯ஹி2ா ௩.௧௩ வஹ௦௯ 
லெ, நிமயமெடெஒந௦ தாயக ॥ சூஹு௦காாூடபெநா 
எப -ஜி காயெ- _கடிஷிவிஷயா | வாலாஉயொ ஜல 
கெ_ந ஸொயவ து ஹெ தவ ॥ விலா ௯-௦ 
ஷி_தா_தஹா.அிவகி ஸெய_ாயகா_த_ந€ | கிவ 
வாியொடெ லெ Al விவக ஷ௦உஷ காமா? | 
ஸொயா_த௯ வூகாமெடத-* நடெஷா2வி ஹெ.து 
தா। ஜஹெொமா ஹீகாரண௦ விஷ ஹூ௦விஉ£ கண 
_த_த8 || சலாவ ர-இ௦ விடு _தஹ றா ௯_நயொ€ காய 
ஹு௯$। கலாசதொ_நஷா௦ வீஉ பாக ஜி கீயொஸ்ய 


2ா..த.நாடி॥ கலா விக; ஹபளஸபையள ௯_த.௩ ரொ 


வொவகாறரிகள | ஐ..கி. 


வீச்சையின்‌ அராகம்‌ தோன்றி 
வீனைவழி போகத்‌ தின்கண்‌ 
இச்சையைப்‌ பண்ணி நிற்கும்‌ 
தொழிலறி வீச்சை மூன்றும்‌ 
வைச்சபோ திச்சா ஞானக்‌ 
இரியைமுன்‌ மருவி ஆன்மா 
நிச்சயம்‌ புருடன்‌ ஆகிப்‌ ்‌ 
பொதுமையின்‌ நிற்பன்‌ அன்றே, . 96 


298 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


்‌ மேல்‌ அராக குத்துவ லக்ஷணமும்‌ புருட குத்துவ 
லக்ஷ்ண மும்‌ கூறுதல்‌. 

இஃளன்‌: வீச்சையின்‌ அராகம்‌ தோன்றி விளைவழி 
போகத்தின்கண்‌ இச்சையை பண்ணி நிற்கும்‌ - கலா 
வித்தைகளினாலே ஞாதிருத்துவ கர்த்திருத்துவத்தை 
உடைய ஆன்மாவுக்கு விஷயப்‌ 1 பிரவீருத்தியர்த்த 
மாக வித்தியா தத்துவத்திலே நின்றும்‌ அராகதத்துவம்‌ 
தோன்றி, கன்மானுகுணமான விஷய இச்சையைப்‌ 
பண்ணும்‌. 

அராகதத்துவம்‌ என்று ஒன்று தோன்றி விஷய 
இச்சையைப்‌ பண்ண வேணுமோ ? ஆன்மா இச்சா 
ஞானக்‌ கிரியாவான்‌ ஆகையால்‌, அந்த இச்சைதானே 
போதும்‌ என்னில்‌ ? சாக்கிரத்திலே அர்த இச்சா 
ஞானக்‌ கிரியைகள்‌ இருக்கையிலும்‌ 2 அநாசக்தனான 
புருடனுக்குப்‌ போகமில்லாமல்‌ இருக்கையினாலும்‌ சக்த 
னான புருடனுக்கு அசுத்தமாயிருக்கிற போகங்களைப்‌ 
புசிக்கையிலே அமைவு பெறாமல்‌ இருக்கையினாலும்‌ 
இந்த அராக தத்துவம்‌ உண்டாகிப்‌ போக்தாவுக்கு 
உபகாரத்தைப்‌ பண்ணும்‌. 

காலமானது பூத பெளஷ்யத்‌ வர்த்தமானமாகிய 
தன்னுடைய விருத்திகளினாலே புசித்த போகத்தை 
விடவும்‌ ஒரு போகத்திலே நின்று புசிக்கவும்‌ ஒரு 
போகத்தை 2 உத்பாதிக்கவும்‌ நிமித்தமாய்‌ நிற்க; 
்‌ நியதியான து கர்மபலத்திலே நியமனம்பண்ணி, கர்ம 
மானது ஒருவர்‌ பலம்‌ ஒருவருக்கு வராமல்‌ அவர்கள்‌ 


பிரவிருத்தியின்பொருட்டு. 


7. பிரவிருத்தியர்த்தம்‌ - 
3. உத்பாதித்தல்‌ - 


2.. அநாசக்தன்‌ விருப்பமில்லா தவன்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 299 


அவர்களே புசிக்கிறதுக்குச்‌ சககாரியாய்‌ நிற்க, கலை 

யினாலும்‌ வித்தையினாலும்‌ போக உன்முகமான புருட. 
னுக்கு அராகமானது சடிதிப்‌ பிரவிருத்தியை உண்டா 
கப்பண்ணும்‌. அராகமில்லாதவன்‌ புசியானாகையாலே 
புத்தியிலே அவைராக்கியம்‌ என்கிற அராகமிருக்கிறதே 
போதும்‌, கலாஜந்நியமாக ஓரு அராகத்தை அங்கீ 
கரிப்பது கற்பனாகெளரவம்‌ என்னில்‌? வித்தையினாலும்‌ 
அராகத்தினாலும்‌ கலங்கியிருக்கிற ஆன்ம சிற்சத்தியா 
னது இச்சைவடிவாய்ப்‌ புத்தி தருமமான அராகதீ 
துடனே கூடிப்‌ பிரதிவிஷயம்‌ 3 பிந்ந ராகமாய்‌ அசா 
தாரணமாயிருக்கும்‌. 


முன்சொன்ன அராகதத்துவமானது சாதாரண 
மாய்‌, புத்திதரும அராகத்துக்கு அந்நியமுமாய்‌, கிரா 
கியனாயிருக்கிற ஆன்மாவுக்குப்‌ பந்தமாயிருக்கும்‌. 


சத்தாதி சர்வவீஷயங்களும்‌ திரிகுணாத்மகமாயிருக்‌ 
கையீனாலே தத்தத்‌ குணாச்ரயனாயிருக்கிற புருடனுக்கு 
அந்தந்த விஷய செள ந்தரியத்தினாலேயே பிரவிருத்தி 
வரும்‌. மூலராகம்‌ வேண்டா என்னில்‌? விஷயசெள நீ 
தரியமே அராகத்துக்குக்‌ காரணமாகில்‌ 2விரக்தனே : 
இல்லையாம்‌. ட: 


ஆகில்‌ ஆன்மநிஷ்டமறிய சதாராகமிருக்கில்‌ புக்த 
போகத்திலும்‌ இச்சையைப்‌ பண்ணியே மிருக்குமாகை 
யால்‌ 5 வீதராகனே இல்லையாம்‌ என்னில்‌? அந்த ராக 
மானது 4 வாசநாத்மா என்றும்‌, £ பிரத்யக்‌ ஆத்மா 
என்றும்‌ இரண்டு விதமாயிருக்கும்‌. 


1. பிந்நம்‌ - வேறு. 2. விரக்தன்‌ - விருப்பில்லாதவன்‌ . 
3. விதராகன்‌ - ஆசையற்றவன்‌. 4. வாசநரத்மா - அப்பி. 
யாசரூபம்‌. 5. பிரத்யக்‌ - அறிவு. ன ்‌ 


௬ 


க 


300 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


வாச நாத்மாவான து ஆன்மஞான சம்பந்தியாய்‌ 
இருக்கும்‌. பிரத்யக்‌ ஆத்மா 1 புத்திகதமாயிரு ந்து 
விஷய 2 சங்கியாய்‌ இருக்கும்‌. ஆணவ தர்மமாகிய 
மோகாதி சப்தகங்களினுடைய 2 பரிபாகத்திலே விஷய 
வைராக்கியம்‌ வந்து விஷயத்தியாகம்‌ பண்ணவே 
பிரத்யக்‌ ஆத்மாவாகிய அராகம்‌ போம்‌. அஃது எவ்வா 
றென்னில்‌? சட்சு இருந்தும்‌ ரூபவத்‌ பதார்த்தம்‌ இல்‌ 


- லாதயொழுது அப்பிரயோசனமாவது போல; இந்தப்‌ 


புத்தித அராகம்போகவே விஷய செள ந்தரியங்கள்‌ 
உண்டாகியும்‌ 4 ரூபவத்‌ பதார்த்தம்‌ உண்டாயிருக்கை 
யிலும்‌ சட்சு இல்லாதபோது கிரகிக்கப்படாதது போல 
விஷயகிரகணாம்‌ கூடாது. 

அப்போது வீதராகனானவன்‌ அந்த வாசநாத்மா 
வான அராகமும்‌ போய்‌ வீதராகவனென்ன ஓண்‌ 
ணாதோ என்னில்‌? ஈபுபுட்சுவுமல்லாமல்‌ முத்தனுமல்லா 
மல்‌ முமுட்சு என்கிற அவஸ்தையை உடையவனில்லா 
மற்போம்‌- ஆகில்‌ அராகமுண் டாகையினாலே அவனும்‌ 
6 சராகனே என்னில்‌? அந்த வாச நாத்துமாவாகிய 
ராகம்‌ மோட்சத்திலே இச்சையைப்‌ பண்ணியதினாலே 
£ சத்தி நிபாதம்‌ உண்டாக “ சாமுசித்தருக்கு ஈசுவர 
பாவளையினாலும்‌ 9 வைநயிகருக்குதீ தீட்சையினாலும்‌ 
ராகம்‌ நிச்சேஷமாய்ப்போம்‌; அப்பொழுது வீதராகனா 
னவன்‌ தத்‌ க்ஷ்ணத்திலே சிவராகமானது உண்டாய்‌ 
மோகாதிக்குக்‌ காரணமான ஆணவமலத்தை நீக்கிச்‌ 


சச்சிதான ந்த சிவசாக்ஷாத்காரத்தைப்‌ பண்ணுவிக்கும்‌. 


7. புத்திகதம்‌ - புத்தியையடைந்தது . 2. சங்கி - 


பற்றினது. 3. பரிபாகம்‌ - பக்குவகாலம்‌. 4. ரூபவத்‌ - 
ரூபமுள்ள. 5. புபுட்சு - போகத்தில்‌ இச்சையுள்ளவன்‌ . 
6. சராகன்‌ - ராகத்தோடு கூடினவன்‌. 7. நிபாதம்‌ - 
விடுகை. 8. சாமுசித்தர்‌ - நன்றாகச்‌ சித்திபெற்றவர்‌. 
9. வைநயிகா்‌ - சாஸ்திர அப்பியாசிகள்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 301 

_தஉு௫த௦ லெள்ஷரொ = வூ ௨ வடு வம 
௯-1 8விறா.ம£ ஷஹவ_த-4ெ .த। ஜொமாலாவா உலக 
ஹு ஹார நஹ) 292ஹாறு | ஹொமா தரவே 
ஹஹ த ௯_ க... 1றெவொவகாறிகா | காலவ. 
வ.]_தஜதெவொண-௨௦ கலய_த)ா-தவுரு-அவிூ ॥ ிய.கிற 
தமாக? லெ நியயே_த டண | _தஹாஹிய.கி 
காலவ ஹி கள ௯௧ 1-காாகள ப ௯ஷா9௦ வு 
ரறொயெ_ந க2_ணொஃபடுஉகாமி.தா | சுயாணொஃ 
கலி கதவெ வ ௬விஉ கயாவில்‌ ॥ கலாகொலாய 
சதெறாம$ ஹூ 95 வாலா வவ .]-தயெ | ௯.நி 
வ ஹி ௯ம-ஜாடெநா உபா டடத க.ஜி௨ டண 58 ॥ 
ராமா ஜஹலொமெஷுுஹஸககாக௯ ஜொம ட்‌ ஜொகக-௦ 
உ தொஹ_கி। ஹூது வாஜிமடெதொராம& கி95) தா 
விபெஷ)டெத ॥ கீ கெந தெஃாஹா௦ கி, 
கமயெஹற்ற। யொய௦ உ-ஜிமடகொரா ம ஷஹ௦ஷெொக? 
உ.த) மா_தக6 i ஹஹூரஒடெ.ந ரகவ ௯உ௱ஐ_நவி 
பெ | _தஹாஉடெந.ந ாமெண வியா ௯ 
ஷீக]_காூ ॥ அிவகிறி தார ஒபவெவ ஹ.கிஸப-ஜிம 
பதநத | ாமெணஸஹ ஹஹவெரஷதா விஷய௦ 
விஷய௦ வ.கி ॥ ஷிஷாவிஸ்றிஷ வா ஹூ உள 
ஷாாஸுா-ஒஷிணீ | த ஆரா ஹ ௯.நிஷெய௦ 


ராமொஸளலா௯ வய மத ॥ ஹாவா_நா௦.அி; மு 


802 ப சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ணா.தகா விஷப்‌ வுவற-௫௨_கா । _தஹாதெவ 
வூவுர-திஹ சி கி2பெொடெ.கி வெ.த.கி |  தனெ 
ஹஷா௦வாவலிபெொஷெண ஹாவா_நா௦ ஹவ-48௦_தாயஷ- | 
ஈ௦8காஹஸுரடெசொவீத றா.மாமாவ£ வஸு) | 
ராமொம;ராஹ கூமிஷயெக கலாகிறிவ ஹவ._த5 | 
2 கதவொ.ழுவு வ தவா ராமஹவிஷயொ ஸகரக 1 
விற) 0.௯௦ உணா ச ஹா; ஜஹொ.மஹு ட 2 ரவஃ | 
ராமொவி இஜிவியாவாஸ£ா காவ்‌ வ க) மா_தக௦ | 
5 ர ௮ 
அ ஆவ௦வெடிமா_தாயொ ஈாமொவிஷயவஹ௦வறி_த்‌ | 
லிஷயஹுா.ம_கஹாமெ விறகை -8-ஈஷெலமவெச4 
நு யெ யஹ ராம உறமாவா.காவடமா..த_5 | 
வளலே_காஷ.கி ராமெஹிது வாஹ_நா.த கவ தக 
மடாஹுூமாவெ ய்யமாடெந_த.௦ ஹஉகிவக ௯௦ 
<7 ட) ற கோரத்‌ 
மவெசி! வவ வளலோ விராமெஹிலு வாவ 


வவ | விடி) கொஷி விஷயொ ஆழ. 


ஹெ.ர ஸஹ.கிவக்ஷாஷி। றாமொதொ வாஹ_நா..தா 
0௦ ஹ௦ஹிெகா மராஹகா.த.ந8 யசி தஹ உ 
ஹாவெந வெெ௱ா௰)௦ விஷயேஷணோ்‌ | க ர 
விஷயெ வயா ஒரசெதாொ ரஷ ஜாகசிக்ஷ£வ_ந | ஐ கா 
வாய 8_5) ஆர வாஹ_நா_தா _௧_தஷஹிரம£ il யேவ 
வரஹநா_தா_த-௦ ஹிரொ ராமொ 2மெயர | வீத 


ர்க! கய) உறு ஹஹ.) டபெவட 1 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 808 


91௦0௧5 ஷாணியாெெ.க ஐ்க்ஷயா க்ஷ்ஷத நவா | 
௱ாமொ.நிவ _5.39_,த௨-ு௦ஊஹ வ. கடெம தல 
வீ தறா மஹ 9) நாலாவ தஹாஜெவ௦ 2-மீபமமா। கஸி 
வர.) வி_நாஹாவ ஹையா : புரா௩ஐ்மொவறா$ ॥ 
ாமஞெரயஹண-௫ வ) ஷ௦யொலய.கி _நா ௧௦ | 


பபிவாாமொய சாவாடெதொ வை ரஷி க்ஷ்பாவஹ 


ஐ தி, 


கலையும்‌ வித்தையும்‌ அராகமும்‌ சடமாயிருக்கக்‌ 
கலை ஆணவத்தைச்‌ சிறிது நீக்கி ஆன்மாவுக்கு 
ஞானக்‌ கிரியைகளைப்‌ பிரகாசிப்பிக்கும்‌ என்றும்‌, 
வித்தை விஷயதரிசனத்தைப்‌ பண்ணுவிக்கும்‌ என்றும்‌, 
அராகம்‌ விஷய இச்சையைப்‌ பண்ணுவிக்கும்‌ என்றும்‌ 
சொன்னது * அனுசிதம்‌ என்னில்‌, அஃது அப்படி 
யன்று. 2 ஜகத்‌ 3 அஜகத்‌ லக்ஷணையாகச்‌ சொன்னது 
ஈசுவரனுடைய சத்தியானது சர்வ தத்துவங்களிலும்‌ 
ஸ்திரீரூபமாகவும்‌ புருடரூபமாகவும்‌ மூர்த்தி அதீக 
ரித்து அதிஷ்டித்துநின்று செய்யும்‌ ஆதலால்‌ “மஞ்சா: 


கிரோசந்தி' என்றது போலத்‌ தத்துவங்கள்‌ இந்தக்‌ 
கிருத்தியங்களைப்‌ பண்ணும்‌ என்பது. 


_த௲௩௫௦ ஹவ-ஜதாடெநா கர 3- ௧௦௯௦21௨௧ 
ஹூ௦கரபா௦ கு ஹ௦லூலஹஸஹிலச | த ஆாஹெலமவா 
ராமொ ாக௯ஹாு2 ஹஸணிமஃ।! ற௦ஐ_ர8 ஹவ்‌ 


தகுவா_நா ப ஹு. | ௨௦ உஉர.மொவக 


1. அனுசிதம்‌-தகாதது. 2. ஜகத்‌-விட்டது. 38. அஜகத்‌- 
விடாதது. 


யச்‌ 


804 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
ஸஹ 
்‌ கொரபா௦ கவிவா2கு ஷட்‌ |] தவ) 50) ஹி.தா 
ய்ய வாவி.தீ வியாற-ஷிணீ | விறாகா5 விரறாவெ 
ஆஷா ஹவாவமாகி.ம |! 2௦லலா யாற அக;ா௦மீ 
வ) லொலாய உ௯ூதிணா | ஸாஷரஹலாவ நிணாஹஸா 
சளெஷயா கெறஹஞயா ॥ ஸஹெ.த வீகாராண௦ 
கரஷ௦ கவி ரதி க௦ மஹ | தவ) 808) கலா 
ஜெதயா அ ஆவண__3ா_5-ஈலெஷி.நீ | அட ஆவண 
வதா ய்‌ அலு பாஃ௱ஷீரயெ.சி. 
்‌ சத்தி என்றது ஸ்திரீரூபம்‌ அல்லது புருடரூப்மோ 
என்னில்‌ ? ஆம்‌ என்றதற்குச்‌ சம்மதி. 
ஹஊடகெவ பகி வ௱தெழஹ) மவிஷாவ.த ௦ 
மா விரியொம காலெ। லொமெ மவா_நீ வாரு 
ஹஷெஷஃ விஷூ கொவெஷ.- கால ஹூ£ஹறெஷ. உ 
உ௱௰௰_.கி, 
தொழில்‌ அறிவு இச்சை மூன்றும்‌ வைச்சபோது 
முன்‌ இச்சா ஞான கிரியை மருவி - இவ்வாறு கிரியை 
யும்‌ ஞானமும்‌ இச்சையும்‌ விளங்கவைத்தபோது முன்‌ 
தனக்குள்ள இச்சா ஞானக்‌ கிரியைகளைப்‌ பிரகாசிக்கை 
உள்ளவனாகிப்‌ யோகத்தைப்‌ புசிப்பன்‌. 
_த௲-௰௯௦ வெளஷரெ :- காலொகிவவி.த வெத 
றா விஓாஜ. 0-6-5 வபமொவற? ராமெணா௦லஜி தழாவி 
லொட காவிக வாரது ॥ ஐ_தி, 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 805 


ஆன்மா ஞானசொருூபன்‌ என்பது கூடும்‌, கிரியை 
யாவது 3 ஆகுஞ்சன 3 ப்ரசாரணப்‌ 8 பிரமணாதிகள்‌ 
அன்றோ ! இது அசரீரியான ஆன்மாவுக்குக்‌ கூடாது. 
இச்சையும்‌ அராகதருமம்‌ ஒழிந்து ஆன்ம தருமமல்ல 
என்னில்‌ ? சத்தியம்‌. ஆன்மா ஞானசொரூபி ஆகை 
யால்‌ ஞாத்துவம்‌ சுவபாவம்‌. இவ்விடத்துக்‌ கிரியை 
என்றது கர்த்திருத்துவ ஞாத்துவம்‌ எவ்வளவுண்டு 
கர்த்திருத்துவம்‌ அவ்வளவு உண்டு. ஆகையால்‌, 
கர்த்திருத்துவம்‌ உண்டானபொழுதே இச்சை அர்த்‌ 
தாத்‌ சித்தம்‌. இந்த இச்சா ஞானக்‌ கிரியைகள்‌. ஆன்ம 
சொரூபம்‌ அல்ல. சொரூபமாகிய சிற்சத்தியினுடைய 
காரியம்‌ என்று முதலிலே சொன்னோம்‌. இவைகளுக்கு 
மனோபுத்தி அகங்காரமான கரணங்கள்‌ அபிவியஞ்ச 
கங்கள்‌. இதற்குச்‌ சம்மதி முதலிலே எழுதின பெளஷ்கர 
வசனத்திலே கண்டுகொள்க. 


கலாதி தத்துவங்கள்‌ பின்னக்‌ கிரியைகளாகையால்‌ 
ஏககாலத்திலே 4 சமுதாயிகமாக ஓரு வியாபாரத்தைப்‌ 
பண்ணுவது எவ்வாறு கூடும்‌ என்னில்‌ ? இதற்கு 
உத்தரமாக: 


ஆன்மா நிச்சய புருடனாகி யொதுமையில்‌ நிற்பன்‌ 
அன்றே - எண்ணெயும்‌ திரியும்‌ அக்கினியும்‌ கூடின 
சமுதாயத்திலே தீபம்போலக்‌ கலாதியும்‌ பிரகிருதியில்‌ 
வித்தையும்‌ கூடின சமுதாயத்திலே புருட தத்துவம்‌ 
என்று நிச்சயிக்கப்பட்டதை; கஞ்சுகத்‌ தானமாகப்‌ 
பண்ணிக்கொண்டு, அதனால்‌ விஞ்ஞான கலருக்கும்‌ 
பிரளயாகலருக்கும்‌ இல்லாத புருடனென்கிற நாமத்‌ 
தைப்‌ புருடதத்துவ சம்யோகத்தினாலே பெற்றும்‌ 
பொதுமையில்‌ நிற்பன்‌ என்றவாறு. 


1. ஆகுஞ்சனம்‌ - முடக்குதல்‌. 2. ப்ரசாரணம்‌ - நீட்டு 
தல்‌. 3. பிரமணம்‌ - சுற்றுதல்‌. 4. சமுதாயிகம்‌ - கூட்டம்‌. 


20 


906 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


_தஉ௰௩௫௯௦ மெ௦௨ - ஹவு..2கொ யுமழவ 


அடெதொ_ந-கீவாடா உஹ்வ- ம | ஹிளூலா ஆய82௨) டி 


௯ ஹலு௦ தீவா௦மவஹாவக i 


இந்தச்‌ சுலோகமே பூதபஞ்சக சம்யோகத்தினாலே 
தேகம்‌ உண்டாகிறதற்குச்‌ சம்மதி. 


பொதுமை என்றது சாதாரணம்‌. சாதாரணமா 
வது பிரதி விஷயமிச்சையன்றிப்‌ புத்தியாதி காலாக்‌ 
கினி ருத்திர பூர்வ பரியந்தம்‌ உண்டான போகங்‌ 
களப்‌ புசிக்கச்‌ சமாத்தனாய்‌ நிற்பது. 


ஆகில்‌ கலாதியே புருட தத்துவத்துக்குக்‌ காரண 
மாகிவிடும்‌. பிரகிருதியில்‌ அவித்தியா சம்பந்தம்‌ 
வேண்டா என்னில்‌ ? பிராகிருத அவித்தியா சம்பந்த 
மில்லாதபொழுது பிரளயாகலராகி மிச்ராத்துவ வர்த்‌ 
தியேயாய்‌, பிராகிருத போகத்தைப்‌ புசிக்கமாட்டான்‌. 
ஆகையால்‌, பிராகிருத அவித்தியா சம்பந்தமும்‌ 
வேணும்‌. 

ஆன்மாவுக்கே புருடன்‌ என்னும்‌ நாமம்‌ ஒழிந்து, 
புருடதத்துவம்‌ என்று வேறே ஒன்று இல்லை என்னில்‌? 
தத்துவம்‌ முப்பத்தாறு என்கிற சங்கியையும்‌ கூடாது. 
வீத்தியாகலா சோதனையில்‌ புருடதத்துவ சோதனையும்‌ 
இல்லையாம்‌. கஞ்சுகத்தானமாக இப்புருட தத்துவம்‌ 
என்று ஒன்று ஆன்மாவை ஆவரித்துப்‌ பரிச்சேதித்‌ 
துக்கொண்டு சஞ்சரியாதபொழுது விபுவாயிருக்கிற 
ஆன்மாவுக்கு * யாதாயாதம்‌ கூடாது, ஆதலால்‌, 
புருடதத்துவம்‌ அவசியம்‌ அங்கீகாரியம்‌. இது புவனா 
தாரம்‌ ஆகாமல்‌ ஆன்மாவையே ஆவரித்துக்கொண்டு 


ன்‌ 'யாதாயாதம்‌ - போக்குவரத்து. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 907 


இருக்க இதிலேயிருக்குமென்‌ ற புவனங்களும்‌ லட்சணை 
யாகப்‌ பிரகிருதி மத்தகத்திலே இருக்குமென்கையால்‌ :. 
புருடதத்‌ துவம்‌ என்று ஒன்று இல்லை, ஆன்மாவுக்கே 
* அவசர நாமம்‌ என்று சிலர்‌ சொல்லுவார்கள்‌. கீழ்ச்‌ 
சொன்ன யுக்தியினால்‌ அது கூடாது. 


பஞ்ச கஞ்சுகம்‌ என்றிருக்கப்‌ பிராகிருதா வித்தை 
கூடில்‌ ஷட்கஞ்சுகமாம்‌ என்னில்‌ ? அந்தப்‌ பிராகிருதா 
வித்தை தாத்துவிகமாய்க்‌ குணம்‌ ஓழிந்து தத்துவம்‌ 
அல்ல; ஆகையால்‌ பக இந்தப்‌ பும்ஸ்துவ 
மலம்‌. காலாக்கினி ருத்திர புவனபரியந்தம்‌ வியாபித்‌ 
திருக்கையினால்‌ தீட்சையினாலே காலாக்கினி ருத்திர 
புவன சோதனையிலே போகவேணும்‌ என்னில்‌? 

அப்படி அல்ல. இந்தப்‌ பும்ஸ்துவத்தைப்‌ பிரகிருதிக்கு 
மேலே எண்ணப்படுகையினாலே காலாக்கினி ருத்திர 
புவனமாதியாகப்‌ பிரகிருதி பரியந்தம்‌ புவனசோதனை 
களிலே தூலரூபமானது நிவிருத்தியாய்‌ ஸ்ரீகண்ட 
பரமேசுவர புவனமாகிய கலாதத்துவ சோதனையிலே 
நிச்சேஷமாகப்‌ போம்‌. அப்பொழுது ஆன்மாவுக்குப்‌ 
புருடன்‌ என்கிற நாமம்‌ இல்லையாய்‌ ருத்திராணுவாம்‌. 


தலகம௦ வெள்ஷரெ :- றர ணய௦ 2யி௨-௦௦ 
ஹ௯ூூ௦ யயாவ_ந-நிவ-௦மவா | வ௨ணுகணுஙக ஹூ 
யானு வகர ஹஜொசகத ௦9-௨6 | கலிஉராகி ஹ 
சாய கக$ வாுஷவேரிகி கி தலி நலிஜதா கலா 
ஹர நாவி உ,உயகெவலா? । Ane பல்‌ 


லலஹெஐ. ஹா காவி லிவஜ_ தூ ॥ அஹாக ஸகல 


ல 


* அவசரம்‌ - ஒருசமயம்‌. 


808 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஹவாண- ஓலடெத வஹா ஹய்‌ | கலாசிவணுக 
வெ வ யகி௨-:௦ஹெ_தி _நிதி..._தா ॥ தலாவ கரசி 
லொகத .]கூஹவம)ாஉஜெதொ கலொய்யா | _தழாவிஉா 
சிரா அஹ 4) காஷி௨ஷ-௦௦ஹெ நி8_த_கா ॥ காலாஉ)லா 
வெக_த7-சூபாமாவாசி லொசதா ௧௬0௦ லவேச | ஷா 
கரச யஹவிஓராசி வஹா வஹூலவஹ ]_தளி 
_தஉாகூராஞக௯லாஉ ரஹ 2 வ ஷ.ஹெ_ட ஹூ_தூ 
8கூதாயா௦_த-வராவ-௦ஹி ஐ-௦வ_மா_ந க தாமிஹ। 
௬:8௮, ஹி.சிஹெஷா௦ ஹூகி ஷரெஹ2௦த98$ 
ம்‌ னய வ]. ஹாவே_£ஷி.கிரமீ மிதா ॥ _த.த 
ஹச உாஹவ.அ.3_ 2௦ வூாகூர.காவெவ கஐ )_தாட | 
்‌ 9 [ || 
மு௦மாயா௦ மரா த செக தடட, )எயயா 
கலாகிவணு_ககூா_௩ா௦ மா ஜிலெ.ஃெ.ந ஜொலி தா | 
வாச செவி யெ மாகி உ-ஈ॥-॥ஷ.ஹ$ தஹிஹ!! 
தவ) பம எ ிவி- வெரு சீராம ஹ௦ெயஹத6! 
வஉாஹக ஹூபஜி லெ. கயி தா அிஜா? | 
ர 
ஹாதா வசூ. அிச்பா_த5 ஸ்ரீ ௯௦௦-வ_நா.தக[ ॥ 
யஹகெவ _தகூவி.ஜிடெத ய ௦௨ ப உர£ கப "ஓ 


ஓடி! _தஹிஜு உ-ு௦ஹ80ெ ஹிஜளெ _நாணொ? ௨௦௦ 


பெ 


ஸ்கை தா ॥ சஹ டுவளவடமட க்ஷ£யா௦ பரலி 
ஹ்‌வெ_நா_தநஃ யொய்வாஹ8ஒ௦ வாவா வி௨ லா 


அர_தகொ5_கழ ॥ காலாழ ய ஷை ஹவெ-ட்ஷூ.ு ஹா 


ஆ 


| ட்‌ 


இட 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 809 
பெர ஷவிவ விஉ பக | காலா மிலவடெந்கெஷு 


2லொவிவஜிஃ a தகக அராவிவில கவு 


நட த்க்‌ | வாக]. தா வெவவொ._க) ஷூ 
2 டு [27] தி 2. || Q ௦ 
உட நாவா ஆவ! ௯ கவவஷசு 3-௧) ய. 
மண_நா ௨-௫ ஷு தக | வ வ௦ வ ஙாரா௩ஹஷ. 
ஞூவா_௧8 வகர கா வி௦ம_தஹூ..சி, 


வருங்குண வடிவாய்‌ மூலப்‌ பிரருஇ கலையில்‌ தோன்றித்‌ 
தருங்குண மூன்றாம்‌ஒன்றிற்‌ ருன்மூன்றாய்மும்மூன்றாகும்‌ 
இருங்குண ரூப மாக இயைந்திடு மெங்கும்‌ ஆன்மாப்‌ 
பெருங்குண வடிவாய்ப்‌ போக சாதனம்‌ பெந்த மாமே. 


மேல்‌ குணரூபமாகிய பிரகிருதியின்‌ தோற்றம்‌ 
கூறுகின்றது. 


இ-ள்‌: கலையில்‌ மூலப்பிரகிருதி வரும்‌ குண வடி 
வாய்‌ தோன்றி தரும்‌ குணம்‌ மூன்றாம்‌-சர்வ ருத்திராதி 
பதியாகிய ஸ்ரீகண்ட பரமேசுவரனுடைய சத்தியினாலே 
க்ஷோபிதையான கலையிலே மேலுண்டாம்‌ குணாதி பிரு 
திவி அந்தமான தத்துவங்களுக்குக்‌ காரண ரூபமான ' 
மூலப்பிரகிருதி கலையிலும்‌ தூலமாகத்‌ தோன்றி மான்‌ 
என்றும்‌ அவ்யக்தம்‌ என்றும்‌ பெயராய்ச்‌ சாத்துவிக 
ராஜத தாமதங்கள்‌ என்னும்‌ மூன்று குணங்களையும்‌ 
பெறும்‌; 


ம்‌ ர ஜு 6 
_த௨உ-ுதத௦ வெள ஷரெ: தவ ாயொஉவ௦ யஹா௯ 
கலாவிஹுல_தா௦ம_த௦ | முணர்கிக்ஷ.சிவய_.1ஷ௦ 


_தகஜா_5௦ யடெதாலவெக௫ |! உவ) கதகி.ி வெொக௯௦ 
கெஷொலு௦ ஸ்ரீகணவிக,லொரி.கி. 


510 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


இதற்குப்‌ பாஞ்சராத்திரியும்‌ 1 சேச்வர சாங்கிய 
னும்‌ பண்ணும்‌ சங்கையும்‌ அதற்கு உத்தரமும்‌: 


குணங்களுடைய சாம்யாவஸ்தையைப்‌ பிரகிருதி 
என்று சொல்லப்படும்‌. குணங்களுக்குப்‌ பிரகிருதி 
காரணம்‌ என்னில்‌ ? தனக்குத்‌ தான்‌ காரணமென்று 
அங்கிகரிக்கிறது எப்படி? என உத்தரம்‌. 2குணசாம்யா 
வஸ்தையே பிரகிருதி என்பது சைவசித்தா ந்தம்‌ அல்ல. 
அஃது எவ்வாறென்னில்‌ ? குணங்கள்‌ அசேதனமும்‌ 
அனேகமும்‌ ஆகையால்‌ காரியங்களாகையாலே கார 
ணத்தை உடையது என்று அங்கீகரிக்க வேணும்‌. 
அந்தக்‌ காரணமாவது பிரகிரு தி. 


மேலும்‌ இதற்குச்‌ சங்கை. ஞானப்பிரகாசமும்‌ கிரி 
யையும்‌ சாத்துவிக ராஜதங்கள்‌ என்கிற குணங்களு 
டைய சொரூபம்‌; ஆகையால்‌ பிரகிருதியும்‌ ஞானக்கிரி 
யாப்‌ பிரகாச சொரூபியாய்‌ இருக்கையால்‌ குண சொரூ 
பமே பிரகிருதி; அந்நியமல்ல. 


மாயை கலை வித்தைகளும்‌ இவ்வாறே ஞானக்கிரி 
யாப்‌ பிரகாச சொரூபமாகையால்‌ அவைகளும்‌ குண 
வியதிரிக்தங்களல்ல; குணாத்மகமே என்னில்‌? மாயாதி 
பிரகிருதி அந்தங்களானவைகளுக்கு ஞானக்‌ கிரியாப்‌ 
பிரகாசத்வம்‌ சுவபாவசித்தமே. “காரண குணாதி காரிய 
குணாநாத்‌ பந்தே' என்னும்‌ நியாயத்தினலே காரண 
மாகிய மாயையினுடைய ஞானக்‌ கிரியாப்‌ பிரகாசத்வம்‌ 
தத்‌ காரியமாகிய கலையிலே உண்டாய்‌, அந்தக்‌ காரிய 
மாகிய கலாப்‌ பிரகிருதிக்கும்‌ அவ்வாறே உண்டாய்‌, 


1. சேச்வரசாங்கியன்‌ - ஈசுவரர்‌ உண்டென்றுசொல்லும்‌ 
சாங்யெமதம்‌. 2. குணசாம்யாவஸ்தை - முக்குணமும்‌ ஒத்த 


ர்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 811: 


தத்‌ காரியமாகிய சாத்துவிகாகி குணங்களுக்கும்‌ அவ்‌ 
வாறே உண்டானதே. ஆகையால்‌ மாயை கலை பீர 
கிருதிகளுக்கு ஞானக்கிரியாப்‌ பிரகாசத்வம்‌ சுவபாவ. 
சித்தம்‌. சாத்துவிகாதி குணங்களுக்கும்‌ தத்‌ காரிய 
மாகையினாலே ஞானக்கிரியாப்‌ பிரகாசமுண்டானதே. 


மேல்‌ நிரீசுவர சாங்கியன்‌ சங்கையும்‌ உத்தரமும்‌: 
ராஜத குணாத்தினாலே பிரபஞ்சோற்பத்தியும்‌, சாத்து 
விக குணத்தினாலே திதியும்‌, தாமத குணத்தினாலே 
உபசங்காரமும்‌ உண்டாம்‌. இதற்கு ஸ்ரீகண்ட பரமே 
சுவரன்‌ பிரகிரு தியில்‌ சிருஷ்டியாதிகளைப்‌ பண்ணுவார்‌ 
என்று சொல்லுவானேன்‌ என்னில்‌? உத்தரம்‌: 


குணங்கள்‌ அசேதன மும்‌ ௮னேகமுமாகையினாலே 
காரியமே. காரியத்தைக்‌ காரணத்திலே உண்டாக்கு 
கிறதுக்குச்‌ சேதநாபேகைஷ வேணும்‌. இந்தக்‌ குணங்‌ 
கள்‌ 3குணாந்தரங்களிலே ஐந்மாதிகளை அடையுமென்‌ 
னில்‌ ? அவைகளும்‌ காரிய ரூபமாகையால்‌: அவற்றிற்‌ 
கும்‌ ஒரு காரணத்தை அபேக்ஷிக்க வேணும்‌. ஆகை 
யால்‌ .அநவஸ்தை வரும்‌. அஃதன்றியும்‌ ஜடமானதெல்‌ 
லாம்‌ சித்பிரேரணையன்றியில்‌ காரியப்‌ 2 பிரவர்த்தகம்‌ 
ஆகாதிருக்கையால்‌ கலையிலே நின்றும்‌ பிரகிருதியை 
உத்பாதித்துப்‌ பிரகிருதியிலே நின்றும்‌ குணம்‌ முத 
லான சூக்கும சிருஷ்டியாதிகளை உண்டாக்குகிற துக்கு 
ஸ்ரீகண்ட பரமேசுவரனே கர்த்தா. மாயாகாரியங்க 
ளெல்லாம்‌ மாயா அவிநாபூதமாக இருப்பதுபோலப்‌ 
பிரகிருதி காரியங்களெல்லாம்‌ பிரகிருதி அவிநாபூ தங்‌ 
களாகியிருக்கும்‌. மாயை என்ற சப்தத்தால்‌ மாயா 
அதோபாகமாகிய கலா அவிநாபூதமாகப்‌ பிரகிருதி 


1. குணாந்தரம்‌ - வேறு குணம்‌. 2. பிரவர்த்தகம்‌ - 
நடத்துகிறது. - 


512 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பரியந்தம்‌ தத்துவங்களெல்லாம்‌ இருக்கும்‌. அப்படியே 
பிரகிருதி அதோபாகமாகிய குண அவிநாபூதமாகவே 
புத்தியாதி பிருதிவி அந்தமான தத்துவங்களெல்லாம்‌ 
இருக்கும்‌. 

_த௨உ- ௩௧௫௦ வெள்ஷறெ - முாணாஹவவ ஹா 
வஹா வாவ வக]. விருஹுடெ | த௯௯௦ ஹூ 
வாஉர_௩௦ ஹீ; கிவ_கீவ பெ! _ந மாணா நாஸ்‌ 
வஹா ௨,௯ ்‌ ] கிருவெமமாஹஸடெ | ௬வெ த. நகெடெேி ந 


ககா மாாணாநா௦ ஐ- நிவ ௦ மவா£ | ஐஉஷ கொ 


(\ 
ரரணலாவ_கூஞ_ துவ க] அ ஹூதா | கியா 


ட ௦ ட்‌ | 
வகா பபிஷை £.தா ராஜாதி மாணா ரிக 

வகு பெொவி தா 2௨ லா௫ மாமணெஹெ நாகி 
ரில பக - ஓரயா8_ நாணு தாவா மாணா._தகூ௦ 
வ )வஹி_த௦ ॥ நமுணா.த கூ_தஹெஷா௦ வூசகாபாா 
௪)ா-த_காஹி.தா | கிஷ ஈஹுமாவ ஹிலாய _கககாய-3 
கூபா .மும௦ணெஷ உ ॥ காராக வா ஹிஜலா 

வ [| 
_ந-௩ம-மணார_த தயா. அிஜா£ | காய தி ஐ ந_ந௦ஊகவா 
[6] 

கிஷவுர.தி ர ஷாஹி_தா?£ | நிவ]. ஹஹா ஹிலா 
ஸ்ரீரகணாவெக்தி.தாக-5_த3 | சவெ த_நகெெ ஈக 
காச மணாகாய9ுஉ௱ஹ அட ॥ ஹகி,யா8ந_நா 
ஹு கிம-ணானரா்வெ.தகாக | _நலவாடபெொ ட 
கூ_நவஹா அ; ஐ.ந_நாஒா.தகா ஹி | நாகா 
ஹத ஆஷாவெக்ஷா£ ஹவவஹ௦வறி காூ1 வ.கர.கள 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 318 


விக]-கா௨ த்‌ ஜாயாயாகிவ ஹஃவி .தா8। மாணத 


கெவஷி.கிஹெஷ ர௦ ாயெயா_நா௦ கலா_த.ம..சி. 


இவ்வாறு சர்வஞ்ஞராய்‌ அபரிமித பராக்கிரமரா 
யுள்ள ஸ்ரீகண்ட பரமேசுவரனுடைய சத்தி ஸ்பர்ச 
மாத்திரத்திலே பிரகிருதியிலே சாத்துவிக ராஜத 
தாமதங்கள்‌ என்று மூன்று குணங்கள்‌ உண்டாக, 
அதைப்‌ பிரம விஷ்ணு காலருத்திரர்‌ அதிஷ்டித்து 
நின்று சிருஷ்டி திதி சங்காரத்தைப்‌ பண்ணுவார்கள்‌. 


௧௦௫5௦ ; டன்‌ 9ஹ 
உ | தொவகொ ஆ. Tr 


பெஜாஸட்‌,குணொ_ந ஷலிக 805 | வய 58௦ வற 2 


ஸமா நரரகிஹ௦வ ௯-8 அ; ட ஹகூஹற& ஹூபெற.கி 


மாணாஃ வூக]-கிஹஹவா$ | 


இந்தக்‌ குணங்கள்‌ சாத்துவிகம்‌ ஸ்படிகப்‌ பிரகாச 
மாகவும்‌, ராஜதம்‌ * பத்மராகப்‌ பிரகாசமாகவும்‌, 
தாமதம்‌ இந்திர நீலப்‌ பிரகாசமாகவும்‌ இருக்கும்‌. பிரம 
விஷ்ணு ருத்திரர்களும்‌ இந்தக்‌ குணங்களை அதிஷ்டித்‌ 
துக்‌ கொண்டு இவ்வாறு ரூபமாக நின்று, இந்தக்‌ 
குணங்களுக்குக்‌ கீழுண்டான சிருஷ்டியாதி கிருத்தியங்‌ 
களைப்‌ பண்ணுவார்கள்‌. 

_த௨உ- ௦௮3௦ ஹவ-$தோசொ_ தெ ?்‌ ௩. நீல 
ஹார-த ஸு ஹபிகஸஸில | த அண-$௦ மாவு 
_நாஷஹா ட ஹவிஷ 8ஹெஸ்ரறா£₹ ॥ _ததொரஜவ 
காவ மாணாயிஷி_தவிமர ஹா ஐ._தி. 


* பத்மராகம்‌ - கெம்பு. 


ட 


ரி 


814 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இந்த மூன்று குணங்களும்‌ புருடர்களைத்‌ தத்தத்‌ 
கன்மானு குணமாகப்‌ பொருந்தப்‌ பண்ணுவிக்கும்‌ 
கிரியையாவன ? சாத்துவிக குணமானது சித்த ஸ்தி 
ரத்தையும்‌, 1மனோதாருட்டியத்தையும்‌, 2 நிபுணதையை 
யும்‌, 8 மிருதுபாவத்தையும்‌, லகு போசனாதிகளையும்‌, 
பேரிழவிலும்‌ சந்தோஷத்தையும்‌, காபட்யமில்லாமல்‌ 
திரிவித கரணம்‌ ஓத்திருக்கையும்‌, சுசித்துவத்தையும்‌, 
சுகிருத 4 உத்தியோகத்தையும்‌, பொறுமையையும்‌; 
கிரகணா தாரணாதி சத்தியையும்‌, பெற்றதுகொண்டே 
அமையும்‌ என்றிருக்கையையும்‌, மோட்ச இச்சையை 
யும்‌, பாகியேந்திரிய நிக்கிரகத்தையும்‌, அந்தரிந்திரிய 
நிக்கிரகத்தையும்‌, சர்வபூத தயையும்‌ பண்ணுவிக்கும்‌ 

தஉாூ௦ வெளஷரெ :- வெயட௦ மெயய-40 
அயா ல ாஉ_-வ௦ மய விவி க்‌ 


ா8-வ௦ பெளவ வஹிவஹாயகஷசாவபு - 38 இத] 


௦ ப்ப எனல 2. உ௱ஷி க்ஷி 2 உ_யோவறா | 


[6] . 2 
ஹகஹிவ] தயவெொக ர ஐஉ.கீ. 


ராஜதகுணமான து குரூரத்துவத்தையும்‌, குரூர 
தையையும்‌, லெளகிக கர்மோச்சாகங்களையும்‌, யான்‌ 
எனது யான்‌ செய்தேன்‌ என்னும்‌ அபிமான த்தையும்‌, 
வஞ்சனையையும்‌, த்ருடத்தையும்‌, தயாஹீனதையையும்‌, 
போக இச்சையையும்‌, டம்பாசாரத்தையும்‌ பண்ணு 


விக்கும்‌. 


1. மனோதாருட்டியம்‌ - மனவுறுதி. 2. நிபுணதை - 
சாமர்த்தியம்‌. 3. மிருதுபாவம்‌ - மிருதுத்தன்மை. 4. உத்தி 
யோகம்‌ - தட்‌ 


ட 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ * 815 


_த௨-௦௩௩௦ சட கவ :- ஜஹபமாம கய த | 
i a அடு 
பானய சரள உடு ராவா அறஹா ஆி8ோ_ந ஹக ஓ 


தா! லால அ... பகவணு லொமொ வலலஸொ 


௱ஜொம- ணா டம 


களை] 


தாமதகுணமானது ஒன்றிலும்‌ திருப்தி பிறவாமல்‌ 
இருக்கையும்‌, உச்சாக ஈனதையும்‌, 3 ஈனவீருத்தியும்‌, 
கோட்சொல்லுகையும்‌, நிஷித்தாகார பகுபக்ஷ்ணீ த்தை 
யும்‌, அதிக நித்திரையையும்‌, கர்வத்தையும்‌, சோம்பு 
தலையும்‌, பிறருடைய சிரேயசுக்கு விக்கினம்‌ பண்ணு 
கையும்‌, அறிவு ஹீனதையும்‌ பண்ணுவிக்கும்‌. 


௧௨ 11 2 ௨ ௯_தி2 டு IE 
A250 டெ ஆவ நண பெ வ 
வவெ )௦ மாதா _தஞா | நிஜராயிக)௦8உா 
மஹ கிரோயோ ௨3௨ _தாவயா॥ தஹொவர ஆ 
யெ ாகதா விலிளாஹவ-ஜஞஷி_கி, 


ஒன்றில்‌ தான்‌ மூன்றாய்‌ மும்மூன்றாம்‌ - ஒருகுணம்‌ 
இரண்டு குணத்தையும்‌ அடக்கித்‌ தான்‌ மேலிட்டு. 
நின்ற பொழுது அதில்‌ இரண்டு குணம்‌ தோன்றிப்‌ 
பிரதான குணத்துடனே கூட மூன்று குணமாகும்‌; 
இப்படியே மூன்று குணமும்‌ ஓன்பது குணமாம்‌. 
அவையாவன ? சாத்துவிகம்‌ ராஜத தாமதங்களை 
அடக்கித்‌ தான்‌ மேலிட்டிருந்தபொழுது 2 லகுதை 
என்றும்‌ பிரகாசம்‌ என்றும்‌ இரண்டு குணம்‌ தோன்‌ 
றும்‌. ராஜதம்‌ சாத்துவிக தாமதங்களை அடக்கித்‌ 


1. ஈனவிருத்தி - ஈன சிவனம்‌. 2. லகுதை - இலேசா 
யிருக்கை . நர்‌ * 


916 - சிவஞான சத்தயார்‌ சுபக்கம்‌ 


தான்மேலிட்டிரு ந்தயொழுது 1 உபஷ்டம்பகமென்றும்‌ 
சலனமென்றும்‌ இரண்டு குணம்‌ தோன்றும்‌. தாமதம்‌ 
சாத்துவிக ராஜதங்களை அடக்கித்‌ தான்‌ மேலிட்டிரு ந்த 
பொழுது 2குரு என்றும்‌, *வர்ணாகமென்றும்‌, இரண்டு 
குணம்‌ தோன்றும்‌. இப்படி ஆறு குணம்‌ தோன்றிப்‌ 
பிரதான குணங்களுடனே கூட ஒன்பதும்‌ ஆம்‌. 


இதில்‌ உபஷ்டம்பகத்துக்குப்‌ பரியாய நாமம்‌ 
அடர்ச்சி. சனைத்துக்குப்‌ பரியாயம்‌ வியாவிருத்தி. 
குருவுக்குப்‌ பரியாயம்‌ கெளரவம்‌. வர்ணத்துக்குப்‌ 
பரியாயம்‌ அ நியமம்‌. 

இவ்வாறு இந்தக்‌ குணங்கள்‌ ஒன்பதும்‌ புத்தி 
தத்துவத்துடனே கூடிப்‌ பதார்த்த தரிசனங்களிலே 
சட்சுவுக்குத்‌ தீபம்‌ உபகாரியாவதுபோல ஆன்மாக்க 
ளுக்கு விஷயதரிசன த்திலே உபகாரிகளாம்‌. 


_ தத ௦ தி, வ ன சபெ ஷி ஹவா; 
யஜ_ந_நாதிய-௨௩ வவுர_தயபற ம ணா? | ஹகஃலஷஊ-௦ 
வகாறக$ஷ 8ு௨ஷ ௦௨௯ ணு ணு | மாய 

[©] 
வாரணகெவெ_தா-த௦ வூகீவவஜாகூ-2 தாவு, புகிறி.தி | 


இரும்‌ குணா ரூபம்‌ ஆகி இயைந்திடும்‌ எங்கும்‌ 
ஆன்மா - கீழ்ச்சொன்ன குணங்களுடைய சம்பந்தத்தி 
னாலே ஆன்மாவானவன்‌ புண்ணிய பாபானுகுண 
மான ரூபங்களைப்‌ பொருந்தி எல்லா விஷயங்களையும்‌ 
புசிப்பன்‌. 

1. உபஷ்டம்பகம்‌ - பிடிப்பு. 2. குரு - கனம்‌. ௮. வர்‌ 
ணகம்‌ - அநியமம்‌. 


பு க ப்‌ 43 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 817 


பெரும்‌ குண வடிவாய்‌ போக சாதனம்‌ பெந்தம்‌ 
ஆமே - 1 பஞ்சாசத்‌ பாவமான குணங்களோடே சம்‌ 
பிருக்தமான புத்தியாதி சூக்கும தூலசரீரம்‌ என்கிற 


போக ஏதுவானது ஆன்மாவுக்குத்‌ தூலபந்தமாம்‌ 
என்றவாறு. 


சித்தமாம்‌ அவ்வி யத்தம்‌ இந்தனை யதுவும்‌ செய்யும்‌ 
புத்திஅவ்‌ வியத்துல்‌ தோன்றிப்‌ புண்ணிய பாவம்சார்ந்‌ து 
வத்துறிச்‌ சயமும்‌ பண்ணி வரும்‌௬க துக்க மோகப்‌ 
பித்தனின்‌ மயங்க ஞானக்‌ கிரியையும்‌ பேணி நிற்கும்‌. 


மேல்‌ எட்டு விருத்தத்தினாலே பிரகுிருதியிலே 


ஆன்ம தத்துவம்‌ இருபத்துநாலும்‌ தோன்றும்‌ 
முறைமை கூறுதல்‌. 


இ-ள்‌ : சித்தமாம்‌ அவ்வியத்தம்‌ சிந்தனை அதுவும்‌ . 
செய்யும்‌ - அவ்வியத்தமானது குணரூபமாய்‌ நின்றது 
அன்றியும்‌, சித்தரூபமாகப்‌ போக சிந்தையையும்‌ 
பண்ணி நிற்கும்‌ ; 


புத்தி அவ்வியத்தில்‌ தோன்றி - புத்தியானது 
குணத்திரய 2 விபாகத்துக்குமேல்‌ தாமதத்தையும்‌ 
ராஜதத்தையும்‌ அடக்கிக்கொண்டு 8 சத்வோத்கடமாக 
விஷயங்களை நிச்சயிப்பதாக உண்டாம்‌. அது பாவ 
ரூபமும்‌ வியவசாயரூப்முமாக இருவகையாம்‌. பாவ 
மானது விஷய 4 விசாரங்களைப்‌ பண்ணாதிருக்கும்‌. 
வியவசாயமானது விஷய நிச்சயத்தைப்பண்ணும்‌. 


1. பஞ்சாசத்‌ - ஐம்பது. 2. விபாகம்‌ - பிரிவு. 
வோத்கடம்‌ - சத்துவகுணம்‌ மேலிட்டது. 4. 
பகுத்தறிவு. 


3. சத்‌ 
விசாரம்‌ - 


616 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பாவ ஆன்மாவானது கிராஹகனாயிருக்கிற ஆன்ம 
ஞானசம்பந்தியாய்‌ நிர்விகற்பமாயிருக்கும்‌ 1பலார்த்தி 
களினலே பண்ணப்பட்ட தண்ணீர்ப்பந்தல்‌ குளம்‌ 
முதலான தர்மக்‌ கிரியைகளானவைகள்‌ உடனே பலத்‌ 
தைக்‌ கொடாமல்‌ பரத்திலே பலவத்தாகையால்‌ அந்தச்‌ 
செய்த கருமம்‌ நசித்ததினால்‌ ஒரு ஆபூர்வம்‌ ஜனித்துப்‌ 
பல பரியந்தம்‌ 2 சம்ஸ்கார ஆன்மாவாய்‌ “அனுவர்த்‌ 
திக்கும்‌; ஆகையால்‌ அது ஆன்மாவிடத்தில்‌ இராது. 
இருக்கும்‌ என்னில்‌? ஆன்மா ஜடமாய்‌ விடுவன. 
க்ருஷியாதி பண்ணீன பேர்களுக்குக்‌ கிரியா சம்ஸ்கார 
மான 4 க்ருஷ்ட க்ஷேத்திராதிகளிலும்‌ பல போக்தாவி 
னிடத்திலும்‌ அன்றிப்‌ பலவத்தாம்‌. 5 சச்யா திகளிலே 
6 வர்த்தித்துப்‌ பலத்தைப்‌ பண்ணுவதுபோல்‌ 7 பிரபா 
தடாகாதிக்‌ கிரியா சம்ஸ்காரங்களும்‌ எந்தப்‌ புவனத்‌ 
திலே பலவத்தாம்‌ அந்தப்‌ புவனத்திலே இருந்து தத்‌ 
காலத்திலே பலத்தை ஜனிப்பிக்கும்‌. அந்தக்‌ கரும 
வாசனையானது பாவான்ம புத்தி நிஷ்டமாம்‌. தத்‌ 
அனுகுணமாகத்‌ தத்தத்காலங்களிலே பிரவிருத்தியைப்‌ 
பண்ணுவிக்கும்‌. 


_தஒ-₹௬௦ வெள்ஷறெ :- ம ண.சககாக வாரா 
க 


ஸாுஜிரலவறு ஐ-நிவு௦மவா6! 2 ஹஹா 7 
வமர ஈதி 


a ; | ஹார 
உ.த ர வ] தஇிஹகெ_ந வொ.தீட- 

[5] [ஆ 2 | 
தா_த௦௦ க; விஷயால வஹாயி.5 | கொயொ விவி 
யொலாவ வுஉணாயா.தகஹமா i கூல லவ 


1. பலார்த்தி - பலத்தை விரும்பினவன்‌. 2. சம்ஸ்‌ 
காரம்‌ - வாசனாசொருபம்‌. 3. அனுவர்த்தித்தல்‌ - தொட 
ருதல்‌. கீ. க்ருஷ்ட - உழப்பட்ட. 5. சச்யம்‌ - பயிர்‌... 


6. வர்த்தித்தல்‌ - இருத்தல்‌. 7. பிரபா - தண்ணீர்ப்பந்தல்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 8109 
ஹாயா.தா வ டவஹாயா_தகஹுய | ஹாஸலி ரிக 


விஹார 3 ail 
ஹஹா ஹஹாவோொ மராஹகா_த_ந௦ கி 


வா_தடாகாகி கி,யாகளவா? ஷலாகி-$ஹி6 | ஹூ_ந 


ஞாசவெஹ யவ ஹி ஹலா.நி_த-௩॥ சூேஷிககவா 
சகி ரய விநா கி தாூ கி,யா£। ஹல்காலா 
நாவ விவாக ஹூஹாரோ ௨-௫.௮வ-$ஹ௦ஜி__த6। 


க 9௦-௧. ஹஸவ-ஹிஹா அகாறிகெ_ந ஹெ 


_துாுநர| ௧ ஷூ கோவி ஹஹோரொ நவவி 
உரி உ] படட ॥ ௯-ஈவு_1௦_தி யகது, வஹா கி,யா 


ஹாஷ ம-₹ணாூ..48 | தி க] ௯2-ாணி 


குல்‌ ப காவன வாஹ.நரதி.கி ॥ 


புண்ணிய பாவம்‌ சார்ந்து - புண்ணியம்‌ என்றது 

தர்மம்‌, அது ஞானாதிக்கு 1 உபலக்ஷணம்‌. பாவம்‌ 

என்றது அதர்மம்‌, அது அஞ்ஞானாதிக்கு உபலக்ஷ : 

ணம்‌. ஆகையால்‌, தர்மம்‌ ஞானம்‌ வைராக்கியம்‌ ஐசு 

வரியம்‌ அதர்மம்‌ அஞ்ஞானம்‌ அவைராக்கியம்‌ அநைசு 

வரியங்கள்‌ என்னும்‌ பாவ அஷ்டகங்களையும்‌ விருத்தி - 
யாய்‌ உடையதாயிருக்கும்‌. அவை வருமாறு : 


சாத்துவிக குண 2 ஆதிக்கியத்தால்‌ தர்ம ஞான 
வைராக்கியம்‌ மூன்றும்‌ உண்டாம்‌. ராஜதகுண ஆதிக்‌ 
கியத்தால்‌ ராகப்‌ பிரவிர்த்தியான ஐசுவரியமுண்டாம்‌. 
தாமதகுண ஆதிக்கியத்தால்‌ அதர்மம்‌, அஞ்ஞானம்‌, 
அவைராக்கியம்‌, அறைசுவரியம்‌ இந்நாலும்‌ உண்டாம்‌. 


1. உபலக்ஷணம்‌ - ஞாபகம்‌. 2 ஆதிக்கியம்‌ - அதிகம்‌, 


860 சிவ்ஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


௧௨-௧5௦ அடி ஆவ - யெ ஒதா_£ணு வவெ 
ரா மெய... ஸம வ தய | அயொ; ய? 
சாஹா ஷா.கிகா விக கி_தாஃ6 | ரா மஹுு 


ராஜஸ்யிஷா ஹாஹா வறிஃ_சி.) கா ௨.கி, 


இவையிற்றைப்‌ பொருந்தின ஆன்மாக்களுடைய 
பலமாவன : தருமத்தினாலே சுவர்க்கம்‌, ஞான த்தினாலே 
பதமுத்தி, வைராக்கியத்தினாலே பிரகிருதி லயம்‌, ஐசு 
வரியத்தினலே யதேஷ்ட சித்தி, அதருமத்தினாலே 
* திரியக்‌ யோனி ஜனனம்‌, அஞ்ஞானத்தினாலே நரகப்‌ 
பிராப்தி, அவைராக்கியத்தினாலே பந்தம்‌, அதைசுவரி 
யத்தினாலே அபீஷ்டவிக்னம்‌. 

_தஉ ௩2௦ 2] மெ; 2 வ]. தளய8ாஜீஹ ம-26 

நாகி வவெறாஆதா ௪ வசர வெஎப௰ 


iE 
ய_ரலகிலிவா_ த சய 8-6 திய- மாசி - யொபி 


ஸாடாஉகி6 சதா நா கிரயாவாஷி சபயவொராம பாக 


ஸையஃ சடெபாய-ாவிவா_த ஐ.கி, 


இவையிற்றின்‌ யேததருமமான து இயமமென்றும்‌, 
நியமமென்றும்‌ இரண்டு விதமாம்‌. இவையிற்றின்‌ 
சொரூபங்களை * சகமார்க்கம்‌ புலனொடுக்கி £ (சூத்‌. 8, 
செம்‌. 21) என்னும்‌ விருத்தத்தில்‌ வியாக்கியானமான 
அஷ்டாங்க யோகத்திலே வீஸ்தரித்துக்‌ கூறுவாம்‌. 

ஞானமானது ஐந்துவிதமாம்‌. இதனுடைய சொரூ 
பத்தை *மொய்தரு பூதமாதி' (சூ. 2, செ. 7 3) என்னும்‌ 
வீருத்தத்தில்‌ வியாக்கியானத்தில்‌ பாவாத முத்தியில்‌ 
வீஸ்தரித்துக்‌ கூறுவாம்‌. 


* இரியக்‌ - பசு ப௯்ஷியா திகள்‌ . 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 861 


வைராக்கிய சொரூபம்‌ 'உரைதருமிப்‌ பசுவர்க்கம்‌' 
(சூத்‌. 8, செய்‌. 2) என்கிற விருத்தத்தில்‌ வியாக்கியா 
னத்தில்‌ சத்திநிபாதத்திலே விஸ்தரித்துக்‌ கூறுவாம்‌. 


ஐசுவரிய பேதமாவது அணிமா, மகிமா, லகிமா, 
கரிமா, ஈசத்துவம்‌, வசித்துவம்‌, பிராப்தி, பிராகாமியம்‌ 
என்று எட்டு விதமாம்‌.. 


இதில்‌ அணிமாவாவது பரமாணுவிலும்‌ சூக்கும 
மான தேகத்தை உடைத்தாயிருக்கை. லகிமாவாவது 
சீக்கிரவேகியாய்ச்‌ சேற்றிலும்‌ சலத்திலும்‌ அடி அமிழ்ந்‌ 
தாமல்‌ செல்லும்‌ தேகத்தை உடைத்தாகை. மகிமா 
வாவது தேகேந்தீரியங்களினாலே வியாபியாய்ப்‌ பிரம 
லோக பரியந்தமுமாம்‌ தேகத்தை உடைத்தாயீருக்கை. 
இந்த மூன்றும்‌ தேகசித்தியான ஐசுவரியங்கள்‌. 


இனி, அந்தக்கரண சித்தியாகிய ஐசுவரியங்கள்‌ 
ஐந்தாவன : பிராப்தியாவது மனத்தினாலே நினைத்த 
பதார்த்தங்களெல்லாம்‌ முன்னே வந்திருக்கை. பிரா 
காமியமாவது திவ்வியரூபமான ஸ்திரீகள்‌ அனேகரை 
த. உண்டாக்கி, எல்லாருடனும்‌ ஏக 
காலத்திலே * தாதிருக்கு ரூபங்களைக்கொண்டு கூடி 
யிருக்கை. ஈசத்துவமாவது பிரமாதிகளான சர்வரி 
டத்திலும்‌ தன்னுடைய அஆக்கினையைச்‌ செலுத்துகை. 
வசித்துவமாவது சர்வ ஜனங்களையும்‌ பிரகிருதியையும்‌ 
வசிகரணம்‌ பண்ணிக்கொண்டு சிருஷ்டியும்‌ பண்‌ 
ணுகை. கரிமாவாவது பர்வதத்திலும்‌ பாரமாய்‌ மகா 
வாயுவினாலும்‌ அசைக்கப்போகாமல்‌ இருக்கை. 


தத அடி ஆவ - சுயெயய_லிலெகொ 
வி லக்ஷ த லெ௨டெதா ய நா! வாய த காலி. 
* தாதிருக்கு - அப்படிக்கொத்த. 


21 


நச ப்பை ப்பட்‌ 


922 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


0 

ஹராமெ_ந உறி தெய ஷயா 1 ய2ஃணொக&தர 

நிவ விராமெஜொபறஃ 8௧௧ | ஹகூ8-தா 

உயெ௨ எல 2ணொரேோபயு 12 வயா! அணிசா வாச 
பை வ்‌ aD 

ணு கொஷிஹ-ஜக்ஷ.தாறா_கா_தயா | உவிதாஸீவர 


வெ.மிகூ௦ உ௦காஜஉ௱வஉ) 82.2 [ஓ 1 உஹிசாவாவ௨) வஹா 


& 
ஐ. ததத 2 ௦ 
5௦ ஷெபய-8 ணேிாகிக 4 2-1 ரஉறர்‌யொம்‌ ணா 
உண யொ.மி.58 கூரணா.தசகா | 2நஹாலீஷ வ௦ 


EAE, வாஷி_ந_8 மாணாலயா ॥ மியி ஹ்ஹ 
ஷோ வியா_௩௦ 


௦ பைர ஹகலெெ௦கி டாதி ஷி | தர காய _தஹி 


ஹராணி சரமாக யா | ஞ்‌, 
எர ஹாஉள்‌ _த௯௨- வா வெபடு தாடோ | வயச]. 


வடபபிகியவ)ா ஜமணி8_ரண வல | ஹா௦ஜாநஹா 
தி, 


ஹக்‌ ரஸாயொவமபிதாூடெத 


இந்த ஐசுவரியமாவ து பூலோகத்திற்கு மேலாகப்‌ 
பிசாசலோகம்‌ முதலாக 1 உத்தரோத்தரம்‌ 2 துவிகுண 
மாய்‌ அறுபத்துநாலு குணமாம்‌. அவையாவன * 
« 
பிசாசலோக வாசிகளான உருத்திர பிசாசகணங்க 
ளுக்குப்‌ பிருதிவி புவனங்களை வியாபித்த அணிமாதி 
எட்டுக்‌ குணங்கள்‌ உண்டு. 


மனிதரிலே சிவபூசா தாரதம்யதையினாலே உருத்‌ 


"திர பிசாசகண பதத்தை அடைந்த பேர்களுக்கும்‌ 


இவ்வாறே உண்டு. 


1. உத்தரரோத்தரம்‌ - மேன்மேலும்‌. 2. துவிகுணம்‌ - 


இரட்டிப்பு. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 3238 


ரகேகாலோக வாசிகளுக்குப்‌ பார்த்திவ ஆப்பியம்‌ 
இரண்டு புவனங்களையும்‌ வியாபித்துத்‌ துவிகுணமான 
ஐசுவரியம்‌ உண்டு. 


யக்ஷ்லோக வாசிகளுக்குப்‌ * பார்த்திவ ஆப்பிய 
தைஜசமான மூன்று தத்துவங்களுடைய புவனங்களை 
யும்‌ வியாபித்த திரிகுணமான ஐசுவரியம்‌ உண்டு. 


கந்தர்வலோக வாசிகளுக்குப்‌ பார்த்திவ ஆப்பிய . 
தைஜச வாயவ்யமான நாலு தத்துவ புவனங்களையும்‌ 
வியாபித்த சதுர்க்குணுமான ஐசுவரியம்‌ உண்டு. 


இந்திரலோகவாசிகளுக்குப்‌ பாஞ்ச பெளதிகமான . 


புவனங்களையும்‌ வியாபித்த பஞ்சகுணமான ஐசுவரியம்‌ 
உண்டு. 


சோமலோக வாசிகளுக்குக்‌ கீழ்ச்சொன்ன பாஞ்ச 
பெளதிகம்‌ மனத்தத்துவமுமாக ஆறு புவனத்தையும்‌ 
வியாபித்த ஷட்குணமான ஐசுவரியம்‌ உண்டு. 


பிராஜாபத்தியலோக வாசிகளுக்குக்‌ கீழ்ச்சொன்ன 
பாஞ்சபெள திக மானதமும்‌ அகங்கார தத்துவமுமாகச்‌ 
சப்த புவனங்களையும்‌ . வியாபித்த சப்த குணமான 
ஐசுவரியம்‌ உண்டு. 


பிரமலோக வாசிகளுக்குக்‌ கீழ்ச்சொன்ன பாஞ்ச 
பெளதிகமான அகங்காரமும்‌ புத்தி தத்துவ புவனமும்‌ 
கூட எட்டுப்‌ புவனங்களையும்‌ வியாபித்த அஷ்டகுண 
ஐசுவரியம்‌ உண்டு. 


இப்படியே மனிதரிலும்‌ சிவபூஜா தாரதம்மியங்‌ 
களினாலே அந்தந்த உலகத்தையடைந்த பேர்களுக்கும்‌ 
இவ்வாறே ஐசுவரிய சித்திகள்‌ உண்டாம்‌. 


* பார்த்திவ ஆப்பியம்‌ - பிருதிவி அப்பு. 


ந்த்‌ ச 


924 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


தத ௦ ஸரிவய68-ா_தரெொ 2. யொ.மவூலயவொ 
யயி | 
ஷாகி வூமி௰ாய.கஷி.கட | உவரிஷாண 
ட்‌ - | 
லொகா_நா௦ ஹா ஒவஷால கரா | அரா 
ஷூ மாணவெபாய-௦ வாயி-வ௦ விபி. தாம்ரி. நாடு | 
காய 8) மதாாராணு _ந௩ராணா௦ ௧8௦ ஹீ 
த! க்ூஷஹஸா௦ ஹேலா மண வாகி வாஉ௦ 
ஐ தவியா! வா தஷிரவபொஷெண யக்ஷஷ.நீ டா 
டெததயட ! ம௦யவ-சாணாணு வாய்வா௦ யக்ஷாணாணு 
ஹக௦ஹ 7.௧5 | வாணலள கிகி உகவா[பி௦பம 
௦ 
தண ஹூ ॥ ஸவொ$ஹை) சாஹி? ய வாய 
வாணுமள.கிக( | ஹல வஜாய ஹார ௦ ௪ஹட்‌ 
காற்‌ முாணாயிக(த |! ஐ_துஹஷவி பாண ராஹ 
எப லய 92-௩௧ 2._தி | 
மனிதர்‌ பூஜை பண்ணின * தாரதம்மியத்தினாலே 
பிசாசாதி லோகங்களை அடைவார்கள்‌ என்பதறகுச்‌ 
சம்மதி. 
| ரர 5 | ரஸ ஹாடய௰ா 
ஸவெயசெகா_தரெ .. யெயாட பல்க 7 


யஐ௦_கீபம௦ வூஹ௦ம_த8 | படசெஷா2வி உலா.கீஹஹா_ந௦ 


மாவா ந-ுாா-ுவ.க$! த ஆராவ. யதி யொரு 27° 
க ராஹ; 2 லொல நார! ஈகெொ லொகெ 


ப்ரிவஹெஷா௦ உஉாரஸொ.மாறு உய இ.சி | க 


* தாரதம்மியம்‌ - ஏற்றத்தாழ்வு. 


ஆஃ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 325 


ய௦கி யொ ஒரூ 8௧ ஹா தாநறா$॥ யக்ஷ்லொ 
கெரிவஹெஷா௦ ஹாலோமாமறு வயவ அ | யெமீ 


௧௩75௦ க-வ.1௦அி கிவ தாவோ யடிருவயா। 


ஸிவொமெ,விவ பெகயா௦கி மயவ_ ஹுவேந௦ நரா | 
லொகெ வறா-ஃ௦ வஜிர) வணுவா௱ணு) ஜெபி 


வ | -தவெய)௦ ஒ_ம ஈவடெந ர ௩5 கவு சிவாறு 


வூயவதி ॥ கா2ரஹஸகெந விடடத ந யஸவாவ.ஃய_த 
இட்‌ க ஷி வி அ 


வெ | வலவ பெோமவேலுஹஸ) லொகெலொமாறு 
பூய இக ॥ சுஷா வ._:ப0_தி மாயி; யெபபிவ௦ வெஉ 


க.க © | ௬௨ வூ ராடி பை ஹகலொக௦ 
அமா | த உ௱வ_தப்மிவ ஸஷஹெஷ. ர. ஹலெ 
உடயவ தி ॥ 

ap» 


இ 


அதர்மபேதம்‌ பத்தாவன : நிஷித்த இம்சை, பர 
ஸ்திரீ வியாபாரம்‌, அசத்தியம்‌ சொல்லுகை, குரு 
பத்தினி கமனம்‌, தனக்கு அபகாரம்‌ பண்ணினவனுக்‌ 
குத்‌ தானும்‌ திரும்பப்‌ பிரத்தியபகாரம்‌ பண்ணுகை, 
கோயம்‌, நித்தியகர்மாதி லோபம்‌, அசுசி, அசந்தோ 
ஷம்‌, * வக்ரதை இவையிற்றுக்களிலே பிரவிருத்தி 
பண்ணுகை. 


௨-௯௦ வெளஷறெ :- ஹிவஹாயாவி வெள 
யெ.வா 9௯௦ ப)ாகரய வவ | மவ_0ம_நாயி.ம8டெந 
வுவஹாஈவ, விக தள | கெராயெ.நி.தராகி லொ 


வெவா பாளவெவா பெொஷவஹவவா | சு நா2-வெல 


* வக்ரதை - கோணல்‌. 


8௨0 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


வ_த_த௦ ௨வு7-த௦௪,757ஷ ௨2 1 சய வே] தய 


ஹர உபாாவவே பாஹாவாவ_வவரி.ி, 


இவ்வாறு அதர்மத்தில்‌ பிரவிருத்தி பண்ணினவன்‌ 
ஈசுவர ஆக்ஞையினாலே அஞ்நானத்திலே பிரவர்த்‌ 
கிப்பன்‌. அந்த அஞ்ஞானம்‌ அஞ்சுவிதமாம்‌. அவை 
யாவன : 1 தமச, மோகம்‌, மகாமோகம்‌, 2 தாமிச்ரம்‌, 
3 அந்ததாமிச்ரம்‌. 

_த௲-௰௯௦ தடவ . தஜொதொணோ ஹா 
சொஹா ஹா8ஹ;௦ வாயவ வெக | தாதிஹ;ி.கி 

- ற சி 

உ௦ஜெெவ௦ யாஜாா £௨3 ரவா] ஆய 2 


இதிலே தமசாவது அதாத்மாவாகிற தேகாதிகளை 
ஆன்மா என்று புத்திபண்ணுகை. அதுதான்‌ நாலுபூத 
சம்யோகமே ஆன்மா என்று சொல்லுகிறதொன்று. 
ஆகாசங்கூட அஞ்சுபூதமும்‌ ஆன்மா என்கிறதொன்று. 
ஞானேந்திரியங்களஞ்சுமே ஆன்மா என்கிறதொன்று. 
பஞ்ச தன்மாத்திரையே ஆன்மா என்கின்றதொனறு. 
மனமே ஆன்மா என்கின்‌ றதொன்னு. அகங்காரமே 
ஆன்மா என்கிறதொன்று. புத்தியே ஆன்மா என்கிற 
தொன்று. குணதத்துவமே ஆன்மா என்கிறதொன்று. 
அவ்வியத்ததோபாகமாகிய சித்தமே ஆன்மா என்கிற 
தொன்று. புருடதத்துவமே ஆன்மா என்கிறதொன்று 
இவ்வாறு பத்து. 

மோகம்‌ எட்டுவிதமாய்‌ இருக்கும்‌. அணிமாதி 
சித்தியே பரப்பிரயோசனம்‌ என்கிறது எட்டினாலும்‌ 
எட்டுவிதம்‌ என்று சொல்லப்பட்ட து. 


1. தமச - இருட்டு, 2. தாமிச்ரம்‌ - அந்தகாரம்‌. 
3. அந்ததாமிச்ரம்‌ - காடாந்தகாரம்‌. 


விட்ட 


ட அலு. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 82 


மகாமோகமாவது சத்தாதி அஞ்சு விஷயங்களும்‌ 
3அதிமானுஷ கிருத்தியமாகத்‌ தூரசிரவணாதிகள்‌ உண்‌ 
டாய்‌ அஞ்சு சித்தியிலும்‌ தேவலோகபரியந்தம்‌ சப்தாதி 
களைக்‌ கிரகிக்கையினாலும்‌ ; இவ்வாறு பூலோகத்திலே 
தூர சிரவணாதிசித்தி அஞ்சும்‌ இந்தப்‌ பத்துமே பரமப்‌ 


பிரயோசனம்‌ என்க. 


தாமிச்ரமாவது திவ்வியாதிவ்விய பேதமாகிய 
சப்தாதி தச சித்தியீன்பொருட்டும்‌ அணிமாதி அஷ்ட 
சித்தியின்பொருட்டும்‌ பண்ணும்‌ சாதன 2வைகல்யம்‌ 
வந்த காலத்திலும்‌ சித்தியாய்‌ இவைகளுக்கு நாசம்‌ 
வந்த காலத்திலும்‌ இந்தப்‌ பதினெட்டிலும்‌ வருந்தாபம்‌ 
யாதொன்றுண்டு ; அது தாமிச்ரம்‌ என்று சொல்லப்‌ 
படும்‌. 


அந்ததாமிச்ரமாவது திவ்வியாதிவ்விய பேதத்தில்‌ 


.சப்தாதிகள்‌ பத்தும்‌ அணிமாதி சித்திகள்‌ எட்டும்‌ 


பெற்று, அதிலே அத்தியந்த $அபினிவேசம்‌ பண்ணு 
தல்‌. ஆக அஞ்ஞானபேதம்‌ அறுபத்து நாலு. 


௧௨2௬௦ துவ : சநாத பாத மாவொய 
ஹ_க85 வரிக்‌ கி].க2। ௨-௫_தாக)வ கதை உய-௦ 
தப லஸெ௨ த ॥ உபாயா_த9 உதிஷ௦ ொஹ 
ஹஷ. வியொ£_த£। சணிாகிஷ-ஈ ஓஸணெஷ வாக 
ப _திவ.கி.._த£ 1 சிவொகிவ) விலெடெ_ந பாபாடிஷ 
ல்‌ | வா காவஹா யொயொ த்தர 


வசீ வி தக॥ பாவடி ௩ நா௦ உபமா_ நாவ சிரி 


1. அதிமானுஷம்‌ - மனுஷனுக்குமேற்பட்டது. 2. வைகல்‌ 
யம்‌ - குறைவு. 3. அபினிவேசம்‌ - மனப்பற்று. . 


926 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌. 


விலெ௨ தூ | சணீகாஉ)ஷ குஹஷாவி வெக்க 


ர பாக [12௫] நாறா த ஹாஷவொ 


ஹாயடெயவா | 

7 

யஹாகி_து,௦ வீதி. தூ! பபா வணிசாடெகளவ 
A உ 


ஹஜ ரெ நிறக | சு கசி நிவெபெொய௦ 
ஹாய்‌ _தா திஹஸ;உ௨ உக ॥ தத ஸஹாஜதா_5லெகொய௦ 


௮_த-ஈஷ ஷிவியொ8_த ஐ தி| 


அவைராக்கியமாவது : வைராக்கிய குணப்‌ பிரத்‌ 
யோகியான 3 அதுஷ்டியாதி நூறு குரைத்தையும்‌ 
உடையதாய்‌, 2 குச்சித பதார்த்தங்களிலும்‌ * குச்சை 
வராமல்‌ இச்சையைப்‌ பண்ணுவிக்கும்‌. 


உ-௯௦ _த வ. செறாமுணு கமா 
தாவும்‌ நாவு) த யாத | ந ஜு மு- வறர உயஹவ-3 


உஉரசெ.-மஷ.- ப _தழா_நரணாகி.கி i 


அநைசுவரியமாவது : ஐசுவரிய குணப்‌ “பிரத்‌ 
யோகியான எட்டுக்‌ குணத்தையும்‌ ௨ டைத்தாய்‌, நூற்‌ 
றெழுபத்தாறு பேதமுமாம்‌. 
_கஉ ௩௮௫௦ ததவ :- ௯ ஹெல (பெற பமய_40 
வெளணுயபடவ) அயா தக | அலுப்பாக லவெக 


ஹாவ்‌ ஷடி* ஹஷடுயி௧௦ பததி. 


1. அதுஷ்டி - துக்கம்‌. 2. குச்சிதம்‌-நிந்திக்கப்பட்டது. 
பிரத்யோகி - எதிர்‌. 


3. குச்சை : நிந்தை. 4. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 29 


வத்து நிச்சயமும்‌ பண்ணி . சுரோத்திராதி பஞ்‌ 
சேந்திரிய 1 கோசரமான பதார்த்தங்களை இது 2 ஏயம்‌, 
இது 3 உபாதேயம்‌, இது 4 உபேக்ஷ்யம்‌ என்று 


வரும்‌ சக துக்க மோக பித்தினில்‌ மயங்கி - இந்த 
சுரோத்திராதித்துவரா வருகிற சத்தாதிகளினால்‌ உண்‌ 
டான சுகம்‌ துக்கம்‌ மோகங்களாகிற பிரமத்திலே 
உழன்று; 


ஞான கிரியையும்‌ பேணி நிற்கும்‌ - ஆன்மாவினு 
டைய ஞானக்கிரியைக்கு அதிஷ்டான பூதமாயிருக்கும்‌ 
என்றவாறு. 


ஆங்காரம்‌ புத்தி யின்கண்‌ 
உதத்தகர்‌ தைக்கு வித்தாய்‌ 
ஈங்கார்தான்‌ என்னோ டொப்பார்‌ 
என்றுயான்‌ என்ன தென்றே 
நீங்காதே நிற்கும்‌ தானும்‌ 
மூன்றதாய்‌ நிகழும்‌ என்பர்‌ 
பாங்கார்பூ தாதி வைகா 
ரிகம்தைச தம்தான்‌ என்றே. 69 


மேல்‌ புத்தியிலே அகங்காரம்‌ தோன்றுவது 
உணர்த்துதல்‌. 


இ-ன்‌: ஆங்காரம்‌ புத்தியின்கண்‌ உதித்து அகத்‌ 
தைக்கு வித்தாய்‌ ஈங்கு ஆர்தான்‌ என்னோடு ஓப்பார்‌ 
என்று யான்‌ என்னது என்றே நீங்காதே நிற்கும்‌ - 


1. கோசரம்‌ - விஷயம்‌. 2. ஏயம்‌ - தள்ளத்தக்கது. 
3. உபாதேயம்‌ - கூட்டத்தக்கது. 4. உபேக்ஷ்யம்‌ - உபே 
மிக்கத்தக்கது. 


படக்‌ இல்றல ப 


980 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


புத்தி தத்துவத்திலே நின்றும்‌ மனத்திற்கு மூலமான 
அகங்காரம்‌ தோன்றி யான்‌ என்னது என்கிறதுக்கு 
மூலமாய்‌, பிரதிபுருட நியதமாய்‌, குலதன வித்தியாதி 
களினாலே எனக்குச்‌ சமன்‌ ஆர்‌ என்றும்‌ யானென்றும்‌ 
என்னதென்றும்‌ அபிமானத்தைப்‌ பண்ணிக்கொண்டு 
மோட்சபரிய ந்தம்‌ ஆன்மாவை மீங்காதேநிற்பதுமாய்‌, 
சரீரத்துவ பிராணாதி வாயுக்களைச்‌ சேஷ்டிப்பதுமாய்‌ 
இருக்கும்‌. 

௨-௦ வெள்ஷரெ 2 ஈ_சஉளய-ஊா 
தகஹ௦கூதிட) வண) | வத த நிய த௦ 


_ தவ வூஹில8கமரா_தக(த | 5.ந8வ-௫ுஷ.4 பஹ 


யத ஹஊவொவஜாய த ஐ.கி. 
2]மெடெவி 6 ஈவு) காணா 5௦0 ம அ 
வெ.சா ௨-௫க௱ண ௦.8 | ஹாஉாறாக வ வெஷ 


கெ மாறிறா? வணுவாயவ ௨.கி. 


முன்சொன்ன புத்தி தத்துவமல்லாமல்‌ அகங்கார 
தத்துவமென்று ஒன்றைச்‌ சொல்லுவானேன்‌ என்னில்‌? தம்‌ 
புத்தியானது ஞானாத்மாவாய்‌ இது இவ்வாறு என்று: 1 
பதார்த்தங்களைப்‌ பிரத்தியேகம்‌ பேதமாகப்‌ பரிச்சேதம்‌ 
பண்ணுவது. 

அகங்காரமானது அவனவன்‌ நான்‌ நான்‌ எனப்‌ 
தாகவே ஏகரூபமாயிருக்கும்‌. இஃதன்றியும்‌ அகங்காரம்‌ 
'கிரியாரூப்மாக பாகிய விஷயங்களைக்‌ கிரகிப்பதாக 
இருக்கும்‌. புத்தியான து * நிர்ணாயகமாயிருக்கும்‌ ஆகை யூ 
யால்‌ இரண்டும்‌ ஒன்று என்று சொல்லப்போகாது. 


J 


- * நிர்ணாயகம்‌ - நிச்சயிப்பது. 


3) 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 991 

ஆகில்‌ சர்வான்மாக்களுக்கும்‌ சாதாரணமாக அகங்‌ ப 
காரமென்பது ஒன்றே அமையாதோ? பிரதிபுருடநிய 
தம்‌ ஏன்‌ ? அகங்காரமென்கிற சப்தமொன்றேயாகை 


யால்‌ என்னில்‌? 


_ சர்வபதார்த்தங்களிலும்‌ இது இது என்கிறஞானம்‌ 
ஒன்றாகையாலும்‌ அந்தப்‌ பதார்த்தங்களெல்லாம்‌ ஓன்‌ 
றுகாமல்‌ பிரத்தியட்ச பேதமாகக்‌ காண்கையினாலும்‌ 
மற்றும்‌ அநேகம்‌ கும்பங்களிலே கும்பம்‌ கும்பம்‌ என்‌ 
னும்‌ ஞானமுண்டாயிருக்கவும்‌ எல்லாக்‌ கும்பமும்‌ ஒன்‌ 
ரகக்‌ காணப்படவில்லையே! அப்படியே அகங்காரம்‌ 
பிரத்யாத்ம நியதமாகையினாலே ஒருவன்‌ நான்‌ போகி 
றேனென்றும்‌, ஒருவன்‌ நான்‌ பார்க்கிறேனென்றும்‌ 
புத்தி உண்‌ டாகையினாலே பேதமேயாகவேணும்‌. அல்‌ 
லது இரண்டு பேர்க்கும்‌ போகிறேனென்றாவது பார்க்‌ 
கிறேனென்றாவது ஒரு புத்தியாகவேணும்‌. அப்படி. 
ஆகாமலிருக்கையால்‌ பிரத்யாத்ம நியதமேயாயிருக்க 
வேணும்‌. இது சர்வ ஜனங்களினாலும்‌ அறியப்படும்‌. 


இன்னும்‌ அகங்காரம்‌ ஒன்றேயாமாகில்‌, ஒருவன்‌ 
நான்‌ தேவதத்தன்‌ என்கிறபொழுது மற்றொரு தேவ. 
தத்த நாமம்‌ அல்லாதவனும்‌ நான்‌ தேவதத்தனுமாம்‌ 
என்று சொல்லவேணும்‌. அப்படியாகாமல்‌ இருக்கை 
மினாலே அகங்காரம்‌ பிரத்யாத்ம நியதமே. 


_த௨ுரத௦ கி அரவ - வூ ச யொ யொஹுா.தா 
அ; வுவஹாயா.தகொ யத | வாுமெரறெவதடெகொ 
ஹயா கி8பெொ நவ கெய்‌ ॥  விஷயா௰்‌ வஹா 
யொயஃ உது 9௯-2௦ லெ. தஹி_த | ௯ய$ி. கரா... 


கஹவெ-சா வாஸஷெ.ந முணு I கஹூாடெிக, 


றி 


888 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


கர வெஹுு ஹ வ... _-கஹுவு) வவறி_த$ | மாகா 
ய)வஹாயா.தா ப-ம௦விறாஷா சுயலவெக | விஷயா 
ஹி8-ீஸாுவி ற.ஹ௦விஷ.யஹ௦ ம, ௨௮6 | வெக) 
௯௬1௦௦ அயொலி_வா6 சுய) அ ஷைசிஷயொ? | 
சஹ ]கெகசெஷெவ௦ ஹவே...ஷ.ர௦ விஷயா.த.நூ | 
கி வெகு | 
வத வெ ஓயா _த௫க௦ வூ தாத நிய தலவெ 
ஐ.உதிடபெச வ ஹவ த, யீஹஸாவ உ௫ரயடெத | 
ட 5 
0.௦. காவ_கா ௧௯௯௦ வாவு)௦ வ.க யதி 
கிணஹஸவெஷஃ ௬-௩௦வெஷ.-௦ ௧௦௦௦லவ௦ வர 
யத! ஹஸவெஃஷா௦ வ.க யோவா க௦ஸெ 
6 | - நிபடகொ லக 
“இ வுடு வேக த 
மவா8_கிவவ_த-4த | ஹக்ஸா) வண 
௫ வ௦ உலாஉயஹமா | ௪ )ம்யெகவ காறொஹூ௦ 
ஐஉகிஸாஉயொரவி | ௬௨ஹ௦காறஊவைரமக* வவ? 
ஐ.ந_நீ௨ கில) தாட | டட) சிக SL 
ICE -உஜரயெ 
ஜெவ௨டெதொவ பஹு உகிழ! சற ஹல ரயெ_த 
_நாெதககூ௦_5_த ஹி ததி.கி, 
தானும்‌ மூன்றதாய்‌ நிகழும்‌ என்பர்‌ - அகங்காரந்‌ 
தான்‌ மூன்றுபேதமாம்‌ என்று பெரியோர்கள்‌ சொல்லு 
வார்கள்‌; 
பாங்கு ஆர்‌ தைசத வைகாரிகம்‌ பூதாதி தான்‌ 
என்றே - இயல்புடைய சாத்துவிக குணாதிக்யத்தால்‌ 
தைஜதமென்றும்‌, ராஜத குணாதிக்யத்தால்‌ வைகாரிக 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 888 


மென்றும்‌, தாமத குணாதிக்யத்தால்‌ பூதாதியென்றும்‌ 
மூன்று பேதமாம்‌ என்றவாறு. 


து 5௦ கெ அவ உ ஹ_.தி,விய உதிஷ £ 
வூய$ஹ ஆமெ_தவ டவெகாறிகொ அி_தீயஹாக 
தழாம-ு)_தாகிக£ வேற! ஹஸகேடெொ௫க ரஷ்‌ ஹாமொ 
யஹடெதஜஹ உகஹொஜுெ த। வவெகர(தொறாகா 
ஸொ௫ுக ரெ T ௨-_தாிஹஸோயிக ஐ._தி, 


மனமது தைச தத்தின்‌ வந்தொரு பொருளை முந்தி 
நினைவதும்‌ செய்தங்‌ கைய நிலைமையின்‌ நிற்குமாங்கே 
இனமலி சோக்‌ நீ ராறி கன்மடத்‌ தியம்‌ எல்லாம்‌ 


முனமுரை செய்த வைகா ரிகம்தரும்‌ என்பர்‌ முன்ஜோர்‌. 


மேல்‌ அகங்காரங்களிலே தத்துவங்கள்‌ தோன்று 
மாறு உணர்த்துதல்‌. 


இ-ள்‌: மனம்‌ அது தைசதத்தின்‌ வந்து ஒரு 
பொருளை முந்தி நினைவதும்‌ செய்து அங்கு ஐய 
நிலைமையின்‌ நிற்கும்‌ - மனமானது தைசத ஆங்காரத்‌ 
திலே தோன்றிப்‌ புத்தி அகங்காரங்களுக்கு முன்னே 
தான்‌ ஒரு வஸ்துவைப்பற்றிச்‌ 1 சங்கற்ப 2 விகற்பம்‌ 
பண்ணீக்கொண்டு சம்சய ரூபமாகி நிற்கும்‌; 


புத்தி அகங்காரங்கள்‌ என்று இரண்டு தத்துவ 
மிருக்க மனம்‌ என்றொரு தத்துவத்தைச்‌ சொல்லுவா 
னேன்‌ என்னில்‌? சங்கற்ப விகற்பமானது புத்தியினா 
லும்‌ அகங்காரத்தினாலும்‌ ஆகாது. புத்தி 8 நிச்சாயக 
மாகையினாலும்‌ அகங்காரம்‌ கிராககமாகையினாலும்‌ இச்‌ 


1. சங்கற்பம்‌ - நினைவு. 2. விகற்பம்‌ - பேதம்‌. 
3. நிச்சாயகம்‌ - நிச்சயிப்பது. 


684 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌. 


சங்கற்ப ரூபமான ஞானம்‌ 3 மானதமே. கண்ணினால்‌ 
காணப்பட்ட பதார்த்தத்தைப்பற்றிப்‌ புத்தி 2 கோசர 
மாகப்பண்ணுகிறது யாதொன்று அது மனம்‌. பற்றின 
விஷயத்தையே புத்தி நிச்சயிப்பதன்றிப்‌ பிரதக்காகப்‌ 
பண்ணுமாகில்‌,' மனம்‌ கடத்தைப்‌ பற்றினபொழுது 
புத்தி படத்தை நிச்சயம்‌ பண்ணவேணும்‌. மற்றும்‌ 
8 சாஸ்நாதிமத்தாயிருக்கிற தேகத்திலே கோ சப்தத்‌ 
துக்கு அர்த்தமென்றறிந்து பலகாலும்‌ பட்டுப்பட்டிருக்‌ 
கிற தேகத்தைக்‌ கண்டவிட த்திலே இதுவும்‌ கோசத்த 
& வாச்சியம்‌ என்கிறதுக்கு ஏதுவாம்யாதொன்று ஸ்ம 
ரிக்கிறது அது மனம்‌. 
_தஉ-£சத௦ வெள ஷறெ ல மஹூ௦கலூு, விகலா.தா 
ஹ _நாஹ௦ காறி 


வச )யொஹம- தொ. ணா | 
சொடநாவி வளவர்‌ லெ ॥ ஹூக-2ா 


te ஹஊவெஷ ஹூ ௧௨௦ 2கிஸா மெ | வ்க்ஷ ஷா 
லொகிதாஹுசெட-? ௧2௫௪-௦ ஸப ஜவிமொவா(ழ | 


விஉயாகி.ஹ யவிஷா ஹூந£வாமிஉஉ பத | ௬௫ A 

லொஃவிடெத ௯௬௩௦௦ வடொவி ஹா அ.நிரப? i 

கிவ ஹாஹா] கவி மொமாவ ஐ ந-ப-இய 

யக ॥ ௨-ுூயஹச௫ ஹர பொ உ]ஷெ மொபடஷெொ 
| BS 

தார ஹெ_தாகழ ௯௬௦௨௩ கய) ௧௦7 


ஐ 1 
வி௯ல,ஃ வ-ஜிபானக ஐ தி, 


1. மானதம்‌ - மனத்திலுண்டானது. 2. கோசரம்‌ - 


விஷயம்‌. 3. சாஸ்நாதிமத்‌ - அலைதாடி முதலானவை உள்‌ 
ளது. 4, வாச்சியம்‌ - பொருள்‌. 


நவி . 


, களும்‌ கிரகிக்கப்படும்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 885 


சில பேர்கள்‌ ஓவ்வொன்றாகப்‌ பதார்த்தங்களைக்‌ 
கிரமத்திலே பற்றி அறிகையினாலே மனம்‌ அணுவே; 
மகத்தாகில்‌ ஏககாலத்திலே எல்லாவற்றையும்‌ பற்றி 
அறியவேணும்‌ என்பார்கள்‌. அஃது அப்படியல்ல. 


ட கர்மம்‌ குணமாகக்‌ கிரமத்திலே ஞானம்‌ உண்டாம்‌. 
. சித்ரூபனாகிய ஆன்மாவுக்குக்‌ கிரமத்திலே ஞானமுண்‌ 


டாம்‌ என்பது என்னையோ என்னில்‌? அஞ்ஞானத்தி 
னாலே 1 அபிபூ தனாகையினாலும்‌ சாமக்கிரியை அபேக்ஷிக்‌ 
கையினாலும்‌ மனம்‌ அணுவே என்னில்‌? அற்பத்‌ திரவி 
யத்தைக்‌ கிரகிக்கும்‌. அஃது ஏனென்னில்‌? தன்னாலே 
வியாப்தமான மாத்திரமே கிரகிக்கும்‌. அஃது எவ்வா 


்‌ றென்னில்‌? திபமானது பதார்த்த 2அபிவியஞ்சகமான 


போது அதினுடைய பிரகாசம்‌ எவ்வளவு வியாப்தம்‌ 
அவ்வளவுமே கிரகிக்கப்படும்‌. 4 ஆதித்ய கிரணத்திலே 
அப்படியல்லவே. மகத்தாகையினாலே மகத்‌ பதார்த்தங்‌ 
அப்படியே மனமும்‌ மகத்து 
ஆகையினாலே மகத்‌ பதார்த்தங்களையும்‌ கிரகிக்கும்‌. 
மகத்தாயிருந்து மகத்‌ பதார்த்தங்களைக்‌ கிரகிக்கும்‌ 
என்னில்‌? அற்பத்தைக்‌ கிரகிக்கையினாலே மனம்‌ 
அணுவே என்னில்‌? அப்படியன்று. மகத்தாகிய சூரியப்‌ 
பிரகாசத்திலே அற்பமும்‌ கிரகிக்கப்படுகையினாலும்‌ 
அற்பமாகிய தீபப்‌ பிரகாசத்தினாலே மகத்து கிரகிக்கப்‌ 
படாமல்‌ இருக்கையினாலும்‌ மனம்‌ மகத்தும்‌ பிரதி புருட 
நியதம்‌. 


[| 
தத தடி அவ :- கெலிநடநொண- 8 கி 


கரக<+ணொ௫ட விரா8ஐநா௫& ॥ 2 ஹவெ க்ஷ... தாஹ 
1. 


கெரிவிக்கிறது. 3. வியாப்தம்‌ - வியாபரிக்கப்பட்ட. 
4. ஆதித்யன்‌ - சூரியன்‌. 


அபிபூதன்‌-மறைக்கப்பட்டவன்‌. 2. அபிவியஞ்சகம்‌ - ' 


226 சிவஞான சத்தியார்‌ சுபக்கம்‌ 


வ. உ௨உ௱௪௰-1ரவ.ம._கி ஹூவெஜூி। _தஜபாட ஹசுக8-4 
வப_த8 கரசாகஜதாடெொடியோ மரணாட !! ஷா, 
வெக்ூதி தமறாஷி _ தவா ஷிமவாஉஉ?) | 89)_ராண ௩ஹெ 


ஷண ஒவ) ஓராஹக௯௦ ஷவ-?_காலவெசி 1 யாவ.கீ 
மராஹகவாவி தாவகமராஹண மர ஹச! 


ன ஹணூ௦ ய.£ a) ] கி ஓ 
2ெ_ந.ம,,ஹ ய.௮_த_தமாலி_ கற்பு 8 | கஜாற 


மராஹககெ_ந 2பெநொல தி.ல்வெர.அ | _ததஹ$ூஹ 
பொட, மர ஹண௦ ஙி ரெ |  2ஹஜெவ ' 

9_நஹகூ௦ ஷூரா நிப தணு.பகி.ச்‌ | 
ஆகில்‌ மனமும்‌ அகங்காரமும்‌ புத்தியும்‌ இவை 
மூன்றும்‌ கூடி அர்த்த நிச்சயத்தைப்‌ பண்ணுமென்று 
சிறிதுபேர்கள்‌ சொல்லுவார்கள்‌. கிரமத்திலே மனம்‌ 
பற்றவும்‌ அகங்காரம்‌ கிரகிக்கவும்‌ புத்தி நிச்சயிக்கவும்‌ 
படும்‌ என்று சிறிதுபேர்கள்‌ சொல்லுவார்கள்‌. இவை 
இரண்டிலே அங்கீகாரியம்‌ ஏதென்னில்‌? மனமானது 
முதற்பற்றி சந்தேகான்மாவாயிருக்கையினாலும்‌ அகங்‌ 
காரமானது அபிமானமாகக்‌ கிரகிக்கையாலும்‌ புத்தி 
நிச்சயிக்கையாலும்‌ கிரமத்திலேயென்னும்‌ பட்சமே 
னமானது 3 அது 


அங்கீகாரீயம்‌. ஆகில்‌ எங்கும்‌ ஞா 

விருத்தியாயிருக்கையினாலே புத்தியும்‌ 2 சர்வ விஷயி 

ணியுமாயிருக்கும்‌ கிரமங்கூடா து என்னில்‌ ? அஃது 
னாலே 


அப்படியல்ல. அந்தப்‌ புத்தியானது ஜூடமாகையி 
புத்தி முதலான கரணங்களிலேயெல்லாம்‌ சிற்சத்தியே 


அ.நுவர்த்திச்சிருப்பது ஆகையாலே மனமானது 


1. அநுவிருத்தி - தொடர்ச்ச, 2. சாவ விஷயிணீ - 


எல்லாம்‌ பற்றியது. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 897 
காகாட்சிபோல 1 அந்தர்பகிஸ்‌ சஞ்சாரமானேயாய்‌ 
சட்சுவாதி இந்திரியத்‌ துவாரங்களினாலே பாஹ்ய விஷ 
யங்களைப்‌ பற்றி 2 அந்தஸ்‌ ஸங்கற்பத்தையும்‌ பண்ணி 
நிற்கும்‌. அந்த மனம்‌ பற்றினதையே அகங்காரம்‌ 
கிரகிக்கும்‌. அகங்காரம்‌ கிரகித்ததையே புத்தி நிச்ச 
யிக்கும்‌. 

தாத ௦ அமெ ஆவ ்‌- பெொஹ௦ கர உ௰௰ 
ஹ௦ஹ_தா கூ-ாகூ-நிபாயா ௯ | கெலஜிஉா ஹு ௧,0௦௦ 
ணெதி கொ_உயஷீகர_தஹ.டா ! ௯ ர8க்ணெ வாய்‌. 

ட்‌ வே 


ஹூவி.அி௦ ௨-௫௮வ./ாலமொவ_நா.திகா | ஷநெ ஹற-௫ 
விணீவரா உஊி$ா_நா..திகா_த_த6 il ஷவஸஹாயாிகா 
வயா கர 2ணெவ வவஹி.கட | ந. நஹ 
வக; ஸொொயா_ந௦ வருத /ஹவ-4கெ.கி வெ௯ ॥ 
_ தஹ வற ஷலி.தி ஹாஹிஸ-ஃஐஃலொகி தா | 
அதக ணே கராஜா வயடாவாலாவ.நிழியெ ॥ 


வ வ௦உ; ஷாய_த வானு காரண கிர கயெய நா | 


காகாகூதிவ_ந_நபமாவொ ப ஹி ஹூ வவ கநா ॥ 


8_௩ஷீகூ.ர_தவவாகெ-? உ-இஒ)ஹ௦காறயொு_1.கி8! 


சூலொவ_நாலிஸ ௩௨ ௯ க௱ணெற௯-3.நிய? 
உதி, 


ஆங்கே இனம்‌ மலி சோத்திராதி - மனத்திற்குக்‌ 


காரணமான அந்தத்‌ தைசத ஆங்காரத்திலே ஞானேந்‌ 


1. அந்தர்பகிஸ்‌ சஞ்சாரமானம்‌ - உள்ளும்‌ வெளியும்‌ 
சஞ்சரிப்பது. 2. அந்தஸ்‌ ஸங்கற்பம்‌ - உள்நினைவு. 


92 


388 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


திரியங்களாகிய சுரோத்திரம்‌ துவக்கு சட்சு சிங்நுவை 
ஆக்கிராணங்கள்‌ ஐந்தும்‌ தோன்றும்‌; 


௧௦ கெ துமி யாணி ௫: ட்‌ 
தாரக கதவ ம வியா னிக.ஜஹெ 


மயெரொஅகக*்‌ வக்ஷா்ரேோ வ | ஜி. ஹா வராணணு 
வணனொெதெ ஹாவஸிலா நிச ரநிவ! வ சக்ஷ 
a வடு 


விஷயகெய_ந பெஷா௦ வீமெ நி..ய கய | கய) 


னேெ.தா_ந 9) ஹகாறா உஜர தாமி ஹா_அிகாச4 1 


தத அட 
௬௪ வி: போ கூக்‌ வகு ஜிஹா 
னு (ன ட 317 ஷீ ள்‌] 
நாஹாவ்‌ 2உநஷஹாஹஹ | வ காபா சஹா ஹெ 


[த 
ஜஹஸ்ஹஹா_தி கா ஐ.அ, 


சுரோத்திராதி பஞ்சே ந்திரியங்களும்‌ தைசத ஆங்‌ 
காரத்திலே தோன்றும்‌ என்பானேன்‌? ஆகாசத்திலே 
உண்டான சத்தத்தை அறிவிக்கிற சுரோத்திரம்‌ ஆகா 
சாத்மகமே; துவக்காதிகளும்‌ அப்படியே. ஆகையினால்‌ 
பஞ்சபூதங்களிலும்‌ பஞ்சே ந்திரியங்களும்‌ உண்டாகிப்‌ 
பஞ்ச விஷயங்களையும்‌ அறிவிக்குமென்னப்‌ போகும்‌ 
என்னில்‌? பூதங்களிலே பஞ்சே த்திரியங்களும்‌ உண்‌ 
டாகில்‌ பஞ்சேந்திரியங்களும்‌ கடாதிகளைப்‌ போலே 
1 மூர்த்திமத்தாம்‌. அவ்வாறாகில்‌ ஓவ்வொரு இத்திரி 
யம்‌ 2 அன்னிய இந்திரியங்களினாலே கிரகிக்கவேண்‌ 
டும்‌. மூர்த்திமத்‌ ஆகையால்‌ 2 பிரத்யேக மவஸ்தான 
மும்‌ வேண்டும்‌. 4 மூர்த்தியந்தரத்தினாலே ஆவரிக்கப்‌ 


1. மூர்த்திமத்‌ - உருவுள்ளது. 2. அன்னியம்‌ - வேறு. 
3. பிரத்யேகமவஸ்தானம்‌ - தனித்தனியிருப்பு. 4. மூர்த்தி 
யந்தரம்‌ - வேறுமூர்த்தி. 


ட 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 993 


படுகையினாலே மூர்த்திமானாகியிருக்கிற வஸ்துவுக்குக்‌ 
கிரகணம்‌ வாராமல்‌ 3 ஸ்படிகாந்தரிதமாயிருக்கின்ற 
வஸ்துவைச்‌ சட்சு கிரகியாதே போகவேணும்‌. சட்சு 
வானது தண்ணீருக்கு உள்ளேயிருக்கிற பதார்த்தத்‌ 
தைக்‌ கிரகிக்கும்பொழுது ஜலத்திலே பிரவேசமான 
மாத்திரத்திலே தேயுவுக்கு ஜலம்‌ விருத்த திரவியம்‌ 
ஆகையால்‌ சாந்தமாய்ப்போய்ப்‌ பதார்த்தக்‌ கிரகணம்‌ 
கூடாதாகவேணும்‌. தேயு பூதத்திலே 2 உற்பந்நமாய்‌ 
மூர்த்தமாகில்‌ காணப்படாது. அதனால்‌ அகங்காரத்‌ 
திலே 3 உற்பவித்து அமூர்த்தமுமாயிருக்கும்‌ என்கை 
யினாலே அப்பொழுது சுவருக்குள்ளேயிருக்கிற பதார்த்‌ 


தத்தையும்‌ கிரகிக்கவேணும்‌ என்னில்‌? அஃது அப்படி 
யல்ல. 


4 குட்டியமாகிறது. ₹ சுவச்சத்‌ திரவியமன்‌ றியில்‌ 
தாமத வஸ்துவாய்‌ 6 கதியைத்‌ தகைகையினாலே கிரகி 
யாது; காணப்படுகிற வஸ்துவுக்கும்‌ காண்பிக்கின்ற 
இந்திரியங்களுக்கும்‌ ஏக ஜாதியாக வேணும்‌ என்று 
சொன்னது சித்தாந்தமல்ல. தேஜோ திரவியமல்லா 
திருக்கிற * கடகதக்கிரியையும்‌ கடகஜாதியும்‌ சட்சுவுக்கு 
விஷயமாகையினாலே 8 வியங்கிய 9 வியஞ்சகங்களுக்கு 
ஏக ஜாதியும்‌ இல்லை. இதனால்‌ சட்சு தோஜோரூபம்‌ 
என்கிறதுக்கும்‌ ரூயைகக்கிராகி என்கிறதுக்கும்‌ ஹானி 

ல்லை. 


1. ஸ்படிகாந்தரிதம்‌ - ஸ்படிகத்தால்‌ மறைக்கப்பட்டது. 
உற்பந்நம்‌ - உண்டானது. 3. உற்பவித்து - உண்டாய்‌. 
. குட்டியம்‌ - சுவர்‌. 5. சுவச்சத்திரவியம்‌ - நின்மலவஸ்து. 
6. கதி-நடை. 7.. கடகதம்‌ - குடத்தை அடைந்தது. 
8. வியங்கியம்‌ - அறிவிக்கத்தக்கது. 9. வியஞ்சகம்‌ -.அறி 
விக்கிறது. 


940 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அஃது எப்படியென்னில்‌? தாமத ஆங்காரத்திலே 
உற்பந்தமான ரூப தன்மாத்திராகாரியமான அக்கி 
னிக்குத்‌ தேயு உண்டாயிருக்கையினாலே தைஜத ஆங்‌ 
காரத்திலே 1 சாக்ஷாத்‌ உற்பந்நமான சுட்சுவாதி இழந்‌ 
திரியத்துக்குத்‌ தேஜோரூபம்‌ உண்டு என்கிறதுக்கும்‌ 
சந்தேகம்‌ இல்லை. கிரியாசத்தியையும்‌ கிரகிக்கையால்‌ 
சட்சுவுக்கு ரூபைக விஷயத்துவ ஹானி என்றீராகில்‌ 
அது உம்முடைய பட்சத்துக்கும்‌ சரி. சட்சுவானது 
தனக்குப்‌ பிராப்தமான வஸ்துவையொழிய கிரகியாது 
ஆகையால்‌ 2 குட்டியாதி வியவதானத்திலே இருக்‌ 
கிறதைக்‌ கிரகியா து என்கிறது ? அறுக்க சித்தம்‌. இப்‌ 
படியே இந்திரியங்களெல்லாம்‌ பிராப்தமான வஸ்துக்‌ 
களையே கிரகிக்கும்‌. 

_க௨உ௦ஏுத௦ வெளஷறெ . யஜ.ஷிவ கட பஹு 
ஹஜா_கீய௦ ஹி தவ ௧௮ | பாபா.விவ) ௦8௯௦ பெரா 
அகாபமா.தக௯zவே. ௧௪ | கூமாகெ ர்வ 2௩ஜஞெய 
ர.ஹகஉராி௯_கா௯(59 ! லெள_கீிகெ_ட_த-ு 8-0) ௧-௯ 

௯ 
கிரி, யாணா௦ வடாகிவசி | மாக? ஜெடகி, 
யெயொடெெ வஹா மாண க அ;வி௫ ॥ கிண 
8-0-4 வ றொயெ_ந 9-0 நா௦ மர ஹண 
_ந.ஒறி | ஹபிகாஷ.௰-௨த௦ வஹு௦ ரம] ஹீயா_துலொ 
வா_ரீயா.ம__தவொஉி _தஹாலு கதா 


வந ॥ 
டெ கஜஸ( | யஜெ. வ.கி கவிஞ நி. ஹ_தஷா 


1. சாக்ஷாத்‌ - நேரிட. 2. குட்டியாதி வியவதாதம்‌ - 
சுவர்முதலான மறைவு. 3. அநுக்குசித்தம்‌ - சொல்லாமலே 
ஏற்பட்டது. 2 


he. 


l/ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 941. 


ஷிவஹ-5_ந$ மர ஹணூ௦ வஹா தக _நரஹட௦ 


காறொ _தவகவூ.௪81 _தடஒிவடதா8ஹகெய_ந கவா 
செம சீரறொய 6 | வவ) &கயோய- தவல 
கீடக கி | அட வாற யக௧8 சரா, 
உ மீஷமகூ_க| வெக லிஷயஞா_தஹவெ 
ஊஹணகீடடெக! கமாகெ கூஒவிஷாக௯ூ- மஹ 
ண டெநதாவவ5 கீ | பாரா ம ஹணடிஷ௦ 
பயாகி௦வ) வாபா_௩_௧ \ போவ 8வெ௦கி ர ப௦ ஹவ-40 ' 
மரஹா.ஃ ப ல்‌ ப்‌ 


கன்ம இந்திரியம்‌ எல்லாம்‌ முனம்‌ உரைசெய்த 
வைகாரிகம்‌ தரும்‌ என்பர்‌ முன்னோர்‌ - கர்மேந்திரியங்க 
ளானவை முன்சொன்ன * வைகாரிக ஆங்காரத்திலே 
தோன்றும்‌ என்று பெரியோர்கள்‌ சொல்லுவார்கள்‌ 
எனம்வாறு. 


தோன்றும்‌ என்கிறது மாத்திரமன்றித்‌ தோன்றும்‌ 
என்று பெரியோர்கள்‌ சொல்லுவார்கள்‌ என்றதனால்‌ 
இதற்குச்‌ சங்கை உத்தரங்கள்‌ பகுவாகப்‌ பெரியோர்‌ 
கள்‌ பண்ணியிருக்கையால்‌ அவ்வாறு விரிந்த நூலிலே 
கண்டுகொள்க என்பது கருத்து. 

_த௨-௦ர௦ - வாணிவாணீ ஹமவோய வாகஒள்‌ 


கெதி ஜொஉவா ! க8.ா_நயா ஒரலொ ஹுயாக 


. மணொவெவெகாறிகாலி_கி, 


* வைகாரிகம்‌ - விகாரத்தால்‌. 


942 சிவஞான சித்தயார்‌ சுபக்கம்‌ 


நற்செவி துூவக்ருக்‌ கண்தா 
. . 3 உ ர ௪ 
நாசித்‌ தினையும்‌ நல்லோர்‌ 
புத்திஇந்‌ தியம்‌ என்று 
புகஞ்ரறனர்‌ இனைத மக்முச்‌ 
சத்த்நற்‌ பரச ரூப 
இரதகக்‌ தங்கள்‌ ஐந்தும்‌ 
வைத்தனர்‌ விடய மாக 
அடைவினின்‌ மருவு மென்‌ "றே. 


61 


மேல்‌ ஞானேந்திரியங்களுக்கு விஷய சம்பந்தம்‌ 


கூறுகின்றது. 


இ-ன்‌: நல்‌ செவி துவக்கு கண்‌ நா நாசி ஐந்‌ 
தினையும்‌ புத்தி இந்திரியம்‌ என்று வைத்தனர்‌ - சுரோத்‌ 
திரம்‌ துவக்கு சட்சு சிங்நுவை ஆக்கிராணம்‌ அஞ்சும்‌ 
ஞானே ந்திரியமென்று ஸ்தாபித்தனர்‌, இவை தமக்கு 
சத்தம்‌ நல்‌ பரிசம்‌ ரூபம்‌ இரதம்‌ கந்தங்கள்‌ ஐந்தும்‌ 
விடயமாக அடைவினின்‌ மருவும்‌ என்று நல்லோர்‌ 
புகன்றனர்‌ - இந்த ஞானே ந்திரியங்களான சுரோத்தி 
ராதிகள்‌ ஐந்துக்கும்‌ அடைவே விஷயமாகச்‌ சத்த 
பரிச ரூப ரஸ கந்தங்கள்‌ ஐந்தும்‌ பொருந்தும்‌ என்று 
பெரியோர்கள்‌ சொன்னார்கள்‌ என்றவாறு. 

பெரியோர்‌ உரைத்தனர்‌ என்றது முன்னோர்‌ விரி 
வாக உரைத்ததை இவ்விடத்து நான்‌ 1 சூசித்துக்‌ 
கூறினேன்‌ என்பது கருத்தா கையால்‌ இதன்‌ விஸ்தாரம்‌ 
வருமாறு :- 


சுரோத்திரமானது 2 கர்ண சஷ்குலியவச்சிந்ந 


ஆகாசம்‌ இடமாக நின்று சத்தத்தைக்‌ கேட்பது. 


1. சூரித்தல்‌ - சுருங்கச்சொல்லல்‌. 2. கார்ண்சஷ்குலி 


யவச்சிந்த - காதுக்குட்பட்ட. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 843 


துவக்கானது 1 தேக சர்ம சூக்குமபூத வாயு இட 
மாகநின்று தன்னைப்பொருந்தின பதார்த்தங்களுடைய 


சீதோஷ்ண 2 அநுஷ்ணாஜித்‌ கடின மிருதுக்களைக்‌ 
கிரகிக்கிற து. 


சட்சுவானது 3 நேத்திர கோளகையில்‌ சூக்கும 
பூத தேயுவினிடமாக நின்று 4 ரூபவத்‌ பதார்த்தங்‌ 
களைப்‌ போய்க்‌ கிரகிக்கிறது. 


சிங்நுவையானது 5 ரசனையில்‌ சூக்குமபூத அப்புவி 
னிடமாக நின்று தன்னைப்‌ பொருந்தின மதுராதி ஷட்‌ 
ரசங்களையும்‌ கிரகிக்கிற து. 


ஆக்கிராணமான து நாசிகையில்‌ சூக்குமபூத பிரு 
திவியை ஆச்ரயித்து நின்று வாயுவசத்தினாலே வந்‌ 
தடைந்த சுகந்த துர்க்க ந்தங்களைக்‌ கிரகிக்கிறது. 


க . [J 2 ட, 
தஉஏத௦ வெளஷரே : ஸஞெரா ஆர$.மி கொ 
[௫] 
ச்தா.நி தகம்‌ ஹு வணுவக_ா௯ | ஹு) _தவணு௯ 
ஹப பாலபா_௩ா௦ மாஷிகாஸார5 1௨61! ததா 


வமபஷெ ஷுயூ0)_தஷ-ு ஹு. ஹ.ஜ ாஊ._ உஷூத | 
ச 4 


வவ8_5) ஷஉிஜெதய௦ _த௫காய._.ா?2 பணக; 


8௯ ॥ ஸொராஆகூஹழொவ_ரா$_நா ௯,ேணொ.த.கி 


ரிகா ௨.கி, 


1. தேகசர்மம்‌ - சரீரத்தோல்‌. 28. அநுஷ்ணாஜித்‌ - 
மிதமான சதோஷ்ணம்‌. 3. நேத்திரகோளகை - கண்குவளை . 
4. ரூபவத்‌ - ரூபமுள்ள. 5. ரசனை-நா. 


944 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


தேக அவயவங்களான கர்ண சஷ்குலீயாதி அம்‌ 
நியமாக 1 தத்தத்‌ அவயவ நிஷ்டமாகச்‌ சுரோத்திரா 
யாக வேறே அஞ்சு தத்துவம்‌ உண்டென்று சொல்ல 
வேண்டுவது இல்லை என்னில்‌? அது கூடாது. அந்த 
அவயவங்களிருந்தும்‌ 2 ௮ ந்தமூகபதிராதிகள்‌ உண்‌ 
ஆகையினாலே அந்தமூகபதிராதிகளெல்லாம்‌ 5 தத்ததீ 
போஜக அதிருஷ்ட 4 ஆபாவத்தினாலே சப்தாதிக்‌ 
கிராஹக சத்திகள்‌ * பிரதிபத்தைகள்‌ ஆகையால்‌ கூடு 
மென்னில்‌? அப்பொழுது £ திரமிட * ஆந்திர * திலா 
- வாப நியாயமாக நிர்சப்தாதி கிரகண சத்திகளென்றும்‌ 
நாம்‌ சுரோத்திராதி தத்துவமென்றும்‌ சப்தபேதமாகச்‌ 
சொல்லுகிறதொழிய அர்த்தபேதமில்லை. அகையால்‌ 
நீயும்‌ பரமாப்த சிவப்பிரணீத ஆகம 7? அநுசாரேண 
சுரோத்திராதி தத்துவம்‌ என்று வியவகரிப்பதே 
சத்தியம்‌. 

- சப்தத்தைச்‌ சுரோத்திரம்‌ போய்க்‌ கிரகிக்குமோ? 
தன்னை வந்தடைந்த சப்தத்தைச்‌ சுரோத்திரம்‌ கிரகிக்‌ 
குமோ? என்று ஒருவன்‌ கேட்க, அதற்கு நையாயிகன்‌ 
சப்தம்‌ திக்குக்களிலேயிருந்து 10 வீசி 11 தரங்க நியாய 
மாக 12 பேரியாதி தேஜோற்பந்நமானசப்தம்‌ ஸ்வ 
ஜாதீயமாயிருக்கிற உத்தரோத்தர சப்தங்களை உற்பா 
தித்துப்‌ பூர்வாபூர்வ சப்தங்கள்‌ நசிக்க அர்திய சப்த 


1. 
லிருப்பதாக. இ 


யன்‌ செவிடன்‌ முதலானவர்‌. 
யதைப்‌ புசிப்பிக்றெ. 4. ஆபாவம்‌ - விதைத்தல்‌: வெளியிடல்‌ . 


5. பிரதிபத்தை - கட்டுப்பட்டது. 6. திரமிட - தமிழன்‌. 
7. ஆந்திர - தெலுங்கன்‌. 8. திலம்‌ - எள்ளு. 9. அதுசா 
ரேண - வழியாய்‌. 10. வீசி- பெரிய அலை. 11. தரங்கம்‌ - 
- இன்ன அலை, 12. பேரியாதிதேசம்‌ - பேரிகை முதலான 
இடம்‌. 13. ஸ்வாஜாதயம்‌ - ஓரினம்‌. 


தத்தத்‌ அவயவ நிஷ்டமாக - அந்தந்த அவயவத்தி 
அந்தமூகபதிராதிகள்‌ - குருடன்‌ ஊமை 
3. தத்தத்‌ போலகம்‌ - அதை 


டி 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 845 


* 


மானது சுரோத்திரத்தைச்‌ சம்பந்தித்தபோது அந்தச்‌” 

0 கத்தைச்‌ சுரோத்திரம்‌ கிரகிக்கும்‌. 1 உன்னதப்‌ பிர 
அசத்தில்‌ சப்தமும்‌ இவ்வாறே 2 கதம்பமுகுள நியாய 

உட்‌ அந்திய சப்தமானது சுரோத்திர சம்பந்தமான 
பாழுது கிரகிக்கும்‌ என்பன்‌. 


இது 4அயுக்தம்‌. பூர்வாபூர்வ சப்தம்‌ உத்தரோத்‌ 
£7 சப்தத்தை ஜ நிப்பிக்குமாகில்‌ பேரியாதி சப்தத்துக்கு 
இவ்வளவு என்று 5 அவதி இல்லையாம்‌. ஆகையால்‌ 
்‌ கனுர்முக்த பாணம்போல 7* வேக சந்தானத்திலே : 
தன்னை வந்தடைந்த சப்தத்தைச்‌ சுரோத்திரம்‌ கிரகிக்‌ 
டூம்‌. சுரோத்திரமான து சப்தோற்பத்திப்‌ பிரதேசத்தில்‌ 
போய்க்‌ கிரகியாதபொழுது இன்ன திக்கிலே இன்னதி 
னுடைய சப்தமென்று எப்படி அறியும்‌ என்னில்‌ ? 


பூர்வத்திலே அநுற்பூதமான பேரியாதி சப்த 
ஜாதியங்கள்‌ என்று நிச்சயிக்கப்படும்‌ சட்சுவும்‌ இவ்‌ 
வாறு தன்னை வந்தடைத்த பதார்த்தத்தைக்‌ கிரகிக்‌ 
குமோ? போய்க்‌ கிரகிக்குமோ என்னில்‌? வந்தடைந்த 
பதார்த்தத்தைக்‌ கிரகிக்கும்‌ என்பது கூடாது. அஃது 
எவ்வாறென்னில்‌ ? கடாதியானது சட்சுவை வத்து 
பொருந்தாது. அக்கினியும்‌ £ சஸ்திரமும்‌ நேத்திரத்‌ 
தைப்‌ பொரு ந்தில்‌ உபாதைவரும்‌. ஆகையால்‌ 9 அவ 
யவகித வஸ்துக்களை நயனத்தினுடைய பிரகாசங்கள்‌ 
ரூபவத்‌ பதார்த்தங்களை வியாபித்தேகிரகிக்கும்‌. நின்ற 


ய வகையை 


1. உன்னதப்பிரதேசம்‌ - உயர்ந்த இடம்‌. 2. 


கதம்ப 
முகுளம்‌ - கடம்பை மொக்கு. 3. அந்தியம்‌ - கடைசி. 
4, 


அயுக்தம்‌ - தகாது. 5. அவதி- முடிவு. 6. தநுர்முக்த 
பாணம்‌ - வில்லினின்று விடுபட்ட பாணம்‌. 
னம்‌ - வேகபரம்பரை. 8 
வகிதம்‌ - கட்டினது. 


7. வேக சந்தா 
. சஸ்திரம்‌ - ஆயுதம்‌. 9. அவ்ய 


9460 - சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


'தவக்கு சிங்நுவை ஆக்கிராணங்கள்‌ ஆகிற மூன்று 
இந்திரியங்களும்‌ தன்னைப்‌ பொருந்தின 1 உசிதவிஷ 
யங்களையே கிரகிக்கும்‌. சட்சு இதர இந்திரியங்களைப்‌ 
போலக்‌ கோளகமாத்திரமே, வியாபகமல்ல என்னில்‌? 
அது கூடாது. பெரியதாயிருக்கிற பர்வதாதி வஸ்துக்‌ 
களைக்‌ கிரகிக்கையினாலே கோள கமல்ல. ஆகில்‌ சர்வ 
வியாபியே விஷயப்‌ பிரதேசத்திலே போய்க்‌ கிரகிக்க 
வேணுமென்ன வேண்டா. 2 விருகஷாக்ரத்தையும்‌ சந்‌ 
திரனையும்‌ ஏககாலத்திலே கிரகிக்கையினாலே என்னில்‌? 
அதுவும்‌ கூடாது. விருக்ஷாக்ரத்தையும்‌ சந்திரனையும்‌ 
ஏக காலத்திலே கிரகிக்கவில்லை; ஏககாலம்‌ போலே 
தோன்றுகிறது. தாமரையிதழ்‌ நூறை ஊசியினாலே 
குத்தினபோது காலசூக்குமம்‌ தெரியாமல்‌ ஒருக்காலே 
குத்தினோமென்பதுபோல, ? சாகாக்ரத்தையும்‌ சந்திர 
னையும்‌ ஒருக்காலே கண்டோம்‌ என்பது. ஆகையால்‌ 
* கோளகைக்கு அந்நியமாய்ப்‌ 5 பிரதிவிஷயம்‌ வியா 
பித்துக்‌ கிரகிப்பதாயுள்ளது சட்சு. 

கத ௦ வெளஷரோ 2- கிஷ காட) தஆ 
ஜெ-ஹாஐகெெ கே ஹெ த | வராணாஉ)வயவொவே 
சொ 8 காலி உர்‌ | ௩ அவக பரவ 
ண௦மகயா ஈம ர ஹா-கியலிய பிட | கிழெமெொவ றி த 
பர கய கரா வம] ஹெ i தட ஹ்கெெம.த 
rr பெரா அரமக | ஸாணாஃ வாத 


Vv உ வட 
வெ சிஹெ.மா_5_ந- ராவய 1 தாவரம்‌ 


1. உசிதம்‌ - யோக்கியம்‌. 2. விருக்ஷாக்ரம்‌ - மரத்தின்‌ 
துனி. 3. சாகாக்ரம்‌ - கிளையின்‌ நுனி. 4. கோளகை - 
குவளை. 5. பிரதிவிஷயம்‌ - விஷயந்தோறும்‌ . 


கூறுகுல்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 947. 


நாஹாடெதவ லெயடபாஓ நி. கியா | முரஹட௦.கி 
Oo) 


ராவ வாசப்‌ ௬0 8௦8), யாணி.ச) அவி. ॥ நநு 


மொல ச௯2வெஷ௦ வகஷம+கெயி ௫ ஹஹெ_த-௩௯(௮ 
ஷஹாஷுற 


மணா வாவா வ௦உயொய-$ மசி 
| த5 ] லா ்‌ | கிஜி.கி 
ஷூ_த$ i ஹுூலாகூ ம ஹணாடெிவெவ அயா தி | 


பெஷுெ | மொடகா$ஙி யகெந ஷாஷாழ,ஹ 
oh 


ண௦$_த( || வரா வகெவெஹி மரஹெதீ மராஹகொ 
வசு | மொஷ.கவ_த௲ிவா ஷா வாக்ஷஷூ௦ 
உர வார்‌ த வர யூசப்‌ 23 வண யக க 
ககெரய க) த | டொரொவெ௯ு மொ ௯8 அஹ 
ஹாவவம மர ஹண௦லவே௫ ॥ வ க்காலெ_ காஸா 
. ன்‌ ௦ ௫ 

வெ௦ஃகொ மரஃஹணவாவ கதத | வஹுஹி சரா 
க ஈுபாமாவெ௦ ம. ஹணஹஹெக்காஓஉழி U0 
கெ_நா ஹிூா_ந௦_த_த ஹஹ, உலஸெ௨வகி.கி. 


வாக்கொடு பாதம்‌ பாணி பாமுவோ டுபத்தம்‌ ஐந்தும்‌ 
நீக்கினர்‌ முன்னே கன்மேந்‌ திரியங்க ளெனணநினைந்தே 
ஆக்கிய வசன கமன தானமும்‌ விசர்க்கா னந்தம்‌ 
ஊக்கமார்‌ ஐந்தும்‌ ஐந்தின்‌ தொழிலென ஓதி எரே. 62 


மேல்‌ கன்மேந்திரியங்களினுடைய வியாபாரம்‌ 
இ-ன்‌: வாக்கொடு பாதம்‌ பாணி பாயுவோடு 


உபத்தம்‌ ஐந்தும்‌ நீக்கினர்‌ முன்னே கன்மேந்திரியங்‌ 
கள்‌ என நினைந்தே - இந்த ஐந்தும்‌ விஷயக்கிராகிய 


5406 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மல்லாமல்‌ தொழில்செய்வது ஆகையாலே பெரியோர்‌ 
கள்‌ விசாரித்துக்‌ கன்மேந்திரியமென்று பிரித்தார்கள்‌; 


ஆக்கிய வசன கமன தானமும்‌ விசர்க்க ஆனந்தம்‌ 
ஊக்கம்‌ ஆர்‌ ஐந்தும்‌ ஐந்தின்‌ தொழிலென ஓதினாரே ல்‌ 
திடம்‌ பொருந்தின வசன கமன தான விசர்க்க ஆனந்‌ 
தங்கள்‌ ஐ.ந்தையும்‌ அடைவே முன்சொன்ன கர்மேந்‌ 
திரியங்களினுடைய கிரியை என்று சொன்னார்கள்‌; 
அவை வருமாறு :- ்‌ 

வாக்குப்‌ பாதம்‌ பாணி பாயு உபத்தங்கள்‌ 
அடைவே சுரோத்திரமானது சப்தத்தைக்‌ கேட்கில்‌ 
வாக்கு ஆகாசமிடமாய்‌ நின்று வசனிக்கும்‌. துவக்‌ 
கானது பரிசத்தை அறியில்‌ பாதம்‌ வாயுவினிடமாய்‌ 
நின்று கமனத்தைப்பண்ணும்‌. சட்சு ரூபத்தைத்‌ தரிசிக்‌ 
ல்‌ பாணியானது தேயுவினிடமாய்‌ நின்று இடுதல்‌ 
ஏற்றலைச்‌ செய்யும்‌. சிங்குவை இரசத்தைக்‌ கிரகிக்கில்‌ 
வாயுவானது அப்புவினிடமாய்‌ தின்று விசர்க்கத்தைப்‌ 
பண்ணும்‌. கிராணாம்‌ கந்தத்தைக்‌ கிரகிக்கில்‌ உபத்த 
“மானது பிருதிவியினிடமாய்‌ நின்று ஆன ந்தத்தைப்‌ 
பண்ணும்‌. ஞானே ந்திரியங்கள்‌ ஐந்தும்‌ கன்‌ மேந்திரி 
யங்களுக்குச்‌ சகாயமாயிருக்கும்‌. கன்மேந்திரியங்கள்‌ 
ஐந்தும்‌ ஞானேந்திரியங்களுக்குச்‌ சகாயங்களல்ல. 
இவ்வாறு ஞானே ந்திரியங்களும்‌ கன்மேத்திரியங்களும்‌ 
ஆன்மாவினுடைய ஞானக்‌ கிரீயாசத்தி வியாபாரத்‌ 
துக்கு அபிவியஞ்சகங்களாம்‌. 


_தஉ- ௯௦ வெளஷரெ :- கெதி யாணி ஹா 

ல்‌ 7 
மாமி யீ௦கிரயொவக] தாமிவ |! சுஜாகெ கா 
ணாயொ மாஜெவ௦ ௦8௦ கிரயாணி_தா௦ | ௧2-௦ 


வியாணிவாக* வாஉ வாணி மஹி) மாஜா.பிவ | 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 940 


ஜோடெர௦டி,யாணாஜா_கரகூ ஹெ_தாகவாக க.) 


யோம._தூ ! அக லெவ அஹ உனகெ-௦ 
ஜி 


£ ரயாணி_த | 


சா) காவி. தாகி, யா.தஸகிய.3ா வாவ 
மஹ பூமிர._தா ! வெவ்‌) கமி வாஜி௦௯ 
௦9 யா தகோி.கி, 


முதலே சுத்த மாயையிலே வைகரியாதி வாக்கா 
னது தோன்றும்‌ என்று சொல்லியிருக்கையிலே இவ்‌ 
வீடத்து வாக்கென்று ஒன்றைச்‌ சொல்லுகிறது கற்பனா 
கெளரவம்‌ என்னில்‌? அப்படியல்ல. அந்த வைகரி 
வாக்குக்கு அபிவியஞ்சகஸ்தானம்‌. 


அஃது எவ்வாறென்னில்‌ ? அநாதி சித்தமான 
அக்ஷரங்களைக்‌ கையினாலே எழுதினபோது அந்தக்‌ 
கையிலே உற்பத்தியானதல்ல அக்ஷரங்கள்‌; அநாதி 
சித்தமாகையினாலே 1 லேகனக்கிரியை அந்த அக்ஷரங்‌ 
களினுடைய 2 சாங்கேதிகத்துக்கு அபிவியஞ்சகம்‌. 
அக்ஷரத்துக்கு அபிவியஞ்சகமென்னாமல்‌ அக்ஷர சாங்‌ 
கேதிகத்துக்கு அபிவியஞ்சகம்‌ என்றது சாங்கேதிக 
விபி தேசபாஷா பேதங்களினாலே அநேகவிதமாகை 
யினால்‌ அக்ஷரம்‌ அல்ல. அக்ஷரமென்பது அர்த்த 
4 ஸ்போடகம்‌. ஆகில்‌ பஞ்ச தன்மாத்திரையில்‌ சத்தந்‌ 
தானே ஆகாதோ என்னில்‌? அது 5 அவ்வியத்த 
சத்தம்‌. அது தொனிரூபமொழிய அர்த்த ஸ்போடகம்‌ 


1. லேகனம்‌ - எழுதுதல்‌. 2. சாங்கேதிகம்‌ - கட்டுப்‌ 
பாடு. 3. லிபி - எழுத்து. 4. ஸ்போடகம்‌ - தெரிவிக்‌ 
இறெது. 5. அவ்வியத்தம்‌ - பிரிந்து தெரியாதது. 


950 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அல்ல. ஆகையால்‌ அந்த வைகரிவாக்குக்கு அபீவியஞ்‌ 
சகஸ்தானமாக இந்தக்‌ கன்மேந்திரியவாக்கு சித்தமே. 
சூக்குமாதி வாக்கு உற்பத்திக்குச்‌ சப்த தன்மாத்திர 
வியஞ்சகமே காரணமல்ல; பிந்துவே காரணம்‌. 


சூத வெள்ஷ :- பவா அபாய ச நா 

தக்‌ மன அவது ட. இடத ர 
ஷா அடி யச | ண ய்‌ நத அம) 
ஹவுஹிலாஷயொ.ி_டா | டச்ஷா௦ யகீசகாண 


விவாஹஸிர ௩2௦] 3-ஈவுர 28 ஐ, 


வாயாதி சோத்தி ராதி 

புறத்துவாழ்‌ கருவி யாகும்‌ 
ஓயாத மனதி காயத்‌ 

துணருமுட்‌ கரணா மாரும்‌ 
ஆய்வார்கட்‌ கராக மாதி 

அவற்றினுட்‌ கருவி யென்‌ பர்‌ 
மாயான்தன்‌ வயிற்றி வற்றால்‌ 

துடக்குண்டு வாழும்‌ ஆன்மா. 08 


மேல்‌ அந்தக்கரண பகிஷ்கரண சம்பந்தங்கூறுதல்‌. 


இஃன்‌: வாயாதி சோத்திராதி புறத்து வாழ்‌ 
கருவி ஆகும்‌ - வாக்காதி ஐந்தும்‌ சுரோத்திராதி ஐந்‌ 
தும்‌ பகிஷ்கரணம்‌, ஓயாத மனாதி காயத்து உணரும்‌ 
உட்கரணம்‌ ஆகும்‌ - ஓழியாமல்‌ உன்னுதல்‌ செய்யும்‌ 
மனம்‌ முதலாகிய நான்கும்‌ அந்தக்கரணங்களாம்‌, 
ஆய்வார்கட்கு அராகம்‌ ஆதி அவற்றின்‌ உள்‌ கருவி 
என்பர்‌ - இது நானல்ல இது நானல்ல என்று ஆன்ம 
சொரூபத்தை விசாரித்துப்‌ பார்க்குமவர்க்கு அராகம்‌ 
வித்தை கலை மூன்றும்‌ மனமாதியிலும்‌ அந்தரங்கமான 


இரண்டாம்‌ சூத்தரம்‌ 951 


கரணங்களாம்‌, மாயாள்‌ தன்‌ வயிற்று இவற்றால்‌ துடக்‌ 
குண்டு வாழும்‌ ஆன்மா - மாயையினிடத்திலுண்டாகிய 
இந்தத்‌ தத்துவங்களினாலே பந்திக்கப்பட்டு ஆன்மா 
வானவன்‌ மாயா மண்டல மத்யஸ்தனாகி அசத்தியமான 
போகத்தைச்‌ சத்தியம்‌ என்று எண்ணிப்‌ புசிப்பன்‌ 
எனற்வாறு. 


கருவி கரணம்‌ என்பன இரண்டும்‌ பரியாய நாமம்‌. 


ஓசைநற்‌ பரிச ரூப இரதகந்‌ தங்கள்‌ என்று 
பேசுமாத்‌ திரைகள்‌ ஐந்தும்‌ பிறக்கும்பூ தாதி கத்தின்‌ 


நேசஇந்‌ திரியங்‌ கட்கு நிகழறி விதனுல்‌ காண்டும்‌ 
ஆசைசேர்‌ மனதி தன்மாத்‌ திரைபுரி யட்ட கந்தான்‌. 


இ-ள்‌: சத்த பரிச ரூப்‌ ரச கந்தங்கள்‌ என்னும்‌ 
காரண தன்மாத்திரைகள்‌ ஐந்தும்‌ பூதாதியகங்காரத்‌ 
திலே தோன்றும்‌. ஞானேந்திரியங்கள்‌ ஐந்துக்கும்‌ 
இந்தப்‌ பஞ்ச தன்மாத்திரைகளிலே உற்பத்தியான 
ஆகாசாதி பஞ்சபூதங்களினுடைய குணமாகிய சத்தா 
திகள்‌ விஷயமாம்‌. இச்சா ரூபமாகிய மனமும்‌ அகங்‌ 
காரமும்‌ புத்தியும்‌ இந்தக்‌ காரண பஞ்சதன்மாத்திரைக 
ளும்‌ புரியட்டக சரீரமாம்‌; இது சகலர்க்கு என்றவாறு. 


_த ௨௩௭௦ வெளஷரெ ்‌. டெதஜஹா உவ ஹ்‌ 
உ௱௱ா.நடபெொஸ 8௦ கி,யாணி_த | வணக8-2௦௫, 
யாணி ஹூ எஏரஹகொறா து வவெகர_தாசிர்‌ ௬ஹ௦கா 

ன்‌ , 
ரா தல _தாலெ டைய _தா_க.நா ஆவ ஹ._கி5 | புவ 
ஹப வெ ஈஹொ.ம௦யயறவணுகழ ॥ பை-ஜி 


5__௩ஹ.ஹ௦காற? வாய குஹ கடு. 


852 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சாற்றிய பஞ்ச தன்மாத்‌ 

திரைகளில்‌! சத்தம்‌ முன்னத்‌ 
தோற்றும்வாண்‌ வளிநீ நீர்மண்‌ 

துடக்கியே ஒன்றுக்‌ கொன்ற 
கேற்றமாம்‌ ஓசை யாதி 

இருங்குணம்‌ இயைந்து நிற்கும்‌ 
ஆற்றவே விடய பூதம்‌ 

அங்காங்கி பாவத்‌ தாமே. 65 

மேல்‌ ஆகாசாதி பூதங்கள்‌ தோன்றுமாறும்‌ அவற்‌ 
றின்‌ குணங்களும்‌ கூறுதல்‌. 


இ-ள்‌: சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளின்‌ 
சத்தம்‌ முன்னா தோற்றும்‌ வான்‌ வளி தீ நீர்‌ மண்‌ - 
முன்‌ பூதாதி அகங்காரத்திலே தோன்றுமென்ற பஞ்ச 
தன்மாத்திரையாகிய சத்தாதிகளிலே ஆகாயம்‌ வாயு 
தேயு அப்பு பிருதிவி ஐந்தும்‌ தோன்றும்‌; 


அடக்கியே ஒன்றுக்கு ஓன்று அங்கு ஏற்றமாம்‌ 
ஓசை ஆதி இருங்குணம்‌ இயைந்து நிற்கும்‌ - ஒன்றுக்‌ 
கொன்று துடக்கியே என்றது, முதற்சூத்திரத்திலே 
*வான்வளி யாதிபூதம்‌ தருவது” என்றதற்கு அவிரோத 
மாக ஒன்றையொன்று துவந்தித்துத்‌ தோன்றுமென்று 
சொன்னது; ஆகாசாதியான அஞ்சு, பூதங்களும்‌ சப்‌ 
தாதிகளான அஞ்சுகுணங்களையும்‌ உத்தரோத்தரமாக 
ஓவ்வொரு குணம்‌ அதிகமாக உடைத்தாயிருக்கும்‌; 
அவை வருமாறு :- ்‌ 


..... பஞ்ச தன்மாத்திரைகளிலே பூதங்கள்‌ தோன்றும்‌. 
“தன்மாத்திரை யென்றது பூதோற்பத்திக்கே காரண 
மொழிந்து வேறு வியாபாரம்‌ இல்லை என்றது. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 858 


இதிலே முதற்சொன்ன 3உற்பூத சப்த தன்மாத்‌ 
திரையிலே ஆகாசம்‌ தோன்றிப்‌ 2 பிரதித்தொனி சப்‌ 
தத்தைக்‌ குணமாயுடைத்தாய்‌ அதிருச்யரூபமாய்‌ வாயு 
வாதி நாலு பூதங்களுக்கும்‌ ௫ அவகாசத்தைக்‌ கொடுக்‌ 
கிறதுமாய்‌ இருக்கும்‌. இதனுடைய குணமான சப்தம்‌ 
சுரோத்திரேந்திரியத்தினலே 4 கிராகியமாயிருக்கும்‌. 


5 அநுற்பூத சத்த உற்பூத ஸ்பரிசாத்மகமாயிருக்‌ 
கிற ஸ்பரிச தன்மாத்திரையிலே ஆகாசத்தைத்‌ துவந்‌ 
தித்து வாயுத்தோன்றி, சகசக சப்தத்தையும்‌ ௮ நுஷ்ணா 
சீத ஸ்பரிஸ 6 குண விசேஷத்தையும்‌ உடைத்தாய்‌, 
ஆகாசம்‌ உள்ளளவும்‌ சஞ்சரிப்பதுமாயிருக்கும்‌. இத 
னுடைய குணமான ஸ்பரிசம்‌ துவக்கு இந்திரியத்தி 
னாலே கிராகியமாயிருக்கும்‌. 


அதநுற்பூத சத்த ஸ்பரிச உற்பூத ரூபாத்மகமாயிருக்‌ 
கிற ரூபதன்மாத்திரையிலே வாயுவைத்‌ *துவந்தித்துத்‌ 
தேயுத்‌ தோன்றித்‌ தகதக சப்தத்தையும்‌ உஷ்ண ஸ்பரி 
சத்தையும்‌ ரூப குணத்தையும்‌ 8 தாஹக ? பாசகாதி 
சத்தியையும்‌ உடைத்தாயிருக்கும்‌. இதனுடைய குண 
மாகிய ரூபம்‌ சட்சு இந்திரியத்தினாலே கிராகியமாய்‌ 
இருக்கும்‌. 


அநுற்பூத சத்த ஸ்பரிச ரூப உற்பூத ரசாத்மகமா 
மிருக்கிற ரச தன்மாத்திரையிலே தேயுவைத்‌ துவந்‌ 
தித்து . அப்புத்தோன்றிச்‌ சலசல சத்த சீத ஸ்பரிச 


1. உற்பூதம்‌ - காணப்படுவது. 2. பிரதித்தொனி - 
பெரியவோசை, 3. அவகாசம்‌ - இடம்‌. 4. திரொகியம்‌ - 
அறியத்தக்கது. 5. அநுற்பூதம்‌ - காணப்படாதது. 6. குண 
விசேஷம்‌ - குணமேன்மை. . 7. துவந்தித்தல்‌ - சேருதல்‌: 
8. தாஹக - கொளுத்துறெ. 9. பாசக - சமைக்கிற. 


23 


954 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ரூபத்தையும்‌ மதுர ரச குணவிசேஷத்தையும்‌ உடைத்‌ 
தாயிருக்கும்‌. இதனுடைய குணமாகிய ரசம்‌ ரசநேந்‌ 
திரியத்தினாலே கிராகியமாயிருக்கும்‌. 


அநுற்பூத சத்த ஸ்பரிச ரூப ரச உற்பூத கந்தாத்‌ 
மகமாயிருக்கிற கந்த தன்மாத்திரையிலே அப்புவைத்‌ 
தவந்தித்து பிருதிவிதோன்‌ றிக்‌ கடகட சத்த அநுஷ்ணா 
சீத ஸ்பரிச மதுராதி ஷட்ரசத்தையும்‌ கந்த விசேஷ 
குணத்தையும்‌ உடைத்தாய்‌, 1தாரகமாயிருக்கும்‌. இத 
னுடைய குணமான கந்தம்‌ ஆக்கிராண இந்திரியத்தி 
னாலே கிராகியமாயிருக்கும்‌. 

இவ்வாறு பஞ்சபூதங்களும்‌ தோன்றும்‌. 

வாயுவாதிகளுக்கும்‌ ஸ்பரிசாதி ஓவ்வொன்றே 
குணம்‌ என்று வைசேடிகர்‌ சொல்லுகிற ஏதுவானது 
பிரத்தியட்சமாகப்‌ பிருதிவியாதியிலே சப்தத்தைக்‌ 
காண்கையீனாலும்‌ இவ்வாறு ஆகமத்திலே சொல்லி 
மிருக்கையினாலும்‌ பிரத்தியட்ச ஆகம 2 பாதித விஷய 
மாகையினாலே *காலாத்தியயாபதிஷ்டஏதுவாபாசன. 

_த ௯௧௯௯௫௦ வெள்ஷரோ 3- அமவ அ ௪ நாத; 

ஹா கத௦மடெவொலலல டக | அநா அரபா பெ 


ஷாய-3வி.நிவுரு..ு) 0-4 2-௨) டி சதா.) ச/ஹூஸு:்ச 


ஆப்‌ (2 | ச௪_நா_த-8 
நா; கில ஜஹ்ஸூ.நி.சடு ர வ.ச௪.ந। அ; 
ஐ | த ஹு 

லெவ௦ பாஸ்ஹபு.4 ஷூ.நி கழ ॥ தபடகொ- 2; 
1. தாரகம்‌ - தரிக்கிறது. 2. பாதிதம்‌ - பாதிக்கப்‌ 


பட்டது. 3. காலாத்தியயாபதிஷ்டன்‌ - வேறு பிரமாணத்‌ 
. தினுலே பாதிக்கப்பட்ட சாத்தியமுள்ள ஏது. 


அனைய அவைகளில்‌ வி 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 955 


-௧.நா.கு,௦ வோமாஆகிர கயா தட | மய ௪.நா 2 
லெவ௦ வதய ஷஹு£.நி சழ | வே பலா 
ளப ௫8யொ ஹா_த வனணுக( | பாவாடெெ 
கோ தா மாண 2வகாபடாூி வுரத.84 il ப நல 
£வாவவ_நகாாவெடிடொ மாணா | பாஸவாயாலி 
ஷஃவெரகு ஹஸவ்ண.-4 பப, தியாவ ம? ॥ விழுஷ 
மாணவ சூஸு,யாஉறி கஹிடெக€ | ஹெ தாபெவெ-& 
பொஷிகொஷொய்௦ வெகாாலாஹஸொ 2 வழ$)0.த ॥ 
[ஸ்‌ 2 2 he டி 2 
காலாசயாஉகிஷ௦ மவ இகதா மல&ையி_தூ |! வர 
ro வலவ ற ளெபா 8லெெொலைலெந்லெ | யகம்‌ 
ஸு உ uv 
கரகப்ஷோ வாயளவெழா$ பய அழ நி6 | ஐ திவணு 
வபா௩ளெொய௦ ஹூபெ௱.ரால-ஸு_தவ_தஷ யெ ॥ பி 
கொஷள 2ஹீவாயொபபிடெொஷள்‌ வாடபிபடெகெஜவோ ல 
ண வ ப ல 
ஷோ ஹஹ ஏமஷஃிய ஒட, க்ஷி கள ஐ கி, 
இவ்வாறு பஞ்ச தன்மாத்திரையிலே பஞ்சபூதங்‌ 
களும்‌ தோன்றிற்று என்னவேண்டுவதில்லை, ஆகாசத்‌ 
திலே வாயுவும்‌, வாயுவிலே அக்கினியும்‌, அக்கினியிலே 
அப்புவும்‌, அப்பிலே பிருதிவியும்‌ தோன்றிற்று என்றே 
சொல்லவேணும்‌. வாயுவாதிகளிலே சப்தாதி குணங்‌ 


கள்‌ இருக்கையினாலே காரணகுணமே காரியத்திலே 
உண்டாகவேணுமென்னும்‌ நியாயத்தினாலே என்னில்‌? 


ஆகாசத்திலே ஐந்து குணமும்‌ உண்டென்று 
சொல்ல வேண்டிவரும்‌. அஃது இல்லையாகையால்‌ 
பஞ்ச தன்மாத்திரையே பஞ்சபூதங்களுக்குக்‌ காரணம்‌. 


865 | சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


[ 


அாசத௦ கட்‌ கவ்‌ :- ராகாபாஜாயெத வாயா 


ட? த்‌ 
_ந./வாயொற.மீவ௦மவ£ ! _ராமெ றாவஹ_க£ வரயீ 
ம தைம்‌. வே வ 


கானி 


ய2ாதீபாயப பா! காரண மாணஹ௦௧; 
ய--கநாகாயெஷா டர்‌ ஹச ம வொ 2வணம ண 
கூஸாா௫௪ _சயாஸ சூ. மொயி | தந 

சி தய 7 கரகொயகி | க.நா ஆவ 


காஜா_க௦ கடொவெராலாரிலணகசி.கி, 


ஆன்மாவிலே ஆகாசம்‌ தோன்றி ஆகாசத்திலே 
வாயுவாதி பூதங்களும்‌ ஒன்றிலே ஒன்றாய்த்‌ தோன்றும்‌ 
என்ற வேத சுருதிக்கு, இவ்விடத்துப்‌ பஞ்ச தன்மாத்‌ 
திரையிலே தோன்றும்‌ என்றது விரோ தமென்னில்‌? 
காரியத்திலே உண்டான குணத்தைக்‌ காரணத்திலே 
உண்டென்று அருமிக்கவேணும்‌. 


_தஉத௦:- யமா யாஉர0௦ யாவ காய. 
கச காற௱ண௦_கயெ_கி, 


ஆகையால்‌ கந்தாதி ஐந்து குணமும்‌ ஆகாசத்‌ 
துக்கு உண்டாகவேணும்‌. உண்டாகில்‌ பிருதிவிக்கும்‌ 
ஆகாசத்துக்கும்‌ விசேஷமே இல்லையாம்‌. ஆகாசம்‌ 
ஆன்மாவிலே தோன்றுமென்னில்‌? ஆன்மாவும்‌ ஆகா 
சம்போலச்‌ சடமும்‌ விகாரியுமாம்‌. ஆகையால்‌ முன்‌ 
சொன்ன ஆன்ம சப்தத்துக்கு லட்சணையாக 3 ஆன்மா 
வச்சேதமாயிருக்கிற அகங்காரமே அர்த்தம்‌. அஃதன்றி 
யும்‌ 2 நிமித்தபஞ்சமிதானாம்‌ ஆகாசாதிஒன்‌ றிலே ஒன்று 
தோன்றுமென்றது, ஆகாசம்‌ முதலாக ஒன்றன்பின்‌ 


1. ஆன்மாவச்சேதம்‌ - ஆன்மாவின்‌ தர்மம்‌. 
2. நிமித்த பஞ்சமி - நிமித்தார்த்தத்தில்‌ வந்த. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 957 


ஒன்று உண்டாம்‌ கிரமத்தினாலும்‌ பஞ்சீகரணத்தினா 
லுமே ஆகையால்‌ சுருதிக்கு விரோதமில்லை. 


பஞ்சீகரணிக்கிரமமாவது ஒரு.பூத சொரூபத்தை 
இரண்டாக்கி ஒருபாதி அந்தப்‌ பூதமாகவேயிருக்க 
நின்றபாதி நாலாகி நின்ற நாலு பூதங்களிலும்‌ அந்‌ 
யோந்நியம்‌ வியாபித்திருப்பது; இது ஒன்றுக்கு ஓன்று 
துடக்கி என்றதற்குப்‌ பொருள்‌. 

இது சாதாரண மகாபூதங்கள்‌. 


உலகாயதனும்‌ பெளத்தனும்‌ பூத ச. துஷ்டயமே 
யல்லாது ஆகாசமென்பதொன்றில்லை; நீர்‌ சொல்லு 
கிறது அசத்து என்பார்கள்‌. அவர்கள்‌ சொல்லுகிற 
தற்கும்‌ உத்தரமும்‌ சம்மதியும்‌ கூறுவாம்‌. 


பூதங்கள்‌ பிருதிவி அப்பு தேயு "வாயு என்கிற 
நாலு பூதமொழிந்து ஆகாசமென்றொரு பூதமில்லை. 
உண்டென்கிறது பிரத்தியட்சமும்‌ அல்ல, அநுமானமு 
மில்லை எனில்‌? இதற்குப்‌ பிரத்தியட்சம்‌ அதநுமானம்‌ 
ஆகமம்‌ மூன்றாலும்‌ ஆகாசமுண்டென்று சித்தாந்தம்‌ 
கூறுகின்றது. 


பிராணிகளுடைய போக்குவரத்து யாதொன்று 
உண்டானாலுண்டாம்‌. அதற்கேதுவாக ஆகாசம்‌ என்‌ 
கிற பஞ்சபூதம்‌ வேணும்‌. இஃதன்றியும்‌ சப்தம்‌ குண 
மாகையினாலே 3தீவராதி 2சத்தகுணகங்கட்குக்‌ குணி 
யாக ஓன்று வேணும்‌. அதற்குப்‌ பிருதிவியாதி நாலு 
பூதங்களும்‌ குனரிகளாகாதபடியினாலே பாரிசேஷத்தி 
னாலே சத்தத்தைக்‌ குணமாகவுடைய ஆகாசமென்று 


1. இவரம்‌ - உரத்த. 
2. சத்தகுணகம்‌ - சத்தத்தைக்‌ குணமாகவுடையது. 


அண 


9856 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ : 


ஒரு பூதம்‌ உண்டு. நாலு பூதங்களுடைய அபாவமே 
ஆகாசமென்னில்‌? அப்பொழுது கடாபாவம்‌ படமாக 
வேணும்‌. ஆகாசம்‌ சத்த குணமாகையினாலே திரவியம்‌ 
அபாவமாகாது. 

_த௲-ஈ௧௦ வெள்ஷ.ரெ :- உகாயெவே ரல தா 
நில-௫_ச8&)ஹிவ௦உ8ட | மூ மே சிவிா பாரோ 
யஹில்ஹ.கி ந ணாலவெ௫ ! அஜத லா_தரோகா 
ஸகிஷ)தா௦ 9-உநிவ உமெவாக்‌ | கி௦ல_சிவ ராடியா 


மண)வெக்ஷ௰ ணக! மாயி வாகா ச.ச 


௬௦ கத ணார? £௦லி_ப(9 | ஐசலாவோ ஹாவய ஹே 
ம்‌ அஃ ol [7 சிய 37 ட்‌ 

_தயாலாவொஷி உ.த! யாஜமாவொ ந சூ 
வடாரஹாவ வடவம வ | சமா வொய்‌ காயு 


வகி.கி 
WAU T மவகி கீ. 


மேல்‌ நியாய வைசேடிகர்‌ ஆகாசம்‌ நித்தியம்‌; 
இதற்கு உற்பத்தி நாசம்‌ சொல்லவேண்டுவதில்லை; 
ரூபத்‌ திரவியத்துக்கு நாசமொழிய அரூபமாயிருப்ப 
தற்கு நாசம்‌ எவ்வாறு? பூத சதுஷ்டயங்களினுடைய 
உற்பத்தி திதி நாசங்களாகிய காலத்திரவிய வியாபியா 
யிருக்கிற ஆகாசத்துக்கு உற்பத்தி நாசம்‌ எவ்வாறு 
கூடும்‌ என்னில்‌? சைவ வைதிக வைஷ்ணவ சாங்கி 
யாதி ஆகமங்களிலே ஆகாசத்துக்கு உற்பத்தி நாசஞ்‌ 
'சொல்லியிருக்கையின்லே ஆகாசத்துக்கு உற்பத்தி 
நாசங்கள்‌ சர்வதந்தீர சித்தாந்த சித்தம்‌. 
்‌ ஆகில்‌ கந்தாதிகள்‌ குணங்கள்‌, பிருதிவியாதிகள்‌ 
 குணிகள்‌. குணிகளுக்குக்‌ குணம்‌ எப்படிக்‌ காரண 


பட தனதுது ns ட்‌ வக்‌ 


ஷ்‌ 


பட்ட, உண்டான. .5 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 959 
மாகக்‌ குணீயென்று ஒன்றில்லை. ஜடவஸ்துக்களெல்‌ 
லாம்‌ குணமே. அது சைதந்யத்துடனே கூடின போது 
சைதந்யம்‌ குணியும்‌ ஜடம்‌ குணமுமாக அறியப்படும்‌. 
ஜகத்தெல்லாம்‌ குணாத்மகமே. ஆன்மாக்களே குணி 
கள்‌. அஃதெங்ஙனம்‌ என்னில்‌? விச்வம்‌ சாந்தாத்‌ மக 
மென்றும்‌ கோராத்‌ மகமென்றும்‌ மூடாத்‌ மகமென்றும்‌ 
ஜடமாகிய குணமும்‌ சித்தாகிய ஆன்மாவும்‌ சம்பத்‌ 
தித்த 1 பிரபாவத்தைச்‌ சொல்லுகையினாலும்‌, அப்‌ 
படியே ராஜதகுணம்‌ ஆன்மாவினுடைய தருமாதிப்‌ 
பிரவிருத்திக்கும்‌ தாமதகுணம்‌ 2 அநியம்பரியாயமான 
அதன்மத்துக்கும்‌ சாத்துவிககுணம்‌ ஞானப்பீரகாசத்‌ 
துக்கும்‌ ஏதுவாகச்‌ சம்பந்திக்கையாலும்‌, பிரவிருத்தியி 
னாலே மோகமும்‌ அநியமத்தினாலே துக்கமும்‌ ஞானத்‌ 
தினாலே சுகமும்‌ அனுபவிக்கிறவன்‌ ஆன்மாவாகையா 
லும்‌ ஆன்மாவே குணி, ஜடங்கள்‌ .குணங்களொழியக்‌ 
குணிகளல்ல. ஆகிலும்‌ ஜடங்கட்குக்‌ குணகுணி வியவ 
காரங்கள்‌ ஆகமங்களில்‌ சொல்லியிருக்குதே என்னில்‌? 
மாயாசத்தி பரிணாம 8 விசித்திரங்களினாலே” 4 பூர்வோ 
தித்த தத்துவம்‌ குணியென்றும்‌ அதனிடத்திலே உண்‌ 
டான தற்குக்‌ குணமென்றும்‌ தத்‌ அபேக்ஷையாக முன்‌ 
சொன்னதுக்கே குணியென்றும்‌ வியவகாரமாகையால்‌, 
குண ந்தனக்கே பூர்வாபேக்ஷையாகக்‌ குணமென்றும்‌ 
அபராபேகை்ஷையாகக்‌ குணியென்றும்‌ வியவகரிக்கப்‌ 
படும்‌ ஆதலால்‌ ஜடங்களெல்லாம்‌ குணம்‌ என்பதே 

5 பாரமார்த்திகம்‌. 


௧௫௦ வெள்ஷரோ 5. ஸாவா$_ந॥௦ மாண 
கெ_ந கூரடதொஃஹ முணிஹெ ததா! நழமுஎணீ 


1. பிரபாவம்‌ - மேன்மை. 2. அநியம்‌ - அநாசாரம்‌. 
3. விசித்திரம்‌ - ஆச்சரியம்‌. 4. பூர்வோதித்த - முன்கூறப்‌ 


. பாரமார்த்திகம்‌ - உண்மை. 


960 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


கபாப்‌: ்‌ 
பி்யொஹி ஸொ.ம-ணஹூரப ரய | மாணா 

வாந ஹு பஷ முஃணிவ௦ தர ாரஹ௦.ம_கர? | 
Q ்‌ 

ல 'வ ௦2 1ணா_த௯௬௦பாா 25௦ வொரர௦ 2-மலா தககி 


யாவ வ]-அநிம8& காமா வ ஹெ.தாராரி 
சொல்லை வஹா வா. ரஜ ஷிட்‌ மாயன்‌ 86 ॥ 


வெளி. காணா 8 மாணவ மாணொ 
ர ௦) 
மாணீ ஐ. 


உடைய பூதம்‌ அங்காங்கி பாவத்து 


ஆற்றவே 1 
92 _ ண்‌ 


ஆமே - அசாதாரணமான பஞ்சபூத தங்களிலே 
டான காரியங்கள்‌ ஆன்மாவுக்கு அங்கமும்‌ ஆன்மா 


அங்கியுமாய்‌ நிற்கும்‌. அவை வருமாறு :- 


அசாதாரணப்‌ பிருதிவியிலே எலும்பு தசை மயிர்‌ 
தோல்‌ நகம்‌ பல்‌ முதலான கடினாங்கமெல்லாம்‌ உண்‌ 
டாம்‌. 


அப்பிலே மூத்திரம்‌ இரத்தம்‌ சிலேஷ்மம்‌ வேர்வு 
சுக்கிலம்‌ முதலான 2 திரவரூபமெல்லாம்‌ உண்டாம்‌. 


தேயுவிலே இருதயத்தில்‌ உஷ்ணம்‌, அன்னபா 
நாதிகளைப்‌ பாகம்‌ பண்ணுகை, ந நயனத்தில்‌ உஷ்ணம்‌, 
தேகத்தில்‌ காந்தி, பைத்தியம்‌, தாபம்‌ இத்தியாதி 


உஷ்ணகுணருூபம்‌ உண்டாம்‌. 


வாயுவிலே பிராண அபான உதான வியான 
சமான நாக கூர்ம கிரிகர தேவதத்த தனஞ்செயன்‌ 


1. “விடய பூதம்‌” என்றும்‌ பாடம்‌, 2. தஇிரவரூபம்‌ - 
பெருகுகிறது. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 961 


என்னும்‌ தசவாயுக்களும்‌ உண்டாகி, அகங்கார விருத்‌ 
தியை அநுசரித்துத்‌ தேகத்தை ரக்ஷித்துக்கொண் 
டிருக்கும்‌. இந்த வாயுக்களுடைய கிரியா விஸ்தாரம்‌ 
யோகபாத விருத்தத்தில்‌ வியாக்கியானத்திலே கூறு 


வாம்‌. 


ஆகாசம்‌ இடை பிங்கலை சுழுமுனை முதலான 
சமஸ்த நாடிகளிலும்‌ இருதயாதி ஸ்தானங்களிலும்‌ 
1 ஆச்யாதி துவாரங்களிலும்‌ அகங்கார 2 அதநுஷங்க 
மாயிருக்கிற பிராணாதி வாயுக்களுக்கும்‌ ? அவகாசப்‌ 
பிரதமாயிருக்கும்‌. ப 


இது அசாதாரண பூதகாரியங்கள்‌. 


மெ. :- லெ ஹி கா ஷஸகெறவ ௨௪ ந 
வஜெஷு வரவ.நி£ | 2-0 அாககஹெடி புகா 
உளவாறிஹ௦ஷி.த( | வகிவ.தள ஒருபஸொவிடெக 
பெகஜஹூ 8_ஓப_$ நா | ஷாணாகிவுரு.அ லெடஜெந 
_ந ளஹா_ந-5_த$வ வே த மாணவரு_த தவக்‌ மெண 
வவஹஹாஹ-உநா விஷு | யொ ழாகி9 ஹீஷா 
ெ_த௨நய_ஹாய ந || ஷகா_த.மிய_௧௦ ஸஹஸொம 
கெடெகொவ)வவீய_த ஐ.கி. 


முதற்சூத்திரத்தில்‌ விந்து மோகினி இந்த இரண்டு 
உபாதான காரணங்களிலே காரியோற்பத்தியாதிக 
ளுக்குக்‌ கர்த்தாவாகச்‌ சதாசிவரையும்‌ அன ந்தேசுவர 


1. ஆச்யம்‌ - முகம்‌. 2. அநுஷங்கம்‌ - சம்பந்தம்‌. 


3. அவகாசப்பிரதம்‌ - இடங்கொடுப்பது. 


862 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ரையும்‌ சொல்லியிருக்க இவ்விடத்து முதற்காரணங்‌ 
களைப்‌ பகுவாகப்‌ பஞ்சபூதங்கள்‌ பஞ்ச தன்மாத்திரை 
யிலே தோன்றும்‌ என்றும்‌, பஞ்ச தன்மாத்திரைகள்‌ 28 
பூதாதி அகங்காரத்திலே தோன்றுமென்றும்‌, கன்மேந்‌ 4 
திரியங்கள்‌ ஐ.ந்தும்‌ வைகாரிகாங்காரத்திலே தோன்று | 
மென்றும்‌, ஞானேந்திரியங்கள்‌ ஐந்தும்‌ மனமும்‌ தைஜ 
தாங்காரத்திலே தோன்றுமென்றும்‌, அகங்காரம்‌ புத்தி 
மிலே தோன்றுமென்றும்‌, புத்தியும்‌ சித்தமும்‌ அவ்யத்‌ 
தத்திலே தோன்றுமென்றும்‌, அவ்யத்தம்‌ கலையிலே 
தோன்றுமென்றும்‌, கலைமுதலைந்தும்‌ அசுத்த மாயை 
யிலே தோன்றுமென்றும்‌ இவ்வைந்தினுடைய சமுதா 
யத்திலே புருடதத்துவமாமென்றும்‌, சுத்த மாயையிலே 
நாதம்‌ தோன்றி நாதம்‌ முதலாய்‌ ஒன்றிலே ஒன்று 
தோன்றுமென்றும்‌ சொன்னது என்னையோ என்னில்‌? 
ஓரு வித்திலே மரமானது பல கொம்பும்‌ இஸையும்‌ 
பூவும்‌ காயும்‌ உண்டானதை அவஸ்தா பேதத்தால்‌ 3 
வித்திலே முளையுண்டாய்‌ முளையிலே மரமுண்டாய்‌ த 
மரத்திலே கொம்புண்டாய்க்‌ கொம்பிலே பல இலையும்‌ 
பூவுமுண்டாய்ப்‌ பூவிலே காயும்‌ உண்டாச்சு என்று 
சொன்னதுபோல்‌ சர்வத்துக்கும்டபாதானத்‌ துவயமே 
முதற்காரணாமாக உண்டானது. 


அந்தக்‌ காரணமானது தன்‌ காரியத்தை நீங்கா 
மலே நிற்கும்‌. இந்தக்‌ காரணாத்திலே காரியங்கள்‌ 
தோன்றும்படியும்‌ நீங்காமல்‌ நிற்கும்படியும்‌ எங்ஙனம்‌ 

. என்னில்‌? ஆகாசம்‌ நிர்விகாரமாய்‌ நிற்க அதனிடத்‌ 
திலே வாயு சமுத்திரத்தைக்‌ கலக்கத்‌ திரையும்‌ குமிழி 
யும்‌ நுரையும்‌ திவலையும்‌ உண்டான துபோல உபாதா 

_ன்த்‌ துவயத்தையும்‌ சிவன துசத்தி க்ஷோபம்பண்ணத்‌ 
தனு கரண புவனாதிகள்‌ எல்லாம்‌ உண்டாம்‌. அந்த 
வாயு ஆகாசத்திலே அசைவற ஒஓடுங்கிநிற்கவே திரை 
“நுரை குமிழி திவலைகளெல்லாம்‌ ஓடுங்குவது போல அவ்‌ 


நட்ட 
ப 1 க்‌ 
சர்க்கணர, பப படை பட ப அ 7 


இரண்டாம்‌ சூத்தீரம்‌ 868 


ஈசுவரசத்தி 1 பராங்முகமாகவே தனுவாதியாகிய பிர 
பஞ்சமும்‌ தத்‌ காரணங்களிலே ஒடுங்கும்‌. திரை முத 
லானவைகளுடைய ரூபமும்‌ பெயரும்‌ வேற்றுமையாயும்‌ 
சலமேயானதுபோல மாயா காரியங்களும்‌ மாயையும்‌ 
நின்றது இவ்வாறு என அறிக. 


௪௧௨-௩௯௦ :- லு ஹா வா_தகொ உஷிஞு 
உ யாவஹாமகாவஹாஷா_க ல்‌ ஒவ 

க௫உபிணி | காய_ரஹாவ௦ த-உ௱்‌ நா ஹாாவஷா 
டு _ கவ ஹீ.கி, 


இரந்தர மாகி வான்தான்‌ 
இடம்கொடுத்‌ திடும்ச லீத்துப்‌ 
பரந்தவை திரட்டும்‌ கால்தீச்‌ 
A சுட்டொன்று வித்தல்‌ பண்ணும்‌ 
நிரந்தரம்‌ குளிர்ந்து தின்று! 
பதஞ்செயும்‌ நீர்மண்‌ தானும்‌ 
உரந்தரும்‌ கடின மாகித்‌ 
தரித்திடும்‌ உணர்ந்து கொள்ளே. 66 


ந மேல்‌ மூன்று விருத்தம்‌ மகா பூதங்களினுடைய 
அடையாளமும்‌ வர்ணமும்‌ கூறுகின்றது. 


இஃன்‌: இரந்தரம்‌ ஆகி வான்‌ தான்‌ இடம்‌ 
கொடுத்திடும்‌ - ஆகாசமானது வெளியாய்‌ நாலு பூதங்‌ 
களுக்கும்‌ இடங்கொடுத்திருக்கும்‌; சலித்துப்‌ பரந்த 
அவை திரட்டும்‌ கால்‌ - வாயுவானது சலனத்தையுடைத்‌ 
த தாய்‌ ஓரிடத்தில்‌ கூடியிருந்த திரண 2 பர்ணாதிகளைப்‌ 
பிரித்தும்‌ பிரிந்து கிட ந்தவைகளைக்‌ கூட்டியும்செய்யும்‌; 


ப 


1. பராங்முகம்‌ - எதுர்நோக்காதது. 2. பர்ணம்‌- இலை, 


பப்ப பப்லு 


904 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


தீ சுட்டு ஒன்றுவித்தல்‌ பண்ணும்‌ - அக்கினியானது 
பஞ்சலோகங்களையுருக்கி ஒன்‌ றுதலைப்பண்ணும்‌; நிரந்‌ 
தரம்‌ குளிர்ந்துநின்று பதம்செயும்‌ நீர்‌ - அப்புவானது 
சைத்திய சுவபாவமாய்‌ மண்ணாதிகளை இளகப்பண்‌ 
ணும்‌; மண்‌ தான்‌ உரம்‌ தரும்‌ கடினம்‌ ஆகி தரித்திடும்‌ 
உணர்ந்துகொள்ளே - பிருதிவியானது கடினமுமாய்‌, 
தாரகமுமாயிருக்கும்‌; இவ்வாறு அறிவாயாக எ-று. 


இது சாதாரண பூதங்களுடைய செயல்‌. அசா 
காரண பூதங்களுடைய செயலும்‌ இவ்வாறே தேகத்‌ 
திலே தரிசிக்கப்படும்‌. 


மண்புனல்‌ அனல்கால்‌ வான்பால்‌ 
வடிவுநாற்‌ கோணம்‌ ஆகும்‌ 

தண்பிறை மூன்று கோணம்‌ 
தகும்‌அறு கோணம்‌ வட்டம்‌ 

வண்பொன்மை வெண்மை செம்மை 
கறுப்பொடு தூம வன்னம்‌ 

எண்தரும்‌ எழுத்துத்‌ தானும்‌ 
லவர்‌ அவ்வ மாமே. 


67 


மேல்‌ பஞ்சபூதங்களுக்கும்‌ அடையாளமும்‌ நிற 
மும்‌ அக்ஷர மும்‌ உணர்த்துதல்‌. 

.இஃள்‌: பிருதிவியான து வெண்மை பொன்மை 
செம்மை கருமை புகைதிறம்‌ இந்த ஐந்து வர்ணத்தையு 
முடைத்தாய்‌ நாற்சதுரமாய்‌ லகார பீஜாக்ஷரத்தையும்‌ 
உடைத்தாயிருக்கும்‌. 

த ௩கத௦ 87௨௦௦0௨._ *- ஹாஹ.உழெழளலெஸ்- 9 
௬௦ கூதி தளபாுா தாக, 9ெகயெ.சி. 


அரி 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 865 


அப்புவானது வெண்மையாய்ப்‌ பிறைபோன்று 
வகாரபீஜாக்ஷர த்தையும்‌ உடைத்தாயிருக்கும்‌. 


அக்கினியானது செம்மையாய்‌ மூன்று கோணமு 
மாய்‌ *ரேப பிஜாக்ஷரத்தையும்‌ உடைத்தாயிருக்கும்‌. 


வாயுவானது கறுத்த நிறமாய்‌ அறுகோணமாய்‌ 
யகார பீஜாக்ஷரத்தையும்‌ உடைத்தாயிருக்கும்‌. 


இதற்கு நியாயவைசேஷிகா. 


வாய மவெரஹி ௧5 கவ._அக௯கா௫ி ஞூகா 
பாவக, 


என்று வாயு ரூபமல்ல, காணப்படாதது ஆகையினாலே, 
ஆகாசம்‌ போல :அரூபமே. இதற்கு நிறம்‌ சொல்லக்‌ 


கூடாது என்பார்கள்‌. அஃதன்று. 


[க] ஓ ஆ! 
வாய ௦௦ பக்ஷ ஹக்‌ ஹத) உத 
ஹப. வகா வட வக. 


என்கிற அனுமானத்தினாலே வாயு பிரத்தியட்சமாய்ப்‌ 
பெரியதுமாய்‌ ஸ்பரிசத்தையும்‌ உடைத்தாகையினாலே 
கடம்‌ போலே ரூபவத்தே! ரூபமாகில்‌ நம்முடைய 
கண்களினாலே காணவேணும்‌ என்னில்‌ ? பிசாசாதி 
ரூபங்கள்‌ நம்முடைய கண்களினாலே காணப்ப்டாதது 
கொண்டு அசித்துமல்லாதது போல, வாயுவும்‌ நம்‌ 
முடைய கண்களினாலே காணப்படாததுகொண்டு 
ரூபமல்லாதது அல்ல. அது உற்பூத ஸ்பரிசமும்‌ 
அரநுற்பூத ரூபமுமாயிருக்கும்‌. அந்த ரூபம்‌ யோகீ 
சுவரர்களாலே காணப்படுவதாய்‌ இருக்கும்‌. 


* ரேபம்‌ - காரம்‌. 


206 | சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆகாசமான து புகைபோன்று வட்டமாய்‌ அகார 
பீஜாக்ஷரத்தையும்‌ உடைத்தாய்‌ இருக்கும்‌. ஆகாசம்‌ 
அரூபமாகையால்‌ நிறம்‌ சொல்லுவது 1 அனுசிதம்‌. 


இஃதன்றியும்‌, மிருகேந்திரம்‌ சர்வஞானோத்தராதி 
ஆகமங்களிலே ஆகாசம்‌ ஸ்படிகம்போலும்‌ என்று 
சொல்லியிருக்கையில்‌ தூமவர்ணம்‌ என்கிறது ஆகம 
விரோதம்‌ என்னில்‌ ? உத்தரம்‌: 
ஆகாசம்‌ 2 சுவச்சமாகியும்‌ கறுப்பாகியும்‌ வாயு 
சம்யோகத்தினாலே 3 ஐபா குசும சம்யோகத்தினலே 
ரக்த ஸ்படிகம்‌ என்றதுபோல ஆகாசத்துக்குத்‌ தூம 
வர்ணம்‌ சொல்லப்பெறும்‌; ஆகையால்‌ ஆகமாந்தரங்‌ 
களிலே தூமவர்ணமும்‌ கூறப்பட்டது. ஆகையால்‌ 
விரோதமில்லை. 
குறிகள்வச்‌ சிரத்தி னேடு கோகன தஞ்சா வத்து 
அுபுள்ளி அமுத விந்து அதிதெய்வம்‌ அயன்மா லாதி 
செறிபுகழ்‌ ஈச ஜேடு சதாசிவம்‌ பூத தெய்வம்‌ 
நெறிதரு, கலைஐக்‌ திற்கும்‌ நிகழ்த்துவர்‌ இந்த நீர்மை.68 
மேல்‌ பிருதிவியா தி தத்துவங்களுக்கு * லாஞ்சன 
மும்‌ தேவதையும்‌ உணர்த்துதல்‌. 
ன்‌? பிருதிவியான து 5வச்சிராயுத லாஞ்சன 
ம்‌, பிரமாவை அதிதேவதையுமாக உடைத்தாயிருக்‌ 
ம்‌. அப்புவான து 6 பத்மலாஞ்சனமும்‌ விட்டுணுவைத்‌ 
தேவதையுமா க உடைத்தாய்‌ இருக்கும்‌. தேயுவான து 


1. அனுசிதம்‌ - தகாது. 2. சுவச்சம்‌ - நிர்மலம்‌. 
ஜபா குசுமம்‌ - செம்பரத்தைமலர்‌. 4. லாஞ்சனம்‌ - 
ரளம்‌. 5. வச்சிராயுதம்‌ - வச்சிரம்போலொத்த. 
ம்‌ - தாமறை. 


பதர்‌ 
அடைய 
6. பத்ம 


ட) 


yh 


இ: 


- இரண்டாம்‌ சூத்திரம்‌ 807 


* சுவஸ்திக லாஞ்சனமும்‌ ருத்திரனைத்‌ தேவதையுமாக 
உடைத்தாயிருக்கும்‌. வாயுவானது அறுபுள்ளி லாஞ்‌ 
சனமும்‌ மகேசுவரனைத்‌ தேவதையுமாக உடைத்தா 
யிருக்கும்‌. ஆகாசமானது அமிர்தபிந்து லாஞ்சனமும்‌ 
சதாசிவதேவனைத்‌ தேவதையுமாக உடைத்தாயிருக்கும்‌. 
இந்த அடைவே நிவிர்த்தியாதி ஐந்து கலைகளுக்கும்‌ 
சொல்லப்பட்ட து என அறிக என்றவாறு. 


சுத்ததத்‌ துவங்க ளென்று முன்னமே சொன்ன ஐந்தும்‌ 
இத்தகை மையினியம்பும்‌ இவைமுப்பத்‌ தொன்றுமாகத்‌ 
தத்துவம்‌ முப்பத்‌ தாரும்‌ சைதன்னி யங்கள்‌ ஐந்து 
சித்தத்‌ தான்மா ஒன்று முப்பதும்‌ அரித்தே செப்பில்‌. 


மேல்‌ ஒரு விருத்தத்திலே தத்துவங்களினுடைய 
தொகை உணர்த்துதல்‌. 


இ-ன்‌: சுத்த தத்துவங்கள்‌ என்று முன்னமே 
சொன்ன ஐந்தும்‌ - முன்னே சுத்த மாயையிலே 
தோன்றுமென்று சொன்ன ஐந்து தத்துவமும்‌, இத்‌ 
தகைமையின்‌ இயம்பும்‌ இவை முப்பத்தொன்றும்‌ - 
அசுத்த மாயையிலே தோன்றுமென்று சொன்ன முப்‌ 
பத்தொரு தத்துவமும்‌; ஆக தத்துவம்‌ முப்பத்தாறாம்‌ - 
ஆகத்‌ தத்துவங்கள்‌ முப்பத்தாறாம்‌; சைதன்னியங்கள்‌ 
ஐந்து சித்து அசித்து ஆன்மா ஒன்று முப்பதும்‌ 
அசித்தே செப்பில்‌ - சொல்லப்பட்ட முப்பத்தாறு 
தத்துவங்களில்‌ சுத்தமாயையில்‌ தோன்றும்‌ அஞ்சு 
தத்துவமும்‌ சாட்சாத்‌ சிற்சத்தியினலே அதிஷ்டித 
மாகையால்‌ சைதன்யமென்று சொல்லப்படும்‌; பும்ஸத்‌ 
துவமானது சடமாயிருந்தும்‌ ஆன்மாவுக்குக்‌ கஞ்சுகம்‌ 
போல நீங்காமல்‌ நிற்பது ஆகையால்‌ சிதசிதாத்மகம்‌ 


சசுவஸ்இகம்‌ - இருதலைமேழிபோன்றது. 


ஆ 
OW 1 


868 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ ' 


என்று சொல்லப்படும்‌ புருடதத்துவம்‌ ஒன்று; நின்றி 
முப்பது தத்துவங்களும்‌ சடமாம்‌ என்றவாறு. 


ஜத்துசுத்‌ தத்தின்‌ ௨ழேழ்‌ 

சுத்தாசத்‌ தம்‌அ௮ சுத்தம்‌ 
தந்திடும்‌ புமான்‌6 ழெண்மூன்‌ 

முயதத்‌ துவம்‌ வர்க்கு 
வந்திடும்‌ பீரேர காண்டம்‌ 

மருவுபோ கசயித்‌ திரத்தோ 
டந்தமில்‌ அணுக்க ஞூக்ருப்‌ 

போக்கிய காண்டம்‌ ஆமே. 70 


மேல்‌ தத்துவம்‌ முப்பத்தாறில்‌ சுத்தம்‌ சுத்தா 
சுத்தம்‌ அசுத்தமென்னும்‌ மூன்றுவகையும்‌, பிரேரச 
போகசயித்திரு போக்கியகாண்டம்‌ என்பதுமுணரா தீ 
துதல்‌. . 


இ-ன்‌: ஐந்து சுத்தத்தின்‌ கீழ்‌ ஏழ்‌ சுத்தா ௬தீ 
தம்‌ அசுத்தம்‌ தந்திடும்‌ புமான்‌ கீழ்‌ எண்‌ மூன்று ஆய 
தத்துவம்‌ சீவர்க்கு வந்திடும்‌ - சுத்ததத்துவம்‌ ஐத்த& 
கும்‌ கீழாகச்‌ சுத்தமாயா காரிய தேகாதிகளை உடைய 
அன ந்தேசுவரராலே அசுத்த மாயையீலே மாயை 
காலம்‌ நியதி கலை வித்தை அராகம்‌ புருடன்‌ என்னும்‌ 
ஏழு தத்துவமும்‌. தோன்றிச்‌ சத்தமாயா தத்துவங்க 
னாலே பிரேரிக்கப்படுகையால்‌ சத்தா சுத்தம்‌ என்று 
பெயராம்‌; புருடதத்துவத்திற்குக்‌ கீழாக விதியினாலே 
வியாபிக்கப்பட்டதாய்‌ இருபத்துநாலு தத்துவங்கள்‌ 
உண்டாம்‌. இவ்வாறு இந்த முப்பத்தாறு தத்துவமும்‌ 
ஜீவான்மாவுக்கு உண்டாம்‌; 


பிரேர காண்டம்‌ மருவு போகசயித்திரத்தோடு 
அந்தம்‌ இல்‌ அணுக்களுக்குப்‌ போக்கிய காண்டம்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 969 


ஆமே - இந்த மூன்று வகையும்‌ சகலான்மாக்களுக்குச்‌ 
சுத்த தத்துவம்‌ அஞ்சும்‌ பிரேரகாண்டமாம்‌. சுத்தா 
சுத்த தத்துவம்‌ ஏழும்‌ போகசயித்திரு காண்டமாம்‌. 
போகசயித்ருவாவ து புசிப்பிக்கிறது. ஆன்மதத்துவம்‌ 
இருபத்துநாலும்‌ போக்கியகாண்டமாம்‌. 


பீரேரகமாவது ஒரு மரப்பொம்மைக்குக்‌ கயிறு 
களைக்‌ கட்டிச்‌ சூத்திரிகன்‌ 'ஆட்டுமாப்போல அசுத்த 
மாயாதத்துவங்களைச்‌ சுத்தமாயா தத்‌ துவங்களினாலே 
அடக்கிச்‌ சிவனுடைய சத்தியானது சேட்டிப்பிக்கிற து. 


போகசயித்திரு காண்டமாவது ஆன்மாவுக்குச்‌ 
சகாயமாய்‌ நின்று போகத்தை உண்டாக்குவது. * 


போக்கியமாவது புசிக்கப்படுவதாய்‌ இருப்பதுவே. 
இவ்வாறு சகலர்க்குக்‌ கண்டுகொள்க. 
கத்துவ ரூபம்‌ ஆகும்‌ தருமுரு அருவம்‌ எல்லாம்‌ 
கத்‌ நுவம்‌ தால சூக்க பரங்களும்‌ ஆகி நிற்கும்‌ 
தத்துவம்‌ தன்னில்‌ சாரும்‌ அணுக்கள்சா தாக்கி யத்தில்‌ 
கத்துவ சத்தம்‌ சாரும்‌ சகலமும்‌ தத்து வங்காண்‌. 71 


இதுவும்‌ தத்துவங்களுடைய லட்சணம்‌ உணர்த்‌ 
துகுல்‌, 


இ-ள்‌: தத்துவரூபம்‌ ஆகும்‌ தரும்‌ உரு அருவம்‌ 
எல்லாம்‌- உண்டாக்கப்பட்ட ரூபங்களும்‌ அரூபங்களும்‌ 
தத்துவங்களினுடைய சொரூபமாம்‌. அவையாவன :- 
பிருதிவியாதி நாலு பூதங்களும்‌ ரூபங்கள்‌, ஆகாசாதி 
தத்துவங்கள்‌ எல்லாம்‌ அரூபம்‌. அரூபம்‌ என்றது 
அஸ்மதாதி பாகியேந்திரியாகோசரமாயிருக்கையால்‌; 

தத்துவம்‌ தூல சூக்க 'பரங்களும்‌ ஆகி நிற்கும்‌ - 
புவனாதாரமாகிய சாதாரண தத்துவங்கள்‌ எல்லாம்‌ 
தூலமாகவும்‌ பிரதிபுர்க நியதமாகிய தத்துவங்கள்‌ 


24 


370 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சூக்குமமாகவும்‌ நிற்கும்‌ சித்‌ 1 சம்கலிதம்‌ அல்லாமல்‌ 
இடத்துக்குச்‌ சேட்டையில்லாது ஆகையால்‌ இந்தத்‌ 
தததுவாபிமானிகளாய்த்‌ தத்துவ நாமங்களுமாயீருக்‌ 
கிற தேவதைகள்‌ பரமாகயியும்‌ நிற்கும்‌. 


தத்துவம்‌ தன்னில்‌ சாரும்‌ அணுக்கள்‌ - இந்தத்‌ 
தத்துவங்களிலே ஆன்மாக்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ கன்மத்‌ 
துக்கு ஈடாகப்‌ பொருந்தி ஜீவிப்பார்கள்‌. 


சாதாக்கியத்தில்‌ தத்துவசத்தம்‌ சாரும்‌ - ஆன்மாக்‌ 
களுக்குப்‌ பொருந்தும்‌ தத்துவம்‌ சாதாக்கியமளவே 
மேல்‌ சத்தி சிவதத்துவங்கள்‌ இரண்டும்‌ 2 பிராப்பிய 
மொழிய 3சோத்தியமல்லவோ என்னில்‌ ? 

சகலமும்‌ தத்துவம்‌ காண்‌-நாதாதி பிருதிவியந்தம்‌ ' 
முப்பத்தாறு தத்துவமும்‌ ஆன்மாக்களுக்குப்‌ போகார்த்‌ 
தமாம்‌. மலபரிபாகானு குணமாக ஈசுவரன்‌ உண்‌ 
டாக்குகையால்‌ சகலமும்‌ சோத்திய தத்துவமே. 
ப்‌ பொருள்‌ நித்தியமாக 
இவையிற்றுக்க 
என்னில்‌ ? 


தத்துவம்‌ என்றதற்கு 
வேணும்‌. தோற்றமும்‌ ஈறுமுடைய 
ளுக்குத்‌ தத்துவம்‌ என்றது எவ்வாறு 
பஞ்சபூத இலயத்துடனே தேவர்களுக்கு நாசமுண்டா 
யிருக்கவும்‌ 4 மர்த்நியரை அபேக்ஷித்து ௪ அமர்த்திய 
ரென்று பேரானாற்போல, தாத்துவிகமாகிய சரீராதிக 
ஊப்போல உடனே 0 நாசவத்தன்றிப்‌ பிரனயபரியந்த 
மும்‌ நிற்பதாகையால்‌, தாத்துவிகத்தை அபேஃஷித்து 
இந்த முப்பத்தாறுக்கும்‌ தத்துவம்‌ என்று பேரான து: 


1. சம்கலிதம்‌ - சூழப்பட்டது. 2. பிராப்பியம்‌ - அடையத்‌ 
தக்கது. 3. சோத்தியம்‌ -சோதிக்கத் தக்கது. 4. மர்த்‌ 
தியர்‌- மரணமடைறெ மனிதர்‌. 5. அமார்த்தியர்‌ - தேவர்கள்‌. 
6, நாசவத்‌ - நாசமுள்ளது. 


ஆ 


[இவ 


. இரண்டாம்‌ சூத்திரம்‌ 511 


_தஉ௩௧௫௦ !- சஹ ஹவேவஹா_ந 89. 
காாபகல தகி, 
உப 
அகட, காபெ i ரய ய.திஷ.கி ஹவெ.2 
ஷா௦ லொமலாயில- தா_நா[ட | _தகூதி.கி வழா..௧௨௧ 
ஸுறீறவடாகி_தகூ2_த ஐ.கி, 


தத்துவாபிமான தேவதைகளுக்கும்‌ அத்தத்துவ 
காமங்களே என்பதற்குச்‌ சம்மதி. 


கி 5௫௦ ஹவ-ஜதாடெொதரறெ 3 யாமி. நாூா.நி 
கபா ஈர௦ சாடி.சகாயிவெஷவி | ொடமெிகூவவ௦ 


ஸதி ஜய ப) Q ௦ பி கி 
ஈ 22 க)ட66 ட உ.வி. 
மெ ரண;௦ யலி றம ய ஹத 


சாதாரண தத்துவங்கள்‌ தூலமும்‌, அசாதாரண 
தத்துவங்கள்‌ சூக்குமமும்‌ என்பதற்குச்‌ சம்மதி. 
_தஉ௰௦ஈ௫௦ வெளஷறெ :- ாடாசசொ அவியா 
ஸா டு 
76] ஹல ஷ-க்ஷா..திகெ_க)ஷி । உதவ 
கா ஹக்ஷாஹி_தா ககூா.த.சா.தமி ॥ ஹாஜலாஹாு 


வ_ந மவஷேண பாறிறாகழா.த.நாஹி.சா. 


பிருதிவிக்கு அபிமான தேவதை பூதேவி. அப்பு 
வுக்கு வருணன்‌. தேயுவுக்கு அக்கினிபகவான்‌. வாயு 
வுக்கு வாயுபகவான்‌. ஆகாயத்துக்கு வியோமரூபியா 
யிருக்கிற ஈசுரன்‌. சுரோத்திரத்துக்குத்‌ திக்குளூபி,' 
துவக்குக்கு வாயு. சட்சுவுக்குச்‌ சூரியன்‌. சிங்ஙுவைக்கு 
வருணன்‌. ஆக்கிராணத்துக்கு அசுவினி தேவதை 
கள்‌. வாக்குக்கு அக்கினி, பாதத்துக்கு இந்திரன்‌. 


# 


372 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பாணிக்கு உபேந்திரன்‌. பாயுவுக்கு மிருத்யு. உபத்‌ 
தத்துக்குப்‌ பிரமா. மனத்துக்குச்‌ சந்திரன்‌. அகங்கா 
ரத்துக்குப்‌ பீமநாதன்‌. புத்தி தத்துவத்துக்குப்‌ புத்தி 
நாமசத்தி. குணத்திரயத்துக்குப்‌ பிரம விஷ்ணு மகே 
சுவராள்‌. அராகதத்துவத்துக்கும்‌ புருடதத்துவத்துக்‌ 
கும்‌ அராகபகவான்‌. வித்தியா தத்துவத்துக்கு வித்‌ 
தியா தேவி. காலதத்துவத்துக்ருக்‌ காலேசுவரி. கால 
தத்துவத்துக்கும்‌ நியதி தத்துவத்துக்கும்‌ காலருத்தி 
ரன்‌. மாயாதத்துவத்துக்கு மாயாதேவி. சுத்த வித்தியா 
தத்துவத்துக்குச்‌ கத்த வித்தியாதேவி. ஈசுவர தத்து 
வத்துக்கு அன ந்தேசுவரன்‌. சாதாக்கிய கத்துவத்துக்‌ 
குச்‌ சதாசிவன்‌. விந்து நாததத்துவங்களுக்குச்‌ சத்தி 
யும்‌ சத்தராகிய சிவனும்‌. 

_தஒாகத௦ ஸவ-ாடெொசாாஒள்‌ 2 ஸ்றாுஇஹபி 
௯ஷு௦காபா௦ ௨,03௦ உ.பாடம-மணொ_சகறழ | வவ. 

பவ த 

றாவ வா ாவூெெத._ாவீ_4வக-ு௫(2 1 ச ஆாஜெ. 
ஹமவாறுகெவொ வற ௦ணொ 2 ]_தஹ௦ஹவ ! ஹாயா 
_தூாயஹு-ஹ௦காபா௦ கவெஹ.நி_க நிஹஸ£ழி! அசரா 


ள்‌ 6 ன்‌ | ௨ ரம 
ஹெலமவா_ந மிர.கிம-ஹராஷ காவ] அ உ 
௯_தஉள௰-4௦ 


உூ_கீகானொ ஜலாறிவஹே_£ெ  தஜஹா | 
ஹவெஒ.ந)அயாவா வூாணவெோா$ | _நீல ஜீ2-6.த 
ஹ௦காப௦ ஹிஷா௦ஜநஹூல. மழு ॥ அதராஹே ஹமவா 
நஇவாய 6 ௯7 ஹிவணெ_ாஜலொவ 85 | ௯_தஉள௰-60 
ஹவெடொ8 ஹா _ககெஹவ,கிஷி_த(ு | சுவை 
8.நிஜெ-பம A சொக்ஷ்ஷா_2 திவாவறமு | க. ஆாஹெ 
௯ மவாநதுகெவொவெ பார 8ஹெஸுமா5 | ி.மா_தா 


% 


ஆ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ ன சட 878 


௧-2, வெதோ..மி வஹீ ஷெ.௦௨- AA 


யா. காபா. 
“வு உர்‌ ௮. 


ச சஉளஎ௰)4௦ வவெ.ககூுகோறவ ஷணுவி 
வ ஆ 
$வாவாவக வண சாலு லீ ஈாஜ௦ உ-ஏராஹ௨[ ॥ 


தி, லிய ஹ_க,வி கே மொ வகாறொ வொ௱ வெ 


எக - ல்‌ ௬ 9 
யகர படையா உூரிவெ-ராஷ ஹாணஷ குஹ 


வாவா கூ! சூதிடெசாடிபஹகொப௦ ஹராம்‌ ஹூ 


2 Ne ன Q 
உழு | தவம லெ ஹி_கா உவ ாஷி.டீ விய 
விண ॥ ஈயோய 40௧ ஹவெ5_ த்‌ உ௱காவாரண 
ஷு கழ | ௨௦௨, நிக ஹாற.த ஸாா1ஜஉஹமபிகா வ 
௯ || * 7 2 ்‌ உடுஹ 
ட த. அண-சம- வம ரஷ்ஹா ஸை; ஹவிஷ டு 
uorune | தொக வா மாணாயிஷி_தவி 
மஹா! சுயொய-0த 5 ஹவேஉ.)ஒராமாவாரண 
ஹஜ கடு | ௯௮௨-௫21௯ ஹகோப௦ கவ மஹல்‌ 
ஹஸஹஷிலூ ॥ அகராஹெலமவாறு றாமொ வாக 
படக 
ஹு ஹஜஹிம£ | ஈ௦ஜூாஹுவ- _தகவா_நா8வ யே 
ஓய ॥ ௧௮௨௨ ஏரஹஷெொடெதேயல88- 
ol 
மணி தூ | ௬_தஉள௰)-௦ ஹவெஉ£ட) ௪ விஉராவ 
ரரணஸ௦த ௯ 1 ஐ.௦ஓரகொவகஹகா பம த.விவா$ 
காவல | தவம) 8ஜெஹி.காலிஷ)ா வாவி-நீவிய 
ாவிணீ। விஸமமா விபமவெ.ஃ ரஹா ற. ஹவட உட” 
வ வ 


லொலாய 
மாதி.நீ | 2ணலாயாரு . ஐஉ௯;ரா௦மீ யா 


ன்‌ 


974 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
ெதக்ஷ்ணா॥ பமாஹுூஹ ஜாவ.நிழாஹா ஒஷ௰யீகெயாஹ 
ணுயா | சுமொய-30_த-௦ ஹவெ5_ந 9 கலாவாணஹூ 
ஜித்‌ | பே _த௨$ காண] ௦ தவிர 


௯௦ம-௩ஹ | அவி 2கெ)கலாசெதெயா வி தவண்‌ 


6 சப்‌ கு | டி. 
லெஉி_ நீ ॥ விசாரண தாலா விவோ 


ஸாவி,யா | ச. தஉளய ௦ வவெ) சாலாவ 
ணமா |! _நீஓ_நீலஹாகாற நீலா பெலழு | 
2 ௫ ஜ | 

- தஹ) 808) ஹி..ச£ காலெயா-௨ஹவ-48நா௦தக] சி 
உஷ்‌ ரவிசடிவோராஹ௫ வி௦ம ஹஜ மப; தாம 
௯௬5 | சுயோய-0_த-ஹவெஉ.£ீ னு ராயா தக ஹா 
| [அ] து பை i ! 1s இ) ஹு || 

ஹாடி ய 2யணசொபவலி ஒ ௦ஊாமி_தாஉல க 
தஸ 20, ஹி காகெலி தாயா த- பை ஹாுவிணி | 
யமாவீசொஹி.5௦ கரசஹூ 80௪ ஷாவற??௦.ம8 ॥ 
சுமொய-40_த-5௨0 ௨௩ ஐ லிபா தக ஷா; | 


இ 
வாயி -ஷஹ௦காொடட்௦ கிப்‌ 8௨3௪௦ வஹடநி2_2௨(௦ ॥ 
ட! 


அலிஷா விவிஷெயா உ.வே மா | ஹு 
ஷா.நி8௮4லா ஷ-ிக்ஷாவர விற்‌ ஹவ_தா 8-௦ ॥ 


[அண்‌ 


விலெொயு 2௦௧-௦ ஹவெஐ ௩) லிலெபமாவாணவ ௦ 
நூ தீவ்வாவசுவண-பாஹல கிஸி௨,ஐ௦த-உமி8_ வடு Il 
௬யொய-8௦.த-9 மவெஉ_ர 94 ஷூவெெ-40.ப._8ய௦0௩-௦ 
வூ(9 | .- ஹஉ£பமிவ௦உ௱௦௨உ௧க௯௦ பராஉ ஹடி௯.மி8-$0 | 
தஅராஹெலமவா  ரெவவரர தகெணுரறொஹா்‌! | 


ட்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ TS 


ஷஉஸ்ரவொவில-வ_..ரஉ$ 8௦௧-8 0_கி யோ | 
ட) 7 


உக, 


மேல்‌ பிந்து நாதங்கள்‌ இரண்டிற்கும்‌ சத்தியும்‌ 
சிவமும்‌ என்பது சித்தம்‌. ” 


தத்துவம்‌ எண்மூன்‌ றும்சென்‌ 
முன்‌ மதத்‌ துவத்தொ டுங்கும்‌ 
வீத்தையில்‌ ஒடுங்கும்‌ ஆறும்‌ 
சிவத்இனின்‌ ஒடுங்கும்‌ மூன்றும்‌ 
நீத்ததத்‌ துவம்‌இம்‌ மூன்றும்‌ 
என்பர்கள்‌ இரண்டும்‌ நின்ற 
௬த்தமாம்‌ வவெத்தொ டுங்கும்‌ | 
கோற்றமும்‌ இதுபோல்‌ ஆகும்‌. 12 
மேல்‌ தத்துவங்கள்‌ ஒடுங்குமுறைமை தொகுத்து 
உணர்த்துகிறார்‌. 
இ.ஃன்‌: தத்துவம்‌ எண்மூன்றும்‌ சென்று ஆன்ம 
தத்துவத்து ஒடுங்கும்‌ - பிருதிவியாதி சித்தம்‌ ஈறான 
ஆன்மதத்துவம்‌ இருபத்துநாலும்‌ தனக்குக்‌ காரண 
மான பிரகிருதியிலே முன்‌ தோன்றின அடைவிலே 
ஒடுங்கும்‌ ; வித்தையில்‌ ஒடுங்கும்‌ ஆறும்‌ - புருடதத்து 
வம்‌ தத்துவ பஞ்சக சமுதாயமாகையால்‌ அந்த அஞ்சு 
தத்துவங்களுடைய ஓடுக்கமே அதற்கு ஓடுக்கமான 
படியினாலே தனித்துச்‌ சொல்லவேண்டுவதில்லையா 


னது கொண்டு அராகம்‌ முதலாகக்‌ காரியமாயை ஈறாக 


ஆறு தத்துவங்களும்‌ ஆணவமலத்தை நீக்கி, ஆன்ம 
ஞானத்தைப்‌ பிரகாசிப்பிக்கும்‌ கலாவித்தைகளை ஜனிப்‌ 
பிக்கையினாலே உபசார மலத்தை நடத்தும்‌ ஈசுவர 
சத்திக்கும்‌ மலம்‌ என்று பேரானதுபோல ஆன்மாவி 
னுடைய வித்தியாபதவாச்சியமாய்‌ இருக்கிற. ஞானய்‌ 


்‌ அன ந்தகல்யாணகுண சகிதராய்‌ மகாலட்சுமி 
்‌ ரிக்தமான சர்வ போகங்களும்‌ வீஷ்ஹு 


8706 சிவஞான த்‌இயார்‌ சுபக்கம்‌ 


பிரகாசத்திற்குக்‌ காரணமாயிருக்கையினாலே உபகார 
லட்சணையாக வித்தை என்று பேரையுடைய அசுத்த 
மாயையிலே ஒடுங்கும்‌ ; 

சிவத்தினில்‌ ஓடுங்கும்‌ மூன்றும்‌ - சுத்தவித்தை 
ஈசுவரம்‌ சாதாக்கியம்‌ என்னும்‌ மூன்று தத்துவமும்‌ 
சிவதத்துவத்திலே ஓடுங்கும்‌ ; 

நித்த தத்துவம்‌ இ மூன்றும்‌ என்பர்கள்‌ - வைஷ்‌ 
ண வர்கள்‌ 3 அப்பிராகிருகலோகம்‌ நித்தியம்‌. அதிலே 


. இருக்கின்ற பகவானுடைய விக்கிரஹமும்‌ நித்தியம்‌. 


ப்‌ பகவானைப்போல 
2 வியதி 
்‌ துல்யமாக்‌ 
உண்டாயிருப்பதே என்பதுபோல; சைவ ஏகதேசி 
களும்‌ சுத்தவித்தை ஈசுவரம்‌ சாதாக்கியம்‌ என்கிற 
மூன்று தத்துவமும்‌ நித்தியம்‌, இந்தத்‌ தத்துவேசுவ7 
ராகிய உருத்திரர்‌ மகேசுவரர்‌ சதாசிவரென்கிற மூன்று 
மூர்த்திகளும்‌ நித்தியம்‌, சாயுச்சியமும்‌ அவர்களைப்‌ 
போல 4 ஷாட்குண்ய பரிபூரணராய்த்‌ துல்லியராக்‌ 
இருப்பதே என்பார்கள்‌. அது சித்தாந்தம்‌ அல்ல. 


சாயுச்சிய மோட்சமானது அந்த 


நின்ற இரண்டு சுத்தமாம்‌ சிவத்து ஒடுங்கும்‌ - 
முன்‌ ஐடுக்கம்‌ சொல்லாமல்‌ இருந்த சத்தி சிவதத்து 
வங்கள்‌ இரண்டும்‌ சுத்தமாயை என்றும்‌, சாக்ஷாதி 
சிவாதிஷ்டிதம்‌ ஆகையால்‌ சிவம்‌ என்றும்‌ பெயரை 
உடைய பரவிந்துவிலே ஒடுங்கும்‌ ; 


தோற்றமும்‌ இதுபோல்‌ ஆகும்‌ - பிரளயானந்தர 
சிருஷ்டியும்‌ இவ்வாறே ஆம்‌ என்றவாறு. 


1. அப்பிராகிருதம்‌ - பிரகிருதி சம்பந்தமில்லா தது. : 
2. வியதிரிக்தம்‌ - வேறுபட்ட. 3. துல்யம்‌ - ஒப்பு. 
தீ.  ஷாட்குண்யம்‌ - அறுகுணம்‌. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 


ரச்‌] 


நான்காம்‌ அதிகரணம்‌ 
மொய்தரு பூதம்‌ ஆறு மோகினி அந்த மாகப்‌ 
பொய்தரு சமய மெல்லாம்‌ புக்குநின்‌ றிடும்பு கன்று 
மெய்தரு சைவம்‌ ஆடு இருமூன் றும்‌ வித்தை யாதி 
எய்‌ துதத்‌ துவங்க ளேயும்‌ ஒன்றுமின்‌ றெம்இ றைக்கே. 


மேல்‌ நாலு பூதங்களுடைய கூட்டமா தியாக 
அன்னியசமயிகள்‌ நிற்கும்‌ தத்துவங்களை உரைத்தல்‌. 


இ-ள்‌: மொய்‌ தரு பூதம்‌ ஆதி மோகினி அந்தம்‌ 
ஆக பொய்‌ தரு சமயம்‌ எல்லாம்‌ புகன்று நின்று 
புக்கிடும்‌ - நாலு பூதக்கூட்டங்களாதியாக மோகினி 
யாகிய அசுத்த மாயா தத்துவங்களுக்குள்ளே அந்தத்‌ 
திலே உண்டான புருடதத்துவபரியந்தம்‌ அளவாக 
இவ்வளவே தத்துவம்‌ என்றும்‌, இந்தத்‌ தத்துவங்க 
ளில்‌ அதிஷ்டான தேவதையைப்‌ பரதத்துவம்‌ என்றும்‌ 
சொல்லி, அதற்கேற்ற சாஸ்திரமார்க்கத்திலே நின்று, 
தேகாந்தத்திலே அந்தந்தத்‌ தத்துவங்களை அடைவார்‌ 
கள்‌; அந்தந்தத்‌ தத்துவங்களை அடைந்தபேர்‌ காலாந்‌ 
தரத்திலே திரும்ப ஜனிக்கையினாலே அந்த முத்தி 
பொய்யே ஆகையால்‌; பொய்தரு சமயம்‌ என்றது. 


மோகினி அந்தம்‌ என்றதற்கு அசுத்த மாயாந்த 
மாக முப்பத்தொரு தத்துவமும்‌ என்னப்போதும்‌, 
புருடதத்துவமட்டும்‌ என்று சொல்லவேண்டுவதில்லை . 
என்னில்‌? புருடதத்துவத்திற்குமேல்‌ சத்தி நிபாதத்தை 
உடைத்தாய்‌, அதனால்‌ சிவதீட்சையைப்‌ பெற்றுச்‌ 
சர்வஞ்ஞுத்துவாதி * அபிவியத்தியான பேருக்கே 
பிராப்யம்‌ என்னும்‌ ஆகமவசனத்தால்‌ அசுத்தமாயா ந்‌ 
கும்‌ என்பது விருத்தம்‌. 


* அபிவியத்தி - பிரகாசம்‌. 


ஆ 


ம்‌ ஸ்‌ 
சரவண டம கரடி அகடம்‌ உட ட த 


878 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
_த௲கத௦ வெளஷரெ :- நஹி விட)ாசலா$.£ா௦ 


உபா நஹ வவெ அர? | உ௱- ுஷெொஷவரமிய.தகூ௦ 


பரிவ த; ௯ மொஜர( ॥ உா௦ஸாஞ விஷதா 


ஹாவிமெஷா நமஹா | தஹா உரச; 
சாகி உடகி தாஸொோயய உணவ ॥ மிவதிக்ஷ£கி 
டெதொ௨-௫)_த £200௦ ஹவ_பதொூுவ[5 | பவெகொொ 


து! 12 OTT. ௦ லஸவெே | மபொஃம் 
நீலி த௦ஜதா_£௦ பத்திரப்‌ ம்ம & 7௦ 


ப. காபாக௦பொவெ நதி சரமம்கெ.சி. 


ஆகையால்‌, புருடதத்துவம்‌ அந்தம்‌ என்னாமல்‌ 
மோகினி அந்தமாக என்று மூலபாடத்திலே சொன்‌ 
னது, மோகினி காரியங்களுக்குள்‌ அத்தமான புருட 
தத்துவ பரியந்தம்‌ என்று ஆகுபெயராகக்‌ கூறியது. 


பொய்தரு சமயிகள்‌ அடையும்‌ பதமும்‌ அதற்கு 
ஏதுவான ஞானபேதங்களுமாவன :- புத்திப்‌ பிரகாச 
பேதத்தினாலே உண்டாம்‌ ஞானம்‌ பத்துவிதம்‌. அவர்‌ 
களுக்குப்‌ * பிராப்ய ஸ்தானமும்‌ பத்துவிதம்‌. அவை 
யாவன :- 


சார்வாகர்‌ : பிருதிவி அப்பு தேயு வாயு பிந்து. 


நாலு பூதமே உடையது இந்தாலு பூதத்தினுடைய 
சம்யோகத்தினாலே தேகம்‌ உண்டாம்‌, அந்தத்‌ தேகத்‌ 
திலே ஓர்‌ அறிவு உண்டாம்‌, அந்தத்‌ தேகமே ஆன்மா 
என்பதாதி ஞானத்திலே தேகாந்தத்திலே பூதத்தை 


- அடைவார்கள்‌. 


்‌. . * மிராப்யம்‌ - அடைதல்‌. 


சீ 


க்க 


ர 
த 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 870 


சோதிடர்‌ : ஆகாசங்கூட ஐந்து பூதமே உள்ளது 
என்னும்‌ ஞானத்தால்‌ தேகாந்தத்திலே நட்சத்திர 
பதத்தை அடைவார்கள்‌. 

கெளளயாமளரும்‌ வாமதக்ஷிண மார்க்கராகிய 
சாக்த காபாலிக காளாமுகரும்‌ ஈசுவரன்‌ உண்டு என்‌ 
னும்‌ வேத 1விருத்தாசாரத்தினலே பெளதீகமாகிய 
பிசாச பதத்தை அடைவார்கள்‌. 


2 பெளராணிக சுமார்த்தர்‌: பூதாண்டத்துக்குக்‌ 
காரணமான பஞ்சதன்மாத்திரையே பிரமம்‌ என்னும்‌ 
ஞானத்தினாலே தேகாந்தத்திலே தன்மாத்திரையில்‌ 


உள்ள புவனத்தை அடைவார்கள்‌. 


இந்திரிய ஆன்ம வாதிகள்‌ : ஞானேந்திரியமே 
ஆன்மா என்னும்‌ ஞானத்தினலே தேகா ந்தத்திலே 
அந்த இந்திரியபதத்தை அடைவார்கள்‌. 


நியாயவாதிகள்‌ : மனம்‌ பரியந்தமே தத்துவம்‌ 
என்னும்‌ ஞானத்தால்‌ தேகாந்தத்திலே மனத்தத்துவ 
புவனத்தை அடைவார்கள்‌. 


வைசேடிகர்‌ : அகங்காரமே ஆன்மா என்னும்‌ 
ஞானத்தால்‌ தேகாந்தத்திலே அகங்கார புவனத்தை 
அடைவார்கள்‌. ~ 


பெளத்தர்‌: ஞானவிருத்தியாகிய புத்தியே ஆன்மா 
என்னும்‌ ஞானத்தால்‌ தேகாந்தத்திலே புத்திதத்துவ 


புவனத்தை அடைவார்கள்‌. 


ஆருகதர்‌ : குணான்மக ஞானத்தினாலே தேகாந்தத்‌ 
திலே குணதத்துவத்தை அடைவார்கள்‌. 


1. விருத்தாசாரம்‌ - பெரியோர்‌ நடைக்கு விரோத நடை. 
2. பெளராணிகர்‌ - புராணத்தை முக்கியமாகக்கொண்டவர்‌. , 


7 


380 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


- பாஞ்சராத்திரிகள்‌ : பிரகிருதிக்குமேல்‌ பரமபதத்‌ 
திலே அரி இருப்பர்‌ ; அவருடைய சர்வகுண சாம்மி 
யத்தை நித்தியமாகப்பெற்று, அவருடைய சன்னிதா 
னத்திலே இருப்பதே மோட்சம்‌ என்னும்‌ ஞானத்தால்‌ 
தேகாந்தத்திலே பீரகிருதிதத்துவத்தை அடைவார்கள்‌. 


சாங்கியர்‌: பிரகிருதி புருட விவேகத்தைப்பண்ணி, 
புருடன்‌ பிரகிருதியை நீங்கிநிற்பதே மோட்சமென்னும்‌ 
ஞானத்தால்‌ தேகாந்தத்திலே புருட தத்துவத்தை 
அடைவார்கள்‌. 


மாயாவாதிகளும்‌ பிரதானத்திலே 1 ஆக்கிரமிக்கப்‌ 
பட்டிருக்கிற தன்னை அந்தப்‌ 2பிரதானத்துக்கு அன்‌ 
னியமான புருடன்‌ தான்‌ என்று அறிகிறதே மோட்சம்‌ 
என்னும்‌ ஞானத்தால்‌ தேகாந்தத்திலே அந்தப்‌ புருட 
தத்துவத்தை அடைவார்கள்‌. 1 


கர்மயோகிகளும்‌ அப்படியே. இவர்களுக்கு உண்‌ 
டான ஞான ஏதுவும்‌ எட்டுவிதமாம்‌. அவையாவன £* 


ஆதியாத்மிகம்‌, ஆதிபெள திகம்‌, ஆதிதைவிகம்‌ 
எனப்பட்ட தாபத்‌ திரயத்தையும்‌ அறிந்து நீங்கின 
இடத்தில்‌ உண்டாம்‌ ஞானம்‌ மூன்று. இஷ்டமாய்‌ 
இருக்கிறவர்களுடைய உபதேசத்தினலே உண்டாம்‌ 
ஞானம்‌ ஒன்று. தானே பூர்வ ஜன்ம வாசனாரூபமான 
சாத்திரத்தை ஆலோசனை பண்ணுகையினாலே உண்‌ 
டாம்‌ ஞானம்‌ ஒன்று. தத்தம்‌ மதப்‌ பிரவிருத்திகளாய்‌ 
இருக்கிற குரு உபதேசத்தினாலே உண்டாம்‌ ஞானம்‌ 


. 1. ஆக்கிரமித்தல்‌ - அடக்கிக்கொள்ளுதல்‌. 2. பிரதா 
னம்‌ - பிரகிருதி. 
ப 


கல்ப வட. _ 


சி 


இரண்டாம்‌ சூத்தீரம்‌ 881 
ஒன்று. 1 குருமுகேன சாஸ்திர 2அத்தியயன வசனத்‌ 
தீனலே உண்டாம்‌ ஞானம்‌ ஒன்று. தான ஜப தீர்த்த 
யாத்திரா தேவதா பக்தியாதி சத்கருமங்களினாலே சித்த 
சுத்தித்‌ துவாரா உண்டாம்‌ ஞானம்‌ ஒன்று. இந்த 
எட்டு விதத்தினாலும்‌ ஞானம்‌ சித்திக்கும்‌ என்கிறது. 


முன்‌ சொன்ன தசவிதமுத்தி ஸ்தானத்தில்‌ அவர்‌ 
களுக்கும்‌ சரி. 


தக வேள்ஷறோே . உபொவல௦ ஹிஃய£ 


கொசகா உப ராஞாறவலெடக£ | மலி கரகர 


உயபெொவ 2 ஹ௦சாரஸவிஷு ॥ ம ரா 
oF _L ரெொகேவ௦ ஷோ.ர௦ஹீூரா.த௯௦ 9_த$.கி, 


கூடா ராவி :- மா) த த.நா; காக்ஷ£ாணி பொ 


2 ஹஊ௦காறளை-ுஒய6 | மாணவ கக நராமெபரவ வா 


உழஹா_மா.நிவாஷ்‌_காட ॥ _௪.த...க.தரா.தவ பவ 


ண க 
ம லெவி ஓயஹ_த6 | வாவ_ாகல) த ஹூஹிலா 


ம சாஹா _தா_தவா ஜி_ந5॥ ஜெொஃிஞாஹர விஉஹஅ ௫௪ 
வராஉற௦ _தாராவற௦ய_த$1॥ களஸாபஹா-தவா 


(டன வி_நாபரிசவா_த-ஊள.சிகா? ஐ. தி, 


௪௩) ஆஷி %- வாவ_.ாகா?௦ களலகசொ ஜெ ஈகி 


மாஷா பெறவமாஷி.கா£ | வாஉகூதிண ம.) 
ஹாஃ விபபாவாகிஉஉவறி த ஐ.கி. 


1. குருமுகேன - குருமுகமாக. 2. அத்தியயனம்‌ . 
அப்பியசித்தல்‌. 


சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


“௦௯௦ கெள கு உ ஐ 
அஜ எ ளஷரே :- ச.நா தரா. தராது 
வக்ஷ-௮ுராத௦கி, யவற! வெடபொஷீகர ஹஹ 

எப்‌ 


மாணெஷெவா ஹசாஹிகா8।! வாகா 
ம தி கா வா வாண 


பத ஆரஜஹெ8.5)௦0௧ ககுரடேகள்‌ஹரொ ॥ கெகாஷ 
வெல யொமிா8 வாறு ்ஷெகறி தா£| 
ஜாரா டராம வ ££ ஷெலறி தா 


ஊஊ _தாணொலாயிலெஜெ.ந கில. )ிவெவஉராஷ யா! 
ரக“ ஹஹா வளொடோ ஹ “௫௨/௦௯ ॥_ந௦3ப) வ 
தத | ஸெகா ஜம. பணவஹ ப ஹிஜலிலிட 


நிஹி தஹ பக! _த௮ிஸா_ ௪.௧, பொததோ...? பட திஹர 


ஹுஹி௰ய5 ! ஹு உர 2-௦ ட்‌ கபே ர 
ஹிஜிறிஷ_ 0.5 i சூஷிஹிலி.ஷிறஷ. £ சசி ௮.41) ஹெ 
உபவிலய | தீிகாஃமரீ கீஹஸா தா ஹிலபஹா 


ஹரஹ_த£ ஐ சி, 
ஹ்‌ ்‌ 


மெய்‌ தரும்‌ சைவம்‌ ஆதி இருமூன்றும்‌ வித்தை 

ஆதி எய்து தத்துவங்கள்‌ ஏயும்‌ (பொருள்கோள்‌: 
ஆதி இரு மூன்றும்‌ வித்தையாதியும்‌ எய்து தத்துவங்‌ 
கள்‌ மெய்தரும்‌ சைவம்‌ எய்தும்‌) - புருட தத்துவத்துக்கு 
மேல்‌ அராகம்‌ முதலான ஆறு தத்துவங்களையும்‌, சுத்த 
வித்தியா தத்துவம்‌ முதலாகப்‌ பொருந்தும்‌ அஞ்சு 
தத்துவங்களையும்‌ சத்திய மோக்ஷத்தைப்பெறும்‌ சைவர்‌ 
உண்டு என்று சாதித்து நின்று, தேகாந்தத்திலே 
பக்குவத்திற்கு ஈடாக அபரமுத்தி ஸ்தானமான இந்தத்‌ 
தத்துவங்களைப்‌ யொருந்துவார்கள்‌. 


ப்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ - 383 


1தீவிரசத்திநிபாதராய்‌, குருவினாலே நாமக்கிரியா 
குணரகிதமுமாய்‌, ஆதாரமுமன்றியீலே ஏகாதச இந்தி 
ரியங்களினாலும்‌ கிரகிக்கப்படாததுமாய்‌, 2 அனுமான 
ஆகம்யமுமாய்‌, சர்வ தத்துவாதீதமுமாய்‌ இருப்பது 
யாதொன்று, அதிலே 3 யோசிக்கப்பட்டவன்‌ பரமுத்‌ 
தன்‌ என்று சைவாகம சித்தம்‌. 


தரு நிமாஸகாறிகாயா௦ உட ந வெத 
நிராலஸெ ௪ மடாஹெ ஜா நவகி.1_.த1 நிஸகெ 
து, ஒ) 5 


யொ ஜிட கொ 2 ௦ஏத ஐ தி பரக வகி ஐ தி, 


சிவதத்துவம்‌ சிவனுக்கே தத்துவமொழிய ஆன்‌ 
மாக்களுக்குப்‌ பிராப்பியமொழியச்‌ சோத்தியமான தத்‌ 
துவம்‌ அல்ல என்னில்‌ ? 


ஓன்றும்‌ இன்று எம்‌ இறைக்கே - எம்முடைய பதி 
யாகிய சிவனுக்கு ஒரு தத்துவங்களும்‌ இல்லை ; அவன்‌ 
தத்துவாதிதன்‌ என்றவாறு. 


சைவமாதி இருமூன்றும்‌ வித்தையாதி என்ற பதத்‌ : 
திற்குச்‌ சைவம்‌, பாசுபதம்‌, வாமம்‌, காளாமுகம்‌, பைர 
வம்‌, மகாவிரதம்‌ என்ற ஆறு சமயங்களும்‌ அநுட்டித்‌ 
தோர்‌ சுத்தமாயைக்கு மேல்‌ சுத்தவித்தை ஆதியாக 


ஐந்து தத்துவத்தையுமடைவார்கள்‌ என்ன ஆகாதோ 
என்னில்‌ ? ஆகாது. அப்படிச்‌ சொல்லின்‌ சிவாகம 
விருத்தம்‌. அஃது எவ்வாறு என்னில்‌ ? வாமமாகிய 
சாக்தரும்‌ தட்சிணமாகிய காளாமுகரும்‌ பிசாசபதத்தை 


அ கைன வாகாலாஎவகாக்‌ 


1. தஇவிரம்‌ - வேகம்‌. 2. அனுமான ஆகம்யம்‌ - அனு 
மானத்‌ தினாலே அறியப்படாதது. 3. யோசிக்கப்பட்டவன்‌.. 


கூட்டப்பட்டவன்‌. 


964 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அடைவர்‌ எனறும்‌, பாசுபதிகள்‌ அசுத்தமாயா தத்து 
வத்தை அடைவரென்றும்‌ ஆகமவசனம்‌ இருக்கையால்‌. 


-தஉஏத௦ லெள்ஷரோ :- வா 8 க௯ூநிண 2 மஹா 
விணாவாதிட௨ி தாூ! வாஸ வ உாஹா சரயாயா 


தி.சி, 


வெம்சத்தி நாதம்‌ விந்து 
சதாசிவன்‌ திகழும்‌ ஈசன்‌ 
உவந்தருள்‌ உருத்தி ரன்தான்‌ 
மால்‌அயன்‌ ஒன்றின்‌ ஒன்றாய்ப்‌ 
பவந்தரும்‌ அருவம்‌ நாலிங்‌ 
குருவநால்‌ உபயம்‌ ஒன்றுய்‌ 
நவந்தரு பேதம்‌ ஏக 
நாதனே நடிப்பன்‌ என்பர்‌, 


74 
மேல்‌ சக்தோத்தியுக்தப்‌ பிரவர்த்தர்‌ என்று 
கர்த்தாவைத்‌ திரிவிதமாகச்‌ சொன்னதை உபாதான 
உபாதி பேதங்களினாலே ஒன்பது பேதமாம்‌ என்னும்‌ 
முறைமை கூறுதல்‌. 


இ-ள்‌: சிவம்‌ என்றும்‌ சத்தி என்றும்‌ நாதம்‌ 
என்றும்‌ பிந்து என்றும்‌ சதாசிவம்‌ என்றும்‌ விளங்கப்‌ 
பட்ட ரூபத்தையுடைய மகேசுவரன்‌ ருத்திரன்‌ விஷ்ணு 
பிரமா என்று இவர்கள்‌ ஒன்றிலே ஒன்றாகத்‌ தோன்றிச்‌ 
சிவம்‌ சத்தி நாதம்‌ பிந்து நாலும்‌ அரூபமும்‌ மகேச 
வரன்‌ ருத்திரன்‌ விஷ்ணு பிரமா இவர்கள்‌ நாலும்‌ 
ரூபமும்‌ சதாசிவன்‌ ரூபாரூபமும்‌ ஆக ஒன்பது பேதத்‌ 
தையும்‌ ஜகத்‌ ஏக நாயகனாகிய சிவன்‌ ஒருத்தனே 
தனக்கு ரூபாதிகள்‌ இல்லாதிருக்கவும்‌, இந்த ரூபங்‌ 
களை அதிட்டித்துக்கொண்டு ரூபவான்‌ போல நடனம்‌ 


பல்டி பதில்‌ தட்ட படடட 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 885 


பண்ணுவர்‌ என்று பெரியோர்கள்‌ சொல்லுவார்கள்‌ 
என்றவாறு. 


ஒன்றாக நின்றே பஞ்சகிருத்தியங்களைப்‌ பண்ணாது 
ஒன்பது பேதம்‌ ஆனார்‌ என்பது கற்பனா கெளரவம்‌ 
என்னில்‌? ஆன்மாக்கள்‌ விஞ்ஞானாகலர்‌ பிரளயா 
கலர்‌ சகலர்‌ இந்த மூன்று வகைக்குச்‌ சுத்தம்‌ சுத்தா 
சுத்தம்‌ அசுத்தம்‌ என்னும்‌ அத்துவத்‌ திரயங்களுக்கும்‌ 
பிந்து மோகினி மான்‌ என்னும்‌ உபாதானத்‌ திரயங்‌ 
களும்‌ உண்டாகையால்‌ ; அந்தப்‌ பேதங்களினாலே 
பேதமாகக்‌ கூறப்பட்டது. 


ஆகில்‌ அரூபம்‌ என்பது ஒன்றாயிருக்கையிலே - 
நாலுபேதம்‌ எவ்வாறு என்னில்‌ ? காலமும்‌ திக்கும்‌ 
ஆகாசமும்‌ அரூபமாயிருக்கத்‌ ததீ காரிய பேதங்களி 
னாலே பேதமான துபோலக்‌ கிருத்திய பேதங்களினாலே 


பின்னமாகக்‌ கூறப்பட்டது. ஆகிலும்‌ அரூபத்தில்‌ 
தாரதம்மியதை உண்டு. 


ஆகில்‌ அந்தக்கிருத்தியபேதங்களும்‌ தாரதம்மியங்‌ : 
களும்‌ எவ்வாறு என்னில்‌ ? பரமசிவத்தில்‌ ஆயிரத்‌ 
தொரு 3 அம்சமாகப்‌ பராசத்தியானது 2 ஆவிர்ப்ப 
வித்து அனுக்கிரக பரையாய்‌ இருக்கும்‌. அந்தப்‌ பரா 
சத்தி சுத்தமாயையிலே பதிந்தபொழுது சாந்தியாதீத 
கலை உண்டாம்‌. ஆகையால்‌, அந்தச்‌ சாந்தியாதீதத்‌ 


தைப்‌ பராசத்தி பரியாயமாகச்‌ சொல்லுவார்கள்‌. 


அந்தப்‌ பராசத்தியில்‌ ஆயிரத்தில்‌ ஒருஅம்சமாகச்‌ 
சத்தாவஸ்தரான சிவனுக்கு இச்சா ஞான சொரூபிணி 
யான அவிநாபாவ சத்தி உண்டாம்‌. அந்தச்‌ சத்தி 
1. அம்சம்‌ - பங்கு. 2. ஆவிர்ப்பவித்து - உண்டாய்‌. 

. அனுக்ரெகபரை-அனுக்கிர்கத்தை முக்யெமாக உடையது. 


25 " 


986 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சுத்தமாயையை கேஷோபித்தபோது அந்தச்சத்தியிலே 
சகஸ்ராம்சமாக நாதமூர்த்தி உண்டாம்‌. நாதத்திலே 
நின்றும்‌ 1சகஸ்ராம்சமாக விந்துமூர்த்தி உண்டாம்‌. 
தாதபிந்து மூர்த்திகளைச்‌ சிவனும்‌ சத்தியும்‌ அனுப்‌ 
பிரவிஷ்டராய்‌ அதிட்டித்து நின்று சூக்குமமான சத்‌ 
தார்த்தப்‌ பிரபஞ்சங்களை உண்டாக்குவார்கள்‌. 


மூர்த்தி மூர்த்திமான்களுடைய அபேத உபசாரத்‌ 
தினாலே சிவனுக்கு நாதம்‌ என்றும்‌ சத்திக்கு விந்து 
என்றும்‌ பேரானது. அந்தச்‌ சத்தியில்‌ பத்திலொரு 
அம்சமாகச்‌ சாதாக்கியம்‌ உண்டாம்‌. சிவன்‌ அந்த 
மூர்த்தியை அனுப்பிரவிஷ்டராய்நின்று, சுத்தாத்துவ 
கிருத்தியத்தைப்‌ பண்ணுவர்‌. அந்தச்‌ சாதாக்கியத்தில்‌ 
பத்தில்‌ ஒரு அம்சமாக மகேசுவரன்‌ தோன்றி, அசுத்த 
மாயா கிருத்தியத்தைப்‌ பண்ணுவர்‌. அவரிடத்தில்‌ 
ஆயிரத்தில்‌ ஒரு அம்சமாக உருத்திரதேவர்‌ தோன்றி, 
கலையிலே நின்றும்‌ மூலப்பிரகிருதியை 2 உதிப்பித்து, 
அதிலே நின்றும்‌ குணத்திரயாதியான சூக்குமசிருஷ்ப 
களைப்‌ பண்ணி, மகேசுவரருடைய கோடி அம்சமாகத்‌ 
தோன்‌ றின பிரமாவையும்‌ விஷ்ணுவையும்‌ அசுத்தாத்‌ 
துவ சிருஷ்டி திதிகளிலே 5 நியோகித்து, தாம்‌ கால 
ருத்திரனை அதிஷ்டித்துக்கொண்டு நின்று அசுத்தாத்‌ 
துவப்‌ பிரவிருத்தியத்தையும்‌ பண்ணுவர்‌. 


ஸ்‌ த்‌ 
. ௩௫௦ வா_த- ௩௨ :- _தவறீா௦ கிரயாதெதேய 
நிஷடஸ்கஸாகடட | ஷகஉனு _கமாஜெதம௦ 


௯ 
_திருவிய௦_த விமெொஷ._தக நமிஷடண ஓ த ுகலெட௨ஜ 


1. சகஸ்ரம்‌ - ஆயிரம்‌. 2. உதிப்பித்து - உண்டாக்கி. 
3 நியோகித்து ௦ ஏவி. 


ர்‌ 


4 
வவ 


இரண்டாம்‌ சூத்தீரம்‌ 867 


ஹகஸ௦ வ தயாமவவெ௯ ! வக௨௦ _நிஷ௨உ௦௰வவெவ 
நவயாகீ கிதா கலா ॥ பவெ_தகூஹஹஹரா பய ௭ 
ஸாஉ த). காஹ8கஹவாக | ஸமா ௦௫)ா_கீ தாரா 
பாகில்‌ ரவேயடயவாவகா & | தஹாஷஹெவ ஹஹ 
வாபா கபாகி_நா ஒர வஹ8-௪லவ | பாகினணெவ_த-௦ 
அ த 
ஸாரா திஸற வயடாயஹூ ரஹ தா ॥ ஆஹா ஜவ 
ஹஹஹா ஞாஒ£-௫.கி.) ஹூ-சூஹலவஃ | _நாஉஹ 
ஹூ. தவிஒாவ உய_$ாயஹி.கிகீ.தி-1.த8 நாஒவஹ து 
ஹஹஹ ராபா ஸி 8-0 ஹூுசூலவஃு | 
oO 
ஸி -பெபெவ வூ அிஹஷாவ தவமாக வய-ாய வாவ 
௯1 ஐஉடதவ௦ நிஷட௦ லொஞ௦ உ௱ா௦ ஹாவதி.கி 
௫) க 7 
ஹு_த( | _தஹாஉ ணயபொகஹாமெ_ந ஹாஷாலடுூ தக 
8-ஜூலவட || தவெவவா&ாயெ- _த-பளூடிஸாகி9.2 
பொ.பி வஹொர-ஷகவவகி லி _நாஹாவ_நீவி 
ஹொ ॥ யத ஹூாமவெ௦ வோகஃ _த அற்ற 
ஊடக | யாஹா8டெநொ.ந.நீதஅ கபம்‌ _த௯8-ஐடெத ॥ 


ற்ற வட ஹஹஹா” உர வெடாகமவ 


உவ | வ_தஹ_-மஜஷிரணெ அரு ௨௦ உகர 
_தஜொவற? ॥ விஷ) 5௯௨-௨௦௫ நிஹொஜெவ்‌ வறஸுா-ஷ்‌ 
[2] ர மயாரமக$ ஹூவ..ராவயவ ஹுவ-ஸுண-.ா ஹவ்‌ 


மரண ௫ுஷி_த5॥ உூாஜெவ ப தரறெவாபெட 
ஹவ_?லக்ஷ்ண்ஸய-௩_த£ | எப 9-க கொட JC 


அ 


அ கிஃப்ட்‌ 


808 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
(2 81 

பா விஷ ஹை) வ கிகி. த£ பாறாவேண [ஹ்‌ 

௱சதாக்ஷ பு்வேவ௯,_யறொ.ஹாம்‌£ | வ௨$ தாவெறய 


ஸறொகெவ ஸ்ரீ வ-டிதிஹஷி தமா !॥ பஹ து 
ஸு 07 க வ ட) 


கொடா சி பைவண ஹாயஹ8௦சலவ। வத 


ஹ_]ஜபா துவ. செத்‌ ர ஐடா8கட யாா௬௯6 ! க2ணல 
a ‘ 
௨7 
க்ஷ££ரலாயரக* ௨3_தவண-?ஹ-₹டு வாவ £2| ஹாலி. கீ; 


ஹஹி தஹ; ஹரிகி ரி_அீ ஜாத உதி, 


இது ஒன்பது பேதமும்‌ ஒன்‌ நிலே ஒன்று தோன்றி 
னதற்குச்‌ சம்மதி. 

தத்தத்‌ கிருத்தியங்களுக்குச்‌ சம்மதி பூர்வத்திலே 
சொன்னோம்‌. 


சத்தியாய்‌ விந்நு சத்நி 
பாய்மஜஹேன்‌ 'மனிதான்‌ ஆரி 
ஒத்நுறுமகேசை யா. 
உமைதிரு வாணி யாகி 
வைத்தும்‌ சிவாதிக்‌ கிங்ஙண்‌ 
வரும்சத்தி ஒருத்தி யாகும்‌ 
எத்திறம்‌ நின்றான்‌ ஈசலா 
அத்திறம்‌ அவளும்‌ நிற்பன்‌. 75 


மேல்‌ சத்திபேதம்‌ உணர்த்துதல்‌. 


இ-ள்‌: சத்தி ஆய்‌ - சத்தற்கு ஞானசத்தியாய்‌ 
விந்து க்ஷோபத்தைப்‌ பண்ணி, விந்து சத்தியாய்‌ - 


சிவன்‌ நாத * அதிஷ்டாதா ஆனபொழுது விந்து 


. * அதிஷ்டாதா. - அதிஷ்டிக்கிறவன்‌ . 


; இரண்டாம்‌ சூத்திரம்‌ 889 
* அதிஷ்டாத்ரியான சத்தியாய்‌, மனோன்மனி தான்‌ 
ஆகி - சதாசிவருக்கு மனோன்மனி சத்தியாய்‌, மகேசை 
ஆகி - மகேசுவரருக்கு மகேசுவரி என்னும்‌ சத்தியாய்‌, 
உமை - ருத்திரதேவருக்கு உமை என்னும்‌ சத்தியாய்‌; 
திரு - விஷ்ணுவுக்கு இலக்குமி என்னும்‌ சத்தியாய்‌, 
வாணி ஆகி - பிரமாவுக்குச்‌ சரஸ்வதி என்னும்‌ சத்தி 
யாய்‌, ஒத்து உறும்‌ - இப்படியே அந்தந்தக்‌ கிருத்தியங்‌ 
களுக்கும்‌ விகாரங்களுக்கும்‌ பொருந்தின ரூபத்தையும்‌ 
ந கிருத்தியத்தையும்‌ உடைத்தாய்ப்‌ பொருந்தும்‌; 


வைத்து!உறும்‌ சிவாதிக்கு இங்ஙன்‌ வரும்‌ சத்தி 
ஒருத்தி ஆகும்‌ - காரணேசுவரரிடங்களிலே தனது 
அதிகாரசத்தியைவைத்துத்‌ தானும்‌ அவ்விடத்து அடு 
வியத்தியாய்‌ நிற்கும்‌ சிவனை ஆதியான ஏழ்‌ பேதங்‌ 
களுக்கு முன்‌ சொன்னவாறு வரப்பட்ட சத்தி 


ஒன்றே; 
அஃது எவ்வாறு என்னில்‌ ? எத்திறம்‌ நின்றான்‌ ஈசன்‌ 
'அத்திறம்‌ அவளும்‌ நிற்பன்‌-சிவனுக்கு அவிநாபூதை 
யாகையால்‌ சிவன்‌ எவ்வாறு மூர்த்திகளை அதிஷ்டித்‌ 
துக்கொண்டுநின்றான்‌, அவ்வாறே அந்தந்த மூர்த்திக 
ளூடைய சத்திகளையும்‌ அதிஷ்டித்துக்கொண்டுநின்றும்‌ 
௩ தான்‌ ஒன்றே என்றவாறு. 
“சத்துதான்‌ நாத மாதி 
தானாகும்‌ இவமும்‌ அந்தச்‌ 
சத்திதான்‌ ஆது யாகும்‌ 
தரும்வடி. வான எல்லாம்‌ 
சுத்தியும்‌ இவமு மாகும்‌ 
லட சத்இதான்‌ சத்த னுக்கோர்‌ 
சத்தியாம்‌ சத்தன்‌ வேண்டிற்‌ 
றெல்லாமாம்‌ சத்தி தானே. . ர்‌ 


* அதிஷ்டாத்ரி - அதிஷ்டிக்கிறவள்‌ . 


890 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மேல்‌ பிரபஞ்சத்திலே சத்தி வெம்‌ நிற்கும்‌ 
முறைமை உணர்த்துதல்‌. 


இன்‌: சத்தி தான்‌ நாதம்‌ ஆதி தான்‌ ஆகும்‌ - 
சத்தியானது நாதாதி பிருதிவியந்தம்‌ தத்துவங்களை 
எல்லாம்‌ அனுப்பிரவிஷ்டையாய்‌ இருக்கும்‌; சிவமும்‌ 
அந்தச்‌ சத்திதான்‌ ஆதி ஆகும்‌ - சிவமும்‌ அந்தச்‌ சத்தி 
யாதியாக சர்வ வஸ்துகளையும்‌ அதிஷ்டித்திருக்கும்‌; 
ஆகையால்‌, தரும்‌ வடிவு ஆன எல்லாம்‌ சத்தியும்‌ சிவ 
மும்‌ ஆகும்‌ - அவர்களால்‌ உண்டாக்கப்பட்ட எல்லா 
ரூபங்களும்‌ சத்தி சிவாத்மகமாம்‌ ; சத்திதான்‌ சத்த 
னுக்கு ஓர்‌ சத்தியாம்‌ சத்தன்‌ வேண்டிற்று எல்லாம்‌ 
ஆம்‌ சத்தி தானே - சத்தியான து சத்தாவஸ்தரான 
சிவனுக்கும்‌ பலமுமாம்‌, ஞானமும்‌ இச்சையும்‌ கிரியை 
யும்‌ ஆம்‌ என்றவாறு. 


திவம்சத்தி தன்னை ஈன்றும்‌ 
சத்திதான்‌ சிவத்தை ஈன்றும்‌ 
உவந்திரு வரும்பு ணர்ந்திங்‌ 
குலகுயி ரெல்லாம்‌ ஈன்றும்‌ 
பவன்பிரம சாரி யாகும்‌ 
பால்மொழி கன்னி யாகும்‌ 
தவந்தரு ஞானத்‌ தோர்க்கித்‌ 
தன்மைதான்‌ தெரியு மன்றே, 


77 


மேல்‌ இதுவும்‌ அது. 


இ-ள்‌: சிவம்‌ சத்தி தன்னை ஈன்றும்‌ - பரசிவன்‌ 
ஆன்மாக்களுக்குச்‌ சர்வ தத்துவங்களையும்‌ உலகங்‌ 
களையும்‌ உண்டாக்குவதாகவும்‌ யோகிகளுக்கு உபகா 
ரார்த்தமாகவும்‌ சுவயமேவக்‌ கிருபையை நினைத்துப்‌ 
பரையாதி பஞ்ச சத்திகளையும்‌ கிரமத்திலே தோன்றப்‌ 


891 
பண்ணுவன்‌ ; சத்திதான்‌ சிவத்தை ஈன்றும்‌ - அந்தப்‌ 
பஞ்சசத்திகளும்‌ உ.த்தியுக்தராகிற சதாசிவருக்குச்‌ சிவ 
சாதாக்கியாதிகளைத்‌ தங்கள்‌ தங்களிடத்திலே தோற்‌ 
றுவிக்கும்‌; உவந்து இருவரும்‌ புணர்ந்து அங்கு 
உலகு உயிர்‌ எல்லாம்‌ ஈன்றும்‌ - அந்தச்‌ சத்திகளுடைய 
அம்சமான பஞ்ச சாதாக்கியங்களிலும்‌ சிவன்‌ பிரிவறப்‌ 
புணர்ந்து நின்று எல்லாப்‌ புவனங்களையும்‌ புவன 
வர்த்திகளான ஆன்மாக்களுடைய தனு கரணங்களை 
யும்‌ உண்டாக்குவர்‌ ; பவன்‌ பிரமசாரி ஆகும்‌ - இந்த 
உற்பத்திகளைப்‌ பண்ணுவிக்கையால்‌ பவனென்னும்‌ 
நாமத்தையுடைய 1 வாகீசராகிய சிவன்‌ விகாரமின்‌ றீச்‌ 
2 சந்ததம்‌ பரப்பிரம 5 வாச்சியமான பரமசிவ பாவனை 
யைப்‌ பண்ணிக்கொண்டிருப்பர்‌ ; பால்‌ மொழி கன்னி 
ஆகும்‌ - வாக்கு ரூயையான சத்தியும்‌ * சங்கவர்ஜிதை 
யாகியே இருக்கும்‌; தவம்‌ தரு ஞானத்தோர்க்கு இ 
தன்மைதான்‌ தெரியும்‌ அன்றே - பூர்வ சன்மத்துத்‌ 
தபோபலத்தினாலே குரு அனுக்கிரகத்தைப்‌ பெற்று, 
ஞான நிஷ்டரான பெரியோர்களுக்கு இந்தத்‌ தன்மை 
6 அனுபவாரூடமாம்‌ என்றவாறு. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 


_த௨-௦ஏத௦ வா தால :- ஹர்ஷ 00-௦ வாவ 

_ககவா_நா௦ லொகவெடாசிவ.அ காற௱ணடி।! யொ.ீ_நா 

உஊவகாறாய ஹெ௫பா விகி தமரிவ$॥ _த.விவெ_த-ஈ 
வ ம்‌ uo aD 


பே இ ஹூ = ஹு 
மாகி ஹஹ ஷூா௦யறாஒகாய-க | உதா ஜி ஊ_தல௦ 


பபிவலாவகூச ஹா ி.கிகி.கி__ச9ி.சடுஷ௦ 


1. வாகீசர்‌ - வாக்குக்கு அதிபதி. 2. சந்ததம்‌ - எப்‌ 
பொழுதும்‌. 8. வாச்சியம்‌- அர்த்தம்‌. 4. சங்கவர்ஜிதை - 


விஷயப்பற்றில்லாதது. 5. அனுபவாரூடம்‌-அனுபவத்‌ தினால்‌ 
ஏறினது. 3 


804 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


தனுகரண புவன போகம்‌ 
தற்பரம்‌ பந்தம்‌ வீடென்‌ 
றணுவினே டெல்லா மாம 
அடைந்திடும்‌ தத்து வங்கள்‌ 
இனிதறிந்‌ திவைநி விர்த்தி 
.. முதல்கலை யீடத்தே நீக்கி 
நனிபர முணர்ந்தோன்‌ அந்தத்‌ 
தத்துவ ஞானி யாவன்‌. 78 


மேல்‌ தத்துவஞானியாவானதுலகணம்‌ உணர்த்‌ 
துதல்‌. 

இ-ன்‌: தனு கரண புவன போகம்‌ தற்பரம்‌ 
பந்தம்‌ வீடு என்று அணுவீனேடு எல்லாம்‌ ஆகி 
அடைந்திடும்‌ தத்துவங்கள்‌ - ஆன்மாக்களுக்குக்‌ கன்ம 
அனுகுணமான தனுவாகவும்‌ அந்தா பகிஸ்கரணங் 
“களாகவும்‌ * வாசஸ்தானமாகவும்‌ போக வஸ்துக்களா 
கவும்‌ பிருதிவியாதி சாதாக்கிய்‌ தத்துவ பரிய ந்தம்‌ 
பொருந்தும்‌; இந்தச்‌ சாதாக்கிய தத்துவத்திற்குமேல்‌ 
இரண்டு தத்துவமும்‌ விஞ்ஞான ஆனந்தமய கோசம்‌ 
ஆகையால்‌, பரமமான பந்தமும்‌ தந்நிவிருத்தியே பரம 
மான மோட்சமுமாம்‌; 


இனிது அறிந்து இவை நிவிர்த்தி முதல்‌ கலை 
யிடத்தே நீக்கி நனி பரம்‌ உணார்ந்தோன்‌ அத்த 
. தத்துவஞானி ஆவன்‌ - இத்தத்துவங்கள்‌ முப்பத்தாறி 
'னுடைய சொரூப சுவயாவங்களை நன்றாக அறிந்து, 
நிவிர்த்தியாதிகளிலே அந்தந்தத்‌ தத்துவங்கள்‌ நீங்கக்‌ 
க்லைகளையுங்கூட நீக்கிச்‌ சாந்தியதீதத்துக்கு மேலாய்‌ 
ஆனந்த சொரூபமாகிய பரசிவத்தை அனன்னியமாகத்‌ 


...* வாசஸ்தானம்‌ - இருப்பிடம்‌. 


பத பட்‌ த. எ க ட படட ட ப ப பவ 


பூ இரண்டாம்‌ சூத்திரம்‌ 808 
தரிசித்தவன்‌ ஷடத்துவாந்தத்தில்‌ பரதத்துவ ஞானி 
்‌ ஆவான்‌. 


அவனே ஜனன மரணம்‌ இல்லாதவன்‌ 
என்றவாறு. 

தடாக௦ வவ. ஈடெொ_கரோ . யபெதொ ஹிஹஸவ- 
_தகயா_நா௦ விஜதா..ரா.ராஷ_சஹி.தா? செொநா,ியாஹே 


_ந௦ ஹர ஹவட கமபிவெவெடி.£ா$8.ி. 


எல்லாமாயத்‌ தத நு வங்கள்‌ 
இயைந்ததென்‌ அணுவுக்‌ கென்னில்‌ 


தொல்லாய கன்மம்‌ எல்லாம்‌ 


துய்ப்பித்துத்‌ துடைத்தற்‌ கும்பின்‌ 
நில்லாமை முற்று வித்து 


நீக்கவும்‌ கூடி நின்ற 
ல பொல்லாத ஆண வத்தைபய்‌ 
போக்கவும்‌ புகுந்த தன்றே. 19 
மேல்‌ ஆன்மாக்களுக்குத்‌ தனு கரணாதி பொருந்த : 
வேண்டிய காரணம்‌ உணர்த்துதல்‌. 
இஃள்‌: 


எல்லாமாய்‌ தத்துவங்கள்‌ இயைந்தது 
என்‌ அணுவுக்கு என்னில்‌ - தத்துவங்களானவைகள்‌ 
தனு கரண புவன போகங்களாய்‌ ஆன்மாக்களுக்குக 
கூடவேண்டுவது ஏன்‌ என்னில்‌ ? தொல்லாய கன்மம்‌ 
எல்லாம்‌ துய்ப்பித்து துடைத்தற்கும்‌ - ஆன்மா ௧௧8 

குப்‌ பிரவாகா நாதியாக வருகிற கர்மபலங்களைப்‌ புசிப்‌ 

= பித்துத்‌ தொலைக்கவும்‌ ; பின்‌ நில்லாமை முற்றுவித்து 
்‌ நீக்கவும்‌ - மேல்‌ அந்தக்‌ கன்மம்‌ பொருந்தி நில்லாத 
வாறு இருவினையொப்பாகிய பக்குவத்தைப்‌ பண்ணிச்‌ 

ந சஞ்சிதமாகிய சர்வ கர்மத்தையும்‌ அழிக்கவும்‌; கூடி 
* நின்ற பொல்லாத ஆணவத்தைப்‌ போக்கவும்‌ புகுந் 
தது அன்றே - செம்பினுக்குக்‌ களிம்புபோல ஆன்மா 


894 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌. 


வுடனே கூடி நிற்கிற அஞ்ஞானத்தை ஒழிக்கவும்‌ தனு 
கரணாதிகள்‌ பொருந்தின து என்றவாறு. 


ஒன்றதாய்‌ அநேக சத்தி 
உடையதாய்‌ உடனய்‌ ஆதி 
அன்றதாய்‌ ஆன்மா வின்தன்‌ 
அறிவொடு தொழிலை ஆர்த்து 
தின்றுபோத்‌ திருத்து வத்தை 
நிகழ்த்திச்செம்‌ பினிற்க னிம்பேய்ந்‌ 
தென்றுமஞ்‌ ஞானம்‌ காட்டும்‌ 
ஆணவம்‌ இயைந்து நின்றே, 


ட 
த மழ 


80 


மாயை சன்மம்‌ இரண்டு அன்றியில்‌ ஆன்மா 
வுக்கு உபாதியாக ஆணவம்‌ என்று ஓன்று சொன்னது 
எவ்வாறு உடையது என்னின்‌ ? மேல்‌ ஆறு விருத்தத்‌ 
இதனாலே அந்த ஆணவமல லக்ஷ்ண பரீக்ஷைகளைச்‌ 
சங்கை உத்தரங்களுடனே கூறுகின்றது. 


க 


இ-ன்‌: ஆணவம்‌ ஒன்றதாய்‌ அநேக சத்தி 
உடையதாய்‌ இயைந்து ஆதி அன்றதாய்‌ உடனாய்‌ 
செம்பில்‌ களிம்பு ஏய்ந்து ஆன்மாவின்‌ தன்‌ அறிவொடு த 
தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை 
நிகழ்த்தி என்றும்‌ அஞ்ஞானம்‌ காட்டும்‌ - ஆணவம்‌ 
ஓன்றேயாய்‌ தத்தத்‌ பரிபாககாலங்களில்‌ விட்டு நீங்குவ 
தான அநேக சத்தியுடையதுமாய்ச்‌ சர்வான்மாக்களி. 
டத்திலும்‌ சம்யுக்தமான து எக்காலத்தென்னில்‌ ? ஆதி 
அல்ல; அதுவும்‌ ஆன்மாவைப்போல அதாதியாகை 
யால்‌ செம்பும்‌ அதில்‌ களிம்பும்போலவாய்க்‌ களிம்பு 
* சுவர்ணதையை மறைத்தாற்போல அநாதியே ஆன்‌ ௮ 
'மாவினுடைய இச்சா ஞானக்கிரியைகளைத்‌ தடுப்பதாய்‌ 


* சுவார்ணதை - பொன்னாயிருக்கை. 


த்‌ 


பென்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 995 


ஆன்மாக்களுக்கு அநாதி சம்யுக்தமாய்க்‌ கேவலாவஸ்‌ 
தையிலே ஆன்மாவினுடைய ஞானக்கிரியைகளை 3 நிபி 
டாந்தகாரத்திலே விழித்த கண்போல இருக்கும்படித்‌ 
தடுத்து நின்று சகலாவஸ்தையில்‌ மாயாபோகத்தைப்‌ 
புசிக்கிறவனாகையும்‌ பண்ணுமாகையால்‌ முத்தியல்லாத 
கேவல சகலாவஸ்தாகாலங்கள்‌ எல்லாம்‌. அஞ்ஞானத்‌ 
தையே பண்ணும்‌ என்றவாறு. 


_த5$.ஈஈஊத௦ 87௦௦ ஒர தஜெவ ஹவ-லை 
தாமா 8_நாகி.நி ஹச | வகறட ஹகாலா௦தா 
ஷாயிஸாகிஹ£-௫ ஊவசி ॥ நீஹாறொ_நாசி ரெகெஹீர 
உஊுு்ுஹஹஹவஹா 8ர.மா காலககெவ ஹாமீகாலாஷ 
நாவ. நிய உர மாவாறாகாெகறாகி? வாவ 
றோய ஸோ உஹது லவ.மி யகதொ வொகதரு.கா 
பாற_௧௦ அர க௨.ாளெயெ-ரா.மஊ_தக கரதி9_ந-௨ ்‌ 
கலித ப i 2 20 io 

காறொயயி_தீ,ாராகிறி.சி 


இந்த ஆணவம்‌ உண்டு என்கிறத்திலே பிரமாண 
மானது பிரத்தியட்சமோ? அனுமானமோ? ஆகமமோ? 
2அதீந்திரியமாகையினாலே பிரத்தியட்சமல்ல. பிரசித்‌ 
தமான அக்கினியையும்‌ தூமத்தையும்‌ பாகசாலாதி 
களிலே கண்டு, பர்வதத்திலே £ வியாப்பிய லிங்கமாய்‌ 
இருக்கிற தூமத்தைக்‌ கண்டு சாத்திய்மாய்‌ இருக்கிற 


1. நிபிடாந்தகாரம்‌ - மிகுந்த இருட்டு. 2. அதந்திரி 
யம்‌ - இந்திரியத்துக்கு எட்டாதது. 8. வியாப்பிய லிங்கம்‌ - 
வியாப்தியுள்ள ஏது ; வியாப்தியாவது சாத்திய சம்பந்தம்‌; 
புகைக்கு அக்கினிசம்பந்தம்போல. 


806 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அக்கினியை திச்சயிக்குமாப்போல ஆணவ * சகசரித. 
மாக ஒரு வியாப்பிய ஏதுவைக்‌ காணாதபடியாலே 
அனுமானமும்‌ கூடாது. 


பிரத்தியட்ச அனுமான விருத்தமாய்‌ இருக்கிற 
ஆகமமும்‌ கூடாது என்னில்‌ ? அனுமானமும்‌, அனு 
மான சகசரிதமாய்‌ இருக்கிற ஆகமமும்‌ உண்டு. 
அவையாவன? ஆன்மாவானவன்‌ ஒன்‌ நினலே மறைக்‌ 
கப்பட்ட சர்வஞ்ஞத்துவத்தை உடையவன்‌, கிஞ்சிஞ்ஞ 
னாகையினாலே. யாதோரான்மா ஓன்றாலே மறைக்கப்‌ 
பட்ட சர்வஞ்ஞூத்துவம்‌ இல்லாமலிருக்கிறான்‌ அவன்‌ 
கிஞ்சிஞ்ஞனல்ல; சிவனைப்போல. ஆன்மாக்களுடைய 
சர்வஞ்ஞத்துவத்திலே பிரமாணம்‌ உண்டானாலன்றோ 
ஒன்‌ றினாலே மறைக்கப்பட்டவனென்று சொல்லவேண்‌ 
டும்‌ என்னில்‌? ஆன்மாக்களுடைய ஞானசத்தியான து 
சர்வத்தையும்‌ அறியும்‌ ஞானசத்தி ஆகையினாலே ஈசு 
வர சத்திபோல இந்த அனுமானத்தினாலை ஆன்மாக்‌ 
களுக்கு ஆணவத்தினாலே மறைக்கப்பட்ட சர்வஞ்‌ 
சூதை உண்டு என்பதற்கு வாதிவசனம்‌. கிஞ்சிஞ்ஞ 
தைக்கு இந்த ஆணவம்‌ ஏ அதுவல்ல. கிஞ்சிஞ்ஞதைக்க 
விஷய நியமனம்பண்ணுகிற கரணமேஏது என்னில்‌? 
ஆன்ம ஞானம்‌ சர்வகோசரமாக வேண்டும்‌; அஃது 
இல்லாதபடியினாலே நாம்‌ முன்னே சொன்ன ஆண 
வமே கிஞ்சிஞ்ஞதைக்கு ஏது. 


இந்த ஏது வேண்டா, ஈசுவரனுக்குச்‌ சர்வஞ்‌ 


.. சூத்துவம்‌ சுவபாவமானாற்போல ஆன்மாக்களுக்குக்‌ 


கிஞ்சிஞ்ஞதையே சுவபாவம்‌ என்னில்‌? மோட்சத்திலே 
சர்வஞ்ஞன்‌ என்கிறது கூடாதேபோம்‌. மோட்சத்திலும்‌ 
சர்வஞ்ளூதை இல்லையென்னில்‌ ? பந்த முத்திகளில்‌ 


' * சகசரிதம்‌ - கூட இருப்பது. 


S 


॥ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 897 


'பேதமின்‌ நியிலேபோய்ச்‌ சுருதிவிரோதமுமாம்‌. ஆகை 


யால்‌ ஆன்மாக்களுக்குச்‌ சர்வஞ்சூத்துவம்‌ சுவபாவ 
மல்ல. ஆண வமல நிரோதத்தினாலே என்று சித்தம்‌. 


த க்‌ 
து ௦௯௦ வெளஷறெ தா லாவ தஹவ-$8த 


கெகினப ௯௨ ௪ 2 கி: 
கினப்‌ கட காய_த£ | _நகிளு ஜஜதஹுயஹொய௦ 


லெவி £ஹ௦வ 7.58 | யயாபவெஹயா_நாய௦8லெ 
டெ வஹுவ 8 ஐ.கி. 


ஆன்மாக்களுடைய ஞானக்கிரியா நிரோதத்துக்‌ 
குக்‌ கருமமேபோதும்‌. ஆணவம்‌ என்று ஒன்றை அங்‌ 
கீகரிக்க வேண்டுவதில்லை என்னில்‌ ? அந்தக்‌ கருமம்‌ 
அசுத்தாத்துவாவில்‌ புத்திநிஷ்டமாகையினாலும்‌, பிரள 
யத்திலும்‌ அதோமாயையிலே இருப்பதாகையினாலும்‌, 
மாயா காரியமாகவும்‌ மனோ வாக்குக்‌ காய வியாபார 
ஜந்நியமாய்ச்‌ சுத்தாத்துவ வாசிகளைச்‌. சம்ப ந்திக்க 
மாட்டாது ஆகையினாலும்‌, சர்வான்மாக்களுக்கும்‌ 
1ஆவாரகம்‌ அல்ல. கருமமே ஆவாரகமும்‌ போகாதி 
ஏதுவுமாம்‌ ; ஆகில்‌ அநேக தத்துவத்‌ துவாரா ஆன்‌ 
மாக்களுடைய ஞானக்‌ கிரியைக்குச்‌ 2 சககாரி ஓழிய 
ஆவாரகமல்ல. 


அஜ 0௪௫௦ தடி அ;வ 3 யாய 9.௯௦ ௧9-4 


தவல. ஓளவ வஹி கள | வ றாவ ஜாவா யொ 


ஈய ௦ பைல்கள்‌ ஹவ-_ தூய ॥ கிணலொமவ 
வரு -தள_கள வாவ டுயெடெத கய௦வ கள | கா 
ஷிஷவுர த ஹ்‌ மழை வெத உதா ॥ சபெ 


1. ஆவாரகம்‌ : மறைக்றெது: 2. சககாரி - துணை: 


ந்‌ 


806: சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


௯_த௯௦ ஹ௦களவிஃ காய-(லெஓாவிஹ.£ த ।' 


_தஹாஞஷ௯8-4.௮ி தசெத ஸைபயக௯௦ ஹ௦வ வலித்‌ ॥ 
கிணா.ஹிவ பகு 2-௧ அசெத பாய ௯௦ கி.கி. 


மலமென வேறொன்‌ றில்லை 
மாயாகா ரியம தென்னில்‌ 
இலகுயிர்க்‌ கிச்சா ஞானக்‌ 
கிரியைகள்‌ எழுப்பும்‌ மாயை 
விலகிடும்‌ மலமி வற்றை 
வேறுமன்‌ றதுவே ருகி 
உலகுடல்‌ கரணம்‌ ஆகி 
உதித்திடும்‌ உணர்ந்து கொள்ளே. 91 


மேல்‌ மாயாகாரியமே ஆவாரக மென்பதை மறுத்‌ 
துணர்த்துதல்‌. 

இ-ள்‌: மலம்‌ என வேறு ஒன்று இல்லை மாயா 
காரியம்‌ அது என்னில்‌ - ஆணவமலம்‌ என்று ஒன்று 
இல்லை, மாயாகாரியமாகிய அவைராக்கியமான அரா 
கமே ஆன்மஞான ஆவாரகம்‌ என்னில்‌? உள்ளது. 
அராகமானது நின்மலனாய்‌ இருக்கிற ஆன்மாவை 
ஆவரிக்கமாட்டாது. ஆவரிக்கும்‌ என்னில்‌? முத்தான்‌ 
மாக்களையும்‌ ஆவரிக்கவேணும்‌. முத்தான்மாக்களும்‌ 
சிவனும்‌ ஏகப்பிரகாரம்‌ ஆகையால்‌, சிவனையும்‌ ஆவரிக்‌ 
கும்‌ என்று சொல்லவேணும்‌. அப்படி முத்தர்களும்‌ 
சிவனும்‌ ஒருக்காலும்‌ * போகசக்தராகக்‌ கண்டதில்லை. 
இஃதன்றியும்‌, பிரகிருதி ஜந்நியமாகிய புத்தி தர்மமா 
னது அராகமாகையால்‌ அநித்தியம்‌. அபநித்திய வஸ்து 


* போகசக்தர்‌ -- போகத்தில்‌ பற்றினவர்‌. 


இரண்டாம்‌ சூத்ரம்‌ 8009 


வானது நித்திய வஸ்துவான சிற்சத்தியை ஆவரிக்க 
மாட்டாது. 

அ ௦ வெள்ஷரெ - ஈராமொஹிகாறண௦ 
கிறி _கிவெகி௦2லெ_ந தா | ஹத ராமொஷி_த 
ஜெ_த-ு நஸகிஷிககரொூலெ | க2லெவி ஹவெ௫ 
கெடு வயா-நாகெஷவி பொஷ._தக& | _நஹி8-௦௯ 
ஹிவொவாவிலொ.மாஹககுலாவ_ந ॥ கிணாய௦ | 
யா. நொ ாமொவளமலொய தஹ_க6। வாவி 
கர டெதஹிலா கஹாகெஷ.வி.நஜா£॥ வி இகெமி அ) 
ஹிலாயாஹலவெ௫ பாய௯௦ கயூி.கி, 

ஆகில்‌ புத்திகத்‌ அராகமல்ல, மாயா காரியமாகிய 
அராகாதியே என்னில்‌ ? மேல்‌ அதுவும்‌ கூடாது. 
இலகு உயிர்க்கு இச்சா ஞான கிரியைகள்‌ எழுப்பும்‌ 
மாயை விலகிடும்‌ மலம்‌ இவற்றை வேறும்‌ அன்று - 
ஆன்மாக்களுடைய விளங்கப்பட்ட இச்சா ஞானக்‌ 
கிரியைகளை மாயா காரியமானது ஆணவ மலத்தைச்‌ 
சிறிது நீக்கி விஷயோன்முகத்தைப்‌ பண்ணுவிக்கும்‌. 
ஆணவமலமான து இச்சாஞானக்‌ கிரியைகளைப்‌ பிரகா 
சிக்க ஓட்டாமல்‌ வேறற நின்று தடுக்கும்‌. 


அது வேறு ஆகி உலகு உடல்‌ கரணம்‌ ஆகி 
உதித்திடும்‌ உணர்ந்துகொள்ளே - அந்த மாயாகாரிய 
மானது ஆன்மாக்களுக்கு அத்தியந்தம்‌ * பின்னமாக 
வசிக்கிற உலகங்களும்‌ தூலதேகங்களும்‌ அந்தர்பாகிய 
கரணங்களுமாகச்‌ சிருஷ்டிகாலத்திலே உதித்துப்‌ 


* பின்னமாக விக்கிற - வேறாக வாசஞ்செய்றை. 


400 | சவெஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பிரளயகாலத்திலே லயத்தை அடைவது ஆகையால்‌, 
மாயா காரியம்‌ ஆன்மஞான ஆவாரகமல்ல ; ஆணவ 
மலமே ஆன்மஞான ஆவாரகம்‌ என்று அறிந்து 
கொள்வாயாக என்றவாறு. 


மாயையே ஆன்ம ஞானக்‌ 

கிரியையை மறைத்து நிற்கும்‌ 
தூயஅப்‌ பரிதி தன்னைச்‌ 

சுடாமுகில்‌ மறைத்தாற்‌ போலப்‌ 
போய்முகில்‌ அகலச்‌ சோதி 

புரிந்திடும்‌ அதுவே போலக்‌ 
காயமும்‌ அகல ஞானத்‌ 

1 தொளிபிர காசம்‌ ஆமே. 82 


மேல்‌ மாயையானது தன்னுடைய 2ஆவரணசத்தி 
யினாலே ஆன்மஞானத்தை ஆவரித்துக்‌ தனது காரிய 
மாயிருக்கிற ? விக்ஷேப சத்தியினாலே விஷயோன்‌ 
முகத்தைப்‌ பண்ணுவிக்கும்‌ ஆகையால்‌ மாயையே 
ஆன்மஞான ஆவாரகமொழித்து ஆணவ ம்வேண்டாம்‌ 
என்பவனை அநுவதித்தல்‌. 

இ-ள்‌: தூய பரிதிச்சுடர்‌ தன்னை முகில்‌ மறைத்‌ . 
தால்‌ போல ஆன்ம ஞானக்‌ கிரியையை மாயையே 
மறைத்து நிற்கும்‌ முகில்‌ போய்‌ அகல சோதி புரிந்‌ 
திடும்‌ அதுவே போல காயமும்‌ அகல ஞானத்து ஓளி 
பிரகாசம்‌ ஆமே - சுதீதமான ஆதித்தனுடைய பிரகா 
சத்தை மேகமானது மறைத்தாற்போல ஆன்மாக்களு 
டைய ஞானக்‌ கிரியைகளைக்‌ காரணமாகிய மாயை 


1. தொழில்பிரகாசம்‌ என்பது ஏனைஆசிரியர்கள்‌ கொண்ட 
பாடம்‌. 2. ஆவரணம்‌ - மறைப்பு. 3. விக்ஷேபம்‌ - தள்ளு 
தல்‌, தோற்றுதல்‌.. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 401 
தானே ஆவரணாசத்தியினாலே மறைத்து நிற்கும்‌ ; 
மேகமான து நீங்கின அளவில்‌ சூரியகிரண மம்‌ பிரகாசித்‌ 
தாற்போல மாயாதேகம்‌ நீங்கவே ஆன்மாக்களுடைய 
ஞானப்பிரகாசமானது விளங்கும்‌. 

இது பூர்வபட்சம்‌. 


பரி ிமைட முகில்ம றைப்பப்‌ 
பாயோலி பதுங்கி ஒற்போல்‌ 
உருவுயிர்‌ மறைக்கின்‌ ஞானக்‌ 
*ஜாயைகள்‌ ஒளிப்ப தாகும்‌ 
கருநிடும்‌ இச்சா ஞானக்‌ 
காரியம்‌ காயம்‌ பெற்றால்‌ 
மருவிடும்‌ உயரர்க்குக்‌ காயம்‌ 


வந்தீடா விடின்ம றைப்பே, 83 


மேல்‌ சித்தாந்தம்‌. 

இஃன்‌: பரிதியை முகில்‌ மறைப்ப பாய்‌ ஓளி 
பதுங்கினாற்போல்‌ 2௨.௬ உயிர்‌ மறைக்கில்‌ ஞானக்கிரியை 
கள்‌ ஒளிப்பது ஆகும்‌ - சூரியனை மேகமானது. மறைத்‌ 


ததுபோலச்‌ சூக்கும தூல சரீரங்களானவை ஆன்ம : 


ஞானத்தை மறைக்குமாகில்‌ ஆன்மஞானக்‌ கிரியைகள்‌ 
பிரகாசியாமல்‌ அப்பிரகாசமாய்விடும்‌ ? இச்சா ஞானக்‌ 
காரியம்‌ காயம்‌ பெற்றால்‌ மருவிடும்‌-சூக்கும தூலசரீரம்‌ 
உண் டானால்‌ சிற்சத்தி காரியமாகப்படும்‌ இச்சாஞானக்‌ 
கிரியைகள்‌ பிரகாசமாய்‌ விஷயங்களிலே பொருந்தும்‌. 
உயிர்க்கு காயம்‌ வந்திடாவிடின்‌ மறைப்பே - மாயா 
காரியமாகிய தனு உண்டாகர்தாகில்‌ விஷயதரிசனம்‌ 
கூடாது என்றவாறு. 

* இரியைகள்‌ ஒழிக்குமாகும்‌ என்பது மாதவச்‌ சிவஞான 


யோகெள்‌ கொண்ட பாடம்‌. 


* 


26 


402 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


மாயா .தேகம்‌ உண்டாகீல்‌ ஆன்மாக்களுடைய 
இச்சா ஞானக்கிரியைகள்‌ பிரகாசிக்கும்‌, மாயாதேகம்‌ 
இல்லையாகில்‌ இச்சா ஞானக்‌ கிரியைகள்‌ பிரகாசியாது 
என்னும்‌ அன்னுவய வெதிரேகங்களினாலே மாயை 
ஆன்மாவீனுடைய இச்சா ஞானக்கிரியைகளைத்‌ தடுப்ப 
தல்ல. 


[ஆ உ 
போதகா யம றைத்நு 
நீன்றநு புகல்ம லம்காண்‌ 
ஓதலாம்‌ மூணும்‌ ஆடக 
உயிரினான்‌ விரவ லாலே 
காதலால்‌ அவித்தை சித்தத்‌ 
தரும்கலை யா? மாயை 
ஆதலால்‌ இரண்டும்‌ சோத 
இருளெண வேட மன்‌ ஜே. 64 


மேல்‌ இதுவும்‌ அதற்கே புறநடை. 


போத காரியம்‌ மறைத்து நின்றது புகல்‌ மலம்‌ 
காண்‌ - சொரூபஞான காரியமாகிய இச்சா ஞானக்‌ 
கிரியைகளைத்தடுத்துநின்றது நாம்‌ முன்னே சொல்லப்‌ 
பட்ட ஆணவமலம்‌ காண்‌; ஓதலாம்‌ குணமும்‌ ஆக 
உயிரினுள்‌ விரவலாலே - அநாதியே ஆன்மாக்களுக்கு 
விட்டுப்‌ பற்றன்றியே பொருந்தியிருக்கையால்‌ (சாத்து | 
விகாதி குணங்கள்‌ கர்மானுகுணமாக ஒருத்தனை ஒரு 
குணம்‌ பொருந்தினகாலத்தில்‌ அவனுக்கு அது அன்‌ 
னியமாய்‌ இருக்கவும்‌ அது அவனுடைய குணமென்று 
'சொல்லுவதுபோல) இவ்வாணவத்தையும்‌ ஆன்மா டல 
வுக்குக்‌ குணமென்று உபசாரமாகவும்‌ சொல்லலாம்‌; ்‌ 


காதலால்‌ அவித்தை சிந்த மாயை கலையாதி தரும்‌ . ட்‌ 
ஆதலால்‌ இரண்டும்‌ சோதி. இருள்‌ என வேறு ஆம்‌ 


ர்ந்த யிரியை ப டட 


3 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 403 


அன்றே - ஈசுவரனுடைய இச்சை 1அனுவிதாயினியாக 
மாயையானது ஆன்ம ஆவாரகமாகிய ஆணவமலம்‌ 
நீங்கும்படிக்குக்‌ கலையாதி தத்துவங்களைத்‌ தன்னிடத்‌ 
திலே உதிப்பிக்குமாகையினலே ஆன்மஞான ஆவாரக 
மான ஆணவமும்‌ மாயையும்‌ இருளும்‌ வெளியும்போல்‌ 
பேதமே ஆகையால்‌ ஆவரண நிவிர்த்தியர்த்தமாகக்‌ 
கலாதிகளை உதிப்பிக்கிற மாயையும்‌ ஆவரண நிவிர்த்தி 
பண்ணுவதே ஒழிந்து ஆவரணம்‌ ஆகாது. அஃது 
எப்படி என்னில்‌? காரணத்தினுடைய குணங்களே 
காரியத்தில்‌ உண்டாம்‌; தீபத்திற்குக்‌ காரணமான 
அக்கினி அந்தகாரமாகாததுபோல. ஆகில்‌ மாயையே 
சிற்சத்தி அபிவியஞ்சகமாகப்‌ போகும்‌, கலாதி சிருட்டி 
ஏன்‌ என்னில்‌? மிருத்பிண்டமானது கடரூபமாயே 
சலாகரணக்‌ கிரியைகளைப்‌ பண்ணுமாப்‌ போலவும்‌ 
தந்துவானது படரூபமாயே £2 சீதநிவாரணம்‌ பண்ணு 
வதுபோலவும்‌ மாயையும்‌ கலாதிரூபமாய்ச்‌ சை தன்னிய 
அபிவியத்தையைப்‌ பண்ணும்‌. ஆகையால்‌ மாயையும்‌ 
மாயாகாரியமான சூக்கும தூலசரிரமும்‌ சைதன்னிய 
3 நிரோதகமல்ல ; ஆணவமே சைதன்னிய நிரோதகம்‌ 
என்று சித்தம்‌. 


ததத தடி அவ :- _நவரயா8ல௦ _தஹா 
உ). ககோய-சாகி ப காமிகா |! காயாகி வூகாமாக௯௦ 
ட்டது ஹா_த_நா 28_ந௧௭_தகி ॥ யமாவ காறகெள 


௨.7 
ஒர ஷ ளவஹிதவாவஹாவவி | _ஈ€வகாறண௦வஹி? 


தவி காமா ॥ நலதாயாஹா  ஒவெண ௨-௦ 


1. அனுவிதாயினி - அனுசரிக்கறது. 2. சீதநிவாரணம்‌-' 
குளிரைப்போக்குதல்‌. 3. நிரோதகம்‌ - மறைக்கிறது. 


பெ ரிப்‌ 


50 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஹா௦காய_$கமீஹி_தா ! காயெபணஙயவ காரி 


கவா ஈரி கஷவா..த_ரா | யமா _தஷாஹகாயேண 
வ 


உடெடெரவ_நவா_தடெற.அி, 


புருடன்தன்‌ குணம்‌ அவத்தை 

யெனில்சடம்‌ 1 புருட னாகான்‌ 
குருடன்தன்‌ கண்ணின்‌ குற்றம்‌ 

கண்ணின்தன்‌ குணமோ கூடுய்‌ 
மருன்தன்றன்‌ குணம தாக 

மலம்‌அசித்‌ தாக நிற்கும்‌ 
தெருன்தன்றன்‌ குணம தாகச்‌ 

சிக்தென நிற்கும்‌ வேன்‌. 85 


ஆன்மாவுக்கு அஞ்ஞானத்தைக்‌ குணமென்று 
உபசாரமாய்ச்‌ சொல்லுவாம்‌ என்பானேன்‌? அஞ்‌ 
ஞானம்‌ ஆன்மகுணமே என்பவனை நிராகரித்தல்‌. 


இ-ன்‌: புருடன்‌ தன்‌ குணம்‌ அவித்தை எனில்‌ 
சடம்‌ புருடன்‌ ஆகான்‌ - ஆணவமலம்‌ ஞானத்தைத்‌ 
தடுக்குமென்ன வேண்டா, ஆன்மகுணமே அஞ்ஞான 
மென்னில்‌ ; அஞ்ஞானம்‌ ஆன்மகுணமாகில்‌ ஆன்மா 
ஜடமாம்‌. அப்படியாகில்‌ போக மோட்சம்‌ யாருக்கு ? 
ஆகையால்‌, ஆன்மா ஜடனாகான்‌. சைதன்னிய சொரூ 
பனேயாகில்‌ பதி சர்வஞ்ஞனே ; பாசம்‌ சடமே ; அஞ்‌ 
ஞானம்‌ திரவியமல்லாமல்‌ குணமே: ஆகையால்‌, 
2 பாரிசேஷாத்‌ அஞ்ஞானம்‌ ஆன்மாவுக்கே குணம்‌ 
என்னில்‌ ? 


க புருடனாகும்‌ எனவும்‌ பாடம்‌. 2. பாரிசேஷாத்‌ - பாரி 
சேட அனுமானத்தால்‌.. 


4 


9 


ய்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 405 


குருடன்‌ தன்‌ கண்ணின்‌ குற்றம்‌ கண்ணின்‌ தன்‌ 
குணமோ கூறாய்‌ - குருடனுடைய கண்ணின்‌ காசகாம 
லாதி தோஷம்‌ கண்ணுக்குக்‌ குணமோ? சொல்லு: 


கண்ணுக்குக்‌ குணமானது காணுகிறது; காணாமல்‌ 
மறைக்கிறது காசகாமலாதி. அதுபோல ஆன்மாவுக்கு 
ஞான இச்சாப்‌ பிரயத்தனம்‌ குணம்‌. அதை மறைக்‌ 
கிறது ஆண வமலமே. 


மருள்‌ கன்‌ ருணம்‌ அது ஆகி மலம்‌ அசித்து ஆகி 
நிற்கும்‌ தெருள்‌ தன்‌ குணமது ஆகி சித்தென நிற்கும்‌ 
சீவன்‌ - அஞ்ஞானம்‌ தனக்குக்‌ குணமாய்‌ ஆணவமல 
மான து ஜடத்திரவியமாய்‌ ஆன்மஞானத்தைத்‌ தடுத்து 
நிற்கும்‌. ஞான இச்சாப்‌ பிரயத்தனங்கள்‌ குணமாய்‌ 
அதனால்‌ ஆன்மா சித்தென்று பேராய்‌ நிற்கும்‌ எ-று. 


இதனால்‌ ஆணவமலம்‌ என்று ஒன்று வேண்டா? 
அஞ்ஞானம்‌ ஆன்மகுணம்‌ என்பதற்கு விகற்பம்‌. 
அந்த அஞ்ஞானம்‌ என்றது ! ஞான விரோதியோ ? 
2 ஞான அபாவமோ? 3 அன்னியதா ஞானமோ ? 
4 ஞான திரோதகமோ ? 


ஞானவீரோதி என்னில்‌ ஞானமே இல்லையாம்‌. 
ஞானம்‌ உண்டு என்னில்‌ அஞ்ஞானமே இல்லையாம்‌. 
தேசஸ்‌ 5 திமிரங்கள்போல ஞான அபாவம்‌ என்னில்‌ 
அபாவமாகிய வஸ்து ஒரு கிரியையும்‌ செய்யமாட்டா து. 
கடாபாவம்போல ஆகுதும்‌. 


1. ஞான விரோதி - ஞானத்துக்கு எதிர்‌. 2. ஞான 
அபாவம்‌ - ஞானமில்லாமை. 3. அன்னியதா ஞானம்‌ - 
வேறுவித ஞானம்‌. 4. ஞான திரோதகம்‌ - ஞானத்தை 
மறைக்கிறது. 5. திமிரம்‌ - இருள்‌. 


406 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


._ .. அந்த . அபாவந்தான 71 பிராக்‌ அபாவமோ ? 
2 பிரத்யும்ச அபாவமோ ? அத்யந்த அபாவமோ ? 
& அந்நியோன்ய அபாவமோ 2 


பிராகபாவம்‌ என்னில்‌, பூர்வம்‌ ஞானமில்லாமல்‌ 
காலாந்தரத்திலே ஞானம்‌ உண்டாகவேணும்‌. பிரத்‌ 
ய.ம்சாபாவம்‌ என்னில்‌, முன்னுக்கு ஞானம்‌ உண்‌ 
டாயிருந்து மேல்‌ ஞானம்‌ இல்லாது போகவேணும்‌. 
அத்யந்தாபாவம்‌ என்னில்‌, ஆன்மாவுக்கு ஒருக்காலும்‌ 
'ஞானமில்லாமல்‌ கடகுட்டியங்கள்போலே ஆம்‌. அந்தி 
யோன்யாபாவம்‌ என்னில்‌, 5 பிரத்யோகிக்‌ கிரகணமில்‌ 
லாதபடியினாலே யுக்திஹீனம்‌. அத்‌நியதா ஞானம்‌ என்‌ 
னில்‌, தோஷமில்லாமல்‌ விபரீதஞானம்‌ உண்டாகாது. 
ஆகுதும்‌. 

அதுதான்‌ 6 ஆகந்துகமோ? * சுவபாவிகமோ? 


ஆகந்துகமாகில்‌ நித்திய சைதன்யத்தைப்‌ பாதிக்க 
மாட்டாது. சுவபாவிகம்‌ என்னில்‌ ? ஒருக்காலும்‌ 
ஆன்மாக்களுக்கு யதார்த்தஞானம்‌ இல்லாமற்போம்‌. 


கிளிஞ்சிலை வெள்ளி என்று அறியும்‌ அத்நியதா 
ஞானமானது சுவபாவ ரஜித ஞானத்தைப்‌ பாதிக்க 
மாட்டாது. ஞானதிரோதகம்‌ என்னில்‌ நாம்‌ சொன்ன 
ஆணவம்‌ என்று சித்தம்‌. இந்த மலம்‌ திரவியமே ; 
அநேக சத்தியுடைத்து ஆகையினாலே அக்கினியைப்‌ 


ப்‌ 

1. பிராக்‌ அபாவம்‌-காரியம்‌ பிறப்பதற்குமுன்‌ இன்மை. 
2. பிரத்யும்ச அபாவம்‌ - காரியமழிந்தபின்‌ இன்மை. 4. அத்‌ 
தியந்த அபாவம்‌ - திரிகாலத்துமின்மை. 84. அந்நியோன்ய 
அபாவம்‌: - பேதமின்மை; அபேதம்‌. 58. .பிரத்யோகி - அபா 
த்துக்கு எதிர்வஸ்து. 6. ஆகந்துகம்‌ - நடுவே வந்தது. 


நச்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 407 


போலே இந்த மலம்‌ குணகுணியாய்‌ நிற்கும்‌ என்ற 
தற்குக்‌ குணமாவன : மோகம்‌, மதம்‌, அராகம்‌, 
விஷாதம்‌, தாபம்‌, சோஷம்‌, வைசித்திரியம்‌ இவை 
ஏழும்‌. 

சுகத௦ த்‌ ஆவ 2 தலிஹாஜ்தா_ந8ா_;0 
வெக 22, நாகமாவ£கி8ஜத தா | ௯.ரமாவூ.கிமாஹோ 
வா முதிரா. லி த ॥ தா ராமாவொ நவாஜஆதா 
AO வட கிலி காக | ஹலாவோ வட்ஷே 
ஹ ஐல8ரஹா அிசுவிக ! ஜதா_£வம) வா. மலாவயெசி 
ஷோரொ_த_46 ஹூ | நாவெட.த உமா 
ஜதா-௩௦ _தவுாஉட_ந-டியாகி ஹத | ராாகிகா 2 
_தஜீதா_௩௦ நலவெ௫ வடலி நா। கிஜஹஜெ.த உர) 
மாதோ ஐர ம௦ தஈக8யெ_தறச | கூமஷாுக கெல, 
வ செத எபாஃயகளுக்லாஉ_ந | யடி) மாமஷுகஷஹி- 
நாமாஜதாெெவ_தசி ॥ ௬.நி.த) வே _தஜெதய௦ 
ஈஜ_தஜதா நவ விஜாஃ | கிணெ_க௨உுமாஒதோ- 0 நஹ 
ஆக“ ஒதா.நஸாயக$்‌ | நஉரஷ௦ ஸ்ராகிகாஜதா- 5௦ 
ஈஐ.தஜதா நஸாயி | கிண ஒவ) 2லெடெி ௯ 
பாகிசவாக)மா 2-0௦ ॥ 2லொzஃவிஹஸவயா ஜெதயொ 
தொஹமா௨உ8உஹயா | ராமொ௫ஃ-ந)பது வ க்கிற 

1°] = (௮) 

ஹாவபெொஷுவவ 8௦ ॥ பெவெலி அ ஹவெ 
ஷா௦ 2லி.நா.நா௦ வூசி.சி4 தட! தொஹொ.நாூ 96௦ 


௨வ-௦ஹா௦ வஹஜொ._நாகிரா..நிஹ | யொ.மிவணால 


ட்‌ 


உ ட்‌ குமுக 


408 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


el 


இ 
_2 ஹூ க J த ்‌ 4 
ற £௦ வூயா.நகாா அிஜொ_த$ர யஹில்ஹஸ_சா த 
டெராசொஹொ 20௧௨) 0.2.2 ரகிஷ.-ு ! ஹு 
உ.கிவி ாடெகொ வ.) ரவ) லிமாம_த£!! பாவா 
விஷிரய௦ பெற ஹெகா_ஃ ரஹ 6 வணர மா | 
சிவ) ரமெடெய செவெகதி ஹூ,& வாவ ப 


பட = ஐ 
_தஉஹலாவெ விஷணகூ௦ பொல யட்சி ய. | 


6௦01: 
்‌ ப்பத்‌ 
ஷஸவிஷாகொ 8லொ_ரா8 ௦. ரணிடரார. உகு ॥ 


_ த தஹாவொலவவெஃக௯£ போவா கதர ம்‌... ஜிஹரா£ | 
அ ன்‌ பணச்‌ 2 Hy 5 
ர த 
ஹ_தகாவல_ _தகிவிவ டா தா & (011 ஷா ஊடுவு_க_௧6 ॥ 
ப்‌ று 
௪. த்‌ - சுத்த ர ந்த்‌ பக ௪ ஸ்ர ன ன ௦ 
ஹாதா த ம யபடாயஹா ழு 8 ட வெய்ய 0 rv | 
்‌ [>] 
வஊஷவய-ஏம்‌ய௦ ஹரய-பா ரஷ்ஷெய ௦8 ஹி ॥ 


கர தாயெஃாஹூ8டெகொ யஅர கமாக கச) | 


ரதா 
கடவ வ ஜாஉடா_தஐ-௦ விதயெமா ணா 


அபி 


வெ! _நா.நரஉகிகஸஹொப5 8லொய்வெலி கு 
பட 7) 


௦ ம்‌ த்‌ க 
ஹஜ்‌. ௧௦! ஹெ தா ஹஹா பொன இலா 
த ப 


லவ தார௦ £ ணா | ஐ.கி, 


மும்மலம்‌ நெல்லி னுக்கு 
முளையொடு தவிடு மிப்போல்‌ 

மம்மர்செய்‌ தணுவின்‌ உண்மை 
வடிவினை மறைத்து நின்று 

யபொய்மெய்செய்‌ போக பந்த 

போத்திருத்‌ துவங்கள்‌ பண்ணும்‌ 

- இம்மலம்‌ மூன்றி னோடும்‌ 
்‌:  இருமலம்‌ இசைப்பன்‌ இன்னும்‌. 36 


தத்‌ 


த 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 409 


 கீழ்ச்சொன்ன ஆணவம்‌ மாயை கன்மம்‌ இந்த 
மூன்று மலங்களும்‌ ஆன்மாவை அடைந்து நிற்கும்‌ 
இயல்புரைத்தல்‌. 


இஃ-ன்‌: மும்மலம்‌ நெல்லினுக்கு முளையொடு 
தவிடு உமி போல்‌ - ஆணவம்‌ மாயை கன்மம்‌ என்னும்‌ 
மூன்‌ நு மலங்களும்‌ ஆன்மாவுக்கு அரிசிக்குத்‌ தவிடும்‌ 
உமியும்‌ முளையும்போலப்‌ பிரகாச 7 ஆச்சாதனமும்‌ 
ஆவாரகமும்‌ உற்பத்தி ஏதுவுமாய்‌ நிற்கும்‌, 


அணுவின்‌ உண்மை வடிவினை மறைத்துநின்று 
மம்மர்‌ செய்து போத்திருத்துவங்கள்‌ பண்ணும்‌ - முன்‌ 
சொன்ன மலத்திரயங்களுக்குள்ளே ஆணவ மலமா 
னது ஆன்மாவினுடைய ஞான இச்சாக்‌ கிரியா ரூபங்‌ 
களைத்‌ தடுத்துநின்று 2 மமத்துவ அகங்காரங்களைப்‌ 
பண்ணி விஷயங்களைப்‌ புசிக்கிறவனாகப்‌ பண்ணும்‌ : 


3 பொய்‌ மெய்‌ செய்‌ - மாயாமலமானது பொய்யா 
கிய தேகாதிகளை மெய்யெனும்படி மயக்க அறிவைப்‌ 
பண்ணும்‌: போக பந்தம்‌ - கன்மமானது விஷயபோ 
கங்களிலே துவந்துவத்தைப்‌ பண்ணும்‌. சகலர்க்கு 


இந்த மூன்று மலமும்‌ இவ்வாறு செய்துநிற்கும்‌; 


இ மலம்‌ மூன்‌ நினோடும்‌ இரு மலம்‌ இசைப்பன்‌ 
இன்னும்‌ - இந்த மூன்று மலங்களையும்‌ செலுத்துவது 
ஆதலால்‌ உபசாராத்‌ மலம்‌ என்னும்‌ நாமத்தையுடைய 
திரோதாயியையும்‌ மகாமாயையும்‌ ஆக இரண்டு மலத்‌ 
தையும்‌ மேற்கூறுவாம்‌ என்றவாறு. 


1. ஆச்சாதனம்‌ - மறைவு. 2. மமத்துவ அகங்காரம்‌ - 
எனது யான்‌ என்பது. 3, பொய்ம்மைசெய்‌ எனவும்‌ பாடம்‌. 


410 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மாயையின்‌ காரி யத்தை 

மாயேய மலம தென்றும்‌ 
ஏ யும்மும்‌ மலங்கள்‌ தத்தம்‌ 

தொழிலீனை இயற்ற ஏவும்‌ 

தூயவன்‌ தனதோர்‌ சத்தி 
திரோதான கரயதென்றும்‌ 

ஆய்வரிம்‌ மலங்க ஊளைந்றும்‌ 
அணுக்களை யணைந்ரு நிற்கும்‌. 89 


இ-ள்‌: மாயையின்‌ காரியத்தை மாயேய மலமது 
என்றும்‌ - அசுத்தமாயா காரியமாகிய பிரவிருத்திப்‌ 
பீரகாச *அயதார்த்த ஞானங்களைச்‌ செலுத்தும்‌ 
சம்பந்தத்தை உடைத்து ஆகையால்‌ மகாமாயை ஒரு 
மலம்‌ என்றும்‌ ; 
ஏயும்‌ மும்மலங்கள்‌ தத்தம்‌ தொழிலினை இயற்ற 
ஏவும்‌ தூயவன்‌ தனது ஓர்‌ சத்தி திரோதான கரியது 
என்றும்‌ - ஆன்மாக்களைப்‌ பொருந்தின ஆணவம்‌ 
மாயை கான்மியம்‌ மூன்று மலங்களும்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
கிரியைகளைப்‌ புரியும்படிக்கு அதிட்டித்து நிற்பதாகை 
யால்‌ நின்மல சிவ சமவேத திரோதானசத்தியை ஒரு 
மலம்‌ என்றும்‌ ; ஆய்வர்‌ - விசாரிப்பார்கள்‌ ; 
விசாரிப்பதாவது ஆதிசத்தி மலமல்லாமலிருக்க 
வும்‌ கிராதருடைய ஆசாரியரைக்‌ கிராதாசாரியர்‌ என்‌ 
றது போல மலத்தை அதிட்டித்து நிற்கையால்‌ மல 
மென்று குறிக்கலாம்‌ என்பது. 
ப த௨-ுகத௦ 2]மெ௦ - காஹா௦ காஹெனாறீ 
|  ஸுகிஹவ-.ந-௦மாஹிகா ஸ்பிவாக | யரர வத. 
நாறஜெவ வாபாஉ.த ணு 9 _த॥ ஐதி. 


2... * யதார்த்தம்‌ - பொய்‌. 


0 க எட்கா கத க்கு அ வதர தத்தக்க உத்‌ ப படர்‌ ல்‌ அடல அன்த்த ல்‌ ம்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 411 


இ மலங்கள்‌ ஐந்தும்‌ அணுக்களை அணைந்து நிற்‌ 
கும்‌ - இந்த மலங்கள்‌ ஐந்தும்‌ சகலராகிய ஆன்மாக்‌ ' 
களைப்‌ பொருந்தி நிற்கும்‌ என்றவாறு. 


_த௲-௮௯௯௦ காிகெ- ஹவவனுவிய£ வாபெொொ 
ஜாகி, விஹா.ம_க£ | 866 வூ UU 7 
இம, ம ஓக வாயா பாகி மாதி 
ரொொயிகா ! ஸி “விலெடந யெரெலிபைடா 
யப | கீ, 


சயாம22 :- 2ல82௧2-4 ஹாயா 8ாயொம 2 
6௦20 1 கீறொயா_கமிாகி௦ வாபாகெ _நாய-8 


உணகடு.கி. 


சிவப்பிரகாசத்திலும்‌, 


. மோகமிக வுயிர்கடொறும்‌ உடனாய்‌ நிற்கும்‌ 
மூலவா ணவமொன்று முயங்கி நின்று 
பாகமிக வுதவுதிரோ தாயி யொன்று 
பகர்மாயை யொன்றுபடர்‌ கன்மமொன்று 
தேகமுறு கரணமொடு புவன போகச்‌ 
செயலாரு மாமாயைத்‌ இரட்சியொன்றென்‌ 
றாகமல மைந்தென்பர்‌ '*. (சூத்‌-2, செய்‌-1ச்‌.) 


ஆகில்‌ ஆன்மஞானத்தைத்‌ தடுக்கிறதற்கு தீர்‌ 
சொன்ன திரோதான சத்தியே போதும்‌; ஆணவ 
மலம்‌ என்பது ஓன்று வேண்டா. ஜடமானது சித்தா 
யிருக்கிற ஆன்மாவை எப்படித்‌ தடுக்கும்‌? இஃதன்றி 
யும்‌, வியாபகனாய்‌ இருக்கிற ஆன்மாவுக்கு ஆவரண 
மும்‌ கூடாது என்னில்‌ ? ஆன்மாவுக்கும்‌ ஆணவ 
மலத்துக்கும்‌ அநாதி சம்யோகம்‌ ஆகையால்‌, அந்த 
மலத்தினுடைய சத்தியானது ஞானத்துக்குப்‌ பிரதி 


412 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பந்தமாயிருக்கும்‌. இஃதன்றியும்‌, அஜடமானது ஜடத்‌ 
தினாலே பாதிக்கப்படுகிறது ஒழிய அஜடத்தினலே 
பாதிக்கப்படாது. ஈசுவரன்‌ எப்படி ஆன்மாக்களுக்குப்‌ 
பாதகமல்ல, அப்படியே ஈசுவர சமவேதையான ஆதி 
சத்தியும்‌ ஆன்மாவுக்குப்‌ பாதகமல்ல. ஆகையால்‌, 
சித்தானது ஐடத்தினாலே பாதிக்கப்படாதபொழுது 
பின்னை எதினாலே பாதிக்கப்படும்‌. 


ஜடம்‌, அஜடம்‌ என்று இரண்டு வஸ்‌ துவல்லோ 
உள்ளது; அஜடமாயிருக்கிற ஆன்மாவை அஜடமா 
மிருக்கிற ஆன்மாந்தரம்‌ பாதிக்கும்‌ என்னில்‌ ? அப்‌ 
போது பாதகமாயிருக்கிற ஆன்மாவுக்கு நாசம்‌ வரும்‌. 
அஃது ஏன்‌ என்னில்‌? ஆன்மாவுக்கு யாதொன்று 
பாதகமாம்‌, அதினுடைய நாசமே முத்தி; அந்தப்‌ 
பாதகம்‌ நாசம்‌ அல்லாதபொழுது முத்தியே இல்லை. 
ஆகையால்‌, ஆன்ம சிற்சத்தி பாதகம்‌ ஜடமாகிய 
ஆணவசத்தியே என்று அங்கீகரிக்கவேண்டும்‌. 


ஆகில்‌ ஆன்மாவுக்கும்‌ ஆணவ மலத்துக்கும்‌ 
அநாதி சம்பந்தம்‌ சொல்லப்பட்டது. ஆணவ மலத்தி 
னாலே ஆன்மசத்தி ஆவரிக்கப்பட்டதோ 2 அப்பிரகாச 
மாகப்‌ பண்ணப்பட்டதோ ? ஆன்மாவும்‌ ஆன்ம சிற்‌ 
சத்தியும்‌ அபின்ன சூபமான படியால்‌ ஆன்மசிற்சத்தி 
ஆவரிக்கப்பட்டது எனப்போகாது. விபு ஆகையால்‌ 
அப்பிரகாசமாகிறபொழு து நாசமேயாம்‌. ஆகையால்‌ 
இரண்டும்‌ கூடாது. ்‌ 

பின்னை ஆணவமலம்‌ ஆன்மசிற்சத்தியை ஏது 
பண்ணித்து என்னில்‌ ? சிற்சத்தி விபு ஆகையினாலே 
ஆவரணாமும்கூடாது. நித்தியப்‌ பிரகாசமாகையினாலே 
அப்பிரகாசமும்‌ கூடாது. அக்கினி சத்தியான து மணி 


மந்திர ஒளஷதங்களினால்‌ தடுக்கப்பட்டுப்‌ பிரகாசமாக 


உ] 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 418 


ஜ்வலியா நிற்கவும்‌, * ஸ்போடகாதி கிரியைகளைப்‌ 
பண்ணமாட்டாது; அதுபோல, ஆன்ம சிற்சத்தியும்‌ 
ஆணவமல சத்தியினாலே தடுக்கப்பட்டு, நித்தியப்‌ பிர 
காசியாயிருந்தும்‌ ஸ்வநிஷ்டையாய்‌ இருப்பதொழிய 
இச்சா ஞானக்‌ கிரியைகளாகிற காரியப்‌ பிரவர்த்தி 
யைப்‌ பணஸ்ணமாட்டாமல்‌ நிற்கும்‌. ஆகையால்‌, 
ஆணாவமல சத்தியானதே ஆன்மசிற்சத்தியை இச்சா 
ஞானக்‌.கிரியா காரியப்‌ பிரவர்த்திகளைப்‌ பண்ணாமல்‌ 
தடுக்கும்‌. இதற்கு மேல்‌ சங்கை. 


திருக்‌ கிரியா ரூபம்‌ ஆன்மசிற்சத்தி என்று முதலே 
சொல்லப்பட்டது. அது அறியப்படுகிற தும்‌ பண்ணப்‌ 
படுகிறதும்‌ இல்லாதபொழுது இல்லை. இந்த ஞாதிரு 
கர்த்திருத்துவ ரூபத்துக்கு அன்னியமாகக்‌ காரியமே 
இல்லை. ஆகையால்‌, சிற்சத்திக்குக்‌ காரியத்தில்‌ பிர 
விர்த்தி வாராமல்‌ ஆணவமலம்‌ தடுக்கும்‌ என்றது 
எப்படிக்‌ கூடும்‌ ? காரியம்‌ என்று சொன்ன ஞானக்‌ 
கிரியைகள்‌ வியதிரிக்தமாகச்‌ சிற்சத்தி என்பது ஒன்று 
இல்லை என்னில்‌ ? ஞானக்‌ கிரியா சத்திகளே ஆன்ம 
சொரூப சிற்சத்தி அல்ல. சொரூபசிற்சத்தியும்‌ ஞானக்‌ 
கிரியா சத்தியும்‌ பிரிவற்றதற்குப்‌ பிரிதல்‌ சொல்லும்‌ 
உபாயமாவது, ஞானக்கிரியையாவது பின்னவிஷயம்‌. 
விஷயம்‌ பிரதிபின்னம்‌. இது அந்தச்‌ சொரூப சிற்சத்‌ 
தியினுடைய காரியம்‌. 


யாதொன்று பரமார்த்த மாத்திரம்‌ சொரூபமாய்‌ 
இருக்குது அது ஆன்மசொருூப சிற்சத்தி. அந்தச்‌ சிற்‌ 
சத்தி அவினாபூதமாகவே ஞானக்கிரியைகள்‌ ஜனித்து 
அந்தக்‌ காரியமாகிய ஞானக்கிரியைகள்‌ ஆணவமலத்‌ 
தினாலே தடுக்கப்பட்டது. ஆகையால்‌, விஷயம்‌ பிரதி 


* ஸ்போடகம்‌ - கொப்பளம்‌. 


414 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஞானக்கிரியைகள்‌ உண்டாகாமல்‌ இருந்தது. இதனால்‌ 
சிற்சத்தி காரியமாகிய இச்சா ஞானக்‌ கிரியைகளே 
- ஆணவமலத்தினாலே தடுக்கப்பட்டது. 

_தஉ-௰॥2த௦ வெள்‌ ஷர :- சபெ ஸஹ 9 
அரஹாஹஜொ_நய 9) | கவர யா காவு) 
வாவககெவ.ந ஹெ த.நா |! ச நாசிகால்‌ ஹர வா 
லாவா அரி _தாட்ணொ& | சுய _கீறொஃ 
தா பாகி.ி_க லா ஐயா_த_22 | கிணாஜ2ய0.1 வ 
ஸாலுபெநொஜலெந து | வஜா_கயகூ.டெசாலேடடதா 
நண நா£பரறொய்யா ॥ கிணா2௰0௦ 2லமாணோ 
௯ பாய ௦௧ கெ. பாய | செவ ௨௦ 
வாவி அயவேஹஈவி.நிபி_தழ il தா. £ா காரா ௧8 
பாமெறா வி_நாறா௯ு வாயகா_த.௩௦ । _கஞாபா8ஷே 
ரராயஹா௪ 8-ஈகி_ம_4வட பாஜிலா-த- ௫ | ஐலேடெவா 
ஜூ௦ தஹாக வாய வம காடு | ச மாகி 
்‌ ரவிஹஸஸைய௫& ஷொகொதொயகி$லா. தடய ! லாக 
கி௦ கிரயடெக_த_; ஸசெதொராவாணல௦ தாவா! அட 

ட ஜ்‌ . ॥ 
காமாமீ௯ 7 -கிவ-சாஷி தாஹா பெல்ட்‌ 
o 
_தவஹ பாழாகி வகா உ தடெரொவி ப ஹ௦ம தூ | 
நாட்‌ ௦ வி. நாபமிக வ, ஹூ௦ 2 il 
நாவ காம்‌ காரண நா உ௨,ஹ௦ம_த£॥ பெ. 
, காவ்யா வூகாபொஷி நாபா ஷாவபபிஷ. ப) | 
| ட்‌ . சுயியெபமா_௩ ஹஸரறெஹொஃஹாக$ஸா | 
நவாவர] அலெடெொஷா ஜி வசெதவ-? லா ௨௧௯.௧8 | 


ரப 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 415 


-நா௨)ஷ காமம்‌ கரண கிஷுகாய. உவ 5-௩ | 
கி.யதெ2மிமதா பாகி 8-௦ கி தி 
கிரயடெகமிம.கா பாகி 8 பாகி ரொஸஹிதா | 
இத்‌ ட 

பெொவஹோட கம i ல ஐஉ௫)வி வாவகெ |! 
கூசிறொஹி சஹாவொஃவி 2லெடெிெ நவ ஹபாகிவி | 
கீறொஹ்ிடெொஹி காயெ.ஷ-ு நலாணாஹ்வை வ 
தெ | உரகர கி,பாற-இஷிணீபாகி கயி காவா : 
கொ | பெஉலி பக தக விரஹெ_ஈு கஉாலஉ ந ॥- 
ஹிடஹாசவற5கா யப ஜோரு ௯.த-கே 0-ல்‌ 
௨55 | பகெகோ.ப..ர கீரொயா.௦ லெ கயி_௧௦ 
௬5 1 பாகி நோய ற௦ யஹாக& சகாய. க ஆப 
கற | ாகிறெவ.5 ௯.த.2வ)௦ பாகிஉ௯்‌ கியயொய-4 

ஆ ஆ 
_த$ |! சலிஹா.மஷ)மாலொகிள சிவா ம உவாடயி_த£ | 
வ கமவிஹஸைய தகா திசர தயல | 
உகாம- சா அஹ ஈ-வணுவகி ஹஹ ௦ | 
ஹஹஹ அகூஜெெய௦ _௪_நலெ.ந நிரு டெ தி. 
_தஹிலு நிற அககாய-௦ வ.ச)00-29 வெஉநா 
தக | நஜாயடெத தத காய கிறொயா.மீ௦ லோகு 
ஸி ததி.கி, 
(09 

ணவ மலமானது ஆன்மாவினுடைய இச்சா 


ஞானக்‌ கிரியைகளையே தடுக்கும்‌. சொரூப்‌ ஞானமா 
னது *சுவநிஷ்டமாய்‌ இருக்கும்‌ என்று சொன்னீர்‌; 


* சுவறிஷ்டம்‌ - தன்னிடத்திலிருக்றெது. 


416 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


தடையற்றுச்‌ சுவநிஷ்டமாயிரு நீத சித்துக்கு, 1 சுவசம்‌ 
வேதனம்‌ 2 சுவசம்வேத்யமாகிய சொரூபானுசந்தா 
னம்‌ வேணும்‌. அது காணாமலிருக்கையால்‌ சொரூப 
ஞானத்தையே ஆணாவமலம்‌ ஆவரித்ததென்னவேணு 
மென்னில்‌? அஃது அப்படியல்ல. 

ஆன்மா நித்தியமும்‌ வீபுவுமாகிய சிற்சத்தி சொரூ 
பனாகிலும்‌ சட்சு பிரகாசசொரூபமாயிருந்தும்‌ * செள 
ராதிப்‌ பிரகாசத்தினலே பதார்த்த தரிசனம்‌ பண்ணு 
. வதுபோல ஆன்மாவும்‌ விஷயதரிசனங்களிலே மாயா 
காரியமாகிய கலாதிகளை அபேட்சித்தும்‌ * சொரூப 
அனுசந்தானத்திலே சிவனுடைய பராசத்தியோகத்தை 
அபேட்சித்தும்‌ உண்டாம்‌ அல்லது உண்டாகாது. 
ஆகையால்‌, பராசத்தி யோகம்‌ இல்லாதபடியினாலே 
சொரூபானுச ந்தானமும்‌ கூடாமல்‌ மாயாகாரியமாகிய 
கலாதியோகம்‌ இல்லாதபடியாலே விஷயானுபவம்‌ 
இல்லாமல்‌ சுவநிஷ்டனாக இருட்டிலே விழித்த கண்‌ 
ணுக்குப்‌ பிரகாசமும்‌ கெடாமல்‌ விஷயக்‌ கிரகணமும்‌ 
இல்லாமலிரு ந்ததுபோல இருப்பன்‌. 

_த௨-ுத௦ 2ரமெ௦டெ; t நிவா உக விவகி 


நியிரவம-ிலயெ। வாவ பாலவ வாவி 


ஓபெவி நாயா ॥ ஐ_தி, 

விஷயிகமாய்‌ இருக்கின்ற ஆன்மாவினுடைய 
யைகளைத்‌ தடுத்துக்கொண்டுநின்ற ஆணவ 
நெல்லினுடைய நுனிக்கழுத்து அங்குரத்‌ 
கொடுத்துச்‌ சற்று விட்டுநீங்கினற போல ; 


சாவ 
ஞானக்கிரி 
மஸ்மான து த 
துக்கு இடங 
சுவசம்வேதனம்‌ - தன்னைத்தானறிகை. 2. சுவசம்‌ 
தான்‌ அறியப்படுகை. லி. செளராதி - 
4. சொரூப அனுசந்தானம்‌ - சொரூபத்‌ 


ன்‌ 2 ட்‌ 

வேத்யம்‌ ன தன்னாலே 
சூரியன்‌ முதலான - 
இயானம்‌- 


ப 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 417 


கலாதி யோகத்தினாலே ஏகப்பிரதேசத்திலே ஆணவம்‌ | 
நீங்குகிறபொழுது ஞானக்‌ கிரியாபலம்‌ அப்பிரகாச | 
மாம்‌. அற்ப பலமானதுகொண்டு ஆன்மாவை அணு 
என்றது. இந்த அணுத்துவ *ஸம்பாதகம்‌ ஆகையால்‌ | 
மலத்துக்கு ஆணவம்‌ என்று பெயர்‌. 
ay’ சயா நாகி லவை ௦ | 
ஷா? வமாக உரிகீ. கி. த | _த3ஷ.க௦௭/-௩௯ 


வுஷய௦ தாயா காகெறறஷஹ கி.அ. 


_கஉ௱௰ஹ௦ 87 மெ 


கலாதியினாலே பந்திக்கப்படுகையினாலே சகலர்‌ 
என்றது. 
மலமாயை கன்மம்‌ மாயே யம்திரோ தாயி மன்னிச்‌ 
ரு சலமாரும்‌ பிறப்பி றப்பில்‌ தங்கியித்‌ தரைகீழ்‌ மேலும்‌ 
நிலையாத கொள்ளிவட்டம்‌ கறங்கென நிமிடத்தின்‌ கண்‌ 
நலமாரும்‌ இறைவ அணை யாலுயிர்‌ நடக்கு மன்றே. 88 


மேல்‌ சொல்லிப்போந்த மலங்களைத்‌ தொகுத்து 

உணர்த்தல்‌. 
்‌ இ- ன்‌: மலம்‌ மாயை கன்மம்‌ மாயேயம்‌ திரோ 
தாயி மன்னி உயிர்‌ சலம்‌ ஆரும்‌ - ஆணவமலம்‌ அசுத்த 
மாயை கன்மம்‌ சுத்தமாயை திரோதானசத்தி இவ்‌ 
வைந்து மலமும்‌ பந்திக்கையினாலே விபுவாய்ப்‌ போக்கு 
வரத்து இல்லாமல்‌ இருக்கிற ஆன்மா ஏகதேசத்தை 
அடைந்து போக்கு வரவு உண்டாம்‌. போக்கு வரவு 

A உண்டாகவே; 

இறைவன்‌ ஆணையால்‌ பிறப்பு இறப்பில்‌ தங்கி 
இ-தரை கீழ்மேலும்‌ நிலையாத கொள்ளிவட்டம்‌ கறங்கு 


.*ஸம்பாதகம்‌ - உண்டாக்குகிறது. 


27 


ய்‌...” பக்‌ பம ர்‌ 
2. அ0தி , ட்‌ EE கரைக்‌ 


416 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


என நிமிடத்தின்கண்‌ நலம்‌ ஆரும்‌ நடக்கும்‌ அன்றே- 
சிவாஞ்ஜையினாலே கன்மானுகுணமாக ஜனன மர 
ணங்களைப்‌ பொருந்திப்‌ புண்ணிய பாபத்துவய பரி 
பாகத்தினாலே பூமியிலும்‌, கேவல பாபத்தினாலே நரகத்‌ 
திலும்‌ கேவல புண்ணியத்தினாலே சுவர்க்கத்திலும்‌ 
பொருந்தி, சுகதுக்கங்களையும்‌ சுகத்தையும்‌ துக்கத்தை 
யும்‌ புசிக்கும்‌. புசிக்குமிடத்துப்‌ பஞ்சேந்திரியங்களி 
லும்‌ கொள்ளிவட்டம்போலும்‌ நாலிதழ்க்‌ காற்றாடிபோ 
லும்‌ நிமிடத்திலே எல்லா இந்திரியங்களிலும்‌ ஓக்க 
நின்றதுபோலச்‌ சுழன்று செல்லும்‌ என்றவாறு. 


அண்டசம்‌ சுவேதசங்கள்‌ உற்பிச்சம்‌ சராயுசத்தோ(டு) 
எண்தரு நாலெண்‌ பத்து நான்குநூா ரூயி ரத்தாய்‌ 

உண்டுபல்‌ யோனியெல்லாம்‌ ஒழித்‌ நுமானுடத்துதித்தல்‌ 
கண்டிடில்‌ கடலைக்‌ கையால்‌ தீந்தினன்‌ காரி யம்காண்‌. 
மேல்‌ மனிததேகம்‌ வரும்‌அருமை உணர்த்துதல்‌. 


இஃன்‌: முட்டையிலே தோற்றுவனவும்‌, கசிவிலே 
தோற்றுவனவும்‌, வித்திலே தோற்றுவனவும்‌, பையிலே 
தோற்றுவனவும்‌ ஆகத்‌ தொகை எண்பத்துதான்கு 
நூறாயிரம்‌ யோனிபேதங்கள்‌ உண்டு. இவ்வாறுள்ள 
யோனிகளுக்குள்ளே இதரயோனிகள்‌ எல்லாத்தையும்‌ 
போகத்தினாலேயும்‌ பிராயச்சித்தாதிகளாலேயும்‌ நீக்கி 
மனிதஜன்மத்தில்‌ வரும்‌ அருமை விசாரித்துப்‌ பார்க்‌ 
கில்‌ சமுத்திரத்தைக்‌ கைநீத்தாக நீந்திக்‌ கரையேறி 
னதை ஓக்கும்‌ என அறிக என்றவாறு. 


நரர்பயில்‌ தேயத்‌ தன்னில்‌ நான்மறை பபிலா நாட்டில்‌ 
விரவுத லொழிந்துதோன்‌ றல்‌ மிக்கபுண்‌ ணியத்தானு கும்‌ 
தரையினிற்‌ கீழைவிட்டுத்‌ தவஞ்செய்சா தியினில்வந் த 
பரசம்‌ யங்கள்‌ செல்லாப்‌ பாக்கியம்‌ பண்ணொெணுதே. 90 


ம பனிப்ப துஷ்ட டவ. பகவ லப 


A 


ன்‌, 


ரர 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 419 
மேல்‌ பரசமயங்களிற்செல்லாமல்‌ சைவநெறியில்‌ 
வருவது அருமை என்பது உணர்த்துதல்‌. 


இஃன்‌: மனித ஜன்மத்திலே வந்து மலையிலும்‌ 
வனத்திலும்‌ குறவர்‌ இருளரைப்‌ போலாகாமல்‌ பிராம 
ணாதி நாலு சாதியர்களும்‌ நிறைந்திருக்கும்‌ தேசத்தில்‌ 
பிறப்பது புண்ணியம்‌ ; அதிலும்‌ வேதோக்தாசாரம்‌ 
நடவாத மிலேச்சதேசம்‌ ஒழிந்து புண்ணிய தேசத்‌ 
திலே ஜனிப்பது மிகுந்த புண்ணியம்‌; அதிலும்‌ 
பூமியிலே: ஈனஜாதியாக ஜனியாமல்‌ பிராமணாதி ஜாதி 
யிலே வருவது 3அதியுக்கமான புண்ணியம்‌; அதிலும்‌ 
பரசமயங்களிலே போகாமல்‌ சிவனைப்‌ பரதத்துவம்‌ 
என்று அறிந்து அடையும்‌ சைவசமயமாவதற்குப்‌ 
புண்ணியம்‌ இவ்வளவு என்று சொல்லப்போகாது 
என்றவாறு. 


வாழ்வெனு மையல்‌ விட்டு வறுமையாம்‌ சிறுமை தப்பித்‌ 
தாழ்வெனும்‌ தன்மை யோடும்‌ சைவமாம்‌ சமயம்‌ சாரும்‌ 
ஊழ்பெறல்‌ அரிது சால உயர்சிவ ஞானத்‌ தாலே 

போழிள மதியி னைப்‌ போற்றுவா ரருள்பெற்‌ ருரே. 91 


மேல்‌ இதுவும்‌ சிவனையே வழிபடுமவர்கள்‌ 
மோட்சத்தை அடைவர்கள்‌ என்பது உணர்த்துதல்‌. 


இ-ள்‌ : வறுமையாம்‌ சிறுமை தப்பி வாழ்வு எனும்‌ 
மையல்விட்டு - தரித்திரமானது மிகவும்கஷ்டம்‌ என்னும்‌ 
இந்தச்‌ சிறுமையினாலே ஐசுவரியம்‌ அதிகம்‌ என்று 
அபேக்ஷித்தும்‌, ஐசுவரியம்‌ வந்தகாலத்து அந்த 
ஐசுவரிய பரவசனாயிருந்தானாகில்‌ அதனால்‌ 3 அஞ்ஞா 
னாக்‌ கிராந்தமாயிருக்கிற ஞானத்தை உடையவனாவன்‌. 


.... ம. அதியுக்தம்‌ - மிகுதியாகச்‌ சொல்லப்பட்டது. 2. அஞ்‌ 
ஞானாக்கிராந்த - அஞ்ஞானமேலிட்ட. 


420 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அஞ்ஞானத்தினாலே ஞானம்‌ 72 திரோகிதமாகிறபோது 
சாத்துவிக ராஜத குணங்கள்‌ கீழ்ப்பட்டுத்‌ தாமதம்‌ 
மேலிட்டுக்‌ கா மமோகிதனாய்ப்‌ பதிவிருதா ஸ்திரீகளிடங்‌ 
களிலும்‌ அபிலாஷை உடையவனாய்ப்‌ பரஸ்திரீ பரத்‌ 
திரவியாதி 2லோலுபாதிய தருமப்‌ பிரவாத்தனாய்‌ அதி 
னாலே நரகத்தை அடைவன்‌. ஆகையால்‌, தரித்திரம்‌ 
வந்தகாலத்துச்‌ சிறுமை என்று துக்கப்பட்டு ஐசுவரி 
யத்தை அபேட்சியாமல்‌, ஜசுரியவம்‌ வந்தகாலத்திலும்‌ 
அதில்‌ அத்யந்த  அபினிவேசம்‌ பண்ணாமல்‌ இருக்க 
வேணும்‌. 


௨௧௦ உ௨றாவெ. :- சுடெெபாய-4ாகி௯௦ க்ஷ 


கவோ டட உர கவா | _தஹி5) ஹசி பா ஹி 


ஹூ அாஷாரா 


கெ ஒவிஒாகராஷ.விஜஉண | 
_தீஷ-ஹஷுலொ 


உ)உ௱தஹொ டத 8௦ | தாஹ 
ரொஹி_த௦ கா8டபெதொலரபாகி.கி | 


தாழ்வு எனும்‌ தன்மையோடும்‌ சைவம்‌ ஆம்‌ சமயம்‌ 
சாரும்‌ ஊழ்பெறல்‌ அரிது சால உயர்‌ சிவஞானத்தால்‌ 
போழ்‌ இள மதியினனை போற்றுவார்‌ அருள்‌ பெற்றார்‌ - 
சிவன்‌ 4 சுவதந்திரன்‌, நாம்‌ £ பரதந்திரர்‌, சிவன 
கொடுக்க நாம்‌ புசிப்பவர்‌, சிவனுக்கும்‌ சிவபக்தர்களுக்‌ 
கும்‌ நாம்‌ அடிமை என்னும்‌ இயல்புடனே சைவசமயத்‌ 
தில்‌ சார்வதற்குப்‌ புண்ணியம்‌ பெறுகிறது மெத்த 
அரிது. சிவஞானத்தாலே சிவனை வழிபடும்‌ அவர்கள்‌ 
_ சிவனருளாலே சிவசாயுச்சியத்தை அடைவர்கள்‌ எ-று. 


1. திரோகிதம்‌ - மறைக்கப்பட்டது. 2. லோலுப - 
. ஆசையுள்ள. 3. அபினிவேசம்‌ - மனம்‌ நன்றாய்ப்‌ பற்றுதல்‌. 
4. சுவதந்திரன்‌ - சுவாதீனன்‌? 5 பரதந்திறர்‌ - பராதனர்‌. 


_ச்‌ 


ஆ 


தி்‌ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 461 


மானுடப்‌ பிறவி தானும்‌ வகுத்தது மனவாக்‌ காயம்‌ 
ஆனிடத்‌ தைத்து மாடும்‌ அரன்பணிக்‌ காக அன்நே. 
வானிடத்‌ தவரும்‌ மண்மேல்‌ வந்தரன்‌ தனையர்ச்‌ சிப்பர்‌. 
ஊனெடுத்‌ நுழலு மூமர்‌ ஒன்றையு முணரா ரந்தோ. 92 


மேல்‌ மனிக தேகத்திலே வந்தும்‌ சிவனைப்‌ பூசை 
பண்ணாதவன்‌ ஜன்மம்‌ நிஷ்பலம்‌ என்பதுணர்த்துதல்‌. 


இஃள்‌: மனித ஜன்மத்தை உண்டாக்கின து, 
பசுவினிடத்தில்‌ பால்‌ தயிர்‌ நெய்‌ கோசலம்‌ கோமயம்‌ 
என்னும்‌ அஞ்சையும்‌ உவந்து ஆடியருளி அவ்வாறு 
ஆட்டின பெயர்க்கு அஞ்சுமலத்தையும்‌ நீக்கும்‌ அரனை 
மனத்தினாலே நினைக்கவும்‌ வாக்கினாலே தோத்திரம்‌ 
பண்ணவும்‌ கைகளால்‌ பூசைபண்ணவும்‌ கால்களி 
னாலே பிரதட்சிணம்‌ பண்ணவும்‌ சிரசினாலே வணங்க 
வும்‌ செவியினாலே சிவனுடைய புகழைக்‌ கேட்கவும்‌ 
கண்ணினாலே அவனுடைய திருமேனியைச்‌ சேவிக்க 
வும்‌ என்பது அறியார்கள்‌ ; தேவலோகத்திலுண்டான 
பிரமாதிகளும்‌ பூமியின்கண்ணே வந்து சிவனைப்‌ 
பூசிப்பார்கள்‌ ஆகையால்‌, இந்த மனித தேகம்‌ கிடைத்‌ 
தற்கு அரிது. இந்தத்‌ தேகத்திலே இருக்கையிலே 
சிவபூசையைப்‌ பண்ணி மோட்சத்தைப்‌ பெறு திருக்கில்‌ 
பின்னை மோட்சம்‌ கிடைப்பது அரிது என்பதை விசா 
ரிக்கிறார்கள்‌ இல்லை என்றவாறு. 


கருவினுள்‌ அழிவ தாயும்‌ கழித்திடா தழிவ தாயும்‌ 
பரிணமித்‌ தழிவ தாயும்‌ பாலனாய்‌ அழிவ தாயும்‌ 
தருணனுய்‌ அழிவ தாயும்‌ தான்‌ நரைத்‌ தழிவ தாயும்‌ 
உருவவே அழிவே யானுல்‌ உள்ளபோ தேபா ருய்ய, 93 


மேல்‌ ஆக்கை நிலையல்ல ஆதலால்‌ சடி.தியில்‌ 
வெனை வழிபடவேண்டும்‌ என்பது உணர்த்துதல்‌. 


422 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
. இஃள்‌: மாதாவினுடைய கர்ப்பத்திலே இருக்கை 
யிலே கருவழிந்துபோவதாயும்‌, உதரத்திலும்‌ பூமியிலே 
விழுந்தவுடனே சாவதும்‌ உண்டு; சிறிதுநாளிருந்து 
வளர்ந்து சாவதும்‌ உண்டு. வித்தியாப்பியாச வய 
தாகிச்‌ சாவதும்‌ உண்டு. உன்மத்த பஞ்ச விம்சதி 
வயசில்‌ சாவதும்‌ உண்டு. நரை திரைவந்து சாவதும்‌ 
உண்டு. ஆதலால்‌, மனிதர்க்கு நூறு வயது உண்டு 
. என்று சொன்னதற்குள்ளே இன்னகாலம்‌ சாவு என்ப 

தைத்‌ தெரியாது 'என்று அறிந்து, கரசரணாதி திருட 
மாய்‌ இருந்துள்ளபோது சிவனைப்‌ பூசித்து உய்யும்‌ 
வகையைச்‌ செய்‌ என்றவாறு. 


ஒருபுலன்‌ நுகரும்‌ போதங்‌ 
கொன்றிலை ஒன்றின்‌ பாலும்‌ 
வருபயன்‌ மாறி மாறி 
வத்திடும்‌ எல்லாம்‌ மாறும்‌ 
ஒருபொழு துணரி னுண்டாம்‌ 
.... இல்லதிவ்‌ வல்லல்‌ வாழ்க்கை 
மருள்கன வதுவும்‌ போல 
மாயும்பின்‌ மாயு மன்றே. 04 


மேல்‌ இதுவும்‌ அது. 

இ-ள்‌: பஞ்சே ந்திரியங்களிலே ஒன்றிலே ஆன்மா 
பொருந்திப்‌ புசிக்குமிடத்து நின்ற நாலும்‌ இல்லை. 
இப்படி எல்லா இந்திரியங்களிலும்‌ மாறிப்‌ புசிக்கும்‌ 
சுழுத்திமிலே ஐந்து இந்திரியங்களும்‌ சீவிப்பது இல்லை 
யாம்‌. இவ்வாறு அல்லலையுடைய இந்தத்‌ தேகேந்திரிய 
மெல்லாம்‌ மயக்கத்தைப்‌ பொருந்தின கனவுபோலக்‌ 
கெடுக்கிறது பொய்‌ அல்லவே; உள்ளபொழுதே 
மோட்சத்தைப்பெறும்‌ உபாயம்‌ விசாரிக்கில்‌ உண்டா 
மல்லது பயன்‌ இல்லை என்றவாறு. 


ஆஆ 


ர்வு 


அ 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ 428 
அரிசனம்‌ பூசி மாலை 

அணிந்துபொன்‌ ஆடை சாத்திப்‌ 
பிிசனம்‌ பின்பு செல்லப்‌ 

பாரகர்‌ பரிக்கக்‌ கொட்ட 
வரிசின்னம்‌ ஊதத்‌ தொங்கல்‌ 

வந்திட உணர்வு மாண்டு 
பெரியவர்‌ பேச்சும்‌ இன்றிக்‌ 

கிடத்தலால்‌ பிணத்தோ டொப்பர்‌, 95 


மேல்‌ ராஜபோகம்‌ அஞ்ஞான ஏது என்பதை 
உணர்த்துகிறது. 

இ-ன்‌: மஞ்சள்‌ பூசிப்‌ புட்பமாலை அழகியதாய 
வஸ்திராபரணங்களையும்‌ தரித்துத்‌ தனக்குச்‌ சாதியில்‌ 
பெரியவர்களும்‌ வயதிலே பெரியவர்களும்‌ சேவித்துப்‌ 
பின்னே செல்லத்‌ தான்‌ சிவிகையாதிகளிலே இருந்து 
வாத்தியகோஷங்களுடனே சத்ரம்‌ சாமரம்‌ கொடி சூழ்‌ 
வர அறிவற்றுப்‌ பேச்சும்‌ இன்றி, பெரியோர்களுடைய 
வந்தனமுமின்‌ றிக்‌ கிடக்கையால்‌ பிணமும்‌ அறிவற்ற. 
இராசாவும்‌ சமானம்‌ என்றவாறு. 


பிணத்தினை ஒத்து வாழ்வோர்‌ 

பின்‌ நடைப்‌ பிணங்கள்‌ போல 
உணக்கியே உழல்வீர்‌ உங்கள்‌ 

உடலுயிர்‌ உணர்வும்‌ எல்லாம்‌ 
கணத்திடைத்‌ தோன்றி மாயும்‌ 

காயமென்‌ றறிந்தொ ருக்கால்‌ 
வணக்குநீர்‌ அரனை என்றும்‌ 

வானவர்‌ வணங்க வைப்பன்‌. 06 


மேல்‌ இராஜசேவை பண்ணுவதில்‌ பயனில்லை ; 
சிவனையே வழிபடவேண்டும்‌ என்பது உணர்த்துதல்‌. 


424 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


இ-ன்‌: பிணத்துக்குச்‌ சரியாக வாழுகிற இரா 
சாக்களைச்‌ சேவித்துத்‌ தேகத்தையும்‌ மனத்தையும்‌ 
சோஷிப்பித்து உழல்கிற நடைப்பிணங்களாகிய அறி 
வீனர்களே ! உங்கள்‌ தேகமும்‌ பிராணவாயுவும்‌ கர 
ணமும்‌ க்ஷணாமாத்திரத்திலே நசித்துப்போம்‌ என்ப 
தறிந்து சிவணா ஒருக்கால்‌ வணங்கவே, தேவர்கள்‌ 
உங்களை வணங்கும்படி பதத்திலே சிவன வைப்பன; 
ஆகையால்‌ சிவனையே வழிபடுங்கோள்‌ என்றவாறு. 


இரண்டாம்‌ சூத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ -- 191 


ட இர ஆ 23 
பெரி ப்ள பன்க ட்‌ ட ப்ட்‌ மணிய டே 


சி 


ன்‌ 


மூன்றாம்‌ சூத்திரம்‌ 
உயிரெனப்‌ படுவ திந்த 
உடலின்வே றுளதாய்‌ உற்றுச்‌ 
செயிருறும்‌ இச்சா ஞானச்‌ 
செய்திகள்‌ உடைய தாகிப்‌ 
பயில்வுறும்‌ இன்பத்‌ துன்பப்‌ 
பலங்களும்‌ நுகரும்‌ பார்க்கில்‌ 
துயிலொடும்‌ அஞ்ச வத்தைப்‌ 
படும்‌உண்மை தரியா கீதம்‌, 


உடலின்வே றுயிரேன்‌ இந்த 
உடலன் ரூ உணர்வ தென்னின்‌ 
உடல்சவ மான போதும்‌ 
உடலினுக்‌ குணர்வுண்‌ டோதான்‌ 
உடலீனின்‌ வாயுப்‌ போனால்‌ 
உணர்ச்சியின்‌ றுடலுக்‌ கென்னின்‌ 
உடலினின்‌ வாயுப்‌ போகா 


துறக்கத்தும்‌ உணர்வ தின்றே. 


அறிவதைம்‌ பொறியே என்னின்‌ 
உறக்கத்தின்‌ அறியா வாகும்‌ 
அறிவதும்‌ ஒன்றொன்‌ ரமாக 
ஒன்றொன்றாய்‌ அறியும்‌ என்னின்‌ 
அறிவுகள்‌ ஒன்றை ஒன்றங்‌ 
கறிந்திடா ஐந்தை யும்கொண்(டு) 
அறிவதொன்‌ நுண்ட தான்மா 
ஐம்பொறி அறிந்தி டாவே. 


2 


பர்த்து, கிரி ப வ வ 


426 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அறிந்திடும்‌ பிராண வாயு 

அடங்குதல்‌ விடுதல்‌ செய்தால்‌ 
அறிந்திடா துடலு நக்கத்‌ 

தறிவின்மை கரணம்‌ இன்மை 
அறிந்திடும்‌ முதலி யாகின்‌ 

அதுநிற்கக்‌ கரணம்‌ போகா 
அறிந்திடும்‌ பிராணன்‌ தன்னை 

அடக்கியும்‌ விட்டும்‌ ஆன்மா, 4 


இவ்வாறு ஆன்மாக்களுடைய கன்மானுகுண 
மாக உபாதானத்‌ திரயங்களிலே சிருஷ்டியாதி இருத்‌ 
தியத்தைப்‌ பண்ணும்‌ முறைமையும்‌, உபாதானத்‌ 
திரயங்களினது லக்ஷணமும்‌, ஆணவ கன்மத்தினது 
லக்ஷணமும்‌ உணர்த்தி, இந்தச்‌ சூத்திரத்திலே * அல 
திலா உயிர்கள்‌” என்றதற்கு ஆன்மா சூனியம்‌ என்ப 
வனையும்‌ தேகேந்திரியப்‌ பிராணவாயுக்களே ஆன்மா 
என்பவர்களையும் நிராகரித்து, தேகேந்திரியப்‌ பிராண 
வாயுக்களுக்கு அன்னியனாக நித்திய வியாபக சித்ரூபி 
யாக ஆன்மா உண்டு என்று மேல்‌ மூன்றாஞ்சூத்திரம்‌ 
நாலு விருத்தத்தினால்‌ கூறுகின்றது. 
இஃ ன்‌: உயிர்‌ எனப்படுவது உளது - சூனி 
யான்மவாதி ஆன்மா என்பது ஓன்று இல்லை என்பவ 
னைக்‌ குறித்து ஆன்மா உண்டு என்றது. அஃது 
எவ்வாறு என்னில்‌ ? இல்லை என்பது ஒரு ஞானம்‌ 
உண்டு ஆகையால்‌, அந்த ஞானமே ஆன்மா. உண்‌ 
டானதாக ஓரு * பிரதியோகி இல்லையாகில்‌ இல்லை 
என்கிறதே கூடாது. ஆகையால்‌, ஆன்மா உண்டு. 
உண்டாகும்‌ அந்த ஆன்மா தேகமே என்னும்‌ சார்வா 
களைக்‌ குறித்து; 


* பிரதியோக - எதிரி. 


மூன்றாம்‌ சூத்திரம்‌ ' 427 

வேறு ஆய்‌ இந்த உடலின்‌ உற்று செயீர்‌ உறும்‌ 
இச்சா ஞானச்செய்திகள்‌ உடையது ஆகி பயில்‌ உறும்‌ 
இன்ப துன்ப பலங்களும்‌ நுகரும்‌ - ஆன்மாவானவன்‌ 
தேகேந்திரியா திகளுக்கு அன்னியமாய்க்‌ கன்மவசத்தி 
னாலே இந்தத்‌ தூல தேகத்தைப்‌ பொருந்தி * சங்கு 
சிதமான இச்சா ஞானக்‌ கிரியா விருத்திகளை உடைத்‌ 
தாய்ப்‌ பண்ணப்பட்ட புண்ணிய பாவத்தினுடைய 
பலமாகிய சுகதுக்கத்தை அனுபவிக்கும்‌; 


இதற்குமேல்‌ சங்கை : 


உடலின்‌ வேறு உயிர்‌ ஏன்‌ இந்த உடல்‌ அன்றோ 
உணர்வது என்னில்‌ - இந்தத்‌ தேகத்துக்கு அன்னிய 
மாக ஒரு ஆன்மா இந்தத்‌ தேகத்தைப்‌ பொருந்தி 
நின்று அறியும்‌ என்பானேன்‌ ? இந்தத்‌ தேகந்தானே 
அறியும்‌ என்னில்‌ ? 


உடல்‌ சவமானபோதும்‌ உடலினுக்கு உணர்வு 
உண்டோ : சடமாயிருக்கிற தேகத்தைப்‌ பிரேரிக்கிற 
சித்தாகிய ஆன்மா பிராரத்த கன்மம்‌ தொலைந்தவாறே 
இந்தத்‌ தேகத்தைவிட்டு நீங்க இந்தத்‌ தேகம்‌ பிரேத 
மாய்‌ இருந்தபொழுதும்‌ அறிவு உண்டாகவேணும்‌ ; 
அது காணாதபடியாலே தேகமல்ல அறிகிறது. 

இதற்குமேல்‌ வாதிவசனம்‌ : 

உடலினில்‌ வாயு போனால்‌ உணர்ச்சி இன்று 
உடலுக்கு என்னில்‌ - பிருதிவி அப்பு தேயு வாயு இந்த 
நாலு பூதங்களுடைய சம்யோகத்தினாலே, மாவும்‌ 
வெல்லமும்‌ கூட்டிப்‌ பாகம்பண்ண 2 அபூபமென்று 
ஒரு ரூபம்‌ உண்டாம்‌ ; அப்படித்‌ தேகம்‌ உண்டாம்‌. 


1. சங்குசிதம்‌ - அடங்கின. 2. அபூபம்‌ - பணியாரம்‌. 


426 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ ்‌ 
சிறிது திரவியத்தினுடைய சம்யோகத்தினலே உண்‌ 
டான 3 சுரையிலே மதசத்தி உண்டானாற்போல, 
தேகத்திலே அறிவு உண்டாம்‌. வாயு பிரிந்ததினாலே 
தேகம்‌ பிரேதமானது ஆகையால்‌ உடலுக்கு அறிவு 
இல்லையான து என்னில்‌ ; 


4. 


.” உடலினில்‌ வாயு போகாது உறக்கத்தும்‌ உணர்‌ 
வது இன்றே - உடலில்‌ வாயுவானது. போகாமல்‌ 
உச்சுவாச நிச்சுவாசங்களைப்‌ பண்ணிக்கொண்டிருக் 
கிற சுழுத்தி அவத்தையிலும்‌ அறிவு இல்லையே! ஆகை a 
யால்‌, இத்தேகத்துக்கு அன்னியமாக அறிவுருவாகிய [தி 
ஆன்மா உண்டு; 

மேல்‌ இந்திரியான்மவா தி : 
.... அறிவது ஐம்பொறியே என்னில்‌ - இன்ப துன்பங்‌ 
களை அனுபவிக்கும்‌ ஆன்மா என்கையால்‌ அந்தச்‌ ௬௧ 


துக்கங்களை அறிகிறது இந்திரியங்கள்‌ ஆகையால்‌ 
இந்திரியமே ஆன்மா என்னில்‌ ; 


உறக்கத்தின்‌ அறியாதாகும்‌ - நித்திரையிலே இந்‌ 
திரியங்கள்‌ சப்தாதி விஷயங்களை அறியாமலிருக்கிற து 
ஆகையாலே இந்திரியங்கள்‌ அனுபவிப்பதும்‌ அல்ல. 
ஆதலால்‌ அவைகளே ஆன்மாவும்‌ அல்ல ; 


ke 


இதற்கு வாதிவசனம்‌ : 


பஞ்சே ந்திரியங்களுடைய 2 ஆவிர்ப்பாவமே உத்‌ 

- பத்தியும்‌ அவைகளுடைய உபாதியே இலயமும்‌ 

ஆகையால்‌, நித்திரை என்றது இந்திரியங்களுடைய 

'உபாதியே ஆகையால்‌ இவ்விடத்து அறிவு உண்டாக ஆ 
வேணும்‌ என்பது இல்லை என்னில்‌ ? 


ன்‌ ட ட 2, உட * _ ம்‌ 
ம கா. கள்‌. ஆவிர்ப்பாவம்‌ கோற்றம்‌, 


லை கைட 58 


மூன்றாம்‌ சூத்திரம்‌ 429 

ஆகில்‌ பஞ்சே ந்திரியங்களுடைய 1 சமஷ்டியே 
ஆன்மா என்கிறாயோ ? 2 வியஷ்டியே ஆன்மா என்‌ 
கிருயோ ? சமஷ்டி என்னில்‌ ? 


அறிவதும்‌ ஒன்று ஒன்றாக - ஐந்து இந்திரியங்‌ 
களுங்கூடி ஒன்றை அறியாமல்‌ ஒவ்வொரு விஷயத்தை 
ஓவ்வோரிந்திரியமே அறிகையினாலே சமஷ்டி ஆன்மா 
அல்ல. இஃதன்றியும்‌, அனுஷ்டக்‌ 5 கிராமணிகளி 
னாலே 4 நயப்பிக்கப்பட்ட கிராமம்போல நான்‌ அறிய 
வேணும்‌, நான்‌ அறியவேணும்‌ என்கிற 5 அன்னி 
யோன்னிய .கலகத்தினாலே தேக நாசம்‌ வரும்‌. 
அப்படி ஏன்‌ ? 

ஓன்று ஒன்றாய்‌ அறியும்‌ என்னில்‌ - வரகோஷ்டி 
நியாயமாக ஒவ்வோர்‌ இந்திரியம்‌ ஓவ்வொரு விஷ 
யங்களை இதரசகாயமாக அறியும்‌ என்னில்‌, அதற்கு 
ஐந்தும்‌ பிரதானமன்றி ஒன்றுக்கு அது பிரதான 
குணம்‌ கூடாது. இஃதன்றியும்‌, ஓர்‌ இந்திரியம்‌ கெட்ட 
பொழுது ஆன்மாவும்‌ கெடும்‌. ஆகையால்‌ சமஷ்டி ' 
ஆன்மா அல்ல. இதற்கு இந்திரியான்மைகதேசவாதி 
ஐந்தும்‌ ஐந்து ஆன்மாவே; ரு விருட்சத்திலே 
அநேக பக்ஷிகளிருந்து பலத்தைப்‌ புசிக்கின்றுற்போல 
ஒருதேகத்திலே இருந்து அறியும்‌ என்னில்‌ ? 


அறிவுகள்‌ ஓன்றை ஓன்று அங்கு அறிந்திடா - 
ஆன்மா என்கிறதற்குப்‌ பொருள்‌ ஞாதா ஆனபோதே 
எல்லாத்தையும்‌ அறிய வேணும்‌. ஒரு இந்திரிய 
விஷயத்தை ஒரு இந்திரியம்‌ அறியாதாகையாலும்‌ ஒரு 
இந்திரியத்தை ஒரு இந்திரியம்‌ அறியாதாகையாலும்‌ 
வியஷ்டி ஆன்மா அல்ல ; 


| 
| 
| 
| 
| 
| 


1. சமஷ்டி - கூட்டம்‌. 2. வியஷ்டி - பிரிவு. 8. ரொ 
மணி - கிராமத்‌ தலைவன்‌. கீ. நயப்பித்தல்‌ - நடத்தல்‌. 
5. அன்னியோன்னியம்‌ - ஒன்றுக்கொன்று. 


450 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 

ஐம்பொறி அறிந்திடாவே - பஞ்சேந்திரியங்கள்‌ 
விஷயானுபவிகளே அல்ல. பின்னை ஏதென்னில்‌ ? 
தன்‌ கண்‌ தெரியாது, தன்‌ செவி கேளாது என்று 
இந்திரியா பிமானியாகச்‌ சொல்லுகின்றவன்‌ ஒரு த்தன்‌ 
உண்டு ஆகையால்‌ ; 


ஐ.ந்தையுங்கொண்டு அறிவது ஒன்று உண்டு 
அது ஆன்மா - இந்த ஐந்து இந்திரியங்களையும்‌ கர 
ணங்களாகக்கொண்டு சகல விஷயங்களையும்‌ அறிவது 
ஒன்று உண்டு. அதுவே ஆன்மா; 


மேல்‌ பிராணான்மவாதி : 


அறிந்திடும்‌ பிராணவாயு அடங்குதல்‌ விடுதல்‌ 
செய்தால்‌ - பிராணவாயுவானது உச்சுவாச நிச்சுவா 
சங்களைப்‌ பண்ணிக்கொண்டு நின்ற காலத்தில்‌ இந்‌ 
திரியங்களாகிற கரணங்களைக்கொண்டு விஷயங்களை 
அறியும்‌ என்னில்‌ ? 


_ அறிந்திடாது உடல்‌ உறக்கத்து - இந்தத்‌ தேகத்‌ 
திலேதானே ஆன்மா சுழுத்தியவத்தையை அடைந்த 
பொழுது பிராணவாயு உச்சுவாச நிச்சுவாசங்களைப்‌ 
பண்ணிக்கொண்டு நிற்கையிலும்‌ அறிவு இல்லையே ! 
ஆகையால்‌ பிராணவாயுவும்‌ ஆன்மா அல்ல ; 


இதற்கு வாதிவசனம்‌ : 


அறிவு இன்மை கரணம்‌ இன்மை - சுழுத்தியவத்‌ 
தையிலே பிராணவாயுவான து விஷயங்களை அறியாம 
லிரு ந்தது இந்திரியங்களாகிற கரணங்கள்‌ இல்லாமை 
யினாலே என்னில்‌ ? 


அறிந்திடும்‌ முதலி ஆகில்‌ அது நிற்க கரணம்‌ 
போகா - பிராணவாயுவே அறிகிற கர்த்தாவாகில்‌ 
அது ஜீவித்து நிற்கையாலே கர்த்துருவசமாயிருக்கிற 


௧ 


மூன்றாம்‌ சூத்திரம்‌ 481 
கரணங்கள்‌ நீங்கா. அஃது எப்படிப்போல? இராஜா 
ஆஸ்தான மண்டபத்திலே இருக்கையிலே பிரத்தியர்‌ 
இல்லாமலிராததுபோல. ஆதலால்‌, 

பிராணன்‌ தன்னை அடக்கியும்‌ விட்டும்‌ அறிந்திடும்‌ 
ஆன்மா - நீ ஆன்மா என்ற பிராணவாயுவைக்‌ கும்‌ 
பித்தும்‌ ரேசித்தும்‌ பூரித்தும்‌ தன்வசம்‌ பண்ணிக்‌ 
கொண்டு சகல விஷயங்களையும்‌ அறிகிறது ஆன்மா. 
சகல விஷயத்தையும்‌ அறிகிறது ஆன்மாவே ஆகை 
யால்‌ ஏககாலத்தும்‌ அறிய வேண்டும்‌. அறியாது 
இருப்பானேன்‌ என்னில்‌ ? 


பார்க்கில்‌ துயிலொடும்‌ அஞ்சு அவத்தைப்ப்டும்‌ - 
அதை விசாரித்துப்‌ பார்க்கில்‌ கன்மானுகுணமாக 
நித்திரைக்கு ஏதுவான ஆணவமலத்துடனே 1 அப்‌ 
பிரதிபா சாக்கிரம்‌ சொப்பனம்‌ சுழுத்தி துரியம்‌ துரி 
யாதீதம்‌ என்னும்‌ ஐந்து அவத்தையை அடையும்‌. 
அதனால்‌ ஏககாலத்தும்‌ அறிவு இல்லை. 


ஆகில்‌ அஞ்சு அவத்தைக்குள்ளே 2 சகசம்‌ ஏது? 
* ஆகந்துகம்‌ ஏது ? எனில்‌; 


உண்மை துரியாதீதம்‌ - சாக்கிராதி நாலவத்தை 
யும்‌ மாயோபாதியினாலே உண்டானது. அதீதாவத்தை 
சகசம்‌. இதனால்‌ ஆன்மா இல்லை என்று சொல்லுவது 
ஓன்று உண்டாகையினாலே இல்லை என்றதற்குப்‌ பிரதி 
யோகி உள்ளது என்று ஒன்று உண்டாகவேண்டுகை 
யால்‌' ஆன்மா உண்டு என்றும்‌, நான்‌ நினத்தேன்‌ 
நான்‌ பருத்தேன்‌ என்று அபேதோபசாரமாகச்‌ சொல்‌ 
கிறதைக்‌ காட்டிலும்‌ என்‌ சரீரம்‌, என்‌ கால்‌, என்‌ கை 


1. அப்பிரதிபா - தோற்றாமை. 2. சகசம்‌ - கூட உண்‌ 
டானது. 3. ஆகந்துகம்‌ - நடுவில்‌ வந்தது. 


482 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


என்கிற மமத்வம்‌ அதிகமாகையினாலே தேகான்னியன்‌ 
ஆன்மா என்றும்‌, பஞ்சேந்திரியங்களுடைய உபாதி 
யான சொப்பனாவத்தையிலும்‌ அறிவு உண்டாயிருக்கை 
யினாலும்‌ அந்தச்‌ சொப்பனத்திலே பாகியேந்திரியங்‌ 
களுக்கு விஷயமன்றியிலே இருக்கையினாலும்‌ இந்திரி 
யங்களுக்கு அன்னியன்‌ ஆன்மா என்றும்‌, சுழுத்தி 
யிலே ஆன்மநாசம்‌ *புனருத்தானமே ஆன்மோற்பத்தி 
யென்று சொல்லுகிறவனைக்‌ குறித்து விழித்தபோது 
சுகமாக நித்திரை பண்ணினேன்‌ என்று சுழுத்தியவத்‌ 
தையிலே அனுபவம்‌ தோன்றுகையினாலும்‌ தத்பூர்வா 
னுபவப்‌ பிரத்தியபிஞ்ஞை உண்டாகையினாலும்‌ பஞ்சா 
வத்தானுக்கிராகனாகி இருந்து உள்ளவன்‌ ஆன்மா 
என்றும்‌ கூறப்பட்டது. 


_த௨- ௩௭௫௦ ஸிவஜதா_ணொொயே -  பெொதிடெதொ 
88காடெ,கா உகெொவ௱_கிஸொய ௧8 | ஹாவெபி 
லெஃபமடொகஸொயே வஸொல ரகூவாஉஹ ணா 
ஐதி। 

கீழாலவத்தையீல்‌ சுழுத்தியிலே பிராணவாயு 
உச்சுவாச நிச்சுவாச வியாபாரமாயிருக்கவும்‌ ஞானம்‌ 
இல்லாமல்‌ இருக்கையினாலும்‌ வாயுவை ஸ்தம்பித்துச்‌ 
சமாதிகதனாமிருந்து பூத பெளஷ்ய வர்த்தமானங்களை 


அறிகையினாலும்‌ சாத்திய விபர்யய வியாப்த விருத்த 
ஏதுவாபாசன்‌. 


மூன்றாஞ்சூத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ -- 195 


* புனருத்தானம்‌ - மறுபடி எழுந்திருத்‌ தல்‌. 


நான்காம்‌ சூத்திரம்‌ 
உணர்வன கரணம்‌ என்னில்‌ 
ஒன்றையொன்‌ றுணரா வெவ்வே(று 
அணை தரும்‌ செயல்கள்‌ நான்கும்‌ வ 
அறிந்தவை அடக்கி ஆக்கிப்‌ 
புணருமுட்‌ கருவி ஆக்கிப்‌ 
புறக்கரு வியினும்‌ போக்கி 
இணை தரும்‌ இவற்றின்‌ வேறுய்‌ 
யான்ளன தென்ப தான்மா, 1 
மேல்‌ அந்தக்கரணங்கள்‌ ஆன்மா என்பவராதி 
யான பெயர்களுடைய மதங்களை நிராகரித்து, 
நாற்பது விருத்தத்தனாலே ஆன்மசொரூபம்‌ இது 
என்று உணர்த்துதல்‌. 
இ-ள்‌: உணர்வன கரணம்‌ என்னில்‌ - இந்திரி 
யத்துவாரா விஷயங்களை அறிவது மன அகங்கார 
புத்தி சித்தங்களே ஆகையால்‌ அந்தக்கரண வர்க்கமே 
ஆன்மா என்னில்‌? அந்தக்கண சமஷ்டியோ 
வியஷ்டியோ ஆன்மா? சமஷ்டியாகில்‌ தீபாங்கவஸ்துக்‌ 
கள்‌ பிரகாசமான ஒருகிரியையைப்‌ பண்ணுமாப்போல, 
கரணாம்‌ நாலும்‌ கூடி ஒரு கிருத்தியத்தைப்‌ பண்ணா 
வேணும்‌. அப்படி அல்லாமல்‌ ; 


ஒன்றை ஓன்று உணரா - மனம்‌ சம்சயத்தைப்‌ 
பண்ணுகிறது ஒழிய நிச்சாயகமல்ல. புத்தி நிச்சாயகம்‌ 
ஒழிந்து சம்சயத்தைப்‌ பண்ணாது. அகங்காரம்‌ கிரா 
ஹகம்‌ ஒழிந்து சம்சய நிச்சயங்களைப்பண்ணாது. சித்தம்‌ 
சிந்தனை பண்ணுவது ஒழிந்து .சம்சய நிச்சய கிராஹ' 


-கங்களைப்பண்ணாது. இப்படிப்‌ பின்னக்‌ கிரியைகள்‌ 


ஆகையினாலே அந்தக்கரண சமஷ்டி ஆன்மா அல்ல; 
¥ 


28 


- 494 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


வெவ்வேறு அணைதரும்‌ செயல்கள்‌ நான்கும்‌ - 
- வியஷ்டியாக நாலும்‌ நாலு தொழில்களையே பண்ணும்‌. 
வியஷ்டி ஆன்மாவே என்னில்‌ ? மனம்‌ ஒரு பதார்த்‌ 
தத்தைச்‌ சம்சயித்துப்‌ பற்ற, புத்தி வேறே ஒன்றை 
நிச்சயிக்கவேணும்‌. புத்தி நிச்சமித்தது அல்லாமல்‌ 
அகங்காரம்‌ வேறே ஓன்றை நான்‌ அறிந்தேன்‌ என்று 
கிரகிக்கவேணும்‌. அகங்காரம்‌ கிரகித்தது அல்லாமல்‌ 
சித்தம்‌ வேறே ஒன்றைச்‌ சிந்திக்கவேணும்‌. அப்படி 
அல்லாமல்‌ மனம்‌ சம்சயமாகப்‌ பற்றினதைப்‌ புத்தி 
நிச்சயிக்க, அகங்காரம்‌ அதையே நான்‌ அறிந்தேன்‌ 
என்று கிரகிக்க, சித்தம்‌ அதனையே சிந்திக்க இப்படிக்‌ 
கிரமமாய்‌ வருகையினாலும்‌ ; என்னுடைய புத்திக்கு 
இந்த வேளை ஒன்றும்‌ தோன்றிற்றில்லை என்றும்‌ 
என்னுடைய மனம்‌ கலங்கியிருக்கிற து என்றும்‌ சொல்‌ 
லுகையினாலே இந்த நாலையும்‌ கரணமாக உடையது 
ஒன்று ஆன்மாவாகவேணும்‌ ; 


அறிந்தவை அடக்கி ஆக்கி - அந்த நாலு கரணங்‌ 
களையும்‌ தான்‌ அறிந்த 'இவையிற்றுக்களை விஷயங்‌ 
களைப்‌ பற்றவும்‌ நிச்சயிக்கவும்‌ கிரகிக்கவும்‌ சிந்திக்க 
வும்‌ ஓட்டாமல்‌ அடக்கி, தியானசமாதிகளைப்‌ பண்ணி ; 


புணரும்‌ உள்‌ கருவி ஆக்கி - தனக்கு அந்தரங்க 
சம்யோக கரணமாக்கிக்கொண்டு ; 


புற கருலிமினும்‌ போக்கி - சுரோத்திராதி பாகி 
யேந்திரியத்‌ துவாரங்களிலும்‌ செலுத்தி ; 


இணை தரும்‌ இவற்றின்‌ வேறாய்‌ யான்‌ எனது 
என்பது ஆன்மா - இந்த அந்தக்கரணங்களுக்கு அன்‌ 
னியராய்‌ இருந்து இவைகளுடனே கூடினதினாலே 
யான்‌ என்றும்‌ என்னது என்றும்‌ அகங்கார மமகாரத்‌ 
தைப்‌ பண்ணி நிற்பதே ஆன்மா என்றவாறு. 


டசி 


நான்காம்‌ சூத்திரம்‌ 435 


இதனால்‌ அந்தக்கரண ஆன்மவாதிக்குத்‌ தருமிக்‌ - 


கராஹப்பிரமாணம்‌. மனம்‌ முதலானவைகளைக்‌ கரண 
மாகவே சாதிக்கையினாலே அந்தக்கரணங்களுக்கு 
ஞாதிருத்துவ * சாதகம்‌ ஆன்மபாதிதம்‌ ஆகையால்‌ 
தத்‌ வியதிரிக்தமாக ஞாதா உண்டு. 


முதல்‌ அதிகரணம்‌ 


கருவியாம்‌ மனமும்‌ புத்தி 

அகங்காரம்‌ சித்தம்‌ நான்கும்‌ 
மருவிஆன்‌ மாவே என்ன 

வரும்தீபம்‌ எனத்தெ ரிந்தங்‌ (கூ) 
ஒருவியாலா மாவின்‌ உண்மை 

உணர்ந்தவர்‌ தமையு ணர்ந்தோர்‌ 
தருமிது பரசுஞா னம்பின்‌ 

சிவஞானம்‌ தனக்கு மேலாம்‌. ்‌ 2 


மேல்‌ ஆன்மாவுக்குப்‌ பாயெ விஷயக்‌ கிரகணத்‌ 
துக்குக்‌ காரணமான அந்தக்கரணங்களைத்‌ தரிசித்து, 
இவைகளுக்கு அன்னியமாகத்‌ தன்னுடைய சொரூ 
பத்தை அறிந்தவனே தன்னை அறிந்தவன்‌ என்பது 
உணர்த்துதல்‌. 

இ-ன்‌: கருவி ஆம்‌ மனமும்‌ புத்தி அகங்காரம்‌ 
சித்தம்‌ நான்கும்‌ மருவி ஆன்மாவே என்ன வரும்‌ - 
அ ந்தக்கரணங்களாகிய மனோபுத்தி அகங்கார சித்தங்‌ 
கள்‌ நான்கும்‌ ஆன்மாவினுடைய ஞானக்‌ கிரியைகள்‌ 
பாகிய கரணங்களிலே பிரவிர்த்திக்கிறதற்குத்‌ துவார 
மாகப்‌ பொருந்தி ஆன்மா இதுவே என்னத்‌ தக்கதாக 
நிற்கும்‌ ; 


* சாதகம்‌ - சாதிக்கிறது. 


ன்‌ 


496 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


தீபம்‌ என தெரிந்து அங்கு ஒருவி - சட்சுக்குப்‌ 

்‌ பதார்த்த தரிசனங்களிலே தீபம்‌ சககாரியானாற்போல 

ஆன்ம சிற்சத்திக்கு விஷயக்‌ கிரகணத்திலே இந்த 

அந்தக்கரணங்கள்‌ சககாரி என்பதை அறிந்து, இவை 
யிற்றுக்களை நீங்கி ;. 


ஆன்மாவின்‌ உண்மை உணர்ந்தவர்‌ தமை 
உணர்ந்தோர்‌ - ஆன்மசொரூபத்தை அறிந்தவர்கள்‌ 
தன்னை அறிந்தவர்கள்‌; தன்னை அறிந்ததே மோட்சம்‌ 
என்னில்‌ ? 


தரும்‌ இது பசுஞானம்‌- இவ்வளவு அந்தக்கரணங் 

: களைப்‌ பிரித்து அறியும்படி வந்த ஞானம்‌ கலாதி 

வித்தைகளினாலே வந்தது ஆகையால்‌ இதுவும்‌ பசு 
ஞானமே. இது மோட்சமல்ல; 


பின்‌ சிவஞானம்‌ தனக்கு மேலாம்‌ - மேல்‌ இந்தக்‌ al. 
கலாதிகளையும்‌ கலாதிகளுக்குக்‌ காரணாமாயிருக்கிற 
மாயையும்‌ நீங்கிச்‌ சிவனுடைய பராசத்தி பதிய அதி 
னாலே ஆணவாதிகள்‌ நீங்கி, சாமர்த்தியத்தை உடைத்‌ 
தாகிய ஞானதிருஷ்டியினாலே சிவனையும்‌ சத்தியையும்‌ 
தன்னையும்‌ சர்வத்தையும்‌ ஆன்மாவிலே தரிசிப்பது ப 
சிவஞானம்‌ என்றவாறு. 


_த9. ௦௯௯௦ நிமாஹஸகாமிகாயா௦ ஸ்பிவாக-பகி 
சியி) ஹய$-க7.த விஉரபமா | ஸ்ரிவ௦ மாத ப) £கிலி 
ஹாய-௦ வயா 0) பாதா ம.தாவ, கீரி.கி, 
- அவ்வுட்ன்‌ உவ்வும்‌ மவ்வும்‌ 
மனம்புத்தி அகங்கா ரங்கள்‌ 


்‌ செவ்விய விந்து நாதம்‌ ஷ்‌. 
ல சித்தமோ டுள்ள மாகும்‌. 


அண்ட தி டட ம படட ஆல நடக்கு ஆர்டி திதி அ தானி ப்‌ ்‌ ன்‌ ர்‌ க: ௮] னான்‌ கவட, 


நான்காம்‌.சூத்திரம்‌ 


ஒவ்வெனும்‌ எழுத்தாம்‌ ஐந்தும்‌ 
உணர்வுதித்‌ தொடுங்கு மாறும்‌ 
பவ்வமும்‌ திரையும்‌ போலும்‌ 
பார்க்கில்இப்‌ பண்பும்‌ தோன்றும்‌. 3 


மேல்‌ இரண்டு விரு த்தங்களினாலே அந்தக்கரணங்‌ 
களைச்‌ சேட்டிப்பவர்கள்‌ அகாராதி வர்ணத்துவாரா 
பிரமாதி தேவர்கள்‌ என்பது உணர்த்துதல்‌. 

இஃன்‌: அவ்வுடன்‌ உவ்வும்‌ மவ்வும்‌ மனம்‌ புத்தி 
அகங்காரங்கள்‌ செவ்விய விந்து நாதம்‌ சித்தமோடு 
உள்ளம்‌ ஆகும்‌ - அகார உகார மகார விந்து நாதங்க 
ஊந்தும்‌ நிரல்நிறையே மனம்‌ புத்தி அகங்காரம்‌ 
சித்தம்‌ விருத்தி ஞானமாகிய உள்ளம்‌ என்னும்‌: இந்த 
ஐந்தையும்‌ அதிஷ்டிக்கும்‌ தேவர்களுக்குக்‌ கரணமாம்‌? 
ஒவ்வெனும்‌ எழுத்தாம்‌ ஐந்தும்‌ - இந்த ஐந்தெழுத்‌ 
தும்‌ ஓங்காரமாம்‌. அவைதான்‌ நாதத்திலேயிருந்து 
விந்துவாதி வர்ணங்கள்‌ உண்டாய்‌ 3 வீனமும்‌ அவ்‌ 
வாறே ஆம்‌. அப்படியே பிரகிருதியிலே இருந்து 
சித்தமாதி தத்துவங்கள்‌ தோன்றி ஒடுங்கும்‌; 
ங்குமாறும்‌ பவ்வமும்‌ திரை 
யும்‌ போலும்‌-ஆன்மசைதன்னியம்‌ கன்மவசாத்‌ அந்தக்‌ 
கரணங்கள்‌ வழித்தாக விஷயாபிமுகமாகச்‌ செல்வதும்‌ 
திரும்புவதும்‌ வாயுவசாத்‌ சமுத்திரத்திலே நின்றும்‌ 
அலைகளானது 2 விஜ்ரம்பிதமாய்க்‌ கரை அளவாகச்‌ 
சென்று திரும்புவதுபோல. 

பார்க்கில்‌ இ பண்பும்‌ தோன்றும்‌ - மேற்சொல்லும்‌ 
உபாயத்தினாலே பார்க்கில்‌ இதனுடைய சொருபம்‌ 
தெரியும்‌ என்றவாறு. 

1. லீனம்‌ - ஒஓடுங்கினது. 2. விஜ்ரம்பிதம்‌ - விருத்தி 
யடைத்தது. 


உணர்வு உதித்து ஓடு 


ரர அப்த ட்‌ ்‌ - 
மக்‌ தகம்‌ கக்கத்‌ அ ஆம்‌ ஆட்‌ வத்து அந்தர பர ம. அ பு. பவி யவ. 


480 - எவஞானித்தியார்‌ சுபக்கம்‌ 


அயன்‌ அரி அரனும்‌ ஈசர்‌ 
சதாசிவம்‌ அதிதெய்‌ வங்கள்‌ 
உயவரும்‌ அவ்வோ டுவ்வும்‌ 
அவ்விந்து நாதங்‌ கட்குப்‌ 
பயனுறும்‌ அஞ்சில்‌ ஆன்மாப்‌ 
பரவிடில்‌ அசித்தாம்‌ பார்க்கின்‌ 
சயமுறு வளியி ரண்டும்‌ 
தவிர்த்துறில்‌ தானும்‌ தோன்றும்‌, 4 


இ-ள்‌: உயவரும்‌ அவ்வோடு உவ்வும்‌ அ விந்து 
காதங்கட்கு அயன்‌ அரி அரனும்‌ ஈசர்‌ சதாசிவம்‌ 
அதிதெய்வங்கள்‌ . அந்தக்கரணங்களை ஆன்மாவுக்கு 
விஷயதரிசன த்திலே சககாரியாகப்‌ பொருந்தவரும்‌ 
அகார உகார மகார விந்து நாதங்கட்குப்‌ பரமா 
வீஷ்ணு ருத்திர மகேசுவர சதாசிவர்கள்‌ அதிதேவதை 
களாக இருந்து மரப்பொம்மைக்குச்‌ சூத்திரதாரியான 
வன்‌ கயிறுகட்டி ஆட்டுவிக்குமாப்போல இந்த அக்ஷ 
ராத்தும சத்திகளினாலே அந்தக்கரணங்களைச்‌ சேட்‌ 
டிப்பிப்பார்கள்‌; 

, பயன்‌ உறும்‌ அஞ்சில்‌ ஆன்மா - இவ்வாறு அந்‌ 
தக கரணங்கள்‌ ஞானேந்திரியத்‌ துவாரா விஷயங்க 
ளிலே பிரவிர்த்தித்துள்ள அளவில்‌ ஆன்மாவானவன்‌ 
பஞ்சே ந்திரியங்களினாலும்‌ விஷயங்களைக்‌ கிரகிப்பன்‌. 
இவ்வாறு ஒருவர்‌ சேட்டிப்பிக்கவேண்டுவது இல்லை, 
அந்தக்கரணங்கள்‌ தாமே தத்தம்‌ வியாபாரங்களைப்‌ 
ப்ணணும்‌ என்னில்‌ ? 

_ பிரவிடில்‌ அசித்தாம்‌ - விசாரிக்குங்காலத்தில்‌ அந்‌ 
தக்கரணாங்கள்‌ ஜடமாம்‌. அவைகளுக்குச்‌ சிற்‌ *சம்வல 
னம்‌ அன்றியில்‌ வியாபாரங்கூடாது ஆகையால்‌ பிரேர 
காள்‌ வேணும்‌; 


ப 


* சம்வலனம்‌ - சூழ்தல்‌. 


ந 
பி 
| 
; 
(2 
்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 489 


சயம்‌ உறு வளி இரண்டும்‌ தவிர்த்துறின்‌ பார்க்கில்‌ 
தானும்‌ தோன்றும்‌ - பிராணாயாமத்திலே சயம்‌ பொருந்‌ 
தின வாயுவினது உச்சுவாச நிச்சுவாசங்களையும்‌ 
அடக்கி, பாகிய விஷயங்களையும்‌ அடக்கிப்‌ பார்க்கில்‌ 
அந்தக்கரணங்களுடைய பிரவிர்த்தியும்‌ அதனாலே 
ஆன்ம ஞானம்‌ பிரவிர்த்திக்கிறதும்‌ நிவிர்த்திக்கிறதும்‌ 
அந்த ஞானசொரூபமான தன்னையும்‌ யோகப்பிரத்தி 
யட்சமாகக்‌ காணலாம்‌ என்றவாறு. 

அகாராதி வர்ணங்களை அதிஷ்டித்துப்‌ பிரமாதி 
தேவர்கள்‌ அந்தக்கரணங்களைப்‌ பிரேரிப்பர்கள்‌ என்‌ 
பது ஏன்‌? தேவர்களே பிரேரிப்பவர்கள்‌ என்னப்‌ 
போகாதோ என்னில்‌ 2 வர்ணங்கள்‌ பிரத்தியேசந்‌ 
தேவதாத்மகமாய்‌ இருக்கையால்‌ சொன்னலாது. 


தம ஹவ-2ஜத ஈடெசொ தர 3- வெக 
ணரா ஜெவ_தா_த௯8-௦வடெத | லெவா_நா௦ 
ஸூ$ஜராா.நி வண-ாஹஅவக௮,-தா ஐ.கி. 
ஆன்மாவின்‌ * வடிவு தானும்‌ 
அநேகார்த்தக்‌ கூட்டம்‌ எ 


'பார்ப்பார்கட்‌ கான்மா இன்றாயப்‌ 
பலபொருள்‌ உண்மை யாகும்‌ 


ன்னில்‌ 


சேர்ப்பாடட பலவே உண்மை 

என்‌ நுிடி.ல்‌ சென்றி வற்றை 
ஓர்ப்பாலட்வே றுணர்வோர்க்‌ கெல்லாம்‌ 
தாமே. 2 


உணர்பொருள்‌ வேற 
மேல்‌ பஞ்சகந்த சமுதாயமே ஆன்மா என்னும்‌ 
மதத்தை'அனுவதித்துத்‌ தூஷித்தல்‌. 


* வடிவுதானே எனவும்‌ பாடம்‌. : 


440 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


. இ-ள்‌: ஆன்மாவின்‌ வடிவு தானும்‌ அநேகார்த்த 
கூட்டம்‌ என்னில்‌ - ஆன்மசொரூபமான து ரூபவேதனா 
விஞ்ஞான சம்ஜஞா சம்ஸ்காரங்கள்‌ என்னும்‌ பஞ்ச 
கந்த சமஷ்டியே அவையாவன ? ஞானசந்ததி விஞ்‌ 
ஞான கந்தம்‌, வாசனாசமூகம்‌ சம்ஸ்கார கந்தம்‌, ௬௧ 
துக்க உயேக்ஷா புத்திகளே வேதனா கந்தம்‌, சத்த 
சமூகம்‌ சம்ஜ்ஞாகந்தம்‌, மூத்த பூதங்களுடைய சமூகம்‌ 
ரூபகந்தம்‌; இதனாலுண்டான ஞானேந்திரிய பஞ்சகம்‌, 
கன்மேந்திரிய பஞ்சகம்‌ இந்தத்‌ தசேந்திரியங்களில்‌ 
ஞானசமுதாயம்‌ புத்தி, அத்தப புத்திக்குக்‌ கரணம்‌, 
மனத்துக்கு ஞானசமுதாய புத்தியே ஆன்மா. 
௦௯௦ வீர.த௦ ௧, ள்‌ ல ஹ்வியொலவன ௪ 
 அரஉணாய._க_நா.நிவ | ஷூ ஹஸ்ஹார ஹூதா_நர௦ 
வெஉநரா-வயொரவி ॥ ஹூ ஒஹமய pues 
ஹ்கூவன.கிவாவக? | ஒதோ-நஹஷ.கிபெவா அ; வி 
_நஹய உல டக ॥ வ௦ஹாரஹ௦ய ஐ. த ௩கொ வாஹ்‌ 
௯ ஸ்‌ ௯ ட) ப்‌ 
_நா_நர௦_த-௩ஹ௦.ஹ_கி£ | ஹ்‌ வடி வோடதிகா எப-௩ஜி 
ஜமொலவெக்ஷா.கிகா ஹூ ॥ வெடி நாஹ௦ய ஐத கத 
தா நஹ௦யஹு௦ நாயக |  இவஹ௦யொ ஹவ 
அம 8-0.கி_ஹாட_தவட ஹ௦ஹ._தி$ | ஸெராஅ;௦ 
ப கக்ஷா௦ ஜிஹாவராண௦ ஷா “இவவணனுக௦ | வாக”* 
உா$வாணி வாயாக தா -நகானண வணக ॥ ஹூ 
உரயிகவெ த.ந னு] இ வா-தாரண௦$_த ஐ.கி, 
... இவ்வாறு பஞ்சகந்த சமஷ்டியே ஆன்மா. அஃது 
எப்படி என்னில்‌ ? திரண குல்ம லதா விருட்சாதிகள்‌ 
சமஷ்டிகூடி வனமென்று பெயரானாற்போல என்னில்‌ ? 


நான்காம்‌ சூத்திரம்‌ 441 


பார்ப்பார்கட்கு ஆன்மா இன்றாய்‌ பல பொருள்‌ 
உண்மை ஆகும்‌ - ஆன்மா நான்ம விவேகத்தைப்பண்‌ 
ணும்‌ அவர்களுக்கு ஆன்மா என்பது ஒன்றில்லாமல்‌ 
ஞானே ந்திரிய கன்மேந்திரிய மனோ புத்தியாகிற துவா 
தச * ஆயதனங்களும்‌ பஞ்சகந்தமுமே உள்ளதாம்‌. 
சேர்ப்பாய பலவே உண்மை என்றிடில்‌ - இந்தப்‌ பஞ்ச 
கந்த சமஷ்டியே ஆன்மா என்னில்‌ ? 


சென்று இவற்றை ஓர்ப்பான்‌ வேறு உணர்‌ 
வோர்க்கு எல்லாம்‌ உணர்‌ பொருள்‌ வேறது ஆமே - 
நீ சொன்ன ரூபாதிகளிடத்திலே சென்று பார்க்கின்‌. 
சட்சுவும்‌ இந்தச்‌ சட்சுவுக்கு அன்னியமாயிருந்து வஸ்‌ 
துவை நிரூபிக்கிற புத்தியும்‌, நிரூபிதமான வஸ்துவை 
நான்‌ அறிந்தேன்‌ என்பதும்‌ வெவ்வேறு ஆகையால்‌, 
இந்தப்‌ பஞ்சகந்த சமஷ்டி ஆன்மா அல்ல ; இதற்கு 
அன்னியமாய்‌ நித்திய சைதன்னிய சொரூபி ஆன்மா 
என்றவாறு. 

இரண்டாம்‌ அதிகரணம்‌ 


_ அறிவிச்சை செயல்கள்‌ எல்லாம்‌ 
அடைந்தனல்‌ வெம்மை யூம்போல்‌ 
- குறியூற்றங்‌ கேகா நேக 
குணகுணி பாவம்‌ ஆகி 
நெறியுற்றுட திற்கும்‌ என்னின்‌ 
நிகழ்புலன்‌ கரணம்‌ எல்லாம்‌ 
செறிவுற்றங்‌ கறிவு கொள்ள 
வேண்டுமோ சீவ னார்க்கே. 6 


மேல்‌ சிவாத்துவைதி. 


-ன்‌ : அறிவு இச்சை செயல்கள்‌ எல்லாம்‌ 
அடைந்து அனல்‌ வெம்மையும்‌ யோல்‌ குறி உற்று 


* அயதனம்‌ - இடம்‌. ர 


445 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அங்கு ஏக அநேக குண குணி பாவம்‌ ஆகி நெறி 
உற்று நிற்கும்‌ என்னில்‌ - சிவாத்துவைதவாதி ஞான 
இச்சாக்‌ கிரியைகள்‌ அக்கினிக்கு உஷ்ணம்‌ போலப்‌ 
பரமானமாவுக்குப்‌ பேதமற எக்காலமும்‌ பொருந்தி 
தின்று ஒன்றேயென்னும்‌ லக்ஷண *லக்ஷிதனாகிச்‌ சிவன்‌ 
ஒருவனே அநேக குணங்களுக்குக்‌ குணிபாவத்தை 
அடைந்து ஷடத்துவாவிலும்‌ பொருந்தி அநேக 
ஜீவான்மாவாக நிற்பன்‌ என்னில்‌ ? 


கிகழ்‌ புலன்‌ கரணம்‌ எல்லாம்‌ செறிவுற்று அங்கு 
அறிவு கொள்ள வேண்டுமோ சீவனார்க்கே - இவ்வா 
றுடைய ஜீவான்மாவுக்கு விஷயங்களை அறிகிறதற்கு 
அதீதக்கரணங்களையும்‌ ஞானே நீதிரியங்களையும்பொ 
ரூந்தி அறியவேணுமோ? அதலால்‌ சிவனே ஜீவான்‌ 
மாக்கள்‌ ஆகான்‌ என்றவாறு. 


குணங்களை இன்றி ஒன்றாம்‌ 
. குறியுடைத்‌ தான்மா என்னின்‌ _ 

இணங்கிடா இச்சா ஞானக்‌ 
கிரியைகள்‌ இவையு டற்கண்‌ 

பிணங்கிடும்‌ சந்நி திக்கண்‌ அட்ட 
எனின்பினாத்‌ துறக்கத்‌ தின்றாம்‌ 

உணங்கிடும்‌ கரணம்‌ என்னில்‌ 
சந்திதி ஒழிந்த தன்றே, 7 


மேல்‌ இரண்டு விருத்தத்தனாலே சாங்கிய I 
மதத்தை அனுவதித்து நிராகரித்தல்‌, . 
இ-ள்‌: குணங்களை இன்றி ஒன்றாம்‌ குறி உடைத்து 
ஆன்மா: என்னில்‌ - ஞான இச்சாப்‌ பிரயத்தனாதி 


₹ 


* லகதிதன்‌ - குறிக்கப்பட்டவன்‌. 


கான்காம்‌ சூத்திரம்‌ 448 


குணங்கள்‌ இன்றி ஞான ஏக சொரூபன்‌ ஆன்மா 
என்னில்‌ ? இணங்கிடாது இச்சா ஞான கிரியைகள்‌ - 
1 “ஞானாதி இச்சாப்‌ பிரயத்னேன” என்கிற கிரமத்‌ 
அக்கு ஞான இச்சாப்‌ பிரயத்தன குணங்கள்‌ இல்லை 
ஆகையால்‌ போகமே கூடாது, இவை உட ற்கண்‌ 
பிணங்கிடும்‌ சந்நிதிக்கண எனில்‌ - இந்த ஞான 
இச்சாப்‌ பிரயத்தனங்கள்‌ 'ஆன்மாவினுடைய சந்நிதி 
மாத்திரத்திலே தேகத்தின்கண்ணே உண்டாய்க்‌ 
கலஹித்துக்கொண்டு நிற்கும்‌ என்னில்‌ ? 


பிணாத்து உறக்கத்து இன்றாம்‌-தேகம்‌ பிரேதமான 
பொழுதும்‌ ஆன்மா சுழுத்தியை அடைந்தபொழுதும்‌ 
ஞான இச்சாப்‌ பிரயத்தனங்கள்‌ இல்லாமல்‌ இருப்பா 
னேன்‌ 2 உணங்கிடும்‌ கரணம்‌ என்னில்‌ - ஞானம்‌ 
புத்தியினனும்‌ இச்சை மனத்தினாலும்‌ பிரயத்தனம்‌ 
அகங்காரத்தினாலும்‌ ஜீவிப்பது இதற்குக்‌ காரணங்க 
ளாகிய மனோபுத்தி அகங்காரங்கள்‌ மூன்றும்‌ 2 சுப்த 
மாகையினாலே ஞானாதிகள்‌ இல்லையானு என்னில்‌ ? 


சந்நிதி ஒழிந்தது அன்றே - நீ முன்‌ ஆன்மாவி 
னுடைய சந்நிதியிலே தேகத்தின்கண்ணே ஜீவிக்கு 
மென்று சொல்லி இவ்விடத்து அது கூடாது என்‌ 
கையால்‌ பிரதிஞ்ஞாபங்கம்‌ என்றவாறு. 


சந்நிதி குணம தாகும்‌ 
கானென்யோல்‌ என்னின்‌ காந்தம்‌ 
முன்னிரும்‌ பென்றாய்‌ ஈர்க்கும்‌ 
முறைமையுண்‌ டகற்ற லின்‌ எம்‌ 


1. ஞானாதி இச்சாப்‌ பிரயத்னேன - அறிந்து இச்சித்துச்‌ 


செய்கிறது. 2. சப்தம்‌ - உறங்கனைது.. 


மட க ளட ப தது போயர்‌ அல்ப துல்‌ வடம்‌ வலத கப வ க பர கனா சிடர்‌ 


2 அ ல்‌ ப தத ட வுடல்‌ ப 
i ்‌ 
பூ 


க்கக்‌ சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


உன்னுதல்‌ ஒடுங்கல்‌ ஓடல்‌ 
்‌ இருத்தலே கிடத்தல்‌ நிற்றல்‌ 
ன்‌ என்னுமித்‌ தொழில்கள்‌ மற்றும்‌ 
இ இயற்றுவ தான்மா என்னே. 8 


மேல்‌ இதுவும்‌ அது. _- 
. இன்‌: சந்திதிகுணமது ஆகும்‌ தான்‌ என்போல்‌ 
என்னில்‌ காந்தம்‌ முன்‌ இரும்பு என்றாய்‌ - ஆன்மாவி 
னுடைய சந்நிதியில்‌ குணவியத்தமான பிரகிருதியிலே 
நின்றும்‌ சர்வமும்‌ உண்டாகிச்‌ சேட்டைகளை உடைத்‌ 
தாம்‌. அஃது என்போல என்னில்‌ ? காந்தக்கல்லினு 
டைய சந்நிதியிலே இருப்பு ஊசி சேட்டிக்குமாப்போல 
என்று நீ முதலிலே சொன்னாய்‌, ஈர்க்கும்‌ முறைமை 


' உண்டு அகற்றல்‌ இன்றாம்‌ - காந்தத்துக்கு ஊசியை 


வலிக்குந்தன்மை ஒழிந்து, நீக்குந்தன்மை இல்லை; 

்‌ ஊசிக்கும்‌ காந்தத்தின்‌ சந்நிதியிலே சேட்டிக்கு ந்‌ 
தன்மை ஓழிந்து நிச்சேட்டையான தன்மை இல்லை. 
ஆகையால்‌ சுழுத்தியவத்தைகளும்‌ கூடா. இவையிற்‌ 
றுக்களை நீங்கி மோட்சமடையவேணும்‌ என்கிறதும்‌ 
கூடாது. இஃதன்றியும்‌; 


உன்னுதல்‌ ஓடுங்கல்‌ ஓடல்‌ இருத்தலே கிடத்தல்‌ 


"நிற்றல்‌ என்னும்‌ இ தொழில்கள்‌ மற்றும்‌ இயற்றுவது 
ஆன்மா என்னே - மனத்தினுடனே கூடி ஓன்றை 


நினைக்கிறதும்‌ அத்த மனத்தை நிறுத்துகிறதும்‌ பாதத்‌ 
தைப்பொருந்தி வாயுவசத்தினாலே ஓடல்‌ நடத்தல்‌ செய்‌ 
வதும்‌ சுகாசனமாய்‌ இருப்பதும்‌ நிற்பதும்‌ சயனிப்ப 
தும்‌ இவை முதலான கன்மேந்திரிய கிருத்தியங்களை 


"யும்‌ ஞானேந்திரியங்களைப்‌ பொருந்தி விஷயங்களைக்‌ 
. கிரகிப்பதும்‌, அகங்கார தீகைப்‌ பொருந்தி * சுக்யஹம்‌, 


* சுக்யஹம்‌ - நான்‌ ௬, ; துக்யஹம்‌ - நான்‌ துக்கி, 


நான்காம்‌ சூத்திரம்‌ A45 


துக்யஹம்‌ என்று நிற்பதும்‌ புத்தியைப்‌ பொருந்தி 
1 அஹம்‌ ஞாதா என்று நிற்பதும்‌ ஆன்மா என்று 
அறிவாயாக என்றவாறு. 


இதனால்‌ சாங்கியர்‌ ஆன்மா சாட்சி சைதன்னியமாய்‌ 
கர்த்தாவுமல்லாமல்‌ போக்தாவும்‌ அல்லாமல்‌ தான்‌ 
பிரகிருதி விகிருதியுமாகாமல்‌ 2 அசங்க உதாசீனனாகி 
நிற்கத்‌ தத்‌ சந்நிதியீலே அயஸ்காந்த சந்நிதியிலே 
அயசான துபோல பிரவர்த்தமானதாய்‌ அநாதியுமாய்‌ 
மஹதாதியான “பிரகிருதி விகிருதிகள்‌ ஏழுக்கும்‌ மனம்‌ 
ஞானேந்திரிய கன்மேந்திரிய மகாபூதங்களாகப்‌ பதி 
னாறுக்கும்‌ பரமப்ராகரணமுமாயிருக்கிற பிரகிருதியிலே 
சாத்துவிகம்‌ ஆதி குணங்களும்‌ 5தத்‌ அனுவர்த்தியா 
யிருக்கிற புத்தியாதி பிருதிவி அந்தமான தத்துவங்‌ 
களும்‌ 6 ஸ்வஸ்வ காரியங்களைப்‌ பண்ணும்‌ கர்த்திருத்‌ 
துவ போக்திருத்துவங்கள்‌ புத்திக்கே. இந்தப்‌ புத்‌ 
திக்குத்‌ தான்‌ அந்நியம்‌ என்று அறிந்து பிரியாதபடி 
யாலே சம்சாரியாய்ப்‌ புண்ணியத்தினாலே ஊர்த்துவ 
புவனங்களையும்‌ பாவத்தினாலே அதோபுவனங்களையும்‌ 
அடையும்‌. பிரகிருதி புருடவிவேகத்தைப்‌ பண்ணிப்‌ 
பிரகிருதிக்கு அந்நியமாகத்‌ தன்னை அறிந்து நிற்பதே 
மோட்சம்‌ என்று சொல்லும்‌ அவனை மறுத்தல்‌. ' 


_தஉ௫த௦ காவிலெயெ :- 90ல்‌ வகர-கி ராவி 
கர. ஹாஜா வூகருகிவிகு_கயஹுவு ! ஷொர 


1. அஹம்ஞாதா - நான்‌ அறிவேன்‌. 3: அசங்க உதா 
சீனன்‌ - பற்றில்லாத பொதுமையானவன்‌. 8: பிரவர்த்த 


மான - பிரவர்த்திக்கிறது. 4. பிரகிருதி விகிருதிகள்‌ ௯ 


பிரகருதியினுடைய விகாரங்கள்‌. 5. குத்‌ அனுவர்த்தி - 
அதை அனுசரிக்றெ. 6. ஸ்வஸ்வ - தங்கள்‌ தங்கள்‌ : னு 


( 
ரீ 
pg - 


மத்‌ அம்‌ பன 
அ 3 ப ப... ப பு ஸ்ட அவை ப அவை த் ்‌ 


4 46 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


யாகப்‌ விகாறொ ஷசி விக ரதி வு 
ஷஃ | யண.ம8ந9-ய-2௦ மூந யஹா௯௪ ஹவ_த ு) 
ய_ண | இட வாவவமெயாவி வய.ராயா 


சிஷூடெக ௦81 ஐஉ.கி. 


பிரகிருதி பரமகாரணாமாகாது, அசுத்தமாயா ஜன்‌ 
னியமே. இஃதன்றியும்‌, ஜடத்துக்கு 1 சித்வலனம்‌ 
அல்லாமல்‌ சந்நிதிமாத்திரத்திலே சேட்டை கூடாது; 
கூடும்‌ என்னில்‌? கட குட்டியாதிகளுக்கும்‌ சேட்டை 
உண்டாக வேணும்‌. ஜடத்துக்குக்‌ கர்த்திருத்துவ 
போக்திருத்துவம்‌ கூடாது. சுத்த சைதந்நியமாய்‌ 
இருக்கிற வஸ்துவுக்கு அவிவேகத்தினாலே சம்சாரமும்‌ 
விவேகத்தினாலே மோட்சமும்‌ என்னில்‌ ? விவேகிக்கு 
ஒரு 2 உபாதியன்றியில்‌ அவிவேகத்துவம்‌ கூடாது. 
அந்த உபாதியும்‌ ஆதியாமாகில்‌ முத்தியந்தரமும்‌ 
சம்சாரம்‌ வரும்‌. அநாதியே என்னில்‌ 2 ஆன்மஞான 
திரோதானம்‌ என்று நாம்‌ சொன்ன ஆண வமேயாம்‌. 
மாயாகாரியமாகிப்‌ பிரகிருதியைப்‌ பரமகாரணம்‌ என்று 
புத்தி பண்ணுகிறது சாங்கிய மதத்துக்குப்‌ பிரதம 


தூஷணம்‌. 
மேலும்‌, போக்தாவாய்‌ இருக்கிற புருடனுக்குப்‌ 
போகத்துக்கு இருப்பிடமாக இருக்கிற தேகத்தினாலும்‌ 
போகசாதனமாயிருக்கிற இந்திரியங்களாலும்‌ போக்‌ 
தவ்யங்களாயிருக்கிற சத்தாதிகளினாலும்‌ சுகதுக்கான்‌ 
மகமாயிருக்கிற போகத்தினாலும்‌ பிரயோசனமில்லாத 
படியினாலே அகர்த்திருத்துவமே நிச்சிதம்‌. கர்த்திருத்‌ 
அவமில்லாதபோது புருடனுக்குப்‌ போக்திருத்துவமும்‌ 
1. சித்வலனம்‌ - சித்தின்‌ சம்பந்தம்‌. 2. உபாதி - 
திமித்தம்‌. 3. போக்தவ்யம்‌ . புசிக்கத்தக்கது. மு 


சீ 


i 
ப்தி 


ச்‌ 


அஷ்ட 


நான்காம்‌ சூத்திரம்‌ 447 


கூடாது, அசேதனமாயிருக்கிற 1 பிரதானமும்‌ சித்‌ 
பிரேரணம்‌ இல்லாமல்‌ 2காரியகாரணமாகப்‌ பிரவிர்த்‌ 
திக்க மாட்டாது. ஆகையினாலே சாங்கியனாலே சொல்‌ 
லப்பட்ட போகதச்சாதனம்‌ மோட்சதச்சாதனங்கள்‌ 
பிராந்தி கற்பிதமே. 

_தஉ௨-கத௦ 2]மெடெர 3 ஹா௦வெ) ஜாபெவி 
விம ரக காயெ..காரண௭ப।- 9958 | ௯௯ அமாவாச 


ஹோம ஹா_க௦அரழா£உ வி.க ஐ கி, 


உருவுயிர்‌ என்னின்‌ இந்த 
உடலினுட்‌ காண வேண்டும்‌ 
வருவது பரிணு மத்தாய்‌ 
அநித்தமாம்‌ பூத மாகும்‌ 
கருவினில்‌ நுழையு மாறும்‌ 
காட்டிட வேண்டும்‌ கண்ணின்‌ 
மருவிடா தென்னின்‌ உன்றன்‌ 
வாயினுல்‌ உருவன்‌ றென்னே. 9 


மேல்‌ இரண்டு விருத்தத்தனாலே ஆன்மா ரூபம்‌ 
என்னும்‌ பெளராணிக மதத்தை நிராகரித்தல்‌. 


இஃ-ன்‌: உரு உயிர்‌ என்னில்‌ இந்த உடலினுள்‌ 
காணவேண்டும்‌ - ஆன்மா ரூபம்‌ என்னில்‌ இந்தத்‌ 
தேகத்துக்குள்ளே ஒரு தேகமாயிருக்கிறதைக்‌ காண்‌ 
வேணும்‌, வருவது பரிணாமத்தாய்‌ அநித்தமாம்‌ பூதம்‌ 
ஆகும்‌ - ரூபமானபோதே பால்ய கெளமார யெளவன 
வார்த்த காலஸ்தா பரிணாமத்தை அடைந்து அநித்திய 
சொரூபமாம்‌, கருவினில்‌. நுழையுமாறும்‌ காட்டிட 
1. பிரதானம்‌ - பிரகிருதி. 2. காரிய காரணம்‌ - 
காரியத்துக்குக்‌ காரணம்‌. 


448 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


வேண்டும்‌ - கர்ப்பத்திலே பதிகின்றபொழுது மாதா 
பிதாக்களினாலே காணப்படவேணும்‌. கண்ணின்‌ மரு 
விடாது என்னின்‌ உன்‌ தன்‌ வாயினால்‌ ௨௫ அன்று 
என்னே - அந்த ரூபம்‌ கண்ணினால்‌ காணப்படாது 
என்னில்‌ காணப்பட்டதற்கே உருவமென்று பெயர்‌, 
காணப்படாது என்கையால்‌ ரூப்மென்று சொன்ன 
உன்‌ வாயாலேதானே ரூபம்‌ அல்ல என்று சொல்லு. 
அப்படியல்ல, சூக்குமமே ஆகையால்‌ கண்ணினால்‌ 
காணப்படாது என்பதற்கு மேல்‌ உத்தரம்‌. 


சூக்கும உருவ தென்னில்‌ தூலகா ரணம தாகும்‌ 
ஆக்கிய மனதி தன்மாத்‌ திரைவடி. வசேத னம்பின்‌ 
நீக்கிய ரூக்கு மத்தே நிற்பதோர்‌ உருவுண்‌ டென்னிண்‌ 
ஆக்கீடு முருவ மெல்லா மசித்துமா பதித்த மாமே, 10 


இன்‌: சூக்கும உருவது என்னில்‌ தூல காரணா 
மது ஆம்‌ ஆக்கிய மனாதி தன்மாத்திரை வடிவு அசே 
தனம்‌ - ஆன்மா சூக்குமரூபமாகையால்‌ காணப்படாது 
ரூபத்தை உண்டாக்குவதற்குக்‌ காரணமுமாய்‌ மனோ 
புத்தி அகங்கார பஞ்சதன்மாத்திரைகள்‌ ஜடமும்‌ அதே 
கமுமாகையால்‌ உத்பத்தி நாசத்தை உடையது, பின்‌ 
நீக்கிய சூக்குமத்தே நிற்பது ஓர்‌ உரு உண்டு என்‌ 
னில்‌ - முதல்‌ ஆன்மா அல்ல என்று நிராகரித்த சூக்கும 
ரூயத்திலே சுசூக்கும ரூபமாகநிற்பது ஆன்மா என்‌ 
னில்‌? ஆக்கிடும்‌ உருவம்‌ எல்லாம்‌ அசித்தும்‌ ஆய்‌ 
அநித்தம்‌ ஆமே - நீ சூக்குமரூபத்திலே ,நிற்குமென்ற 
ரூபம்‌ கலாதி பஞ்ச தத்துவங்களினாலே உண்டான 
புருடத்துவம்‌. ரூபமானதெல்லாம்‌ ஐருத்தரால்‌ உண்‌ 
டர்க்கப்பட்டதே. ஆகையால்‌ ரூபங்களெல்லாம்‌ ஜடமூ 
மாய்‌ அழிவதும்‌ ஆம்‌. இதனால்‌ நீ சொன்ன சுசூக்கும 
ரூபமும்‌ ஆன்மசொரூயமல்ல என்றவாறு. 


ர்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 449 


ன *அங்குஷ்ட மாத்ரம்‌ புருஷ நிசகர்ஷ யமோப்‌ 

த லாத்‌ என்னும்‌ சுருதி அனுசாரமான புராண வசனத்‌ 
துக்குக்‌ கதி ஏதென்னில்‌? இருதயகமல மத்தியத்தில்‌. 
ஆகாசம்‌ அவர்களவர்கள்‌ அங்குஷ்ட மாத்திரமே; தத்‌ 
அவச்சி ந்நனாமீருக்கிற அவசரத்தை உபாதிவசாத்‌ புரு 
டனையும்‌ அங்குஷ்டமாத்திரம்‌ என்றதன்றி வாஸ்தவ 
மல்ல. 5 


ஆ அருவுரு என்னில்‌ ஆன்மா அருவுரு வாவ தின்றும்‌ 
்‌ உருவரு வாகா தாகும்‌ ஒருபொருட்‌ இரண்டு தன்மை 
பால்‌ மருவு மென்னின்‌ 


வருவது மில்லை காட்ட வன்னி 
போமே. 


உருவழுங்காணவேண்டும்‌ உண்மையும்‌ ஒழிந்து 


மேல்‌ இரண்டு விருத்தத்தினாலே ஆன்மாவே 
அரூபமாய்‌ இருந்து தூல ரூபமாகப்‌ பரிணமித்து, 


3, 
மீளவும்‌ ரூபமாக உபசங்கார த்தை அடையும்‌ ஆத 
லால்‌ ஆன்மா ரூபாரூபம்‌ என்னும்‌ கெளளிகனை 
நிராகரித்தல்‌. 


்‌ இ.னள்‌: அருவுரு என்னில்‌ ஆன்மா - ரூபாரூபம்‌ 
& ஆன்மா என்னில்‌ ? அரு உரு ஆவது இன்றாம்‌ உரு 
அரு ஆகாது ஆகும்‌ ஒருபொருட்கு இரண்டு தன்மை 
வருவதும்‌ இல்லை - அரூபமான வஸ்து ஒருக்காலும்‌ 
ரூபம்‌ ஆகாது, ரூபமானது அரூபம்‌ ஆகாது, அஃது 
என்போல என்னில்‌? ஆகாசம்‌ ரூபமும்‌ பிருதிவி 
அரூபமும்‌ ஆகாததுபோல; ரூபாரூபம்‌ மிச்சிரமாயிருக்‌ 
' கும்‌ என்னில்‌? விருத்த தருமத்‌ துவயாச்ரயமாக ஒரு 

ல வஸ்துவும்‌ இல்லை. 


்‌ * அங்குஷ்ட மாத்ரம்‌ புருஷம்‌ - அங்குஷ்டப்‌ பிரமாண 
முள்ள சீவனை, நிசகர்ஷ - இழுத்தான்‌, யமோபலாத்‌ -. யமன்‌ ற. 
வலிமையாக. பய 


29 


450 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


காட்ட வன்னிபோல்‌ மருவும்‌ என்னில்‌ உருவமும்‌ 
காணவேண்டும்‌ உண்மையும்‌ ஒழிந்து போமே - அப்‌ 
படி ஏன்‌ சொல்லுகிறீர்‌, காணப்பட்ட காஷ்டத்திலே 
காணப்படாமல்‌ அக்கினி நின்றதுபோல ஆன்மாவும்‌ 
ரூபாரூபமாய்‌ நிற்கும்‌ என்னில்‌ ? காஷ்டமே அக்கினி 
அல்ல, அக்கினியே காஷ்டமல்ல. அஃது அன்றியும்‌, 
அக்கினியும்‌ ரூபவத்‌ திரவியமே. காஷ்டத்திலே தன்னு 
டைய அபிவியத்தியானதே உள்ளுவது ; இது உபமா 
பாசம்‌. இஃது அன்றியும்‌, காஷ்டத்தினுடைய ரூபத்‌ 
தைக்‌ காணப்பட்டதுபோல ஆன்மாவினுடைய ரூபத்‌ 
தையும்‌ காணவேணும்‌. காணில்‌ ஆன்மா நித்தியம்‌ 
என்கிறதல்லாமல்‌ அழிந்துபோய்விடும்‌ என்றவாறு. 


சந்திரன்‌ வடிவு போலத்‌ தான்‌ அரு வருவம்‌ என்னின்‌ 
வந்துநம்‌ கண்ணில்‌ தோன்றும்‌ வடிவுள தாப யிர்க்கும்‌ 
இந்த 'னுருவந்‌ தானாய்‌ எழுவதும்‌ உயிரே என்னில்‌ 
பந்தமாய்‌ அத்தாய்‌ ஆன்மாப்‌ பவுஇக மாகு மன்றே. 12 


இ-ள்‌: சந்திரன்‌ வடிவுபோல தான்‌ அருவுருவம்‌ 
என்னில்‌ வந்து நம்‌ கண்ணில்‌ தோன்றும்‌ வடிவு உள 
தாம்‌ உயிர்க்கும்‌ - சந்திரன்‌ ௮மாவாசைநாள்‌ காணப்‌ 
ப்டாமலிருந்து, மேல்தினம்‌ ஒரு கலையாய்‌ 1 வர்த்தித்‌ 
துப்‌ பூரண சந்திரனானதுபோலத்‌ 2 திரிச்யா திரிச்யம்‌ 
என்னில்‌ ? ஆன்மாவுக்கு நம்முடைய கண்ணிலே 
காண்பதாய்‌ ஒரு ரூபம்‌ உண்டாகவேணும்‌, அப்படிக்‌ 
காணப்படாதாகையால்‌ ரூபாரூபம்‌ என்பது கூடாது; 


இந்த ஊன்‌ உருவம்‌ தானாய்‌ எழுவதும்‌ உயிரே 
என்னில்‌ பந்தமாய்‌ அசித்தாய்‌ ஆன்மா பவுதிகம்‌ 


Ls வர்த்தித்து - வளர்ந்து. 2. திரிச்யம்‌ - காணத்‌ 


தக்கது. 


நான்காம்‌ சூத்திரம்‌ 451 


ஆகும்‌ அன்றே - ஆன்மாவின்‌ ரூபம்‌ எனக்‌ காணப்‌ 
படாது, மாதாவின்‌ உதரத்திலே அரூபமாகப்‌ பதிந்து 
தினந்தோறும்‌ விருத்தியை அடைந்து ரூபமாய்ப்‌ 
பிறந்து இந்த மாம்சாதி மயமாய்‌ விருத்தியாய்க்‌ 
காணப்பட்ட ரூபம்‌ ஆன்மா என்னில்‌ ? இந்தத்‌ தூல 
தேகமானது பூதகாரியமுமாய்‌ ஜடமுமாய்‌ ஆன்மா 
வைப்‌ பந்திக்கிறதுமாம்‌ ஒழிந்து ஆன்மா அல்ல. 
இந்தத்‌ தேகான்மவாதம்‌ பூர்வமே நன்றாக நிராகரிக்கப்‌ 
பட்டது. ஆகையால்‌, ரூபாரூபம்‌ என்னும்‌ ! விருத்த 
தரும 2 துவயாச்ரயத்துவம்‌ 3 அநைகாந்திகதோஷம்‌ 
என்றவாறு. 


அருவவி காரி ஆன்மா ஆகாயம்‌ போல என்னின்‌ 
உருவினைக்‌ கட்டி யாட்டி ஓட்டி௰ட்‌ டுலாவப்‌ பண்ணி 
மருவிறிழ்‌ பித்டு ருத்திக்‌ கடத்திமண்‌ பாட்டி மற்றும்‌ 


பெருவிகா ரங்க ளெல்லாம்‌ தருவதென்‌ பேரி டாயே. 18 


மேல்‌ சேசுவர சாங்கியர்‌ ஆன்மா ஆகாச ம்போல 
அரூபியாகையால்‌ 4அக்ரியனுமாய்‌ ஒன்றோடும்‌ பற்‌ 
றற்று நிற்பன்‌ என்பதை மறுத்தல்‌. 


இ-ன்‌: அரு அவிகாரி ஆன்மா ஆகாயம்போல 
என்னில்‌ - ஆன்மா அவிகாரி 5 “புவிதுர்மஹதி அரூ 
பத்வாத்‌ ஆகாசவத்‌'”” என்னில்‌? இந்த அனுமானத்‌ 
துக்கு விகாரித்துவம்‌ பிரத்தியட்சமாகையால்‌ காலாத்‌ 
தியாபதிஷ்டன்‌. அஃது என்போல என்னில்‌? உரு 
வினை கட்டி ஆட்டி ஓட்டி மீட்டு உலாவப்பண்ணி 


1. விருத்த - வேறுபட்ட. 2. துவயாச்ரயம்‌ - இரண்‌ 


“டுக்கு இடம்‌. 3. அநைகாந்திகம்‌ - ஓர்‌ நியமமில்லாதது . 


4. அக்ரியன்‌ - தொழிலற்றவன்‌ . 5. பவிதுர்மஹதி அரூ 
பத்வாத்‌ - இருக்கக்கூடும்‌ ரூபமில்லாதபடியாலே. 


452 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
மருவி நிற்பித்து இருத்தி கிடத்தி மண்புரட்டி மற்றும்‌ 
பெரு விகாரங்கள்‌ எல்லாம்‌ தருவது என்‌ பேசிடாயே - 
தேகத்தை வேறறப்‌ பொருந்திக்கொண்டு அநேகம்‌ 
அபிநயங்களைப்‌ பண்ணுவித்துப்‌ போக்கு வரவு சஞ்‌ 
சாரம்‌ நிற்றல்‌ இருத்தல்‌ கிடத்தல்‌ புரளல்‌ இது முத 
லான வசனாதிக்‌ கிரியைகளையெல்லாம்‌ மிகவுஞ்செய்‌ 
விக்கிறவன்‌ விகாரவான்‌. அல்லாவிட்டால்‌ எவ்வாறு 
உண்டாம்‌ சொல்லுவாயாக. இஃதன்றியும்‌ ஆகாசவத்‌ 
என்கிற திட்டாந்தமும்‌ *விஷமம்‌. அஃது எவ்வா 
றென்னில்‌? ஆகாசம்‌ ஜடமாகையால்‌ அவிகாரத்துவம்‌ 
கூடும்‌. ஆன்மா ஞானக்கிரியா ரூபி ஆகையால்‌ அது 
கூடாது. ஆகையால்‌ ஆன்மா அருூபியாகியும்‌ விகார 


வான்‌ என்றவாறு. 
இந்த விருத்தத்தில்‌ விகாரமென்றது கிரியையென 


அறிக. 
அசித்தெனின்‌ உணரா தான்மா 
அித்துச்சித்‌ தாரும்‌ என்னின்‌ 
அசித்‌ துச்சித்‌ தாகா தாரும்‌ 
சித்தரசித்‌ தாவ தில்லை 
அசித்தொரு புறமாய்‌ ஒன்றிச்‌ 
சித்தொரு புறமாய்‌ நில்லா(து) 
அசித்துறாச்‌ சித்தே என்னின்‌ 
அசித்தடைந்‌ தறிவ இன்றும்‌. 14 


மேல்‌ மீமாஞ்சகன்‌, ஆன்மா அசித்து ஞானாச்ரய 


_மாயிருக்கும்‌ என்பவனையும்‌, சைவ ஏகதேசி ஆன்மா 
.சித்தோடே கூடினபொழுது சித்தும்‌ அசித்தோடே 
கூடினபொழுது அசித்துமாதலால்‌ சிதசித்து என்று 


*விஷமம்‌ - சரியல்லாதது. 


கி்‌ 


4 


த ன்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 458 
சொல்லுமவனையும்‌, சுத்தசித்து என்று சொல்லும்‌ 
சத்தியத்‌ துவைதவாதியையும்‌ நிராகரித்தல்‌. . 


இ-ஸன்‌: அசித்து எனின்‌ உணராது ஆன்மா - 
ஆன்மா சித்துருபனல்ல 1 சிதாச்ரயன்‌ என்னில்‌? 
ஒன்றையும்‌ அறியமாட்டான்‌ கட குட்டியங்களைப்‌ 
போல ஜடமாம்‌, அசித்து சித்து ஆகும்‌ என்னில்‌ - 
ஆன்மா ஆணவத்தைப்‌ பிறிவற நின்றபொழுது 
அசித்து. ஈசுவர சிற்சத்தி 2 யோகமானபொழுது சித்‌ 
துமாயிருக்கும்‌ என்னில்‌ ? அரித்து சித்து ஆகாது 
ஆகும்‌ சித்து அசித்து ஆவது இல்லை அசித்து ஒரு 
புறமாய்‌ ஒன்றி சித்து ஒருபுறமாய்‌ நில்லா - ஜடமா 
னது ஒருக்காலும்‌ ஞானசொரூபம்‌ ஆகாது, ஞான 
சொரூபமான து ஒருக்காலும்‌ ஜடமாகா அ, ஆகையால்‌ 
அர்த்தநாரீசுவரன்போலச்‌ சிதரித்து ரூபம்‌ என்னில்‌? 
2 அமூர்த்தத்‌ திரவியமுமாய்‌ விபுவுமாகையால்‌ ஆன்மா 
சித்து ஒருபுறமும்‌ அசித்து ஒருபுறமும்‌ ஆகாது? 
அசித்து உறா சித்தே என்னில்‌ அசித்து அடைத்து 
அறிவது இன்றாம்‌: ஆன்மா அஞ்ஞான த்தைப்‌ பொருந்‌ 
தாத சுத்தசைதந்யமே என்னில்‌? அசித்தாகிய கலாதி 
களைப்‌ பொருந்தி அறியாமல்‌ தானே அறியவேண்டும்‌ 
என்றவாறு. 


உயிரினை அணுவ தென்னின்‌ 
உடல்பல துவார மோடும்‌ 
பயில்வுறக்‌ கட்டு ளுது 
பாரமும்‌ தரித்துச்‌ செல்லா( தூ) 


1. சிதாச்ரயன்‌ - சத்துக்கு இடம்‌. 2. யோகம்‌ - கூடுதல்‌. 


3. அமூர்த்த - ரூபமில்லாத. 


454 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அபயர்வுறும்‌ அசித்தாய்ப்‌ பூத 
அணுக்களின்‌ ஒன்ற தாரும்‌ 
இயல்புறும்‌ அவய வத்தால்‌ 
அணுவுரு இறக்கும்‌ அன்றே. 15 
மேல்‌ இரண்டு விருத்தத்திலே பாஞ்சராத்திரி 
ஆன்மா அணுரூபமாய்ச்‌ சரீர ஏகதேசத்திலே இருக்‌ 
கும்‌ என்பதை நிராகரித்தல்‌. 


இ-ள்‌: உயிரினை அணுவது என்னில்‌ - ஆன்மா 
அணுமாத்திரம்‌ என்று வேதாதிகளில்‌ சொல்கையினால்‌ 
அணு பரிமாணமே ஆனமா என்னில்‌ ? வேதாதி 
சொன்னது ஆன்மா அத்தக்கரண *அவச்சிந்நனாகி 
இருதயத்திலே நின்று சட்சுவாதித்‌ துவாரா விஷயங்‌ 
களைக்‌ கிரகிக்கும்பொழுது நெல்லின்‌ வாலின்‌ நூற்றில்‌ 
ஓருபங்காயிருக்கிற நாடிவழித்தாகச்‌ செல்லுகையால்‌ 
அவ்வுபாதியினாலே அந்த அவத்தையிலே ஆன்மாவை 
அணு என்றதே ஓழிய வாஸ்தவமல்ல. இஃதன்றியும்‌; 


உடல்‌ பல துவாரமோடும்‌ பயில்வுற கட்டுணாது 
பாரமும்‌ தரித்து செல்லாது - தேகத்தில்‌ நவத்‌ துவார 
முண்டாயிருக்கையால்‌ ஒருத்தர்‌ தேகத்தைப்‌ பந்தநாதி 
பாதைகளைப்‌ பண்ணும்பொழுதும்‌ பாரமான சுமைகளை 
எடுக்கும்பொழுதும்‌ அந்தத்‌ துவாரங்களினாலே புறப்‌ 
பட்டுப்‌ போகலாய்விடும்‌; இஃதன்தியும்‌, அயர்வுறும்‌ 
அசித்தாய்‌ பூத அணுக்களின்‌ ஓன்றது ஆகும்‌ - 
நாசத்தை அடையும்‌ ஜடமுமாய்ப்‌ பிருதிவியாதி பூத 
அணுக்களோடே ஆன்மாவும்‌ ஓரணு என்று சொல்லும்‌ 
பெளத்தனாய்‌ விடுவாய்‌, இயல்பு உறும்‌ அவயவத்தால்‌ 


* அவச்சிந்நம்‌ - கூடினது. 


i 
சம 


அ 


ஷ்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 455 


அணு உரு இறக்கும்‌ அன்றே - அணுரூபம்‌ அவயவத்‌ 
தாகிய இயல்பை உடைத்தாகையால்‌ 1 சாவயவமெல்‌ 
லாம்‌ நாசத்தை அடையும்‌ என்றவாறு. 


உடலினின்‌ ஏக தேசி 
உயிரெனின்‌ உருவாய்‌ மாயும்‌ 
படர்வுறும்‌ அறிவின்‌ றெங்கும்‌ 
சடரொளிப்‌ பண்ப தென்னில்‌ 
சடர்தொடில்‌ ௬டுவ தெங்கும்‌ 
தொட்டிடம்‌ அறிவுண்‌ டாகும்‌ 
அடர்புல னிடத்தும்‌ ஓக்க ட 
அறிவேழ வேண்டும்‌ அன்றே. 16 


தித்‌ 


மேல்‌ இதுவும்‌ அது. 
இ-ள்‌: உடலினில்‌ ஏகதேசி உயிர்‌ எனில்‌ உரு 
வாய்‌ மாயும்‌ - தேக ஏகதேசத்திலே இருக்கும்‌ ஆன்மா 
என்னில்‌ ? ரூபமுமாய்‌ நாசத்தை அடையும்‌ என்று 
நாம்‌ முன்‌ சொன்ன தூஷணமே, படர்வுறும்‌ அறிவு 
இன்று எங்கும்‌ - 2 அப்யங்கனாதியினாலே சிரசுக்குச்‌ 
சுகமும்‌, முள்‌ தைக்கையினாலே பாதத்துக்கு வேதனையும்‌ 
என்று ஏககாலத்திலே வியாபித்து அறியக்கூடாது. 
சுடர்‌ ஒளி பண்பது என்னில்‌ - கிருகத்திலே தீபம்‌ ஓரி 
டத்திலே இருக்க அதினுடைய பிரகாசம்‌ கிருகமெல்‌ 
லாம்‌ நிறை ந்ததுபோல ஆன்மா தேக ஏகதேசத்திலே 
இருக்க ஆன்மதருமமான ஞானம்‌ சரீரம்‌ எல்லாம்‌ 
வியாபித்து அறியும்‌ என்னில்‌ ? 


ரீ 


சுடர்‌ தொடின்‌ சுடுவது - ஆகில்‌ தீபத்தைத்‌ தொட்‌ 
டாலே சுடும்‌, அப்படியே ஆன்மாவிலே ஸ்பரிசித்த 


AL 


அன 1. சாவயவம்‌ - அவயவத்தோடே கூடியது. : 
2. அப்யங்கனம்‌ - எண்ணெயிட்டுக்கொள்ளுதல்‌. 


டல தவ வ வவ க்வ் தக அல: சல வயளளர்களேவாவத்த ணகி வவ்களை்‌ மன்‌! 


456 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


விஷயத்தை ஒழிய நின்றவைகளை அறியாது. அப்படி 
ஏன்‌? எங்கும்‌ தொட்டிடம்‌ அலிவு உண்டாகும்‌ - 
ஆன்மதருமமாகிய ஞானம்‌ பகுத்‌.துவாரங்களை உடைத்‌ 
தாகிய குடத்துக்குள்‌ தீபப்பிரகாசமான து நுவாரங்க 
டோறும்‌ புறப்படுவதுபோல்‌ ஆன்ம ஞானமானது 
இந்திரியத்‌ துவாரங்களினாலே புறப்பட்டு விஷயங்களை 
அறியும்‌ என்னில்‌? அடர்‌ புலனிடத்தும்‌ ஓக்க அறிவு 
எழ வேண்டுமன்றே - குடத்தில்‌ துவாரங்களிலெல்‌ 
லாம்‌ ஏககாலத்திலே தீபப்பிரகாசம்புறப்படுமாப்போல 
எல்லா இந்திரியங்களிலும்‌ ஏககாலத்திலே ஞானம்‌ 
பிரகாசித்து எல்லா விஷயங்களையும்‌ ஏககாலத்திலே 
அறியவேண்டும்‌, அது கூடாது ஆகையால்‌ பிரத்தி 
யட்ச விரோதம்‌. இஃதன்றியும்‌, ஆன்மா அணுவாய்‌ 
ஏகதேசத்திலேயிருக்க 1 தத்‌ தருமமான ஞானம்‌ வியா 
பிக்கும்‌ என்பது கூடாது, தருமியைவிட்டுத்‌ தருமம்‌ 
வியாபிக்கும்‌ எண்பது 2 சர்வநிஷித்தம்‌, தீபமும்‌ தத்‌ 
பிரகாசமும்போல்‌ என்றதற்குப்‌ பிரகாசம்‌ திரவியாநீ 
தரம்‌ ஆகையால்‌ அணுபரிமாணவாதம்‌ நிரஸ்தமே 
என்றவாறு. 


உருவீனில்‌ நிறைந்து நின்றங்‌ 
குணர்ந்திடும்‌ உயிர தென்னின்‌ 
மருவிடா துறக்கம்‌ வாயில்‌ 
அறிவொக்க வழங்க வேண்டும்‌ 
பெருகிடும்‌ சுருங்கும்‌ போதம்‌ 
பேருடற்‌ சிற்று டற்கண்‌ 
வருமுடற்‌ குறைக்க ஓக்கக்‌ 
குறைந்துபின்‌ மாயும்‌ அன்றே. 17 


1. தத்தருமம்‌ - அதன்‌ தருமம்‌. 
2. சர்வநிஷித்தம்‌ - எல்லாராலும்‌ தள்ளப்பட்டது. 


சி 


ம்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 457 
மேல்‌ சரீர பரிமாணம்‌ ஆன்மா என்னும்‌ ஜைன 
மத நிராகரணம்‌. 


இ-ள்‌: ஆன்மாவானவன்‌ தேக பரிமாணமாக 
நிறைந்து நின்று, விஷயங்களை அறிவன்‌ என்னில்‌ ? 
சுழுத்தியாதி அவத்தைகள்‌ பொருந்தாதாகவேணும்‌. 
அந்த அவத்தைகள்‌ ஓன்றினாலே ஞானம்‌ பிரதிபந்த 
மாக அதனால்‌ உண்டானது என்னில்‌? ஞானம்‌ பிரதி 
பந்தம்‌ இல்லாத சாக்கிராவத்தையிலேதான்‌ பஞ்சேந்‌ 
திரியங்களும்‌ ஏககாலத்தில்‌ சமமாகவே விஷயங்களைக்‌ 
கிரகிக்கவேண்டும்‌. இஃதன்‌ றியில்‌ பெரியதேகத்துக்குப்‌ 
பெரிய அறிவும்‌ சிறிய தேகத்துக்குச்‌ சிறிய அறிவுமாக 
வேண்டும்‌. தேகத்திலே ஓரங்கம்‌ குறையில்‌ அறிவும்‌ 
குறைந்து தேகசமானமாக * சங்கோச விகாசவான்‌ 
ஆகையாலே தேகத்துக்கு நாசம்‌ வருகின்றபொழுது 
ஆன்மாவுக்கும்‌ நாசம்‌ வரவேண்டும்‌. ஆகையால்‌ 
ஜைநாத்துமவாதம்‌ நிரஸ்தம்‌ என்றவாறு. 


எங்கும்தான்‌ வியாபி யாய்திலா 

றுணரும்‌ இவ்‌ வான்மா என்னில்‌ 
தங்கிடும்‌ அவத்தை போக்கு 

வரவுகள்‌ சாற்றல்‌ வேண்டும்‌ 
பங்கமார்‌ புலஜென்‌ இருன்றுய்ப்‌ 

பார்த்‌ மிடல்‌ பகரல்‌ வேண்டும்‌ 
இங்கெலாம்‌ ஒழிந்தால்‌ நிற்ப 

தெங்வனென்‌ றியம்ப வேண்டும்‌. 18 


மேல்‌ இரண்டு விருத்தத்திலே பட்டபாஸ்கரர்‌ 
லக்ணத்தை நிராகரித்தல்‌. 


தத ததத நாத்‌ ந ப 


* சங்கோசம்‌ - சுருங்குதல்‌ ; விகாசம்‌ - விரிதல்‌. 


458 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


. இ-ள்‌: இ ஆன்மா எங்கும்‌ தான்‌ வியாபியாய்‌ 
நின்று உண்ரும்‌ என்னில்‌ - மத்தியலோக வர்த்தியா 
யிருக்கிற ஆன்மாவானவன்‌ தான்‌ சர்வ வியாபியாய்‌ 
தின்று சாவத்தையுமறியுமென்னில்‌? ஓக்கும்‌, போக்கு 
வரவுகள்‌ சாற்றவேண்டும்‌ - சர்வவியாபி சுவர்க்க நரக 
பூலோகாதிகளிலே தேகாந்தர பரிக்கிரகம்‌ பண்ணிப்‌ 
போக்கு வரவுகள்‌ செய்கிறதற்குக்‌ காரணம்‌ ஏது 
சொல்லிக்காண்‌ ? பங்கம்‌ ஆர்‌ புலன்‌ ஒன்று ஒன்றாய்‌ 
பார்த்திடல்‌ தங்கிடும்‌ அவத்தை பகரல்‌ வேண்டும்‌ - 
சர்வஞ்ஞன்‌ பரிச்சின்னமான இந்நீரியங்களிலே ஒவ்‌ 
வொன்றிலே பிரவேரித்து ஓவ்வொரு விஷயங்களாக 
அறிந்து கிஞ்சிஞ்ஞனாகைக்கும்‌ சுழுத்தியவத்தையிலே 
- அஞ்ஞனாகைக்கும்‌ காரணம்‌ சொல்லவேணும்‌; 


மேலும்‌ இதையே த்ருடம்‌ பண்ணுகிறது; 


இங்கு எலாம்‌ ஓழிந்தால்‌ நிற்பது எங்ஙன்‌ என்று 
இயம்ப வேண்டும்‌ - சர்வ மூர்த்தத்‌ திரவிய சம்யோ 
கித்வம்‌ வியாபித்வம்‌, எக்காலத்திலே பப்பொருளையும்‌ 
யதார்த்தமாக அறிவது சர்வஞ்சூத்துவம்‌. கீழ்ச்‌ 
சொன்ன அவத்தையும்‌ போக்கு வரவும்‌ ஓவ்வோர்‌ 
இந்திரியங்களாகப்‌ பற்றி அறிவதுமாகிறயொழுதே 
ஒரிடத்தீலே உண்டாகிறபொழுது நின்ற இடங்களி 
லெல்லாம்‌ வியாப்தி ஓழிந்ததாம்‌. ஆகையால்‌, சர்வ 
வீயாபியும்‌ சர்வஞ்ஞனுமாய்‌ இருக்கிறவன்‌ ஏகதேசியும்‌ 
கிஞ்சிஞ்ஞனாகியும்‌ நிற்கைக்குக்‌ காரணம்‌ சொல்ல 
வேண்டும்‌ என்றவாறு. 


சுத்தமாம்‌ ஆன்ம சித்தைத்‌ 
துகளுடல்‌ மறைத்த தென்னின்‌ 

வைத்திடா துடற்கண்‌ வாயில்‌ 
கரணங்கள்‌ வழியான்‌ ஞானம்‌ 


க்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 459 


ஒத்துறும்‌ மலமற்‌ ருலும்‌ 
உறு மலம்‌ வீடும்‌ இன்றாம்‌ 
பேக்தமும்‌ அடையான்‌ முத்த 
ஒய்ப்பிர காசன்‌ ஆமே. 19 


மேல்‌ இதற்கு வாதிவசனம்‌. 


இஃன்‌: சுத்தமாம்‌ ஆன்ம சித்தை துகளுடல்‌ 
மறைத்தது என்னில்‌ - நின்மலமான ஆன்மஞானத்‌ 
தைச்‌ சமலமான தேகம்‌ ஆவரித்தது, அந்த உபாதி 
மினல்‌ அவத்தாதிகள்‌ உண்டாம்‌ என்னில்‌ ? அப்‌ 
'பாழுது தேக விநாசமே மோட்சமாக வேண்டும்‌, 
ஆகில்‌ உலகாயதனுக்கும்‌ உமக்கும்‌ பேதம்‌ இல்லை, 
இஃது அன்றியும்‌, வைத்திடாது உடற்கண்‌ வாயில்‌. 
கரணங்கள்‌ வழியால்‌ ஞானம்‌ - தேகம்‌ ஞான ஆவாரக 
மாகில்‌ இந்தத்‌ தேகத்தில்‌ சானே ந்திரியங்களினாலும்‌ 
அந்தக்கரணங்களினாலும்‌ விஷய * கோசர ஞானம்‌ 
பொருந்தல்‌ செய்யாது. மேலும்‌, ஓத்து உறு மலம்‌ 
அற்றாலும்‌ உறு மலம்‌ வீடும்‌ இன்றாம்‌ - பொரு ந்தலுறும்‌ 
தேகமாகிய மலம்‌ மீங்கினால்‌ அதனால்‌ முத்தன்‌ ஆகான்‌. 
அஃது ஏனென்னில்‌ ? அநாதி நின்மல ஞானசொரூப்‌ 
மாகிய ஆன்மாவை ஆகந்துகமாகிய தேகம்‌ ஆவ 
ரிக்கும்‌ என்பதனால்‌ மோட்சானந்தரமும்‌ பந்தமுண்‌: 
டாம்‌. ஆதலால்‌, பெத்தமும்‌ அடையான்‌ முத்தனாய்‌ 
பிரகாசன்‌ ஆமே - அநாதி நித்திய சுத்த சித்து ரூப 
சுவபாவனாகில்‌ ஆன்மா பந்தத்தை ஒருக்காலும்‌ அடை 
யான்‌, நித்திய முத்தனுமாய்‌ சுவயம்பிரகாசனுமாகியே 
இருப்பன்‌, இந்த லக்ஷணம்‌ சிவனுக்கே, ஜீவான்மா 
வுக்கு அசம்பவம்‌ என்றவாறு. 


ஜீவான்மா என்ற ஒருமை சாதியொருமை. 


* கோசரம்‌ - விஷயீகரிக்றெது. 


400 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அசித்தரு வியாப கம்போல்‌ 
வியாபகம்‌ அருவம்‌ அன்‌ ஆய்‌ 
வசித்திட வரும்வி யாப்‌ 
எனும்வழக்‌ குடைடடஷமி 
நசித்திடா ஞானச்‌ செய்தி 
அராதியே மறைத்து நிற்தம்‌ 
பசத்துவம்‌ உடையன்‌ அடகீப்‌ 
பசுவென நிற்கும்‌ ஆன்மா. 20 


இவ்வாறு ஆன்மலக்ஷணம்‌ ரூபம்‌, அரூபம்‌, ரூபா 
ரூபம்‌, அசித்து, சித்து, சித்தரித்து, கிஞ்சிஞ்ஞன்‌, 
ஏகதேசி, அணு பரிமாணம்‌, மத்திய பரிமாணம்‌, 
1 அவிகாரி, அகர்த்தா, அபோக்தா, ஈற்தசைதன்னி 
யம்‌ என்பவர்‌ முதலான பூர்வபட்சங்களையெல்லாம்‌ 
நிராகரித்து மேல்‌ வைசேடிகர்‌ ஆன்மலட்சண 2நிரா 
கரண பூர்வமாகச்‌ சீடனுக்குச்‌ சித்தாந்தங்கூறுறெது. 


இன்‌: அசித்து அரு வியாபகம்‌ போல்‌ வியா 
பகம்‌ அருவம்‌ அன்றாய்‌ - வைசேடிகன்‌ காலம்‌ திக்கு 
ஆகாசங்களைப்‌ போல ஜடமும்‌ அரூபமும்‌ விபுவும்‌ 
என்பதல்லவாய்‌, பின்னை எப்படி என்னில்‌ ? 


வசித்திட வரும்‌ வியாபி எனும்‌ வழக்கு உடையன்‌ 
ஆகி - முத்திபரியந்தம்‌ தன்னை வசீகரித்துக்கொண்டு 
வரும்‌ சிவனைப்போலே வியாபி என்னும்‌ முறைமை 
யுள்ளதாய்‌, சிவனப்போலே என்கையால்‌ சித்துரூப 
வியாபி என்கையால்‌ மூர்த்தத்‌ திரவியத்துக்கு வியா 
பகத்துவம்‌ கூடாதபடியாலே அரூபம்‌. இவ்வாறு 


1. அவிகாரி - விகாரமில்லாதவன்‌ ; அகர்த்தா - செய்யா 
்‌... தவன்‌; அபோக்தா - புசிக்காதவன்‌. 2. நிராகரணபூர்வம்‌ - 
நிராகரித்தலை முன்னிட்டு. 


க்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 401 


சிவனைப்போலே நித்திய வியாபக சித்து ரூபமாய்‌ 
ஆன்மலக்ஷணம்‌ என அபிப்பிராயம்‌. ல்‌ 


தரும 2] மெ 3- வொ நாவ 7-த 
வீய வ டு ஸோ சவவா விகொக்ஷண£ாச | 


ஓ (ல CQ) x பிரிவ 
வெள ஷறேவ:- வ பாவகஸி.நயஹ்‌ ௫45 JU 


வகூஹுூவ)வவறி_தூ | 
us 


ஆகில்‌ சர்வஞ்ஞ சர்வ வியாபித்துவங்கள்‌ சர்வான்‌ 
மாக்களுக்கும்‌ உண்டாகவேணும்‌. அது காணாதப்டி 
யாலே பிரத்தியட்ச விரோதம்‌ என்னில்‌ ? அஃதல்ல- 
உபாதி *வசாத்‌ அவையிற்றுள்‌ சர்வஞ்ளஞத்துவம்‌ அப 
பிரகாசம்‌ என்பதாக. 


நசித்திடா ஞான செய்தி அநாதியே மறைத்து 
நிற்கும்‌ பசுத்துவம்‌ உடையன்‌ ஆகி பசு என நிற்கும்‌ 
ஆன்மா - நித்தியமாகிய ஆன்ம ஞானக்‌ கிரியைகளை 
அநாதியே தடுத்து திற்கும்‌ ஆணவமல சத்தியை 
உடைத்தாகையால்‌ பசு என்னும்‌ பெயரையுடைதீதாய்‌ 
நிற்கும்‌. இப்பசுத்துவம்‌ ஈசுவர அனுக்கிரகத்தினலே 
நீங்கில்‌ அல்லது சர்வஞ்ளத்துவாதிகள்‌ பிரகாசியாது 
என்றவாறு. 


_த௨ ௩௮௫௦ 2]மெடெ ட்‌ ௯_க_ரறாகிறணொ 
நித AL வி ஹவெணார பாகி | _தமோஸ_தயாமெ-£ 
ஷு நாஹா.கி _நிற_ந மஹெவகி, 


* வசாத்‌ - வசத்தாலே. 


402 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆன்மா பசு என்று பெயரானான்‌ என்றது ஆன்ம 
சத்தத்துக்கு 1 வியுத்பத்தி ஞானரூபம்‌ ஆகையினாலும்‌ 
பசுசத்தத்துக்கு அர்த்தம்‌ அஞ்ஞாநம்‌ ஆகையினாலும்‌ 
என அறிக. 


இதற்குச்‌ சிலர்‌ ஆன்மாவுக்கு 2 அசாதாரண 
சொரூபம்‌ இல்லை, கூடினதின்‌ தன்மை என்று சொல்லு 
வார்கள்‌. இது அநேகாந்தவாதம்‌; அருகமதம்‌. 


மாயையின்‌ வயிற்றுள்மன்னி வடம்செயல்ஞானமிச்சை 
ஏயுமக்‌ கலாதி மூன்றால்‌ ஏகதே சத்தின்‌ ஏய்த்தில்‌ (கு) 
ஆயுமுக்‌ குணங்கள்‌ அந்தக்‌ கரணங்க ளாம எல்லாம்‌ 
காயபந்‌ தங்க ளாகிக்‌ கலந்நூட னிற்கும்‌ ஆன்மா, 21 


ஆன்மாவுக்கு அசர்வஞ்ஞதைக்கு உபாதிசொல்லி 
மேல்‌ அவ்யாபித்துவத்துக்கும்‌ கிஞ்சிஞ்ஞதைக்கும்‌ 
உபாதியும்‌ ஏதுவும்‌ கூறுகின்றது. 


இஃள்‌: மாயையின்‌ வயிற்றுள்‌ மன்னி - பிரளய 
காலத்திலே மாயா மண்டல மத்தியத்திலே கேவலா 
வத்தனாயிருந்து சிருஷ்டிகாலத்திலே, 


வரும்‌ செயல்‌ ஞானம்‌ இச்சை ஏயும்‌ அ கலாதி 
மூன்றால்‌ ஏகதேசத்தின்‌ ஏய்த்து - ஆன்மா சிற்சத்தி 
ரூபமாகி உண்டாகிற ஞான இச்சாக்‌ கிரியைகளுக்குச்‌ 
சகாயபூதமாகிய கலை வித்தை அராகங்களினலே ஏக 
தேசத்தைப்‌ பொரு ந்திநிற்கும்‌; 


ஏகதேசம்‌ என்றது ஆன்மாவை அல்ல, ஆன்ம 
ஞானப்பிரகாசம்‌. ஏகதேசம்‌ ஆகையால்‌ தரும ஏக 


1. வியுத்பத்தி - அர்த்தம்‌. 2. அசாதாரண - சொந்த 
மான. 


நான்காம்‌ சூத்திரம்‌ 408 
தேசத்தினாலே தருமியையும்‌ ஏகதேசியம்‌ என்று உப்‌ 
சாரமாகச்‌ சொன்னதே. 


ஆன்மா விபுவாய்‌ ஞான சொரூபியாய்‌ இருக்க 
ஆன்மஞானப்பிரகாசந்தான்‌ ஏகதேசம்‌ ஆவானேன்‌ 
என்னில்‌? ஞானப்பிரகாசம்‌ ஆணவத்தினாலே தடுக்கப்‌ 
பட்டதென்று முதலே சொன்னோம்‌. அத்தடையை 
மாயாகாரியமாகிய கலை சிறிது நீக்குகையினாலே பிர 
காசம்‌ என்றது. 


மாயைகதேசத்திலே ஆன்மா என்றதும்‌ கடத்‌ 
துக்கு உள்ளும்‌ புறம்பும்‌ ஆகாசம்‌ வியாபியாய்‌ இருக்க 
வும்‌ கடாகாசம்‌ என்றதுபோல விபு ஞானரூபியாய்‌ 
இருக்கிற ஆன்மாவுக்கு ஞானம்‌ ஏகதேசத்திலே பிர 
காசிப்பது எவ்வாறு என்னில்‌ 2 விருக்ஷமெல்லாம்‌ 
வியாபித்திருக்கிற அக்கினி அந்த விருட்சத்திலே சலம்‌ 
வற்றி 3 சுஷ்கமாயிருக்கிற ஏகதேசத்திலே 2 மதநம்‌ 
பண்ணுகிறபோது பிரகாசிக்குமாப்போல ஆண வமல 
சத்தி மீங்கின பிரதேசத்திலே ஞானம்‌ பிரகாசிக்கும்‌. 


_தஉ௱கத௦ கிரண :- ஹவ_மொவி யாவரு 
கதா ௮-௦ ஷ.ரஷி.- 0107-4௦ ஸமிவீஷி த ஐ.கி. 


கீழ்ச்சொன்ன அசுத்தமாயா 2 யோனி பரிணாத 
மான இந்தக்‌ கலாதிகள்‌ ஆன்மாவுக்குப்‌ பிரதம பந்த 
காரணம்‌. இந்த 4 லீலாவிபூதி மோகினி என்னும்‌ 
பெயரையுடைய மாயை சத்திநிபாதத்திலே தீங்கப்படு 
வது. நீங்கின காலத்தில்‌ ஆன்மா சிவனைப்போல 
ஆவன்‌. 


மதநம்‌ - கடைதல்‌. 


1. சுஷ்கம்‌ - உலர்ந்தது. 2. 
4. லீலா 


3. யோனி - காரணம்‌ ; பரிணதம்‌ - பரிணமித்தது. 
விபூதி - லீலாமகிமை. 


464 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ . 


_த௨உுூ௦ ௧0 ஆவ - யெயவொரிண_ கிய ப. 
பெ வபு-௫_மா௦ பெயைகாமணடு ! வில-௫இ திதா 


ஹி நீலிமா தலீ சமமிவொ யபெ.கி. 

இங்கு ஆயும்‌ முக்குஸாங்கள்‌ அந்தக்கரணங்கள்‌ 
ஆதி எல்லாம்‌ காய பந்தங்கள்‌ ஆகி - இங்கு என்றது 
சகலர்க்கு 1 அவஸ்தா நமாகிய பிரகிருதிமண்டலத்தை. 
இம்மூன்று குணங்களோடே கூடித்‌ தத்‌ அனுகுண 
மான 2ஊகவிசார நிச்சயங்களைப்பண்ணும்‌ புத்தியாதி 
அந்தக்கரணங்கள்‌ சூக்கும ஆகாயமாக ஆன்மாவுக்கு 
இரண்டாம்‌ பந்தமும்‌ புத்தியாநியான பெளதிகதேக 
இந்திரியங்கள்‌ மூன்றாம்‌ பந்தமும்‌ ஆகையால்‌; ்‌ 

பந்தங்கள்‌ என்றது பகுவசனம்‌. இவை பத்தித்‌ 
தது, ஆன்மாவை ஆவரித்ததோ 4 பரிச்சேதித்ததோ 
என்னில்‌ ? விபு ஆகையினால்‌ ஆவரணம்‌ கூடாது, 
பரிச்சேதமே. பரிச்சேதம்‌ எவ்வாறு என்னில்‌ ? 

கலந்து உடன்‌ நிற்கும்‌ ஆன்மா - பொருந்தின 
தத்துவங்களுடைய வியாப்தி எவ்வளவு, அவ்வளவே 
தன்னுடைய ஞான இச்சாக்‌ கிரியைகள்‌ வியாப்தியாக 
ஆன்மா நிற்பன்‌; இதுவே பரிச்சேதம்‌. மடாகாச 
மத்யே கடாகாசம்போல என்றவாறு. 

இவ்வாறு ஏகதேசத்துக்கும்‌ கிஞ்சிஞ்ஞதைக்கும்‌ 
ஏதுவான கலாதி தத்துவம்‌ பொருந்தியுள்ள அளவில்‌ 
ஆன்மா விபுவாயும்‌ மாயாகாரியங்களினாலே பரிச்சே | 
திக்கப்படுகிறான்‌, சர்வஞ்சூனாயும்‌ ஒருத்தராலே அறி ர்‌ 
விக்கப்படுகிறான்‌, ஞானக்‌ கிரியா சுதந்திர சத்தியை 4 


2. ஊகம்‌ - உட்‌ 


௩... ம்‌. அவஸ்தாதம்‌ - இருப்பிடம்‌. 
பொருள்‌ உணர்த்தல்‌. 38. பரிச்சேதம்‌ - அளவு, ஏகதேசசம்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 405 
உடைத்தாய்‌ இருந்தும்‌ அறிகிறதிலும்‌ செய்கிறதிலும்‌ 
கலாதி தத்துவங்களைச்‌ சகாயமாக அபேட்சிக்கிறான்‌, 
தனக்கு ஜநநாதிகள்‌ அன்றியிலே இருந்தும்‌ ஒருத்த 
ராலே ஜநநாதிகள்‌ உண்டாக்கப்படுகிறான்‌, சுதந்திர 
னாகியும்‌ வியாபாரத்திலே 3 பரதந்திரனாகிறான்‌, திர்‌ 
விகார ஞானசொருபியாயும்‌ ஞானேந்திரியங்களுக்கு 
விஷயதரிசனத்தைப்‌ பண்ணுவிக்கிறான்‌, தானும்‌ அந்த 
இந்திரியங்களினாலே விஷயங்களை அறிவிக்கப்ப்டு 
கிறான்‌, கிந்திக்கிறதற்கு அவ்விஷயமாய்‌ இருக்கிற 
மகிமையையும்‌ புதுமை பொருந்தின குணராசியையும்‌ 
லோக 2 விலக்ஷணாமுமாய்‌ ஆணவமலபரிபாகத்தினால்‌ 
சிவனாலே 3 நிர்வாணாசிவபத 4 சாம்ராஜ்யாபிஷேகத்‌ 
தைப்‌ பண்ணப்படுமவனுமாம்‌. 

_௧ஒ ௩௯௦ காசிகெ :- வாக ஷாவகநாஷி 


மப ெகெம2கொவிவ | சுஹஹாயஹஹாமிவ ஹாயக௫ : 


[உ] 
ஹா உ)டெகஹெய(ு || ஹ_த௦ கர வா.௧௦டசரொவி a 


யெ ௧8.4ணா௦ 8-॥ஹ£ | விநா தெ தய தால்‌ 
2 ௨.7 ௮ 
ஹய௦வெ_தயடெத தயா | ச.வின 8ஹிசாமய-ம மாண 
றாஸிறஊளகிக8 | நிவ-பாண உஉா நோனி 2யெ 
வெஷெொ ஊிவஷிவ த ॥ ஐ.சி. 
சூக்கும தேகி யாகித்‌ 
தாலதே கத்தின்‌ மன்னிச்‌ 
சாக்கிர முதலா யுள்ள 


அவத்தையுள்‌ தங்கி எங்கும்‌ 


7. பரதந்திரன்‌-ஒருவனுக்கு வசப்பட்டவன்‌. 2. வில 
க்ஷணம்‌ - வேறு லக்ஷணம்‌. 3. நிர்வாணம்‌ - மோட்சம்‌. 
4. சாம்ராஜ்யாபிஷேகம்‌ - ராஜ்ய பட்டாபிஷேகம்‌. 


~ 


30 i 


466 £ சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


போக்கெரடு வரவு மெல்லாம்‌ 

புரிந்துபுண்‌ ணியங்கள்‌ பாவம்‌ 
ஆக்கியும்‌ பலன்‌ கள்‌ எல்லாம்‌ 

'அருத்தியும்‌ நிற்கும்‌ ஆன்மா. 22 


மேல்‌ சூக்கும தேகத்தோடே ஜனன மரணங்்‌ 
களைப்‌ பொருந்திவரும்படி உணர்த்துதல்‌. 


இ-ள்‌ : ஆன்மா சூக்குமதேகி ஆகி தூலதேகத்தை 
மன்னி சாக்கிரம்‌ முதலாய்‌ உள்ள அவத்தையுள்‌ தங்கி - 
ஆன்மாவானவன்‌ சூக்கும தேகியாகி அதனாலே தூல 
தேகத்தைப்‌ பொருந்திச்‌ சாக்கிரம்‌ முதலான அவத்தை 
யும்‌ அடைந்து, எங்கும்‌ போக்கொழடு வரவும்‌ எல்லாம்‌ 
புரிந்து புண்ணியங்கள்‌ பாவம்‌ ஆக்கியும்‌ பலன்கள்‌ 
எல்லாம்‌ அருந்தியும்‌ நிற்கும்‌ - புண்ணிய பாவங்களைப்‌ 
பண்ணித்‌ தன்‌ பலமாகிய ௬௧ துக்கங்களைப்புசிப்பதாக 
எவ்விடத்தும்‌ ஜனன மரணங்களையும்‌ பொருந்தி 
இவ்வாறு கன்மவசனாகி நிற்பன்‌ என அறிக எ-று. 


மருவா னத்தம்‌ விஞ்ஞானம்‌ 
மஜேபி ராணன்‌ அல்னமயபம்‌ 
உருவாம்‌ தலாமை உண்டாய்முன்‌ 
ஒன்றுக்‌ கொன்று தூக்குமமாய்‌ 
வருமாம்‌ அன்ன மயம்பற்றி 
மாயை முதற்கா ரணமாகும்‌ 
அருவாம்‌ ஆன்மா ஐங்கோசத்‌ 
தார்ப்புண்‌ டவற்றின்‌ அகம்புறமாம்‌. 28 


மேல்‌ பஞ்சகோச சொரூபம்‌ உணர்த்துதல்‌. 
... இன்‌: மருவு ஆனந்தம்‌ விஞ்ஞானம்‌ மனோ 
_ பிராணன்‌ அன்னமயம்‌ உருவாம்‌ தன்மை உண்டாய்‌ 
ர - முன்னே பொருந்தப்பட்ட ஆனந்தமயம்‌, 


ஆஃ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 407 
விஞ்ஞானமயம்‌, மனோமயம்‌, பிராணமயம்‌, அன்ன 
மயம்‌ என்னும்‌ இவ்வைந்தையும்‌ மூன்று வகையான்‌ 
ரூபமாக உடையதாம்‌. ஒன்றுக்கு ஒன்று சூக்குமமாய்‌ 
வரும்‌ ஆம்‌ அன்னமயம்‌ பற்றி - அன்னமயம்‌ முதலாக 
ஒன்றுக்கு ஒன்று சூக்குமமாகி வரும்‌; 

மாயை முதற்காரணம்‌ ஆகும்‌ - இவையிற்றுக்கு 
மூலகாரணம்‌ சுத்தாசுத்த மாயைகளாகும்‌. அன்ன 
மயம்‌ பிராணமயமாகிய தூலதேகத்துக்கும்‌ மனோ 
மயமாகிய சூக்குமதேகத்துக்கும்‌ அசுத்தமாயை காரண 
மாம்‌. இவ்வாறு, அரு ஆம்‌ ஆன்மா ஐங்கோசத்து 
ஆர்ப்புண்டு அவற்றின்‌ அகம்‌ புறம்‌ ஆம்‌ - வடிவு. 
அறுதியான ஆன்மா இப்பஞ்சகோசத்தினாலும்‌ கட்டுப்‌ 
பட்டுக்கொண்டு அவற்றினுக்கு உள்ளும்‌ புறம்புமாம்‌ 
என்றவாறு. 

உள்ளும்‌ புறம்புமாம்படி : அன்னமயமாகிய தூல 
சரீரத்தில்‌ நிற்கும்பொழுது அதற்கு உள்ளாயும்‌, மனப்‌ 
பிராணனைக்‌ கூடியிருந்து தூல சரீரத்தை அறியும்‌ 
பொழுது மனோமயத்துக்குள்ளும்‌ அன்னமயத்துக்குப்‌ 
புறம்புமாம்‌. விஞ்ஞானமயத்தினின்று மனோமயத்தை 
அறியும்பொழுது விஞ்ஞானமயத்துக்குள்ளும்‌ மனோ 
மயத்துக்குப்‌ புறம்புமாம்‌. சிவஞானத்தால்‌ விஞ்ஞா 
னந்த மயத்தை அறியும்போது அதற்குப்‌ புறம்புமாம்‌. 
சிவ *அபிவியத்தியானபோது சர்வவியாபி ஆகையால்‌ 
இவையிற்றுக்கு உள்ளும்‌ புறம்புமாயிருக்கும்‌. 

தோற்பாலைக்‌ கூத்தும்‌ தொல்லை 
மரப்பாவை இயக்க மும்‌£ர்த்‌ 
தேர்ப்பாரிற்‌ செலவும்‌ வேருய்ச்‌ . ன்‌ 
செலுத்துவோர்‌ செய்தி தானும்‌ 


* அபிவியத்தி - தோற்றம்‌. 


408 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
பார்ப்பாய வேடம்‌ கட்டி 
ஆடுவோர்‌ பரிசு போலும்‌ 
ஆர்ப்பாய காயந்‌ தன்னை 
ஆன்மாநின்‌ எட்டு மாறே. 34 
மேல்‌ தேகமானது யந்திரமும்‌ தேகியானவன்‌ 
யந்திரியும்‌ என்பதுணர்த்துதல்‌. 
இ-ன்‌: தோல்‌ பாவைக்‌ கூத்தும்‌ தொல்லை மரப்‌ 
பாவை இயக்கமும்‌ சீர்‌ தேர்‌ பாரில்‌ செலவும்‌ வேருய்‌ 
செலுத்துவோர்‌ செய்தி தானும்‌ - ஆன்மாவானது 
தேகத்தைச்‌ சேட்டிக்கும்படி எப்படி. என்னில்‌ ? தோலி 
னால்‌ மரத்தினால்‌ பண்ணப்பட்ட ரூபங்களை சூத்திரிக 
னானவன்‌ ஆட்டுவிக்கிறாப்போலும்‌ தேரானதை யந்திரி 
கன்‌ நடத்தினாற்போலவும்‌ ஆன்மாவானவன்‌ இந்தத்‌ 
தேகத்திலே நின்று சேட்டிப்பன்‌; பார்ப்பாய வேடம்‌ 
கட்டி ஆடுவோர்‌ பரிசு போலும்‌ ஆர்ப்பாய காயம்‌ 
தன்னை ஆன்மா நின்று ஆட்டுமாறே - பலபல வேடங்‌ 
கட்டி ஆடுகிற கூத்தாடிகளைப்போல ஆன்மாவும்‌ கன்‌ 
மத்துக்கு ஈடாகத்‌ தன்னைப்‌ பந்திக்கப்பட்ட எண்ணி 
றந்த சரீரங்களிலும்‌ அது அதுவாய்‌ நின்று நடிக்கும்‌ 


என்றவாறு. 


என்னுடல்‌ பொறிபி ராணன்‌ 
கரணமென்‌ றுணர்வென்‌ றக்கால்‌ 
தன்னின்வே ருகும்‌ நீஎன்‌ 
றன்மனை என்ற எல்லாம்‌ 
நின்னின்வே றாகும்‌ என்னின்‌ 
நீங்கடா இவையிங்‌ கென்னின்‌ 
உன்னின வாகும்‌ நீயாம்‌ 
உகிர்மயிர்‌ உகவும்‌ காண்டி. 25 


நு 


நான்காம்‌ சூத்திரம்‌ 469 
மேல்‌ இந்தத்‌ தேகாதி, ஆன்மாவுக்கு அன்னிய 
மென்று உணர்த்துதல்‌. 

இ- ன்‌: என்னுடைய தேகம்‌, என்னுடைய 
ஞானேந்திரியம்‌, என்னுடைய பிராணவாயு, என்னு 
டைய மனோ புத்தி அகங்கார சித்தங்கள்‌, என்னுடைய 
அறிவு என்று சொல்லுகையால்‌ உனக்கு இவை வேறு 
ஆம்‌; அஃது எவ்வாறு என்னில்‌ ? நீ என்‌ மனை, என்‌ 
மாடு, என்‌ பிள்ளை என்று சொன்னதெல்லாம்‌ உனக்கு 
வேறான துபோல, அப்படியே இந்தத்‌ தேகம்‌ எனக்கு 
வேறாக நீங்கக்‌ காணேனே என்னில்‌ ? தேகமே நீ 
என்றாயே ! தேகத்திலே ஏகதேசமான நகமும்‌ மயிரும்‌ 
பல்லும்‌ கழலக்‌ காண்கையால்‌ இந்தத்‌ தேகமும்‌ அவ்‌ 
வாறே கழலும்‌. உன்னுடைய மாதா பிதாக்கள்‌ மரிக்க 
அந்தத்‌ தேகம்‌ இருக்க, அந்தத்‌ தேகத்தைக்‌ கட்டிக்‌ 
கிடந்து, மாதா பிதாக்கள்‌ செத்துப்போனார்கள்‌ என்று 
துக்கப்பட்டு அந்தத்‌ தேகத்தைச்‌ சாம்பலாகச்‌ சுடுத 
லும்‌ செய்தாயே ! ஆதலால்‌, இந்தத்‌ தேகம்‌ ஆன்மா 
அல்ல என்று அறிவாயாக என்றவாறு. 


பொன்னணி ஆடை மாலை போதுமே லான போதிங்‌(கு) 
என்னணி யானென்‌ நுன்னி இருந்தனை பிரித்த போது 
றின்னணி நீயும்‌ அல்ல ஆயினை காயம்‌ நின்னின்‌ 

அன்னிய மாகும்‌ உன்னை அறிந்துதீ பிரிந்து பாரே. 26 


மேலும்‌ அதற்கே உதாரணம்‌. 

இ-ள்‌ : பொன்னாற்‌ சமைக்கப்பட்ட ஆபரணங்கள்‌ 
பட்டு முதலாகிய ஆடைகள்‌ சந்தனம்‌ பூமாலை இவை 
களைத்‌ தரித்துக்கொண்டு இரு ந்தபொழுது என்னு 
டைய ஆபரணுதிகள்‌ என்றும்‌ யான்‌ இதற்கு உடையன்‌ 
என்றும்‌ இருந்தாயே ! அதை ஒருவர்‌ கொண்டுபோக 
அது உன்னுடைய உடைமையுமல்லாமல்‌ நீ அதற்கு 


470 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


“உடையவனுமல்ல ஆனாயே; அவ்வாறு தேகம்‌ நீ அல்ல 
உனக்கு அன்னியமாமகும்‌ என்பதை அறிந்து தேகேந்‌ 
திரியாதிகளைப்‌ பிரிந்து நின்னுடைய உண்மைகளை 
அறிவாயாக என்றவாறு. 


உடலியான்‌ அல்லேன்‌ இந்த 
உணர்வயாண்‌ அல்ல வான 
கடனியா தென்னின்‌ வேறு 
கண்டுணர்‌ வென்ன தேன்கை 
இடரிலா என்றன்‌ ஆன்மா 
என்றபோ தான்மா வேறோ 
இடனதா உயிரை வேறு 
கண்டிடார்‌ செப்ப லேகாண்‌. 27 


மேல்‌ தேகேந்திரியம்‌ அந்தக்கரணங்களைப்பிரிந்து 
பார்த்து இவைகள்‌ தானல்ல என்றும்‌, இவைகளை 
அறியப்பட்ட விஞ்ஞானமே ஆன்மா என்ன; விஞ்‌ 
ஞானமும்‌ ஆன்மா அல்ல என்பது உணர்த்துதல்‌. 


இ-ன்‌: உடல்‌ யான்‌ அல்லேன்‌ இந்த உணர்வு 
யான்‌ அல்ல ஆன கடன்‌ யாது என்னின்‌ - இந்தத்‌ 
தேகேந்திரியங்கள்‌ நான்‌ அல்ல என்பது அறிந்தேன்‌; 
இப்படி அறியப்பட்ட அறிவே நான்‌, இதை நான்‌ 
அல்லவான முறைமை எவ்வாறு என்னில்‌ ? வேறு 
கண்டு உணர்வு என்னது என்கை-அ ந்தக்கரணாதிகளை 
யெல்லாம்‌ கண்டது என்‌ அறிவு என்கையால்‌, உன்‌ 
.னுடையது என்றது. உனக்கு வேறும்‌; இடர்‌ இலா 
என்றன்‌ - ஆன்மா என்றபோது ஆன்மா வேறோ - 
_ மகாத்மாவே என்னுடைய ஆன்மா என்றபொழுது 
* ஆன்மா வேறேயாமோ என்னில்‌? திடனதா உயிரை 
. வேறு கண்டிடார்‌ செப்பலே காண்‌ - சாக்ஷாத்காரமாக 


நான்காம்‌ சூத்திரம்‌ 471 


ஆன்மதரிசனப்படாத பேர்தான்‌ இவ்வாறு சொல்வது 
என்றவாறு. 


புந்தியை மனம தென்றும்‌ . 
மனமது பந்தி என்றும்‌ 
ஏந்தையைச்‌ வன்‌ என்றும்‌ 
வனைச்‌ சிந்தை என்றும்‌ 
முந்தனை ஆன்மா என்றும்‌ 
ஆன்மாவை முந்தன்‌ என்றும்‌ 
வந்திடும்‌ என்றன்‌ ஆன்மா 
என்றது மற்றொன்‌ றைக்காண்‌. 26 


என்னறிவு என்றுசொன்னதும்‌ விஞ்ஞானத்தைக்‌ 
காண்‌. என்‌ ஆன்மா என்றது தன்னைச்‌ சொன்னது 
அன்று, பரமான்மாவை என்பது மேல்‌ உணர்த்துதல்‌. 


இஃன்‌: புந்தியை மனமது என்றும்‌-இது காரண 
லக்ஷணை; அஃதாவது, காரிய காரணாபேதோபசாரத்‌ 
தினாலே காரியத்தைக்‌ காரணமாகக்‌ கூறின து, மனமது 
புந்தி என்றும்‌ - இது காரிய லக்ஷணை; அஃதாவது, : 
காரணத்தைக்‌ காரியமாகக்‌ கூறியது, சிந்தையை சீவன்‌ 


என்றும்‌ - இது சமீபலக்ஷணை; அஃதாவது, கங்கைக்‌ 


கரையிலே இருக்கிற பேரைக்‌ கங்கையிலே இருக்கிறார்‌ 
கள்‌ என்று சொல்வதுபோல, சீவனை சிந்தை என்றும்‌- 
இது *தர்மானுகிருதி லக்ஷணை; அஃதாவது; ஆண :' 
வத்தைச்‌ செலுத்‌ துகையீனால்‌ ஆதிசத்தியைப்‌ பாசம்‌ 
என்றது போல, முந்தனை ஆன்மா என்றும்‌ - இது 
அங்காங்கி லக்ஷணை? ஆன்மாவை முந்தன்‌ என்றும்‌ - 


* தர்மானுகிருதி - தருமத்தை ஓக்குதல்‌. 


472 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இது ஆதாரலக்ஷ்ணை; அஃதாவது, 3 மஞ்சா குரோ 
சந்தி என்றதுபோல, வந்திடும்‌ - ஆகையால்‌, இவை 
கள்‌ முக்கியார்த்தமும்‌ அல்ல, கெளளார்த்தமும்‌ அல்ல. 
2 லாக்ஷணிகார்த்தமாக இவ்வாறு வரும்‌. 


உர 27; * சூயாறெ காணே 


£வெ கொவகாறகெ। றவை உணவுப்‌] 


காவெ) ஹூ 


கள்வெ_தி ஓக்ஷ்ண£௦ ஸயரயோக&_ ££ ஹி, 


அங்காங்கி என்றது ஆதிபத சத்தியால்‌ கூறப்‌ 
பட்டது. 

என்றன்‌ ஆன்மா என்றது மற்று ஓன்றை காண்‌ - 
என்னுடைய ஆன்மா என்றது ஏகனாகி அநேக ஆன்‌ 
மாக்களுக்கும்‌ பிராணனாய்‌ நின்ற பரமான் மாவைக்‌ 
காண்‌. இருதயத்தைத்‌ தொட்டு நான்‌ என்கிறபோது 
அந்த இருதய வாசியாய்‌ இருக்கிற சீவான்மாவானது 
என்னுடைய ஆன்மா என்றது சீவான்மாவிலே அந்தர்‌ 
யாமியாய்‌ நின்ற பரமான்மாவையே என்றவாறு. 


அறிவுடல்‌ சிந்தை ஆன்மா 

அணைதலால்‌ ஆன்மா என்பர்‌ 
எறிசுடர்‌ வீளக்க ருக்கும்‌ 

இடத்தையும்‌ விளக்கென்‌ ரற்போல்‌ 
பொறிபுலன்‌ கரணம்‌ எல்லாம்‌ 

புலப்படும்‌ பேதம்‌ ஆரிப்‌ 


பிறிதரா தறிவ தான்மா 
அறியொருள்‌ பின்னம்‌ ஆமே. 29 


1. மஞ்சாகுரோசத்தி - கட்டில்‌ கூப்பிடுகிறது. 2. லாக்ஷ 
ணிகம்‌ - லக்ஷணையால்‌ வந்தது. 


வ்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 473 


மேலும்‌, தேகாதி விஞ்ஞான பரியந்தம்‌ ஆன்மா 
பொருந்தி நிற்கையால்‌ ஐக்கியத்தினால்‌ இவைகளை 
ஆன்மா என்பதொழிந்து அவைகள்‌ ஆன்மா அல்ல 
என்பது உணர்த்துதல்‌. 

இஃன்‌: அறிவு உடல்‌ சிந்தை ஆன்மா அணைத 
லால்‌ ஆன்மா என்பர்‌ எறி சுடர்‌ விளக்கு இருக்கும்‌ 
இடத்தையும்‌ விளக்கு என்றாற்போல்‌ - விஞ்ஞானான ந்த 
மயமாகிய . காரண சரீரத்தையும்‌ மனோமயமாகிய 
சூக்கும சரீரத்தையும்‌ அன்னம்யம்‌ பிராணமயமாகிய 
தூல சரீரத்தையும்‌ ஆன்மா பொருந்தியிருக்கையால்‌ 
அவைகளையும்‌ ஆன்மா என்று சொல்லுவார்கள்‌ ; 
அஃது எவ்வாறு என்னில்‌ ? மிகுந்த பிரகாசத்தை 
யுடைய விளக்கு இருக்கும்‌ தகளியை விளக்கு என்றாற்‌ 
போல; 


பொறி புலன்‌ கரணம்‌ எல்லாம்‌ புலப்படும்‌ பேதம்‌ 
ஆகி அறி பொருள்‌ பின்னம்‌ ஆமே - விஷயங்களும்‌ 
ஞானே ந்திரியங்களும்‌ அந்தக்கரணங்களும்‌ எல்லாம்‌ 
என்னவே 'விஞ்ஞானேச்சாப்‌ பிரயத்தனங்களும்‌ ஆன்‌ 
மாவுக்கு அன்னியமாகவே விஷயீகரிக்கப்படும்‌. அன்‌ 
னியமாக அறிந்த பொருளெல்லாம்‌ ஆன்மாவுக்கு.அன்‌ 
னியமே ஒழியச்‌ , சொரூபம்‌ அல்ல. ஆகில்‌ சிவன 
1 ஜேயமும்‌ ஆன்மா 2 ஞாதாவும்‌ என்னும்பொழுது, 
சிவனுக்கும்‌ ஆன்மாவுக்கும்‌ சாக்ஷாத்‌ அன்னியமே 
என்னில்‌ ? பிறிதராது அறிவது ஆன்மா - ஆன்மா 


சிவனைப்‌ பிறிவறவே அறியும்‌. அஃது எவ்வாறு 


என்னில்‌ ? சிங்நுவையானது தன்னிடத்திலுள்ள ரசத்‌ 
தைத்‌ தான்‌ அன்னியமாகவே அனுபவிக்குமாப்போல 
என்றவாறு. . 


1. ஜேயம்‌-அறியத்தக்கது. 2. ஞாதா -அறிதிறவன்‌. 


ல்‌. கத்‌ கக்‌ னதும்‌ ம்ப டக்‌ 


374 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
பேதமாகி என்ற பதம்‌ நடுநிலைத்தீபம்‌. 


கண்டுணர்‌ புருடன்‌ வேறு 
கனவுகண்‌ டொடுங்கிக்‌ காயம்‌ 
உண்டியும்‌ வினையும்‌ இன்றிக்‌ 
கெந்துயிர்க்‌ தடவு ணர்ந்து 
கண்டிடும்‌ கனவும்‌ சொல்லி 
ஓடுக்கமும்‌ கருதி வேறாய்‌ 
உண்டியும்‌ வீனையும்‌ உற்றிங 
குணர்த்திட உணரா நிற்ரும்‌. 80 


மேல்‌ பஞ்சாவஸ்த*அனுச்யூதன்‌ ஆன்மா என்பது 
உணர்த்துதல்‌. 


இஃள்‌: கண்டு உணர்‌ புருடன்‌ - சகலாவத்தை 

யில்‌ ஞானே ந்திரியங்களினாலே சத்தாதி விஷயங்களைக்‌ 

கண்டு இஃது இவ்வாறு என்று அறிந்த புருடனே, 

வேறு கனவு கண்டு - இந்த இந்திரியங்களை வேறாகச்‌ 

சொப்பனாவத்தையிலே பஞ்ச விஷயங்களை யும்‌ அனுப 
வித்து, ஒடுங்கி உயிர்த்து காயம்‌ கிடந்திட - இந்தச்‌ 
சொப்பவனாத்தா கருவிகள்‌ எல்லாம்‌ உபாதியாகச்‌ 
சுழுத்தியவத்தையைஅடை ந்து பிராணவாயு உச்சுவாச 
நிச்சுவாசத்தைப்‌ பண்ண, உண்டியும்‌ வீனையுமின்றி - 
தேகமானது பிரேதம்போலே கிடக்க ஞானே ந்திரியங்‌ 
களுக்கும்‌ பிராண வாயுவுக்கும்‌ போகமும்‌ தேகத்துக்குச்‌ 
சேட்டையும்‌ அற்றுக்‌ கிடக்கும்‌. ஆதலால்‌, தேகேந்‌ 
திரியப்‌ பிராணவாயுக்கள்‌ ஆன்மா அல்ல, ஆன்மா 
வேறே என்ன; இதற்கு வாதி சுழுத்தி என்பது ஆன்ம 


ல அனுச்புகுன்‌ - கலந்தவன்‌ . 


்‌ 
1 


ப்‌ 


தி 
2. 


நான்காம்‌ சூத்திரம்‌ 475 
நாசமே, * புனருத்தானம்‌ என்றது ஆத்மாந்தரோ 
பத்தியே. பஞ்சாவஸ்த அனுச்யூதனாகி நித்தியனாக 
ஓர்‌ ஆன்மா இல்லை என்னில்‌ ? 


உணர்த்திட உணரா நிற்கும்‌ - சகலாவத்தையிலே 


. ஈசுவர சிற்சத்தியானது கன்மானுகுணமான ௬௧ துக்‌ 


கங்களையெல்லாம்‌ புசிப்பித்துச்‌ சொப்பனாவத்தையில்‌ 
சூக்குமதேக போகத்தையும்‌ புசிப்பித்து, தூல சூக்‌: 
கும தேக போக ஏதுவான கன்மம்‌ பரிபாகமல்லாமல்‌ 
இருக்கையால்‌ சுழுத்தியை அடைவித்து, மேல்‌ தூல 
சூக்குமதேக போக ஏதுவான கன்மபரிபாகானுகுண 
மாக ஆன்மஞானத்தைப்‌ பிரகாசிப்பிக்கஷ; ஆன்மஞான 
மானது கரணேந்திரியத்‌ துவாரா விஷயங்களையறியும்‌ 
என்றவாறு. 


இதற்குச்‌ சம்மதி சிவஞானபோதவசனம்‌ மூன்றாம்‌ ப 
சூத்திரத்தில்‌ எழுதப்பட்டதே. 


புருடனே அறிவன்‌ ஆகில்‌ 
பொறிபுலன்‌ஆதி போதம்‌ 
தருவதென்‌ அறிவு மாயா 
தனுகர ணாத பற்றி 
வருவதிங்‌ கநாதி யாக 
மலத்தினின்‌ மறைந்து நிற்பன்‌ 
அருவனாய்‌ இவற்றோ டாளும்‌ 
அமைச்சரும்‌ அரசும்‌ போல்வன்‌. 81 


இதற்குமேல்‌ ஆன்மா சித்ரூபி ஆகையால்‌ தானே 
அறிவன்‌ என்பவனை நிராகரித்தல்‌. 


* புனருத்தானம்‌ - மறுபடி எழுதல்‌. 


476 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


இ-ள்‌: ஆன்மா சித்ரூபன்‌ ஆகையால்‌ தானே 
அறிவன்‌; ஈசுவர சிற்சத்தி அறிவிக்கும்‌ என்று 
சொல்லவேண்டா என்னில்‌ ? 


புருடனே அறிவனாகில்‌ பொறிபுலன்‌ ஆதி போதம்‌ 
தருவது என்‌ - ஆன்மா தானே அறிவனாகில்‌ பஞ்சே நீ 
திரியங்களும்‌ ஆன்மாவுக்கு விஷய தரிசனத்தைப்‌ 
பண்ணுவிப்பான்‌ ஏன்‌ ? ஆகில்‌ நீர்தான்‌ முதலே 
ஆன்மா சித்ரூபனென்றுசாதித்தது எங்ஙன்‌ என்னில்‌ ? 


அருவனாய்‌ அதாதியாக மலத்தினின்‌ மறைந்து 


நிற்பன்‌ - நித்திய வியாபகன்‌ சித்ரூ பனாகிலும்‌ அதா 
தியே தனது ஞானக்கிரியைகளை ஆ ணாவமலசத்தியால்‌ 
தடுக்கப்பட்டு நிற்பன. அதனால்‌, மாயா தனு கரணாதி 
பற்றி அறிவு இங்கு வருவது - மாயைமீலுன்டாகிய 
தேகம்‌, புறக்கரணாம்‌ உட்கரணமாதி என்றதனால்‌ கலை 
யாதி தத்துவங்களையும்‌ பொருந்தி இந்த அசுத்தாத்‌ 
துவ வாசிகளுக்கு விஷயஞானம்‌ உண்டாகவேண்டி 
யது. ஆதலால்‌, இவற்றோடு ஆளும்‌ அமைச்சரும்‌ 
அரசும்‌ போல்வன்‌ - இந்தத்‌ தேகேந்திரிய அந்தக்கர 
ணங்களுடனே கூடி விஷயங்களைக்‌ கிரகிக்கிறதிலே 
தான்‌ இராஜாவும்‌, இந்தக்‌ கரணங்கள்‌ மந்திரிகளைப்‌ 
போலவும்‌ நிற்கும்‌ என்று சொல்லப்பட்டது. இந்தக்‌ 
கரணங்கள்‌ ஜடமாகையால்‌ இதைக்‌ கூட்டுதற்கு ஓரு 
கர்த்தா வேண்டும்‌. அது ஈசுவர சிற்சத்தி என 

அறிவாயாக என்றவாறு. 

மூன்றாம்‌ அதிகரணம்‌ 

படைகொடு பவனி போதும்‌ 
பார்மன்னன்‌ புகும்போ தில்லில்‌ 


கடைதொறும்‌ விட்டு விட்டுக்‌ ம்‌ 
காவலும்‌ இட்டுப்‌ பின்னர்‌ 


ந 


நான்காம்‌ சூத்திரம்‌ ச 
அடைதரும்‌ தனியே அந்தப்‌ 

புரத்தினில்‌ அதுபோல்‌ ஆன்மா 
உடலினில்‌ அஞ்ச வத்தை 

உறுமுயிர்‌ காவ லாக, 22 


மேல்‌ அவத்தைக்கு உதாரணம்‌. 


இஃன்‌: இராசாவானவன்‌ ரத, கஜ; அரக, 
பதாதிகளுடனே பவனிவந்து தன்னுடைய கிருகத்தில்‌ 
புகுகிறபொழுது அந்தந்த வாசல்களிலே அனுப்பு 
மவர்களை அந்தந்த வாசல்களிலே அனுப்பி, காவ 
லாகப்‌ 1 பாரிகாரரையும்‌ வைத்து அந்தப்புரத்திலே 
அந்நியரில்லாமல்‌ தானும்‌ தன்‌ ஸ்திரீயுமே தனித்து 
இருப்பதுபோல ; ஆன்மாவானவன்‌ மனதை ரதமாக 
மாகவும்‌, பிராணாதி வாயுக்களை ரதத்தின்‌ பரியாகவும்‌, 
புத்தியை மந்திரியாகவும்‌, ஆங்காரத்தைச்‌ சாரதியாக 
வும்‌, ஞானேந்திரிய கன்மேந்திரியங்களைப்‌ பதாதிக 
ளாகவும்‌ கூட்டிக்கொண்டு பாஹ்யேந்திரியங்களில்‌ 
சென்று மீண்டு, புரூமத்தியம்‌ கண்டம்‌ இருதயம்‌ நாபி 
என்னும்‌ தானங்கள்தோறும்‌ நீங்கும்‌ தத்துவங்களை 
நீங்கித்‌ தேகத்துக்குப்‌ பிராணவாயு காவலாகி நிற்கக்‌ 
குஹ்யஸ்தானமாகிய 2 சுவாதிஷ்டானத்திலே மாயை 
யுடனே அதீதாவத்தையை அடைவன்‌ என்றவாறு. 


_தஐ. ௩௮௦ 3- 2-வெலாம..சிஜெய௦ ஹவ௲ 5 
ஹரஉயாளுமடி। ஹரஉியாகிவரோஷ) நாவு 7 
வஷுஷ ஷி மழ ll _தஹா௨யஹ-எரம்ய்ஸ ட _தாய.ரா_கீ.த 


ஷுுி௦ம௯( | ஐ.கி, 


. 1. பாரிகாரர்‌ - இராக்காவற்காரர்‌... 2. சுவாதிஷ்‌ 
டானம்‌ - தன்னிடம்‌. ்‌ 


478 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சாக்கிரம்‌ முப்பத்‌ தைந்து 
நூதலினில்‌ கனவு தன்னில்‌ 
ஆக்கிய இருபத்‌ தைந்து 
களத்தினில்‌ கழுனை மூன்று 
- நீக்கிய இதயம்‌ தன்னில்‌ 
துரியத்தில்‌ இரண்டு நாயி 
நோக்யெ துரியா இதம்‌ 
நுவலின்க£ர லத்தின்‌ 


28 


ஒன்றே. 


மேல்‌ சாக்ரொதி பஞ்சாவத்தைகளுக்கும்‌ கருவி 

களும்‌ தானங்களும்‌ கூறுதல்‌. 
இஃள்‌: சாக்கிரம்‌ முப்பத்தைந்து நுதலினில்‌ - 
நாதாதி பிருதிவி பரியந்தமாக முப்பத்தாறு தத்துவங்‌ 
களுடனும்‌ தாத்துவிகங்களுடனும்‌ கூடி, சகல விஷயங்‌ 
களையும்‌ அனுபவித்து நிற்பது * சப்பிரதிபா சாக்கிரம்‌. 
விஷயயபோச திருஷ்டாபாவத்தினாலே பிரேரகாண்ட 
மாகிய சுத்ததத்துவங்களைந்தும்‌ போகசயித்திருகாண்‌ 
டமாகிய கலாதி ஏழும்‌ மகாபூதங்கள்‌ ஐந்தும்‌ ஆகப்‌ 
பதினேழும்‌ உபாதியாகச்‌ சுரோத்திராதிகள்‌ ஐந்தும்‌ 
சத்தாதிகள்‌ ஜந்தும்‌ வாக்காதிகள்‌ ஐந்தும்‌ தாத்துவிக - 
மாகிய வசனாதிகள்‌ ஐந்தும்‌ பிராணாதி வாயுக்கள்‌ . 
பத்தும்‌ தத்‌துவங்களாகிய மனோ புத்தி அகங்கார 
சித்தங்கள்‌ நாலும்‌ ஆக முப்பத்து நாலுடனும்‌ கேத்தி 
ரஞ்ஞனாகிற ஆன்மாவும்‌ ஒருவனாக முப்பத்தைந்தாய்‌ 
முகத்திலே நிற்க, பிரேரகாண்டமும்‌ போகசயித்திரு 
ஆணவ 


காண்டமும்‌ நிர்வியாபாரம்‌ ஆகையால்‌, 
மேவீட்டதனால்‌ விழித்திருக்கையிலும்‌ கண்டும்‌ காணா 
மல்‌ கேட்டும்‌ கேளாமல்‌ மயங்கி இருக்கும்‌ அவசரம்‌ 


அப்பிரதிபா சாக்கிரம்‌. 


* சப்பிரதுபா - தோற்றத்தோடு கூடியது. 


நான்காம்‌ சூத்திரம்‌ : 479 


ட ்‌ 1 அ 
_தஒி- 8௫௦: வெரு க்க கூவ ஜிஹா 


வராணணெெவ_த-௦ வணுழ | பாஷைஹபம 2 துப] 


வண ஈஸோமயணு வஉணுூ(! வாக“ வாஉவாணி 
வாயுபொவஹக+கெவ_த வுட ! வவ நாஓாடந 


மு விஹ.ழ_ரா_நு. உணகட ॥ ஷாணொவா_௩ 


ஹயாவாா_ந உஉ_நணு ஹா_ஈ௯8। நாம க 8 ற. 


க௯ரகுரோ கெவடடெதொ ய _ந௦ஜயக்‌ ॥ 2 காவை லிொஹட 
ற 
௦ [2 
காற$ ௮.2௦ கெ அ; வஊ வவ | உணு.கி,௦யசி வ 
வ] தஜெ ஜாம; வி.நிகிபொலி.சி |! 


கனவு தன்னில்‌ ஆக்கிய இருபத்தைந்து களத்தி 
னில்‌ - சூக்குமதேகத்தில்‌ போகத்தை ஆக்கிய சொப்ப 
னாவத்தையிலே சத்தாதிகள்‌ ஐந்தும்‌ வசனாதிகள்‌ 
ஐந்தும்‌ பிராணாதி வாயுக்கள்‌ பத்தும்‌ மனோ புத்தி 


சீ 


அகங்கார சித்தங்கள்‌ நாலும்‌ ஆன்மாவுமாக இருபத்‌ 


தைந்தும்‌ கண்டத்திலே நின்று வியவஹாரிக விஷய 
போக வாசனையையும்‌ 1தாத்காவிக விஷய 2பிரதிபாச 
மாத்திரையும்‌ அனுபவிப்பது சொப்பனாவத்தை; 

_த௲உாககு௦ :- பாஹாஜி வல_நாஜிபற ஷஹாணாலி 
9-௨௩ூ_தகழ | வெதவற௦ கி வெஸஹவெ யா 
ாமவஷெண ஜா.ம,_௧5 | 


1. தாத்காலிக ௬ அந்தக்காலத்தில்‌ உண்டான. 
2. பிரதிபாசம்‌ - தோற்றம்‌. 


ர 


இ அமையட ட ட 


460 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சுழுனை மூன்று நீக்கிய இதயம்‌ தன்னில்‌ - தூல 
சூக்குமதேக போகத்தை ஒழித்த சுழுத்தி அவத்தை 
இருதயத்தானத்திலே சித்தத்துடனும்‌ பிராணவாயுவு 
டனும்‌ ஆன்மா கூடி நிற்பது; 


துரியத்தில்‌ இரண்டு நாபி - துரியாவத்தை நாபித்‌ 
தானத்திலே பிராணவாயுவுடன்‌ ஆன்மா கூடி நிற்பது; 


நோக்கிய துரியாதீதம்‌ நுவலின்‌ மூலத்தில்‌ 
ஒன்றே - அதோமுகமாகிய துரியாதீதம்‌ தத்துவதாத்து 
விகங்கள்‌ சர்வத்தையும்‌ நீக்கி மூலமலமாகிய ஆணவத்‌ 
துடனே ஆன்மா ஒருத்தனுமாயிருப்பது என்றவாறு. 


_தஉுகத௦ 3- கே ஜிஅஉராமலெணெஹ 7 
வஸஷஸ்றி ஜி. தவல்‌ 120 


பிரளயாந்தஸ்தாயியாய்‌ இருக்கிற தத்துவங்கள்‌ 
இருக்கையிலே தத்‌ கிரியைகள்‌ இல்லாமல்‌ இருப்பா 
னேன்‌ என்னில்‌ ? அயசுடனே அக்கினி கூடினபோது 
தாகாதிக்‌ கிரியைகள்‌ உண்டாய்‌ அக்கினி நீங்கின 
போது இல்லாததுபோல ஆன்மசத்தியைக்‌ கன்மானு 


குணமாக ஈசுவரசத்தியான து தத்துவங்களுடனே 
தத்‌ கிரியைகள்‌ உண்டாம்‌. 


கூட்டினபொழுது தத்‌ 
பிரித்தபொழுது தத்தத்‌ கிரியைகள்‌ இல்லையாம்‌. 

_தஉ-கத௦ 2- சயிஹஸாகஜெய யா 4% ... 
வ பாகத)ாக8_வபமா சி ஹவெகி.கி | 


கா நாலா. தந ஜெ 
: 8 St 


இது சமலாவத்தை. 


* இப்பகுதி விடுப்ட்டுளது 


ஈான்காம்‌ சூத்திரம்‌ 481 


இருவகை சாக்கி ராதி 
அவத்தைகள்‌ இயல்பு தானும்‌ 
ஒருவகை மே "நோக்கி 
உற்பவங்‌ காட்டும்‌ ஒன்று 
பெருகமேல்‌ 3 நோக்கித்‌ தீய 
பிறப்பறுத்‌ இடுமி யோகில்‌ 
தருவதோர்‌ சமாதி தானும்‌ 
தாழ்ந்துபின்‌ செனனஞ்‌ சாரும்‌. 64 


மேல்‌ சமல நின்மல பேதத்தினாலே 8ழாலவத்தை 
என்னும்‌ பேதத்தைக்‌ கூறுகின்றது. 


இஃ-ன்‌: இரு வகை சாக்கிராதி அவத்தைகள்‌ 
இயல்பு தானும்‌ - சாக்கிராதி அவத்தைகள்‌ சமல நின்‌ 
மலதையினலே இரண்டு விதமாய்‌ இருக்கும்‌; ஒரு 
வகை கீழே நோக்கி உற்பவம்‌ காட்டும்‌ - முன்‌ சொன்ன 
சமலசாக்கிராதியான து அதோமுகமாய்க்‌ கிரமத்திலே 
அதீதாவத்தையை அடைந்து ஜனனத்தை உண்டாக்‌ 
கும்‌; ஒன்று பெருக மேல்‌ நோக்கி தீய பிறப்பு அறுத்‌ 
கிடும்‌ - நின்மல சாக்கிராதியான து முன்‌ சமல சாக்கி 
ராதியிலே விபுத்துவம்‌ சத்துவ கர்த்திருத்துவங்கள்‌ 
கிரமத்திலே 2 சங்குசிதமான துபோல நின்மல சாக்கி 
ராதியிலே ஊர்த்துவமுகமாய்‌ விபுத்துவாதிகள்‌ கிரமத்‌ 
திலே விகாசமாய்‌ அபரிச்சின்னமாய்‌ பொல்லாதாயே 
ஜனனாதிகளை ஒழிக்கும்‌; யோகில்‌ தருவது ஓர்‌ சமாதி 
கானும்‌ தாழ்ந்து பின்‌ செனனம்‌ சாரும்‌ - சாதார 
யோகத்தில்‌ சமாதியாகிற அதீதாவத்தையும்‌ நின்மல 
அரியா தீதாவத்தைக்கு அற்பம்‌ நூனமாய்‌ அதனால்‌ 
காலாந்தரத்தில்‌ ஜனனத்தையும்‌ பொருந்தும்‌; விபுவா 


யிருக்கிற ஆன்மாவுக்கு இப்படிச்‌ சங்கோச விகாசமே 


1. நூக்கி எனவும்‌ பாடம்‌. 2... சங்குசிதம்‌ - குறைதல்‌. 


21 


482 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சொல்லுவானேன்‌ என்னில்‌ ? மாயாதி உபாதிவசத்தி 
னாலே சங்கோசமும்‌ தத்துவரகிதமானதினாலே விகாச 
மும்‌ சம்பவிக்கும்‌ என்றவாறு. 


அறிதரு முதல வத்தை 

அடைதரு மிடத்தே ஐந்தும்‌ 
செறிதருங்‌ கரணந்‌ தன்னில்‌ 

செயல்தொறுங் கண்டு கொள்‌ ந 
பிறிவிலா ஞானத்‌ தோரும்‌ 

பிறப்பற அருளால்‌ ஆங்கே 
குறியொடும்‌ அஞ்ச வத்தை 


கூடுவர்‌ விடு கூட. 


3௦ 


மேல்‌ மத்தியாலவத்தை உணர்த்துதல்‌. 


இஃள்‌: அறிதரும்‌ முதல்‌ அவத்தை அடைதரும்‌ 
இடத்தே ஐந்தும்‌ செறிதரும்‌ கரணாம்தன்னில்‌ செயல்‌ 
தொறும்‌ கண்டுகொள்‌ நீ - அறியப்பட்ட சகலாவத்தை 
யைப்‌ பொருந்தும்‌ * லலாடத்தானத்திலே விழித்திருக்‌ 
கையிலே அஞ்சு அவத்தையும்‌ பொருந்தும்‌. 
அஃது எவ்வாறு என்னில்‌ ? முன்‌ சொன்ன 
கீழாலவத்தை ஐந்துக்கும்‌ கருவி பிரிந்த முறைமையிலே 
லலாடத்தானத்திலே தானே அந்தந்தக்‌ கருவிகளைப்‌ 
பிரியும்‌ அதுவே ஏதுவாக அத்த அஞ்சவத்தையையும்‌ 
பொருந்தும்‌; இது சூக்குமித்துப்‌ பார்த்துக்‌ கண்டு 
கொள்வாயாக. அவையாவன :- 
- சாக்கிராவத்தையாயிருக்கையிலே புத்திர தாராதி 
மரண சிரவணாதியினாலேயாகுதல்‌ இஷ்டவஸ்‌ து சேதங்‌ 


! *லலாடம்‌ - தெற்றி. 


நான்காம்‌ சூத்திரம்‌ 408 


களினாலேயாகுதல்‌ 1 கதாப்‌ பிரகாரகைகளினாலேயாகு 
தல்‌ மூர்ச்சைவந்து பிராணவாயுவும்‌ ஜீவியாமல்‌ நின்ற 
அவசரம்‌ சாக்கிராதிதம்‌. அற்பம்‌ பிராணவாயுவும்‌ 
ஜீவித்துள்ள அளவில்‌ சாக்கிர துரியம்‌. பிராணவாயு 
வும்‌ மனமும்‌ கூடிக்‌ 2 கேதமாத்திரமேயாக நின்றது 
சாக்கிர சுழுத்தி. இருபத்தைந்து கரணங்கள்கூடத்‌ தத்‌ 
3 வேதனாமாத்திரமே: அனுபவிப்பது சாக்கிர சொப்‌ 
பனம்‌. தத்துவம்‌ முப்பத்தாறுங்கூடிப்‌ பூர்வம்போலே 
சர்வவீயாபாரத்துடனும்‌ இருப்பது சாக்கிர சகலம்‌. 


பிறிவிலா ஞானத்தோரும்‌ பிறப்பு அற அருளால்‌ 
ஆங்கே குறியொடும்‌ அஞ்சு அவத்தை கூடுவர்‌ டு 
கூட - குருகடாட்சத்தினோலே ஜனனத்தை ஓழிப்பதான 
பிறிவற்ற சிவஞான த்தையுடையவர்களுக்குச்‌ சாக்கிரத்‌ 
தில்‌ ஐந்தவத்தையும்போல நிர்மலசாக்கிராதி ஐந்தவத்‌ 
தையும்‌ அடைந்து முத்தியின்பொருட்டுச்‌ சச்சிதான ந்த 
மயமாகக்‌ குறிக்கப்பட்ட சிவத்துடனேகூடி அடைவார்‌ 
கள்‌ என்றவாறு. 


பிறப்பற என்றது போதர மலமுத்தி என்றது 
4 புனருத்தி என்னில்‌ ? அல்ல. தீவிர சத்திநிபாதர்க்‌ 
குத்‌ தீட்சையினாலே விஞ்ஞானகலப்‌ பிராப்தியாம்‌. விஞ்‌ 
ஞானகலர்க்கு ஜனனம்‌ இல்லை ஆகையால்‌ “பிறப்பற”்‌ 
என்றது. இன்னும்‌ விஞ்ஞான கலருக்குச்‌ சுத்த மாயை 
யும்‌ ஆணவமும்‌ திரோதானமும்‌ உண்டு ஆகையால்‌ 
அது நீங்குதற்கு 'வீடுகூட' என்றது. 


மோட்சம்‌ என்பது அஞ்ஞான £ மோசனம்‌. 
1. கதா- தடி; பிரகாரம்‌ - அடி. 2. கேதம்‌ - துன்பம்‌. 


3. வேதனா - அறிவு. 4. புனருத்தி - இரட்டித்துச்‌ சொல்லல்‌. 
5. மோசனம்‌ - விடுதல்‌. 


484 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஜந்துசாக்‌ சரத்தின்‌ நான்கு 
கனவினில்‌ ௬ழுனை மூன்று 
வந்திடும்‌ துரியம்‌ தன்னின்‌ 
இரண்டொன்று நரியா நீதம்‌ 
தந்திடும்‌ சாக்கி ராதி 
அவத்தைகள்‌ தானம்‌ தோறும்‌ 
உந்திடும்‌ கரணம்‌ தன்னில்‌ 
செயல்தொறு முணர்ந்து கொன்நீ. 36 


மேல்‌ நின்மல சாக்கிரா நி லக்ஷணம்‌ கூறுதல்‌. 
இ-ன்‌: ஐந்து சாக்கிரத்தின்‌ - நின்மல சாக்கிரத்‌ 
தானமாகிய இருதயத்திலே சிவசத்‌,நிகளின து யோகத்‌ 
தினாலே சிவபூதமாய்‌ அகார உகார மகார விந்து நாத 
சகிதமான மனம்‌ அகங்காரம்‌ புத்தி சித்தம்‌ உள்ளம்‌ 
என்னும்‌ ஐந்துடனும்‌ கூடிநின்று பாகிய கரணங்களி 
னாலே காணப்பட்ட சத்தாதிப்‌ பிரபஞ்சத்தை எல்லாம்‌ 
சிவாகாரமாகவும்‌ விஷயசகங்களைச்‌ சிவானந்தமாகவும்‌ 


கண்டு நிற்பது நின்மலசாக்கிரம்‌? 
நான்கு கனவினில்‌ - சாக்கிராவத்தைக்குக்‌ காரண 


மாகிய அகாரம்‌ உகாரத்திலும்‌ பாகிய விஷயங்களைப்‌ 
பற்றும்‌ மனம்‌ அகங்காரத்திலும்‌ லயிக்க, அகங்காரம்‌ 
முதலாகிய நான்கும்‌ தத்‌ பிரேரகமாகிய உகாராதி 
நான்குடனும்‌ சொப்பனத்தானமாகிய கண்டத்திலே 


அந்தக்கரண விருத்தியுடனே 1 சோஹமென நிற்பது 
நின்மல சொப்பனம்‌; 

சுழுனை மூன்று - சொப்பனாவத்தைக்குக்‌ காரண 
மாகிய உகாரம்‌ மகாரத்திலும்‌ 2கிராஹகமாகிய அகங்‌ 


ன்‌. 2. கிராஹகம்‌-கிரஹிக்கிறது. 


உட ௩ 


க சோஹம்‌ - அது நா 


ர 


நான்காம்‌ சூத்திரம்‌ 465 


காரம்‌ புத்தியிலும்‌ லயிக்க, புத்திமுதலாகிய மூன்றும்‌ தத்‌ 
பிரேரகமாகிய மகாராதி மூன்றும்‌ சுழுத்தித்தானமாகிய 
1தாலுமூலத்திலே தேகேந்திரிய விருத்தி 2 ரகிதமாக 
வாசாமகோசரமான ஜேய ஞான ஞாதிரு என்னும்‌ 
கதிரிபுடி ஜானமாகி நிற்பது நின்மலசுழுத்தி; 


“ வந்திடும்‌ துரியம்‌ தன்னில்‌ இரண்டு - சுழுத்தி 
அவத்தைக்குக்‌ காரணமாகிய மகாரம்‌ விந்துவிலும்‌ 
5 திர்ணாயகையான புத்தி சித்தத்திலும்‌ லயிக்க, சித்தம்‌ 
முதலாகிய இரண்டும்‌ தத்‌ பிசேரகமாகிய விந்துவாதி 
இரண்டும்‌ துரியாவத்தைத்‌ தானமாகிய புருவமத்தியத்‌ 
திலே தேகேதந்திரிய வியாபாரமும்‌ அந்தக்கரண விருத்‌ 
தியும்‌ அற்று 6 ஞப்திமாத்திரமாய்‌ நிற்பது நின்மல 
துரியம்‌; 


ஓன்று துரியாதீதம்‌ - துரியாவத்தைக்குக்‌ காரண 
மாகிய 7 ஆகத விந்து நாதம்‌ குடிலையிலும்‌ சித்தம்‌ 
பிரகிருதியிலும்‌ லயிக்க, நின்மல துரியாதீதத்துக்குக 
காரணமாகிய 8 அதாகதநாதமும்‌ சிவான ந்தானுப்‌ 
யாகிய 9 உள்ளமும்‌ அதீதாவத்தைத்‌ தானமாகிய பிரம 
ரந்தரத்திலே நின்று அகண்டாகார சச்சிதானந்தாத்‌ 
துவய பரிபூரணா சிவ 10 அநந்நியாபிவியத்தியைப்‌ 
பெறுவ்து நின்மல துரியாதீதம்‌; 


a 


1. தாலுமூலம்‌ - நாவினிருபக்கத்தினடி. 3: ரகிதம்‌ ல 
இல்லாதது ; வாசாமகோசரம்‌ - வாக்குக்கு அடங்காதது. 
3. திரிபுடி - மூன்றுவகை. 4. வந்திடுமென்றது ஆகத்தா 
தத்தை. 5. நிர்ணாயகம்‌ - நிச்சயித்தல்‌. 8. ஞப்தி - அறிவு. 
7. ஆகதம்‌ - வந்தது. 8. அநாகதம்‌ - வாராதது; அநாகத 
நாதமாவது பராசத்தி. 9. உள்ளமாவது ஆன்மசொரூப 
ஞானம்‌. 10. அநதந்நிய - வேறற. 


486 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


தந்திடும்‌ சாக்கிராதி அவத்தைகள்‌ தான ந்தோ 
றும்‌ - இவ்வாறு சாக்கிராதி தானமாகிய இருதயாதி 
களிலே அகாராதி 1 அபிமானிகளான பஞ்சசத்திகளும்‌ 
ஆன்மாவினுடைய அனுக்கிரகார்த்தமா கக்‌ கிரமத்திலே 
2 உத்தரோத்தராதிகமாக சிவா பிவியத்தியைக்கொடுத்‌ 


தல்‌ செய்யும்‌. 
ஐந்தாவது யாதோ என்னில்‌ ? உத்தரமாக; 
உந்திடும்‌ கரணம்‌ தன்னில்‌ செயல்‌ தொறும்‌ 
உணர்ந்துகொள் நீ -,பாகிய விஷயங்களைப்‌ பற்றும்‌ 
மனம்முதலாகிய கரணாங்கள்‌ நான்கும்‌ இதைக்‌ கரணங்‌ 
களாக உடைய ஆன்ம ஞானமுமாம்‌ என அறிந்து 
கொள்வாயாக என்றவாறு. 
இதற்குச்‌ சம்மதி : 
ல 
2ஹாஹிலாத ஹாறாவஷா௦ ;- பாணா 
காபெணொரணோஹ விஷய நக ஜாம, 1௨௧௪8 
0 50 கி லி ஜர ௩௦ ஹாஹா 
ஹொ கசரணஹவ]- த ௮ ஷயா ஷூ 
ந : ! ட்‌ ரு ்‌ ே 118 
விலே | நெகெகதிலிரய வர.திகமி.சவவொ ஐ 


ஹா 8திஹாப_க௦ சகெஹாகேோஉார_ தளி ஹி, ந.சி 
3 
(ரயா_கீ_ தம பிவகெயாடஒிய ஐ தி, 


ஹிலாஷகஸொொயெவ :- ஜாமு,ச8 காரரை வா 
ண யொமலஸ௦ வெஉந௦ ஹரி! உமயெ௦கி,ய வர 


ப (ஆ ௦ 
_சழாயல்‌_நா 2 அ;காணவெரட | ஹவா காம 


1. அபிமானி - தனதாக நினைக்கிறவன்‌ . 2. உத்த 


ரோத்தரம்‌ - மேலும்மேலும்‌. 


போக்கியகாண்டத்‌ திரயதத்துவங்கள்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 467 


ணெரெொவ கெவலெம_ஃைகெபுத3। ஓ நவ வ 
விஷயாவராண- பொமஹஃவெஉ_ந௦ யமா | ஓ நாள 
ஸரணம௰ வெக ஹாஷவிஹால- ஜெப ll ஸி 


உ யஹாரரம்ய௦_த ௦ 2 வூ.கிறொக.த5 | 

௦ 
காய காரணயொ கு, வருதா ஐ சாகெய ஹம. ஹஃ 
ஸ்வா உச்‌ கி,யாவுர-அி வெடெொணாஉவமிவெ 
௨௩௦ | தய ாடகீ_ காவார௦யெர அ உ௦௰ா௦ தா கெ 


ஹு 
மஹ ஐ தி, 


ஷட்த்ரிம்சத்‌ தத்துவாதிதமே மோட்சம்‌ என்று 
சாஸ்திரங்களிலே சொல்ல, இவ்விடத்துச்‌ சித்தம்‌ 
நீங்கின இடமே மோட்சமென்பது விரோதமாகையால்‌ 
ஐந்து என்றது சிவதத்துவங்கள்‌ ஐ ந்துமே என்னில்‌ ? 
அது கூடாது. சகலர்க்குச்‌ சிவதத்துவங்கள்‌ பிரேர 
காண்டமும்‌ சுத்தாசுத்த தத்துவங்கள்‌ போகசயித்திரு 
காண்டமும்‌ ஓழிய போககாண்‌ டமாகிய கரணமாகாது. 
சித்தம்‌ நீங்கவே தேர்‌ நிலையிலே நின்றுள்ள அளவில்‌ 
வடம்பிடித்த பேர்‌ கையை விட்டதுபோலும்‌, கன்னிக்‌ 
காரன்‌ கன்னியிடாமல்‌ தின்றதுபோலும்‌, விஷயாபி 
வியஞ்சகங்களான புத்தி முதலாகிய ஆன்மதத்துவங்‌ 
கள்‌ இருபத்துமூன்றும்‌ பிரேரக போகசயித்திரு காண்‌ 
டங்களாகிய சுத்த தத்துவங்கள்‌ ஐந்தும்‌ வித்தியா 
தத்துவங்கள்‌ ஏழும்‌ ஓழியும்‌. பிரேரக போகசயித்திரு 
இருந்தும்‌ சித்த 
மலமாய்‌ ஆன்மஞானம்‌ சிவஞான *பரவசமாயுளள 
அளவில்‌ கண்ணை மூடிக்கொண்டு இருந்தவனுக்கு 
சூரியாதிப்‌ பிரகாசங்கள்‌ வஸ்து தரிசனங்களைப்‌ 


* பரவசம்‌ - ஒன்றில்‌ அடங்கினது. 


498 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பண்ணிவையாததுபோல ஆன்மாவுக்கு விஷய தரிச 
னங்களாப்‌ பண்ணிவையாது. ஆகையால்‌, சித்த 
வியாபாரமே பந்தம்‌. சித்தம்‌ நீங்குவதுவே மோட்சம்‌. 
இன்னும்‌ அகாராதி ரூக்குமபஞ்சாட்சர த்தின்‌ உண்மை 
குருவினால்‌ அறிந்து அனுபவிக்க விளங்கும்‌. பர 
ஞானத்தினாலே சித்த ஸ்திரத்தைப்‌ பண்ணினவனே 
பிரமாவும்‌ சிவனும்‌ விஷ்ணுவும்‌ இந்‌;ிரனும்‌ சுப்பிர 
மணியனும்‌ குருவும்‌ சர்வதேவகா சொருபனும்‌ யோகி 
யும்‌ 1 தபோதனனும்‌ பண்டிதனும்‌ 2 மகாபாகனும்‌ 
கிருதார்த்தனும்‌ பரமார்த்தவித்தும்‌. 
_த- ௩௫௦ பெலீகாலொ_தமோர 2 விக வல_தி 
க 32 
ன, லர்‌ து வு ௫-3! சாஜிக 
வஹஃஹாஸறொ நியோ உலகூஷ்ஹாவ_ச சஹா த 
ப்‌ ட! ம்‌ 1] 
71) ர 2 j ட நக ம்‌ டெ டர UA ப [27/91 29) 
உறி_கி௦௯ மபா வதா வடா 60 ஹோ) 
ஸம ஹஷூர_8_1௦1 ஹம 
ஹாஷஹபமிவொவிஷ ஹ்‌ ஒர ஹி ஷ 
்‌ 3 0" 
ரஹ வ-ெ.வாயற ஹ்பொமீ ஹதசவொய_ 8! வணி 
அ 
கொஷஹள 2ஹாரஹாவ8 சூரகாய-4௦ 
துஓஅரயஹூ௦ ஜி_தஃ ஜரயடெக பெட.நிபழ 
இக்கருத்தே எட்டாம்‌ சூத்திரத்திலே ்‌ மருவு பசு 
கரணங்கள்‌ சிவகரணமாகத்‌, துன்னியசாக்‌ கிரமதனில்‌ 
துரியாதீதம்‌ தோன்‌ முயல்‌ * என்றது: 
கேவல சகல கத்தம்‌ என்றுமூல்‌ றவத்தை யா ன்மா 
ன்‌ உண்மைமெய்‌ பொறிகளெல்லாம்‌ 
மலங்க ளெல்லாம்‌ 


ந்து டைத்தே. 87 


வர ாய-4வி௫௪ | 
லதி.கி, 


மேவுவன்கேவலந்த 
காவலன்‌ கொடுத்த போது சகலனாம்‌ 
ஓவின போது சுத்த முடையனுற்‌ பவ 


i ்‌ 7. தபோதனன்‌ - தவத்தைத்‌ தனமாக உடையவன்‌. 
2. மகாபாகன்‌ - பாக்கியம்‌ உள்ளவன்‌; இருதார்த்தன்‌ -பயன்‌ 


அடைந்தவன்‌ ; பரமார்த்த வித்து - உண்மை அறிந்தவன்‌ . 


நான்காம்‌ சூத்திரம்‌ 489 


மேல்‌ காரணாவத்தாத்திரயத்தை உணர்த்துதல்‌: 


-ள்‌: கேவலம்‌ சகலம்‌ சுத்தம்‌ என்று மூன்று 
அவத்தை ஆன்மா மேவுவன்‌-ஆன்மாவானவன்‌ கேவல 
மென்றும்‌ சகலமென்றும்‌ சுத்தமென்றும்‌ மூன்று அவத்‌ 
தையைப்‌ பொரு ந்துவன்‌. இவையிற்றுள்‌, கேவலம்‌ 
தன்‌ உண்மை - கேவலாவத்தையான து அநாதி சித்த 
மாய்‌ மோட்சபரிய ந்தம்விட்டுப்‌ பற்றின்றி ஆந்தர பந்த 
மான ஆணவமலத்தைக்‌ காரணமாயுள்ள து; மெய 
பொறிகள்‌ எல்லாம்‌ காவலன்‌ கொடுத்தபோது சகல 
னாம்‌ - தேகேந்திரியங்களை ஈசுவரன்‌ கூட்டின பொழுது. 
கலாதிகளுக்குக்‌ காரணமான மாயையால்‌ வரும்‌ சகலா 
வத்தை உடையவனாவன்‌, மலங்கள்‌ எல்லாம்‌ ஓவின 
போது சுத்தம்‌ உடையன்‌ உற்பவம்‌ துடைத்தே - 
பராசத்தி ஸ்பரிசத்தினலே ஆணவம்‌ மாயை [கன்மம்‌ 
என்னும்‌ மலங்கள்‌ எல்லாம்‌ நீங்கினபொழுது சுத்தா 
வத்தை உடையவனாய்‌ அதனால்‌ ஜனன மரணங்களைதீ 
தன்ளப்பட்டவன்‌ ஆவன்‌ என்றவாறு. 


இந்தக்‌ கரணாவத்தையாகிய கேவலம்‌ சகலம்‌ சுத்தம்‌ 
மூன்றும்‌ காரியாவத்தை பதினைந்துமாகப்‌ பதினெட்டு 
அவத்தை என்று சிறிது போ்‌ சொல்லுவார்கள்‌? அது 
அறியாமை. சமலாதீதாவத்தையே கேவலம்‌. சப்பிரதி 
பாசாக்கிராவத்தையேசகலம்‌. நின்மலாதீதாவத்தையே 
சுத்தம்‌. ஆகையால்‌ அவத்தை பதினைந்தே; இதற்குச்‌ 
சம்மதி சிவப்பிரகாசம்‌ : 


 நீக்கமி லஇத மாசு நிறைந்தகே வலமா நீர்மை 
சாக்ரெங்‌ கலாதி சேர்ந்த சகலமாநீ தன்மை யாகும்‌ 
ஊக்கமி லிரண்டுங்‌ கூடா தொழியவோர்‌ நிலையி னீடும்‌ 
சாக்ரொ இதஞ்‌ சுத்தத்‌ தகைமைய தாகுத்‌ தானே.” 
(சூத்‌ - த, செய்‌ - 3.) 


490 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அறிவிலன்‌ அமூர்த்தன்‌ நித்தன்‌ 

அராகாதி குணங்க ளோடும்‌ 
செறிவீலன்‌ கலாதி யோடும்‌ 

சேர்விலன்‌ செயல்கள்‌ இல்லான்‌ 
குறியிலன்‌ கருத்தா அல்லன்‌ 

போகத்துக்‌ கொள்கை யில்லான்‌ 
பிறிவிலன்‌ மலத்தி னோடும்‌ 

வியாபிகே வலத்தில்‌ ஆன்மா. 38 


மேல்‌ சகலாவத்தை சுத்தாவத்தை இரண்டுக்கும்‌ 
* விலக்ஷ்ணமான கேவலாவத்தை சொரூபம்‌ கூறு 


கின்றது. 


இ-ஸன்‌: நித்தன்‌ வியாபி ஆன்மா - நித்தியனும்‌ 
வியாபியும்‌ சித்துரூபனும்‌ ஆனவன்‌, கேவலத்தில்‌ - 
கேவல அவத்தையிலே, கலாதியோரடும்‌ சேோர்விலன்‌ - 
கலை வித்தை அராகங்கள்‌ பொரு ந்தப்படா தவன்‌, 
ஆதலால்‌, அராகாதி குணங்களோடும்‌ செறிவிலன்‌ - 
இச்சா ஞானக்‌ கிரியையாகிய சகச குணங்களுடைய 
வியாபாரம்‌ இல்லாதவன்‌, அமூர்த்தன்‌ - தூல சூக்கும 
தேகம்‌ இல்லாதவன்‌. அதனால்‌, குறியிலன்‌ - அடை 
யானம்‌ சொல்லப்படாதவன்‌, செயல்கள்‌ இல்லான்‌ 
கருத்தா அல்லன்‌ போகத்து கொள்கை இல்லான்‌ - 
தேகேந்திரியாதிகள்‌ இல்லாமல்‌ இருக்கையால்‌ ஒரு 
கன்மத்தைப்‌ பண்ணவும்‌ கர்த்தா அல்லன்‌, ஆகை 
யால்‌ போக்தாவுமல்லன்‌. 


இவ்வளவும்‌ சகலாவத்தையில்‌ விலக்ஷணம்‌. 


* விலக்ஷணம்‌ - வேறு. 


நான்காம்‌ சூத்திரம்‌ 491 


பிறிவிலன்‌ மலத்தினோடும்‌ அறிவிலன்‌ - ஆணவ 
மலத்தடை விடப்படாதவன்‌ ஆதலால்‌ ஞானப்பீரகாச 
மில்லாதவன்‌. ஆசாரியருடைய அனுக்கிரகத்தினாலே 
ஞானயோக சித்தனாகி ஆணவமலத்தினுடைய தடை 
நீங்கிச்‌ சர்வஞ்ளுத்வாதி ஷாட்குண்ணிய அபிவியத்தி 
சுத்தாவத்கை ஆகையால்‌ கீழ்ச்சொன்னது சுத்தாவத்‌ 
தைக்கு விலக்ஷணம்‌. 


உ.ருவினைக்‌ கொண்டு போக 
போக்கியத்‌ துன்னல்‌ செப்பல்‌ 
வருசெயல்‌ மருவிச்‌ சத்த 
மாதியாம்‌ விடயம்‌ தன்னில்‌ 
புரிவதும்‌ செய்திங்‌ கெல்லா 
யோனியும்‌ புக்கு மன்று 
திரிதரும்‌ சகல மான 
அவத்தையில்‌ சீவன்‌ சென்றே. 90 


மேல்‌ கேவலாவத்தை இரண்டுக்கும்‌ விலக்ஷண 
மான சகலாவத்தை * அவஸ்திதனான ஆன்ம வியா 
பாரம்‌ கூறுகின்றது. 


இ-ன்‌: சகலாவத்தை பொருந்தின ஆன்மா 
ஈசுவரனாலே கூட்டப்பட்ட மாயா தேகத்தைத்‌ கரித்துக்‌ 
கொண்டு, போக போக்கிய காண்டத்தை உடையவ 
னாகி, போகத்தை இச்சிக்கவும்‌ புசிக்கவும்‌ வசனாதிக்‌ 
கிரியைகளும்‌ உண்டாய்‌, சத்தாதி விஷயங்களையும்‌ 
பொருந்திப்‌ புண்ணிய பாவங்களையும்‌ செய்து, அத 
னாலே எண்பத்துநான்கு நூறாயிர யோனி பேதங்களி 
லும்‌ பிறந்து இறந்து திரிவன்‌ என்றவாறு. 


* அவஸ்திதன்‌ - இருந்தவன்‌. 


கட்ச்‌ 


402 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


_ சகலாவத்தை, நித்திய சகலம்‌ என்றும்‌ மகாசகலம்‌ 
ர. துவிவிதம்‌. இதில்‌ மகாசகல லட்சணம்‌ இப்‌ 
பாழுது கூறியது. கீழ்‌, சப்பிரதிபா சாக்கிரம்‌ என்றது 


நித்திய சகல லட்சணம்‌. 


இதனால்‌ ஆன்மா பசுத்துவ சம்பந்தத்தினலே பசு 
என்று பெயராய்‌ ஞானாதிகளற்றிருந்து கலாதியோகத்‌ 
தினாலே கிஞ்சித்‌ ஞானப்பிரகாசம்‌ உண்டான நனால்‌ 


சேதனன்‌ என்று பெயருமாய்ப்‌ பிராணவாயுவுடனே . 
£ய்‌, துவிவித 


கூடியிருக்கையால்‌ ஜீவனென்று பெயரும। 
மாயீருக்கிற புண்ணிய பாபங்களுக்குக்‌ " கர்த்தாவும்‌ 
அதன்‌ பலன்களைப்‌ புசிக்கிறவனும்‌, புசிக்கிறகாலத்தில்‌ 
தனக்கு வேண்டாததை விடவும்‌ வேண்டியதைக்‌ கிர 
கிக்கவும்‌ இச்சையை உடையவனும்‌, ராகத்‌ துவேஷாதி 
களை உடையவனும்‌, தனக்குப்‌ 2 போகார்த்தமாகத்‌ 
தேடின வஸ்துவை யத்னத்தினாலே ரட்சிக்கிறவனும்‌, 

அபிமானம்‌ பண்‌ 


தேகேந்திரியாதிகளைத்‌ தான்‌ என்று 
ணுமவனும்‌, கர்த்தவ்ய கிருத்தியங்களிலே சோம்புதல்‌ 
லே பண்ணினோம்‌ இல்லை 


அத 
த உடையவனும்‌, 
தியாதிகளினாலே தனக்‌ 
சிறிது காரியத்தைச்‌ சோம்புத 
பிராணாதி வாயுக்களைப்‌ பிர 
தியட்சார்த்தங்களை அறிகி 


அளுயையுடையவ 


ப்ண்ணுமவனும்‌, 
குச்‌ சரியில்லை 


என்கிற துக்கதீை 
னும்‌, குலதன வித்‌ 
என்னும்‌ அபிமானியும்‌, 
லற்றுச்‌ செய்கிறவனும்‌, 
விர்த்திப்பிக்கிறவனும்‌, பிரத்‌ 
றவனும்‌, தத்தத்‌ அர்த்தங்களைக்‌ கேட்கிறவனும்‌, கூடப்‌ 
படிக்கிறவனும்‌, கூடிப்‌ படிக்கிறவர்களோ டே கேட்டுத்‌ 
தரிக்கமாட்டாதிரு ந்தால்‌ 3 லச்சிக்கிறவனும்‌, ஆச்ய 


தத்வ 
1. கர்த்தா - செய்ய வேண்டிய. 2. போகார்த்தம்‌ - 
போகநிமித்தம்‌. 8. லச்சிக்றெவன்‌ - வெட்கம்‌ உள்ளவன்‌ ; 


ஆசிய ரசம்‌ - ஆச்சரிய ரசம்‌. 


498 


நான்காம்‌ சூத்திரம்‌ 
ரசத்திலே பிரியனும்‌, * நயனோன்மீலனாதிக்‌ கிரியைக 
ளைப்‌ பண்ணுமவனும்‌, சாஸ்திராதிகளை விசாரிக்கிறவ 
னும்‌, சந்தோஷிக்கிறவனும்‌, பரரை அறிவிக்க இச்சை 
உடையவனும்‌, புத்திர தாராதிகளிடங்களிலே மோகிக்‌ 
கிறவனும்‌, வசனிக்கிறவனும்‌, கந்தத்தைக்‌ கிருகிக்கிறவ 
னும்‌, அனுசந்தானம்‌ பண்ணுகிறவனும்‌, ஒரு விஷயங்‌ 
களிலே தன்மயத்தை அடைகிறவனும்‌, போக வஸ்துக்‌ 
களைத்‌ தேடுகிறவனும்‌ இவை முதலான அநேக பாவங்‌ 
களை உடையவனாவன்‌. 


இதற்குச்‌ சம்மதி : 

_த ௨௩௦ கா8ிகெ :- த ஆரா.தா வாடா 
தெற. கந ஜீ வ௨௦,_௧9 | வாண, வாவா_த..௩௦ 
கத ௬8. ணோ விவியூஹ வ il தத நா லோ 
தால பட_கிக-னால௦ ஜிவாஹ.தி | சூகிஸ_க) நாக 
CIT W290 பெவ்பிஹ | ஷி றக்ஷ£தி ॥ சஹ கறொ..கி 
கே ஹாஉா ய்‌ கட அிவபெயவ.அி | சஹ ஹுமிய.அி 
ஹாக௯0படசோ நிகரா) உத ! _தமயெெவ உதி 
ஹ.நட த ஷஹாணாலி ஷவஷீயெத | ஸறரணொ..கி 
௨8 க பாகி ஹஹ த NS திலய கவி விவாரய.நி 
ஹ௦ஹள்‌_கி ஜஹி விதுஹ.கி| வகிஜிவ; கி 
ஹ_நடெத லியடபெவிவ, தாமத | ஹாவெொரடெநகெ 

\ 
ஹ௦லிஷொ நிலா. மிவ வணுறெசு | 


* நயனோன்மீலனம்‌ - கண்விழித்தல்‌. 


404 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இருவினைச்‌ செயல்கள்‌ ஒப்பின்‌ 
ஈசன்தன்‌ சத்தி தோயக்‌ 
குருவருள்‌ பெற்று ஞான 
யோகத்தைக்‌ குறுமி முன்னைத்‌ 
திரிமலம்‌ அறுத்துப்‌ பண்டைச்‌ 
சிற்றறி னலொரழிந்து நானம்‌ 
பெருகிநா யகன்தல்‌ பாதம்‌ 
பெறுவது சத்த மாமே. 


40 


மேல்‌ சுத்தாவத்தை உணர்த்துதல்‌. 


புண்ணீய பாபங்களூடைய பலமானது 
திலே சொர்க்கத்திலும்‌ நரகத்திலும்‌ 
புசிக்கவும்‌ சேஷமாயுள்ள சர்வகன்மபக்குவமும்‌ மலபரி 
பாகமுமானபொழுது பரமேசுவரனுடைய திரோதான 
சத்தியானது மலங்களைச்‌ செலுத்திவந்தது ஏககாலத்‌ 
தில்‌ சமமாகவந்த விரோதியாகிய பலத்தைப்‌ புசிப்பிக்‌ 
கப்படாது ஆகையால்‌, திரோதானத்தை ஒழிந்து 
கிருபையாக ஆன்மாவினிட த்திலே பொருந்த, அக்‌ 
காலத்தில்‌ கிருபையினாலே சிவன்‌ ஆசாரியமூர்த்தமாக 
எழுந்தருளிப்‌ பஞ்சகலா சோதனையைப்‌ பண்ணி 
ஞான யோகத்தைக்‌ கூட்ட, அந்த நான யோகத்தி 
லே அநாதியே பொருந்தியிரு ந்த ஆலன்‌ வம்‌ மாயை 
கன்மம்‌ என்னும்‌ மலத்திரயத்தையும்‌ ஒழித்து அதத 
மலங்களினால்‌ பொருந்தின கிஞ்சிஞ்ஞதையும்‌ ஏக 
தேசத்துவத்தையும்‌ ஒழிந்து சர்வஞ்ஞத்துவா திகள்‌ 
உண்டாய்‌, ஆன்ம நாயகனாகிய சிவனுடனே இரண்‌ 
டற்றுச்‌ சிவானுப்வியாக நிற்பது சுத்தாவத்தை. இச்‌ 
சுத்தாவத்தையானது சீவன்முத்தி பரமமுத்தி பேதத்தி 
னாலே இருவகைத்தாம்‌. இவ்விடத்துச்‌ சொன்னது 
பரமமுத்தி சுத்தாவத்தை. சீவன்முத்தி சுத்தாவத்தை, 


இன்‌: 
திரண்டு ஏககாலத்‌ 


நான்காம்‌ சூத்திரம்‌ 405 


* துன்னிய சாக்கிரமதனில்‌ துரியாதீதம்‌ * என்ற பதத்‌ 
திலே கூறுவாம்‌. 

இருவினைச்‌ செயல்கள்‌ ஓப்பில்‌ என்றதற்குச்‌ சில 
சாஸ்திரங்களிலே 3 பிரமகத்தியாதி மகாபாதக பலமும்‌ 
அசுவமேத மகா 2கிரதுபலமும்‌ ஏககாலத்தில்‌ 5துல்ய 
பலமாகப்‌ பக்குவமானபொழுது சத்திநிபாதம்‌ என்று 
சொல்லியிருக்க இவ்விடத்து விருத்த கன்மத்‌ துவய 
* சாம்யமும்‌ சர்வ கர்மம்‌ பக்குவமும்‌ ஆணவமல பரி 
பாகமுமானபொழுது சத்திநிபாதம்‌ என்று கூறியது 
என்னையோ என்னில்‌ ? உள்ளது. 


கன்மமானது 5 திருஷ்டஜன்ம போக்கியமென்றும்‌, 
£ அதிருஷ்ட ஜன்ம போக்கியம்‌ என்றும்‌, * நியதகால. 
போக்கியம்‌ என்றும்‌ மூன்றுவிதமாம்‌. 


இவையிற்றுள்‌ திருஷ்ட ஜன்ம போக்கியமாவது, 
அந்த ஜன்மத்திலே பலிக்கும்‌ 8ஆயுர்விருத்திகரமான 
ஓம புத்திரகாமேஷ்டியாதிகள்‌. 


அதிருஷ்ட ஜன்ம போக்கியமாவது, தேகாந்தத்‌ 
திலே சொர்க்கத்திலேயாதல்‌ நரகத்திலேயாதல்‌ புனர்‌ 
ஜன்மத்திலேயாதல்‌ பலிப்பது. | 


நியதகால போக்கியமாவது, மகாபுண்ணியங்க 
ளுக்குள்ளே பிரதானமானது அசுவமேதம்‌. மகா 
பாதகங்களுக்குள்ளே பிரதானமானது பிரமகத்தி. 


1. பிரமகத்தி - பிரமகத்திதோஷம்‌. 2. ரெது - யாகம்‌. 
3. துல்ய - சரியான. 4. சாம்யம்‌ - ஒப்பு. 5. திருஷ்டம்‌ . 
காணப்பட்டது. 6. அதிருஷ்டம்‌ - காணப்படாதது. 
7. நியதகாலம்‌ - ஏற்படுத்திய காலம்‌. 8. அஆயுர்விர்த்தி 
கரம்‌ - ஆயுளை வளர்க்கிறது. 


தைது அதுல தூர ப கக 


496 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


த்‌ வ்கி நியதகால போக்கியமல்லவோ 
on ல்‌? ஓக்கும்‌. அசுவமேத 1 த்விஜவத கர்மபரிபாக 
EDRPOL ES? காலத்திலே இதர கன்மம்‌ பரிபாகமானால்‌ 
அந்தக்‌ கன்மபலத்தையே புசிப்பிக்கும்‌. இவைகள்‌ 
பரிபாகமான காலத்திலே இதர புண்ணிய பாவங்கள்‌ 
பரிபாகமாகில்‌ பல 2௮, திக்கியத்தினால்‌ இதர புண்ணிய 
பாவங்களைத்‌ தள்ளித்‌ தன்னுடைய பலத்தையே புசிப்‌ 
பிக்கும்‌. ஆதலால்‌, இவைகளே நியதகாலபோக்கியம்‌. 


இதர புண்ணிய பாவங்களுடைய பலம்‌ மகத்‌ 
புண்ணிய பாவபோக கால ஈஅ.நந்தரம்‌: புசிப்பிக்கும்‌. 
அந்த இரண்டினுள்ளே ஒன்று துர்ப்பலமும்‌ ஒன்று 
பிரபலமுமாகில்‌ துர்ப்பலத்தைத்‌ தள்ளி, பிரபலம்‌ 
புசிப்பிக்கும்‌. இரண்டும்‌ சமபலமேயாகில்‌ புண்ணியத்‌ 
துக்குப்‌ புண்ணியமாகுதல்‌, 'பாவத்துக்குப்‌ பாவமாக 
தல்‌ தத்‌ காலத்திலே பக்குவமாய்‌ இருந்தால்‌ சகாய 
பலத்தினாலே அசகாயத்தைத்‌ தள்ளித்‌ தன்னுடைய 
பலத்தைப்‌ புசிப்பிக்கும்‌. இரண்டும்‌ சமபலமாய்ச்‌ சம 


காலமுமாகில்‌ இதர கன்மங்கள்‌ பரிபாகமாகாதிருநீ 
சு ந்தோபசுந்தர்‌ 


தால்‌ இந்த இரண்டு கன்மங்களும்‌ 
யாயமாக நசிக்க இதர கள்மபலங்கள்‌ கிரமத்திலே 
புசிப்பிக்கப்படும்‌. சாவ கன்மங்களும்‌ ஏககாலத்திலே 
பரிபாகமாகில்‌ ஆணவமல பக்குவ பரிபாகம்‌ ஆகாமல்‌ 
இருந்தால்‌ சர்வ கள்மங்களும்‌ நசிக்க விஞ்ஞான 
கேவலனாவான்‌. , ஆணவமலமும்‌ பக்குவமாகில்‌ சத்தி 


பதியும்‌ 


த்விஜ வதும்‌ - பிரமகத்தி. 2. ஆதிக்கியம்‌ - மிகுதி. 
ம்‌ - பின்பு. 4. சுந்தன்‌ உபசுந்தன்‌ . இரண்டு 
இவர்களின்‌ நாசம்‌ பாரதக்‌ கதையால்‌ உணர்த்து 


I. 
த... அதத்தர 
 கந்திராவா 2. 
. கொள்க. 


டரா அணி 
எத்த 


ட 


நான்காம்‌ சூத்திரம்‌ 497 


அசுவமேத த்விஜவதம்‌ என்றது சொர்க்க நரக 
ஏதுவாய்‌ 3 அந்யோந்ய விருத்தமுமாய்‌ சமபலமுமாய்‌ 
இருக்கிற 2 ஆமுஷ்மிக புண்ணிய பாவங்களுக்கு . 
்‌ உபலக்ஷணாம்‌. 4 ஐஹிகத்திலும்‌ நபும்சகனாகிறதற்கு 
ஏதுவான பாவமும்‌ புருடனாகிறதற்கு ஏதுவான புண்‌ 
ணியமும்‌ அந்யோந்ய விருத்தம்‌. இவ்வாறு எல்லாம்‌ 

கண்டு கொள்க. 
_தஉ௱௧௯௦ வெள்ஷரெ :- கஜெஹ.கிவிய௦ 

௯ ் 
உரஷாகர ஷ கூஷெ-ா வோ வசட | தயா மிய தகா 
லொஷ ஹொ ுஹெ.கிஷ$ரஷ _த$॥ சூயாயொமொ 
9 5) ‘ QO) 8 | 

மல ஹாதி ஹிலொ 8௦; லாவக தத. நடவ 
மலுடேதா உரஷலொமு தாவ) ॥ ஹாறாஜா 
வீஜலிஸொமள்யள கெஹாஜெ வாண 9வாஉ௨யொ? | 
கர ௦வெஉநீயஷ கஜப பவெஉப பெற | 
சபுயொ ஜிஜவய3 கர. தகாலெந ஹஜொமஉக | 
_கயொஹ8ுவயாயோமா கெகூஹுு வல வபா! 
சுுந-.நிய_தகாலவயா ஷாவ.தஜெஷி க௯2௨ணாட | 
அயொறொ.ஹிகயொ ஹல )வஓயொஹூமவெஹ.கி ॥ 
கெகெஉ்ரதெலறா-தநகொஜுன வ.கி.தா பாகி 
ெொம்றீ ! ௯8_ஃாஷாம௦ ஹூ-.அி த 5 வதா உ௰ தூம 
வடி தாு ॥ _த௨ா_த௯ வைலவகிலொ.ம) 5௩) ௯ காலாஷ 


1. அந்யோந்ய - ஒன்றுக்கு ஒன்று; 2. ஆமுஷ்மிகம்‌ - 
மறுமை. 3. உபலக்ஷணம்‌-ஞாபகம்‌. 4. ஐஹிகம்‌-இம்மை£2 


92 


406 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ரறொலவெச௫ | தயா8-ஷிகயொ UD ய்‌ ஜவிஜ வயா 
-த0_நர£ | யா மவ ௪வஹ௦ஃவெபடகி அயொரவிலி நா 


ப்பி | ச) பிளை வமா 1௦ வியடெத வரு 


விஹார | த அராபிய கயொஹு?) ஹலவெடாரி 


பக 9 J TT 
கயொக | விருலமொபுஸஹா படகி ஹாடெடநா 2) 


மலொமஜஉர |] மாள) 8 &2-_வஸவ_னு! வவட) 


லி நாபி [££ | தலாலிஆா_£6௧வ 20௦ ௨0௦ ஹவ்வா 
௯2-4 காப தூ | ௧8-சாபமாத&ஹாவி லிவாகெஹ 
அறக௯ாரபிண? | உ._க.க)-உழீ ௮ி_நீறாகி வ 
ாம௫விணீ.கி। 
நான்காஞ்சூத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ -- 255 


ஐந்தாம்‌ சூத்திரம்‌ 
பொழிபுலன்‌ கரணம்‌ எல்லாம்‌ 
புருடனல்‌ அறிந்தாண்மாவை 
அறிதரா அவையே போல 
ஆன்மாக்கள்‌ அனைத்தும்‌ எங்கும்‌ 
செழிதரும்‌ சிவன்ற ஓலே 
அறிந்திடும்‌ சிவனைக்‌ காணு 
அறிதரும்‌ அவனே எல்லாம்‌ 
அறிந்தறி வித்து நிற்பன்‌. 1 


முதற்குத்திரத்திலே சகத்துக்குக்‌ கர்த்தா ஒரு 
வன்‌ உண்டென்று ஏது 1 உபபத்திகளினாலே நிச்ச 
யித்து, பாரிசேடத்தினாலே அந்தக்‌ கர்த்தா சிவன்‌ 
என்று கூறி, இரண்டாஞ்‌ சூத்திரத்திலே சிருஷ்டிக்‌ 
ரெமங்கூறி, மூன்றாஞ்சூத்திரத்திலும்‌ நாலாஞ்சூத 
தரத்திலும்‌ தேகேந்திரிய அந்தக்கரணாதிகளுக்கு அதி 
நியன்‌ ஆன்மா என்றும்‌ ஆன்மலக்ஷ்ணம்‌ இவ்வாறென்‌ 
றும்‌ கூறி, மேல்‌ அஞ்சாஞ்சூத்திரம்‌ ஒன்பது விருத்‌ 
தத்தினாலும்‌ சிவன்‌ ஆன்மாக்களிடத்தில்‌ அந்தரியா மி 
யாய்‌ நின்று பிரேரிக்கும்‌ முறைமையைச்‌ 2 சங்கோத்‌ 
தரங்களினாலும்‌ உதாரணங்களினாலும்‌ கூறுகின்றது. 


இ.ஃன்‌ : ஆன்மாக்கள்‌ அனைத்தும்‌ எங்கும்‌ செறி 
தரும்‌ சிவன்தனாலே அறிந்திடும்‌ சிவனை காணா - சர்வ 
ஆன்மாக்களும்‌ சர்வ வியாபியாகிய சிவனுடைய பிரே 
ரணையினாலே சர்வ வஸ்துக்களையும்‌ அறியும்‌. இவ்‌ 
வாறு அறிந்தும்‌ சிவப்பிரேரணையினாலே ௮ றிகிறோம்‌ 


1. உபபத்தி - சாதனம்‌. 
2. சங்கை - வினா, உத்தரம்‌ - மறுமொழி. 


200 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
என்கிறதையும்‌ சிவனையும்‌ அறியார்கள்‌. அஃது என்‌ 
போல என்னில்‌? 


பொறி புலன்‌ கரணம்‌ எல்லாம்‌ புருடனால்‌ அறிந்து 
ஆன்மாவை அறிதரா அவையே போல - அந்தக்கர 
ணங்களும்‌ ஞானே ந்திரியங்களும்‌ புருடனாலே விஷயங்‌ 
கைக்‌ கண்டும்‌ புருடனாலே அறிகிறோம்‌ என்கிறதையும்‌ 
அந்தப்‌ புருடனையும்‌ அறியாததுபோல என்னில்‌? “ஐந்‌ 
தையுங்கொண்‌ டறிவதொன்‌ றுண்ட தான்மா வைம்‌ 
பொறி யறிந்திடாவே' (குத்‌ - 8, செய்‌. 8) என்றும்‌, 
உணார்வனகரணமென்னி லொன்றையோன்றுணாரா” 
(சூத்‌ - 4, செய்‌. 1) என்றும்‌ அ. ந்தக்கரணங்களையும்‌ 
ஞானே ந்திரியங்களையும்‌ முன்பு ஜடமென்று சொல்லிப்‌ 
போந்து இவ்விடத்து விஷயங்களை அறியுமென்றது 
விரோதமென்னில்‌? அஃதல்ல. இந்திரிய அந்தக்கர 
ணங்கள்‌ அறியுமென்று சொன்னது முக்கிய விருத்தி 
யாக அல்ல, லக்ஷணையாகக்‌ காரணா காரிய உபசார 
மாகச்‌ சொன்னது. அது விஷயோன்முகமான ஆன்ம 
ஞானத்தினுடைய வீஷய ஞானோதயத்துக்கு இந்திரிய 
அந்தக்கரணங்கள்‌ சககாரி காரணமாயிரு ந்து ஆன்ம 
சம்யோகத்தினாலே சககாரியானோம்‌ என்பதையும்‌ ஆன்‌ 
மாவையும்‌ அறியாததுபோல என்று அர்த்தம்‌. 

லக்ஷண்யானது ஆதாரம்‌, காரணம்‌, காரியம்‌, 
சமீபம்‌, உபகாரம்‌, *தர்மா நுக்கிரகம்‌ என்று ஆறுவித 
மாம்‌. அவையாவன: - 


ஆதாரலக்ஷணையாவது “மஞ்சா: குரோசந்தி' என்‌ 
றது, மஞ்சம்‌ சடமாகையால்‌ சேதன தர்மமான ஆக்‌ 
ரோசம்‌ முக்கிய விருத்தியாகக்‌ கூடாதாகையால்‌ அர்த 


* தர்மாதுக்ரெகம்‌ - தருமத்தையொக்குதல்‌. 


ஷ்‌ 


3 


ஐந்தாம்‌ சூத்திரம்‌ 501 


1 மஞ்சஸ்தனாயிருக்கிற புருடனுடைய ஆக்ரோசத்தை 
ஆதாரமாய்‌ இருக்கும்‌ மஞ்சத்துக்கு லக்ஷணையாகச்‌ 
சொன்னது. 


காரண லக்ஷணாயாவது : பொன்மழை பெய்தது 
என்றபொழுது மேகம்‌ சுவர்ணாத்தை வர்ஷியாதாகை 
யால்‌ மேகம்‌ வர்ஷித்த ஜலத்தினாலே 2 சச்யாதி அபி 
விருத்தித்‌ துவாரா தான்யலாபப்‌ * பிரயுக்த சுவர்ண 
லாபம்‌ வருகையால்‌ பரம்பரா காரணமாயிருக்கிற தண்‌ 
ணீரை வர்ஷித்தது பொன்மழை என்பது * காரணே. 


காரிய லக்ஷணாயாவது : பருத்திப்‌ புடவை என்ற 
பொழுது பருத்தியே புடவை ஆகாது ஆகையால்‌, 
பருத்தியினுடைய காரியமாகிய நூற்புடவை காரியத்தி 
னாலே காரணத்தை லக்ஷணையாகச்‌ சொன்னது. 


சமீப லக்ஷணையாவது : கங்கையிலே இடைச்சேரி 
என்றபொழுது கங்கை பிரவாகிக்கிறது ஆகையால்‌ 
அதிலே குடியிருக்கிறது முக்கியமாகக்‌ கூடாதாகையால்‌ 
கங்கைக்கரையிலே இடைச்சேரி என்றது. 


உபகார லக்ஷணையாவது : பிக்ஷை இந்த ஊரை 
விட்டு அப்பாற்போக ஒட்டாது என்ற பொழுது 
பிக்ஷை தகையக்‌ கையைப்‌ பிடித்திருத்த. முக்கியமாகக்‌ 
கூடாதபடியாலே பிக்ஷா 5 செளகரியத்தினலே இந்த 
ஊரைவிட்டுப்போக மனம்‌ வாராது என்பது. 


தர்மாநுக்கிரக லக்ஷ்ணையாவது : சிங்கோ மாண 
வகா என்றபொழுது மாணவன்‌ முக்கியமாகச்‌ சிங்கம்‌ 


1. மஞ்சஸ்தன்‌ - கட்டிலிலிருக்கிறவன்‌. 2. சச்யம்‌ - 
பயிர்‌. 3. பிரயுக்த - உண்டான. 4. காரணே - காரணத்‌ 
தில்‌. 5. செளகரியம்‌ - சுளுவாய்ச்‌ செய்யக்கூடுமானது. 


502 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆகான்‌ ஆகையால்‌ சிங்கதர்மமான செளகரியத்தை 
உடையவன்‌ எனபது. 


_ச ௨) - ௩௫௫௦ டப்ப ல ரூபா காரண 


காரறொ£வெ வொவகா௱ாகெ | யூ? நாக தள்‌ 


[௪௫4] 2 
ஜம! ஐ.சி, 


வெ.தி லக்ஷணா? ஸலலாயோ 


இந்த லக்ஷணங்கள்‌ இந்தச்‌ சா ஸ்திரத்திலே வந்த 
இடங்கள்தோறும்‌ கண்டு கொள்க. 
சித்ரூ பியாயிருக்கிற ஆன்மாவுக்கு ஜடமாயிீருக்கிற 
இந்திரிய அந்தக்கரணங்களை தீ திருஷ்டாந்தமாகசி 
சொன்னது விரோதம்‌ என்னில்‌? அல்ல. ஆன்மாக்கள்‌ 
அனைத்தும்‌ என்று சர்வான்மாக்களையும ! பக்ஷநிர்தீ 
தேசம்‌ பண்ணுகையால்‌ சபட்சம்‌ இல்லை. அதனால 
கேவல வியதிரேகியான து கொண்டு வியதிரேகமாக - 
ஜடத்தைத்‌ திருஷ்டாந்தமாகச்‌ சொல்வது! 2 உசிதமே. 
_த௨-௦ றளறவா ம :- பாபிவ தா.நவொயியெ 
விர.னழச்சாணி வ-ம௦0வொரு_ாா ஜஹூ.ட௦ஹொஃவி 1221௮. 


ஹ-ு_நா ஐ .கி, 
ஜடத்துக்குச்‌ சித்பிரேரணையில்லாமல்‌ பிரவிருத்தி 
மீல்லை என்பதன்றிச்‌ சித்துக்குச்‌ 2சிதந்தர அபேட்சை 
யாக ஆன்மாக்களைச்‌ சிவன்‌ பிரேரிப்பன்‌ என்கிற 
பொழுது *அ.நவஸ்தை வரும்‌ என்னில்‌ ? அதற்கு 
உத்தரமாக. 
அ த 

ர. பக்ஷநிர்த்தேசம்‌-இடத்தைக்‌ குறித்தல்‌. 2. உசிதம்‌- 


யோக்கியம்‌. 3. சதந்தரம்‌ - வேறு சித்து. 8: அநவஸ்தை - 


்‌ முடிவு இல்லாமை. 


ஜந்தாம்‌ சூத்திரம்‌ 508 


(இ 
அறிதரும்‌ சிவனே எல்லாம்‌ அறித்து அறிவித்து 
நிற்பன்‌ - ஆன்மாக்கள்‌ அறியும்படிக்குப்‌ ப கிற 
சிவன்‌ அந்நியப்‌ பிரகாசத்தை அபேட்சியாமல்‌ தானே 
எல்லாத்தையும்‌ அறிந்து ஆன்மாக்களுக்கும்‌ அறி 
வித்து வேறற நிற்பன்‌ என்றவாறு. 


சிவனே என்ற ஏகாரத்தினாலே தானே அறிந்தும்‌ 
பிறர்க்கும்‌ அறிவிக்கிறவன்‌ சிவன்‌. 


தத்பிரகியோகி சைதந்நியமான ஆன்மாக்கள்‌ சிவ 
னாலே அறிகிறது ஓழிந்து தாங்களாக அறியமாட்டார்‌ 
கள்‌; ஒருவர்க்கு அறிவிக்கவும்‌ மாட்டார்கள்‌. 


சைதந்நிய சொரூபம்‌ சமனாக இருக்க இவ்வாறு 
பேதம்‌ எப்படி என்னில்‌ ? கண்ணும்‌ பிரகாச ரூபமும்‌ 
ஆதித்தியனும்‌ பிரகாசரூபமாயும்‌ கண்‌ ஆதித்தப்‌ 
பிரகாசத்தினலே காண்பது ஓழிந்து தானாகக்‌ காணவு 
மாட்டாது, வேறொரு கண்ணுக்குக்‌ காட்டவும்‌ மாட்‌ 
டாது; ஆதித்தன்‌ தன்னுடைய பிரகாசத்தினாலே 
எல்லா வஸ்துவையும்‌ தானே கண்டு கண்களுக்கும்‌ 
காட்டுவதுபோல என அறிக. 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ 


இறைவனே அறிவிப்‌ பா னேல்‌ 
ஈண்டறி வெவர்க்கும்‌ ஒக்கும்‌ 
குறைவதி கங்கள்‌ தத்தம்‌ 
கன்மமேல்‌ கோமான்‌ வேண்டா 
முறைதரு செயற்குப்‌ பாரும்‌ 
முளரிகட்‌ கிரவி யும்போல்‌ 
அறைதரு தத்தம்‌ கன்மத்‌ 
தளவினுக்‌ களிப்பன்‌ ஆதி. 2 


௨04 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


மேல்‌ கர்த்தாவே அறிவிக்கச்‌ சர்வான்மாக்களுச்‌ 
கும்‌ அறிவு ஓக்கவேண்டும்‌ என்னும்‌ சங்சைக்‌ 


உத்தரம்‌. 
இ-ள்‌: இறைவனே அறிவிப்பானேல்‌ ஈண்டு 
க்களுக்கும்‌ காதி 


அறிவு எவர்க்கும்‌ ஓக்கும்‌ - சர்வான்மா 
தாவே அறிவிப்பானாகில்‌ அறிவானது எல்லார்க்றம 
ஒருபடித்தாயிருக்கவேணும்‌, குறைவு அதிகங்கள்‌ தத்‌ 
தம்‌ கன்மமேல்‌ கோமான்‌ வேண்டா - அறிவின்‌ தார்‌ 
தம்மியமானது அவர்களவர்களுடைய கன்ம தாரதம்‌ 
மியத்தினாலே வருமென்னில்‌, அப்பொழுது ஈசுவரன்‌ 
அறிவிப்பனென்னத்‌ தேவையில்லை என்னில்‌? கன்மம்‌ 


கயால்‌ தானே பலத்தைக்‌ கொடாது. கன்மம்‌ 


ஜடமாலை 
வன்‌ என்பதற்கு 


குணமாக ஈசுவரனே அறியப்பண்ணு 
உதாரணமாக? 

முறை தரும்‌ செயற்கு பாரும்‌ முளரிகட்கு இரவி 
யும்‌ போல்‌ அறைதரும்‌ தத்தம்‌ கன்மத்து அளவினில்‌ 
அளிப்பன்‌ ஆதி - உழவு ௭௫ முதலாகச்‌ செய்யுங்‌ 
கோளாற்றுக்கு ஏற்ற பலன்களைப்‌ பூமி கொடுக்கு 
மாப்போல ஆன்மாக்கள்பண்ணும்‌ புண்ணிய பாவ ௩! 
களுக்கேற்ற அறிவு முதலான பலன்களைக்‌ கொடுப்ப! 
தும்‌, பக்குவமாகிய தாமரை முகைகளை அதித்தியன்‌ 
1 விகசநம்‌ பண்ணுமாப்போல மலபரிபாகமான ஆன்‌ 
மாக்களைப்‌ பக்குவானுகுணமாகச்‌ சர்வஞ்ளத்துவாதி 
களப்‌ பிரகாகிப்பிப்பதும்‌ பதார்த்தத்‌ திரயங்களுக்‌ 
குள்ளே ஆதி பத 2 வாச்சியனான சிவனென்று ஆகமங 


கள்‌ அறையா நிற்கும்‌ என்றவாறு. 


ம விகசதநம்‌-மலரச்செய்தல்‌. 2. வாச்சியன்‌- சொல்லத்‌ 


தக்கவன்‌. 


க 


2; 


டட 


து. த 


இப 


இந்தாம்‌ சூத்திரம்‌ 505 
அழிந்‌ ம்‌ ஆன்மா ஒன்றை 
ஒன்றினை அறித லானும்‌ 
அறிந்தவை மறுத்து லானும்‌ 
அறிவிக்க அறிக லானும்‌ 
அறித்திநும்‌ தன்னை புத்தன்‌ 
அறியாமை யானும்‌ கானே 
அறிந்‌ டம்‌ அறிவன்‌ அன்றும்‌ 
அறிவிக்க அறிவன்‌ அன்றே. a 


மேல்‌ ஆன்மாக்கள்‌ சுவகந்திரமாக ஓன்றையும்‌ 
அறியார்கள்‌ சிவன்‌ அறிவிக்கவே அறிவார்கள்‌ என்‌ 
பதை எது பூர்வமாகக்‌ கூறுகின்றார்‌. 


இ-ன்‌: சர்வத்தையும்‌ அறிய யோக்கியனாகியுள்ள 
ஆன்மாவானவன்‌ சப்தாதி விஷயங்களைச்‌ சுரோத்தி 
ராதி இந்திரியங்களினாலே அறிகையினாலும்‌, அறிந்த 
வஸ்துக்களை மறக்கையினாலும்‌ ஒருவராலே போதிக்க 
அறிகையினாலும்‌ அல்லது விஷயங்களை அறியும்‌ 
தன்னைத்‌ தானறியாமையாலும்‌ தானே அறியும்‌ ஞான 
சொரூபி அல்ல; சொருபப்‌ பரப்பிரகாசனான சிவன்‌ 
அறிவிக்க அறியும்‌ ஞானசொரூபியே என்றவாறு. 


கருவியால்‌ பொருளால்‌ காட்டால்‌ 
காலத்தால்‌ கருமந்‌ தன்னால்‌ 
உருவினல்‌ அளவால்‌ நூலால்‌ 
ஒருவரால்‌ உணர்த்த லானும்‌ 
அருவனுய்‌ உண்மை தன்னில்‌ 
அறியாது நிற்ற லானும்‌ 
ஒருவனே எல்லாத்‌ தானும்‌ 
உணர்த்நுவன்‌ அருளி அலே, 


மேல்‌ இதுவும்‌ அது. 


506 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இ-ள்‌: ஞானேந்திரியங்களினாலும்‌, விஷய பூத 
பதார்த்தங்களினாலும்‌, செளராதிப்‌ பிரகாசங்களினாலும்‌, 
வசந்தாதி ருதுகாலங்களினாலும்‌, பரருடைய 3 நய 
நேங்கிதாதிக்‌ கிரியைகளினாலும்‌, பிரத்யட்ச அனுமான 
ஆகமங்களினாலும்‌ தத்தத்‌ காரிய 2அபிஞ்ஞராயிருக்‌ 
கிற ஆப்தராலும்‌ அறிவிக்கையினாலும்‌, அநாதி சித்த 
மாகிய கேவலாவத்தையிலே அரூபியுமாய்‌ ஓரறிவும்‌ 
அற்றிருக்கையாலும்‌ ஜகத்‌ ஏகநாயகனாகிய சிவனே 
கிருபையினாலே கீழ்ச்சொன்ன சகல ஏதுக்களினாலும்‌ 
ஆன்மாக்கள்‌ அறிவைப்‌ பிரகாசிப்பிப்பர்‌ என்றவாறு. 


கருவியும்‌ பொருளும்‌ காட்டும்‌ 
காலமும்‌ கருமந்‌ தானும்‌ 
உருவமும்‌ அளவும்‌ நூலும்‌ 
ஒருவரும்‌ உணர்த்த லீன்றி 
அருவனுய்‌ அகிலம்‌ எல்லாம்‌ 
அறிந்தவை ஆக்கி வேருய்‌ 
ஒருவனே உயிர்கட்‌ கெல்லாம்‌ 
உயிருமாய்‌ உணர்த்தி நிற்பன்‌. 


சிவன்தான்‌ எவ்வாறு அறிவர்‌ என்னில்‌? மேல்‌ 
சிவன்‌ சுவதந்திர ஞானப்பிரகாச சொருபராய்‌, 
தேகேந்திரியாதி ரகிதராகவே எல்லாத்தையுமறிந்து 
எல்லாப்‌ பிரபஞ்சத்தையும்‌ உண்டாக்கி எல்லா உயிர்‌. 
கட்கும்‌ உயிருமாய்‌ அறிவித்து நிற்பன்‌ என்பது கூறு 
கின்றது. 

இ-ள்‌: கீழ்ச்சொல்லிப்போந்த தேகே த்திரியாதி 


ம. 


. .நிரபேக்ஷையாகவே சகலத்தையும்‌ ஏக காலத்திலே 


ர 


1. நயநேங்கிதம்‌ - கண்சாடை. 2. அபிஞ்ஞர்‌ - 


_ அறிந்தவர்‌. 


- 


4 


' ஐந்தாம்‌ சூத்திரம்‌ 507 


!யதாவத்தாக அறிந்து தேக 2 ரகிதனாக நின்றே சகல 
ஜகத்தையும்‌ உண்டாக்கி, அதற்கு அந்நியமுமாய்‌ 
சகல ஆன்மாக்களிடத்திலும்‌ அந்தர்யாமியாக நின்று 
பரிபாகானுகுணமாக அறிவுகளைப்‌ பிரகாசிப்பிப்பன்‌ 
என்றவாறு. 


தா. 5௧௫௦ த யெ: நிகிதா நவலிளு 

த | ட) 22 
விலா ௧ ராஸ Nd | ஜெயா யிஷெய காயா 
ஓ த *கெகவாமிக௦ வாடி! பதெ.நமாகிக வரா 
பெபக்ஷ௦ லவ ஹ) யாண | _ந த-நிவிஃஷ 
NOR NRO _சு வ விஷயம்‌ ஐ.கி. 


இறைவன்தன்‌ சந்தி தீக்கண்‌ 

உல௰ன்தன்‌ சேட்டை என்னும்‌ 
மறைகளும்‌ மறந்தாய்‌ மாயை 

மருவிடான்‌ சிவன வன்கண்‌ 
உரைதரா தசேத னத்தால்‌ 

உருவுடை உயிர்கட்‌ கெல்லாம்‌ 
நிறைபரன்‌ சந்நி திக்கண்‌ 

நீடுணர்‌ வுதிக்கும்‌ அன்றே. 6 


இவ்வாறு ஆன்மாக்களிட த்தில்‌ அந்தர்யாமியாய்‌ 
நின்று நாநாவிதமாகப்‌ பிரேரிக்கையால்‌ சிவன்‌ 
விகாரியென்னில்‌? விகாரமானது மாயா சம்பந்தம்‌; 
சிவன்‌ அநாதி நின்மலனாகையால்‌ மாயை பொருந்‌ 
தாது. ஆன்மாக்களுடைய அறிவு பிரகாசிப்பது சிவன்‌ 
சந்நிதிமாத்‌ இரத்திலே என்பது மேல்‌ கூறுகின்றது: 


ட்‌ 


1. யதாவத்‌ - சரியாய்‌. 2. ரகிகன்‌ - இல்லாதவன்‌ - 


408 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இ-ஸன்‌: மீமாஞ்சகன்‌ ஈசுவரன்‌ ஆன்மாக்களைப்‌ 
பிரேரிக்கையால்‌ விகாரி என்னில்‌? “கர்த்தாவின்‌ சந்நிதி 
யிலே பிரபஞ்ச சேட்டை உண்டாம்‌” என்னும்‌ வேத 
வாக்கியத்தை வேதவாதியாய்‌ இருக்கிற நீயும்‌ இவ்‌ 
விடத்து மறந்தாய்‌; விகாரமாவது மாயாசம்பந்தம்‌ 
ஆகையால்‌, சிவன்‌ மாயையைப்‌ பொருந்தான்‌. மாயை 
சடமாகையால்‌ பிரகாசத்தினிடத்தில்‌ அந்தகாரம்‌ நில்‌ 
லாததுபோல நித்திய வியாபக சித்ரூ பியான சிவனிடத்‌ 
தில்‌ மாயை பொருந்தா. ஆகையால்‌, சிவன்‌ நிர்விகா 
ரியே. ஆகில்‌ ஆன்மாக்களின்‌ அறிவைப்‌ பிரகாசிப்பது 
எவ்வாறு என்னில்‌ ? தேகேந்திரியாதிகளை உடைய 
ஆன்மாக்களுக்கெல்லாம்‌ மலகன்ம பரியாகானுகுணா 
மாக அறிவானது 1 அயக்காந்த சந்‌ நிதியிலே 2 
சுக்குச்‌ சேட்டை உண்டானதுபோலச்‌ சிவன்‌ சத்‌ 
மாத்திரத்தில்‌ பிரகாசிக்கும்‌ என்றவாறு. 


அய 
நிதி 


. ௨10) (2 
_தஉுகத௦ ஸபிவஜதா£ கொய்‌ ச விசாரம்‌ 


பிவெபெளு காஷொஃயொவக ஹகளப சீ ! ஐத்‌ 


உலகமே உருவ மாக யோனிகள்‌ உறுப்ப தாக 


இலகுபே ரிச்சா ஞானக்‌ கிரியை யு கரண மாக 
்‌ ஜந்து 


அலகிலா உயிர்ப்பு லன்கட்‌ கறிவினை யாக்கி 
நலமிகு தொழில்க ளோடும்‌ நாடகம்‌ நடிப்பன்‌ நாதன்‌. 7 
சிவன்‌ எவ்வாறு நின்று ஆன்மாக்களுக்கு அறி 
வைப்‌ பிரகாசிப்பிப்பன்‌ என்ன? விசுவரூபியாக நின்று 
உணர்த்துவன்‌ என்னும்‌ முறைமை கூறுகின்றது. 


இ-ன்‌: புவனங்கள்‌ இருநூந்திருபத்து தாலும்‌ 


தூலரூபமாகவும்‌, எண்பத்து நானகு நூறுயர பேத 


1. அயக்காந்தம்‌ - ஊசிக்காந்தம்‌. 2. அயம்‌ - இரும்பு. 


பமா 


x 


ஐந்தாம்‌ சூத்திரம்‌ 6009 


யோனிகளும்‌ அவயவங்களாகவும்‌, மகத்தாகப்‌ பிரகா 
சிக்கும்‌ இசசாஞானக்‌ கிரியைகள்‌ அ ந்தக்கரணங்களாக 
வுங்கொண்டு எண்ணிறந்த ஆன்மாக்களுக்கு விஷய 
ஞானத்தைப்‌ பிரகாசிப்பித்து, நலம்பெருகும்‌ சிருஷ்டி 
யாதி பஞ்ச கிருத்தியங்களுக்குப்‌ பஞ்ச மூர்த்திகளை 
அதிஷ்டித்து நடனம்பண்ணுவர்‌ ஜகத்‌ ஏகநாதனான 
வன என்றவாறு. 


தெரிந்தகோண்‌ டோரேரவொன்‌ ருகச்‌ 
சென்றைந்து புலனும்‌ பற்றிப்‌ 
புரிந்திடும்‌ உணர்வி ஜேடு 
போகமும்‌ கொடுத்து யோனி 
திரிந்திடு மதுவும்‌ செய்து 
செய்திகண்‌ டுயிர்கட்‌ கெல்லாம்‌ 
விரிந்திடும்‌ அறிவும்‌ காட்டி 
வீட்டையும்‌ அளிப்பன்‌ மேலோன்‌, 8 


*உயிர்ப்புலன்கட்கு அறிவினைஆக்கி* என்றதற்கு 
இது சம்சார மேயாகையால்‌ கிருபையினாலே கருத்தி 
யங்களைப்‌ பண்ணுவன்‌ என்றது எப்படி என்ன? இவ்‌ 
வாறு போகத்தினாலே மலபரிபாகஞ்செய்து மலபரி 
பாகத்திலே மோட்சத்தைக்‌ கொடுப்பன்‌ என்பது 
மேற்கூறுதல்‌. 


இ-ன்‌: ஆன்மா அ ந்தக்கரணத்‌ துவாரா 
பஞ்சேந்திரியங்களைப்‌ பொருந்தி இந்திரியார்த்த சம்‌ 
யோகத்தினாலே சப்தாதி விஷயங்களை அறிந்து கிரகிக்‌ 
கும்‌ போகத்தையும்‌ கொடுத்து, யோனி மாறிப்‌ பிறக்‌ 
கும்படியும்‌ செய்து, இவ்வாறு சகலாவத்தையில்‌ ஆன்‌ 
மாக்களுக்குக்‌ கன்ம சாம்யமானதை நோக்கி கன்ம 
சாம்யமான ஆன்மாக்களுக்கெல்லாம்‌ பூர்வம்‌ உள்ள 
கிஞ்சிஞ்ஞதை யொழித்து, சர்வஞ்ஞத்துவாதிகளைப்‌ 


௦10 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பிரகாசிப்பித்து, பரம மோட்சத்தையும்‌ கொடுப்பன்‌, 
சர்‌ 3வோத்கிருஷ்டனாகிய சிவன்‌. 


வீட்டையும்‌ என்ற உம்மை முன்சொன்ன போக 
மாத்திரமேயல்ல, மோட்சமும்‌ கொடுப்பன்‌ எனபது. 


வீட்டையும்‌ அளிப்பன்‌ என்ப.நு போதும்‌, விரிந்‌ 


திடும்‌ அறிவுங்காட்டி என்பது வேண்டா என்னில்‌? 
சர்வஞ்ஞத்துவாதி அபிவியத்தித்‌ துவாரா பரமமுத்தி 
2 பிரதிபாதிதம்‌ ஆகையால்‌ கிரமமுத்தி 5 பிரதிபாத 


நார்த்தமாக இரண்டு பதமும்‌ வேணும்‌. 


விரிந்திடும்‌ அறிவு என்ற உம்மை பத்ததசைய 
கிஞ்சிஞ்ஞத்துவாதிகளன்‌ றி முத்தியிலே சர்வஞ்ஞத்து 
வாதியையும்‌ பிரகாசிப்பிப்பன்‌ என்பது. 


தசையில்‌ 


அருளது சத்தி யாகும்‌ 
அரன்றனக்‌ கருனை மின்றித்‌ 
தெருள்சின மில்லை அந்தச்‌ 
சிவமின்றிச்‌ சத்தி யில்லை 
மருளிலை அருளால்‌ வாட்டி. 
மன்னுயிர்க்‌ களிப்பன்‌ கண்கட்‌( 
இருளினை ஒளியால்‌ ஓட்டும்‌ 
இரவியைப்‌ போல ஈசன்‌, 9 


கு) 


- இரண்டாம்‌ சூத்திரத்தில்‌ “அருளாரு' என்றதற்கு 
கிருபை குணமாகையால்‌ 


அருளென்பது கிருபை, 
சீ ப்‌ 


- 2 - - 
£1. உதீகிருஷ்டன்‌ - உயர்ந்தவன்‌. 2. பிரதிபாதிதம்‌ - 
செல்லப்பட்டது. . ச. பிரதிபாதனம்‌ - சொல்லுதல்‌. 


ஐந்தாம்‌ சூத்திரம்‌ | 511 


சொரூபமென்பது எவ்வாறு? என்ற சங்கைக்கு இவ்‌ 
விடத்துச்‌ 1ங்காவலோகநியாயமாக மேல்‌ உத்தரம்‌ 
கூறுகின்றது. 


இ-ள்‌: அருள்‌ என்றது அரனுடைய சத்தி பரியா 
யநாமம்‌. சத்தி, சத்திமானாகிய சிவனுக்குப்‌ பின்னமோ 
அபின்னமோ என்னில்‌? சத்தியைவிட்டுச்‌ சிவன்‌ 
இல்லை, சிவனைவிட்டுச்‌ சத்தி இல்லை. ஆகையால்‌, 
பேதமோ ? அபேதமோ? என்னும்‌ சங்கைக்கு இட 
மில்லை. சத்தி சிவரூபம்‌ என்று அறி. ஆதித்தன்‌ தன்‌ 
னுடைய பிரகாசத்தினாலே இருளைக்‌ கெடுத்துக்‌ கண்‌ 
களுக்கு 2ரூபவத்பதார்‌ த்தங்களைக்‌ காணும்படிச்‌ செய்‌ 
தாற்போல, சிவனும்‌ தன்னுடையஅருளாகிய சொரூபப்‌ 
பிரகாசத்தினாலே ஆன்மாக்களுடைய அஞ்ஞானத்தை 
நீக்கி விஷயதரிசனங்களைப்‌ பண்ணுவிப்பர்‌ எ-று. 


இதனால்‌ சர்வப்‌ பிரபஞ்சமும்‌ சிவனிடத்திலும்‌, சிவ 
னும்‌ சர்வான்மாக்களிடத்திலும்‌ அந்தர்யாமி ஆகை 
யால்‌, சிவன்‌ அந்தர்‌ பகிர்‌ * வியாப்தனாகி நின்று, 
சுவதந்திர கர்த்தாவாகி, தேகேந்திரியாதிகளுக்கு 
ஆன்மாபோல ஆன்மாக்களை அந்தர்‌ 4 நியமநத்தை 
யும்‌ பகிர்‌ 5 பிரவர்த்தநத்தையும்‌ பண்ணுவர்‌ என்றும்‌ 
ஆன்மாக்கள்‌ ஈசுவர பரதந்திரர்‌ என்றும்‌ சொல்லியது. 


_த௲௩௯௦ ௦ மீ தாயா௦.:- சூஹ௦ஹி ஹவ்‌ 


மு தா_ந 2வஹிஷாதிஸவ-4ம8 ! தரவ ஹாகூதி 


1. சிங்காவலோகம்‌ -சங்கநோக்கு. 2. ரூபவத்‌ - ரூப: 
முள்ள. 3. வியாப்தன்‌ - வியாபரித்தவன்‌. 4. நியமநம்‌ - 
அடக்குதல்‌. 5. பிரவர்த்தநம்‌ - செலுத்துதல்‌. 


512 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ணஃலொகெ _நஜரறலதி 2-மீபயமாக 1 யஹ ராரா 
கவ-(2௨௦ யொமீ வவ._..ஷற€? வா?! ஹஸோஹயொா 
சாலியா_தால காலொ மிலி கா 8-௫ ! யெ ல 


ரி த 2] ்‌ 
க௦ஹி_த5௦ விஸ்‌ சாயாஹ-5டெட ௫)0.௧.2௪ 1! ஜதி 


ஐந்தாஞ்சூத்திரம்‌ முற்றிற்று 
.... இகச்‌ செய்யுள்‌ - 244 


ணை 


ஆரும்‌ சூத்திரம்‌ 

அறிவுறும்‌ பொருளோ ஈசன்‌ 

அறிவு 3 தவனோ என்னின்‌ 
அறியொருள்‌ அரித்த சத்தாம்‌ 

அறியாத தின்றும்‌ எங்கும்‌ 
செறிசிவன்‌ இரண்டும்‌ இன்றிச்‌ 

சித்தொடு சத்தாய்‌ நிற்பன்‌ 
நெறிதரும்‌ சத்‌ நின்‌ முன்னர்‌ 


அசத்தெலாம்‌ நின்றி டாவே. 1 


இவ்வாறு சர்வவியாபியாய்‌ நின்று பிரேரிக்கும்‌ 
சிவன்‌ அறியப்படுமவனோ? அறியப்படாதவனோ? என்‌ 
னும்‌ சங்கோத்தரங்களை மேல்‌ ஆறாம்‌ சூத்திரம்‌ 
ஒன்பது விருத்தத்தினாலே கூறுகின்றது. 


இஃள்‌: அறிவுறும்‌ பொருளோ ஈசன்‌ அறிவுறாத 
வனோ என்னில்‌ - ஈசுவரன்‌ அறியப்படும்‌ வஸ்துவோ 
அறியப்படாத பொருளோ என்னில்‌ ? அறி பொருள்‌ 
அசித்து அசத்துஆம்‌ - அறியப்படும்‌ வஸ்துவெல்லாம்‌ 
ஜடமுமாய்‌ அநித்தியமுமாம்‌. இவ்வாறு ஆகையால்‌ 
அறியப்படாத வஸ்து சிவன்‌ என்னில்‌? அறியாதது 
இன்றாம்‌ - அறியப்படாத வஸ்து ககன குசுமம்போல 
இல்லாததேயாம்‌. அறியப்படுமதும்‌ அறியப்படாததும்‌ 
அல்லவாகில்‌ அந்தச்‌ சிவனுடைய சொரூபம்‌ எப்படி 
என்னில்‌ ? 

எங்கும்‌ செறி சிவன்‌ இரண்டும்‌ இன்றி சித்தொடு 
சத்தாய்‌ நிற்பன்‌ - சர்வ வியாபியாகிய சிவன்‌ மாயா கர 
ணங்களினாலே வேத்தியனும்‌ * சர்வான்‌மநா அவேத்‌ 
தியனும்‌ அல்லாமல்‌ சத்‌ சித்‌ சொரூபனாகி நிற்பன்‌; 


* சர்வான்மதா - முழுதும்‌. 


33 


914 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


மனோ புத்தி அகங்காராதி கரணங்களினாலே ஏன்‌ 
அறியப்படான்‌ என்னில்‌? 

நெறிதரும்‌ சத்தின்‌ முன்னா அசத்து எலாம்‌ நின்‌ 
நிடாவே - பரம மார்க்கத்தைத்‌ தரிசிப்பிக்கும்‌ சத்‌ சித்‌ 
சொரூபன்‌ முன்னே அசத்தும்‌ சித்துமாகிய பிரத்தியட்‌ 
சாரூடமான சப்தங்கள்‌ பிரவர்த்தியா மல்‌ * நிவிர்த்தித்து 
. விடும்‌ என்றவாறு. 
_தஜ. 125௦ வெள ஷரோ:- _ நால்‌ ுகச்ஞாஷி கெல 
மாாஷ2விஸமாஜடி | ஷர தாஹார._மி வீ2ஐ௦ வவ-॥ 


ளாவாமூ ஸமிவ 2, ர கஸோயெல :- ௧௨701 


[27] 
ர ஸவெச | ப 


வெஉஹசலாவொ உரடுணே gale 
யர வ௦ விஜ? 


லொஹஅ அரெ கேண ௦ஆ 


யா? ஐ.தி, 
முதல்‌ அதிகரணம்‌ 
ஆனவதாய்‌ அழிவ தாகி 
வருதலால்‌ அறிவு தானும்‌ 
ட்‌ தாவலால்‌ உலகு போகம்‌ 
'தனுகரணாதி யாகி 


மேவலால்‌ மலங்க ளாகி 
விரவலால்‌ வேறு மாகி 


- ஓவலால்‌ அசத்தாம்‌ சுட்டி 
உணர்பொரு ளான எல்லாம்‌. 2 


"ச நிவிர்த்தித்தல்‌ - மறுத்தல்‌... 


ய 
1 


ஆறாம்‌ சூத்திரம்‌ 515 


பிரபஞ்சம்‌ சத்தென்று மீமாஞ்சா திகள்‌ சொல்ல 
இவ்விடத்து அசத்து என்று சொன்னது எவ்வாறு 
என்னில்‌? மேல்‌ ஏது பூர்வமாக பிரபஞ்சம்‌ அசத்‌ 
தென்று நிரூபிக்கின்றது. 


இ-ள்‌ : பிரபஞ்சம்‌ உற்பத்தி நாசத்தை அடைந்து 

வருதலாலும்‌, ஆன்மஞானமானது பிரபஞ்சத்தை 

வியாபித்து அறிகையாலும்‌, தனு கரண புவன போகங்‌ 

2 களாக ஆன்மாவுக்கு மாறிப்‌ பொரு ந்திவருகையாலும்‌, 

i ஆன்மாவுக்கு மயக்க அறிவுக்கு ஏதுக்களாகப்‌ பொருந்‌ 

துதலாலும்‌, சிவானுக்கிரகத்தினாலே ஆன்மாவுக்குச்‌ 

சத்திய ஞானம்‌ பிரகாசித்த அளவில்‌ இவைகளெல்‌ 

லாம்‌ ஆன்மாவுக்கு அன்னியமுமாய்‌ அசத்துமாய்ப்‌ 

போகையினாலும்‌, ஆன்மா தனக்கு அந்நியமாய்ப்‌ 

்‌ பிறித்து அறியப்பட்ட வஸ்துக்களெல்லாம்‌ அசத்து 
. என றவாறு. 


மண்தனில்‌ வாழ்வும்‌ வானத்‌ 
, தரசயன்‌ மாலார்‌ வாழ்வும்‌ 

ல எண்தரு பூத பேத 

யோனிகள்‌ யாவும்‌ எல்லாம்‌ 
கண்டஇந்‌ திரமா சாலம்‌ 

கனுக்கழு திரதம்‌ காட்டி 
உண்டுபோல்‌ இன்ரும்‌ பண்பின்‌ 

உலகினை அசத்தும்‌ என்பர்‌. 9 


| பாஞ்சராத்திரிகள்‌ * பிராகிருத உலகமே அநித்‌ 
தியம்‌, அப்பிராகிருத உலகம்‌ நித்தியமாகிய திவ்ய 


* பிராதிருதம்‌ - பிரகிருதி உடையது. 


\ எ 


நறு ப டட இ பப பப்ப படு நட ம அக்கல்வி பபண்‌ ட பட்‌ [22௮௮ சப்‌ 


516 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


மங்கள ! விக்கிரகராகிய விஷ்ணு எழுந்தருளியிருப்‌ 
பர்‌ என்பர்கள்‌; அதுவும்‌ அசத்தேயென்பது மேற்‌ 


கூறுகின்றது. 


இன்‌: பூமியில்‌ உண்டாகிய ஐசுவரியங்களும்‌, 
சொர்க்கத்திலே தேவேந்திராதி தேவர்கள்‌ ஜசுவரியங்‌ 
களும்‌, சத்தியலோகத்திலே பிரம்மாதிகளுடைய ஐசுவரி 
யங்களும்‌, பிரகிருதிக்குமேல்‌ அப்பிராகிருதலோகத்தில்‌ 
பரவாசுதேவர்‌ முதலாகிய பெயர்களுடைய ஜசுவரியங்‌ 
களும்‌, பிருதிவியாதி பிரகிருதி பரிய ந்த உலகங்களும்‌, 
இந்த உலகங்களில்‌ உண்டான தேகங்களும்‌, 2 தாத்‌ 
காலிகத்திலே மெய்யாகத்‌ தோன்றிப்‌ பின்பு இல்லை 
ஆகையால்‌ பிரபஞ்சத்தைப்‌ பெரியோர்கள்‌ அசத்து 
என்றும்‌ சொல்லுவார்கள்‌ என்றவாறு. 

அர்த்தாங்கீகாரமாக அசத்தும்‌ என்கையால்‌ 
சத்து என்கிறதையும்‌ தோற்றுவிக்கின்றது. ஆ 
யால்‌ சதசத்தாகச்‌ சொல்லவேணும்‌. அப்படிச்‌ அக்‌ 
வில்‌ அறைகாந்திக தோஷம்‌ உண்டு என்னில்‌ ? ௮௦ 
தன்று. 38சுத்திகாரசிதப்‌ பிராந்திபோலப்‌ 4 பிரதிபாசிக 
மாத்திரமும்‌ அல்லாமல்‌ சிவனையும்‌ ஆன்மாக்கனளையும்‌ 
போல நித்தியத்‌துவமல்லவாம்‌. £ ஆப்பிரளய சத்து 
ஆகையால்‌ லோக ௦திருஷ்டியாசத்தும்‌ சாஸ்திர திருஷ 
டியா சத்தும்‌ ஆகையால்‌ சதசத்து என்னும்‌ வியவ 
காரத்தினால்‌ அறைகாந்திகவாதப்‌ " பிரசத்தி இல்லை. 
பிரபஞ்சத்துக்குப்‌ பிரளயம்‌ உண்டு என்பது எதனாலே 


'1. விக்ரகம்‌ - சரீரம்‌. 2. தாத்காலிகம்‌ - அந்தக்‌ 
காலத்து. 38. சுத்திகா ரசிதம்‌ - கிளிஞ்சல்‌ வெள்ளி. 4. பிரதி 
பாசிகம்‌ஃ-கதோற்றுநெது. 5. ஆப்பிரளயம்‌-பிரளயபரியத்தம்‌. 


6. திருஷ்டியா - பார்வையால்‌. 7. பிரசத்தி - சம்பந்தம்‌. 


ஆறாம்‌ சூத்திரம்‌ 517 


அறியப்பட்டது என்னில்‌ ? சுழுத்தியில்‌ ஆன்மாவுக்கு 
இந்திரிய அந்தக்கரணங்கள்‌ இல்லை ஆகையால்‌ 
* ஆயுரவசாநத்திலே தேகாதிகள்‌ நாசம்‌ ஆகையால்‌, 
இந்தத்‌ தேகாபீமானிக்கு ஆயுரவசா நத்திலே தேகம்‌ 
நாசமானதுபோலப்‌ பீரமாண்டாபிமானியான பிரமா 
வினுடைய ஆயுரவசா நத்திலே பிரமாண்டம்‌ பிரள 
யத்தை அடையும்‌. மேலுள்ள தத்துவ புவனங்களும்‌ 
இவ்வாறே தத்தத்‌ அபிமான தேவதா மூர்த்திகள்‌ 
ஆயுரவசா நத்திலே பிரளயத்தை அடையுமாகையால்‌ 
. சாவப்‌ பிரளயம்‌ உண்டு. - 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ 


உணராத பொருள்சத்‌ தென்னின்‌ 
ஒருபயன்‌ இல்லை தானும்‌ 
புணராது நாமும்‌ சென்று 
பொருந்து தின்றும்‌ என்‌ றூம்‌ 
தணவாத கருமம்‌ ஒன்றும்‌ 
கருவரும்‌ இல்லை வானத்‌(து) 
இணரார்பூந்‌ தொடைய ம்‌ ஆமைக்‌ 


கெயுமயிர்க்‌ கயிறும்‌ போலும்‌, 4 


மேல்‌ அறியப்படாத பொருளே சத்து என்னில்‌ 
ஆகாசப்பூவும்‌ ஆமைமயிர்ச்கயிறும்‌ போல இல்லை 
யாய்‌ அதனால்‌ பிரயோசனமுமில்லை என்னும்‌ சங்கை. 


இ-ள்‌: அறியப்பட்டதெல்லாம்‌ அநித்தியம்‌, அறி 


யப்படாததெல்லாம்‌ நித்திய சத்து என்னில்‌ ? அறி 
யப்படாத வஸ்துவினாலே ஒரு பிரயோசனமும்‌ இல்லை, 


* ஆயுரவசாநம்‌ - ஆயுசு முடிவு. 


616 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அது நம்மை ஒருக்காலும்‌ பொரு ந்தத்தக்கது இல்லை, 
நாம்‌ அதை ஒருக்காலும்‌ பொருந்தத்தக்கது இல்லை. 
கெடாததாக நமக்கு ஒன்றை அது தரத்தக்கதில்லை, 
இப்படிக்கு ஒத்ததாக ஒரு வஸ்து உண்டு என்கிறது 
ஆகாயத்தில்‌ பூங்கொத்தும்‌ ஆமை மயிர்க்கயிறும்‌ 
உண்டு என்பதற்கு ஒக்கும்‌ என்றவாறு. 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 


தத்‌ நுவம்‌ சத்ந சத்‌ நச்‌ 
சதசத்‌் தும்‌ அன்றேன்‌ லேன்‌ 
உய்த்துணர்ந்‌ துண்டோ இன்பே 
என்றவர்க்‌ குண்டென்‌ ரதில்‌ 
வைத்திடும்‌ சத்தே யாகும்‌ 
மனத்தொடு வாக்கி றந்த 
சித்துரு அறு அ சித்தாம்‌ 
மனத்தினுல்‌ தேர்வ தெல்லாம்‌. ல 


இதற்கு மேல்‌ உத்தரம்‌. 
அசத்து சதசத்தும்‌ 


இ-ள்‌: தத்துவம்‌ சத்து ்‌ 
கிய சிவன்‌ அறியப்‌ 


. அன்று என்றால்‌ என்‌ - பரதத்துவனா 
படில்‌ அசத்தாம்‌, அறியப்படானாகில்‌ 1சத்பாவமே 
இல்லையாம்‌, அதனால்‌ சதசத்து என்னில்‌? 2 விருத்த 
தர்மத்துவயாச்ரயம்‌ ஒருவஸ்துவுக்குக்‌ கூடாது. இவ்‌ 
வாறு 8 சங்கிதமாக ஓருவஸ்‌.து உண்டு என்று சொல்லு 
கிறதனால்‌ பிரயோசனம்‌ என்ன என்னில்‌ ? 


டப சத்பாவம்‌ - இருப்பு. 2. விருத்த தருமத்துவயம்‌ - 
்‌ விரோதமான இரண்டு தருமம்‌. 3. சங்கதம்‌ - சந்தேகிக்கப்‌ 
பட்டது. i 


கடத்த 


ஆரும்‌ சூத்திரம்‌ 519 


உய்த்து உணர்ந்து உண்டோ இன்றோ என்ற 
வர்க்கு உண்டு என்று ஓதில்‌ - முமூட்சுக்களாய்‌ சைவ 
மதத்திலேயுற்றுச்‌ சாஸ்திரங்களை ஓதிச்‌ சரீராதி 
களுக்கும்‌ ஆன்மாக்களுக்கும்‌ பரமாக ஒரு வஸ்து 
உண்டோ இல்லையோ என்று * ப்ரஸ்னை பண்ணும்‌ 
அவர்களுக்கு உண்டு என்று சொல்லும்‌ முறைமை, 
வைத்திடும்‌ சத்தேயாகும்‌ மனத்தொடு வாக்கு இறந்த 
சித்து உரு அது - மனோ வாக்குக்‌ காயாதிகளை நீக்கி 
நின்று அறியப்படும்‌ பரமசிவம்‌ சத்‌ சித்‌ சொரூபம்‌ 
என்று ஆகமங்கள்‌ ஸ்தாபித்திடும்‌, அசித்தாம்‌ மனத்தி 
னால்‌ தேர்வது எல்லாம்‌ - மனம்‌ முதலான கரணங்களி 


னலே அறிவதெல்லாம்‌ ஜடமும்‌ அநித்தியமும்‌ ஆம்‌ 
என்றவாறு. 


அறியபொருன்‌ அசித்தாய்‌ வேரும்‌ 

அழிவுரறுப்‌ பொருள்சத்‌ தென்னின்‌ 
அறிபவன்‌ அறியா னுகில்‌ 

அதுஇன்று பயனும்‌ இல்லை 
அறிபவன்‌ அருளி இலே 

அநந்நீய மாகக்‌ காண்பன்‌ 
அறியபொருன்‌ அறிவாய்‌ வோய்‌ 


அறிவருன்‌ உருவாய்‌ நிற்கும்‌. 6 
மேலும்‌ அதற்கே புறனடை. 


இ-ள்‌ : அறிபொருள்‌ அசித்தாய்‌ வேறாம்‌ அறிவுறா 
பொருள்‌ சத்து என்னில்‌ - அறியப்பட்ட வஸ்துக்க 
ளெல்லாம்‌ அநித்தியமுமாய்‌ அந்நியமுமாம்‌, அறியப்‌ 


படாததே நித்தியம்‌ என்னில்‌ ? அறிபவன்‌ அறியான்‌ 


* ப்ரஸ்னை - வினா. 


9௨0 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


( ன படாதாகில்‌ அந்த வஸ்துவே 
இல்லை, அதனால்‌ பிரயோசனமும்‌ இல்லை என்னில்‌ ? 
அந்த வஸ்துவும்‌ உள்ளதே, அறியும்படியும்‌ இவ்வாறு 
என்பது, அறிபவன்‌ அருளினால்‌ அதத்நியமாக காண்‌ 
பன்‌ - அறியவேண்டிய ஆன்மா பராசத்தி யோகத்தி 
னாலே தனக்கு அத்நியமில்லாமலே அந்தச்‌ சிவனைத்‌ 
தரிசிப்பன்‌; 

தரிசிப்பன்‌ என்றபொழுதே காண்பானும்‌ காட்சி 
யும்‌ உண்டாம்‌. அப்பொழுது அந்நியமாம்‌ என்னில்‌ ? 
அவ்வாறல்ல. நின்மலானந்த பரசிவநிட்டையிலே 
நின்ற ஆன்மா அந்த நிட்டை பிரிந்தபிறகு சிவானந்‌ 
தானுபவமாவது இவ்வாறு உண்டாயிருந்தது என்று 
தெரிகையினாலே அறிவன்‌ என்றது ஒழிய, தாத்காலத்‌ 
திலே அறியப்பட்ட து அல்ல. அஃது எப்படிப்போல 
என்னில்‌ ? சுழுத்தியை அடைந்தவன்‌ விழித்த பிற்கு 
சுகமாக நித்திரைபண்ணினேன்‌ என்றறிந்ததுபோல. 

ஜீவன்‌ முத்தியிலே பரமமுத்தியிே 


இ) ல சிவமே 
ஆகையினால்‌ இந்த விசாரத்துக்கு * அவகாசமே இல்லை. 
ஆகையால்‌, பன்னிரண்டாம்‌ சூத்திரத்திலே எதிர்‌ 
மறையாகச்‌  சிவமேயாய்‌ நின்‌ றிடுவர்‌ ' என்றது. 

வறாய்‌ அறிவு அருள்‌ 


அறிபொருள்‌ அறிவாய்‌ ௦ே 
பொருளாகிய சிவன 


ப்‌ நிற்கும்‌ - அறியப்படும்‌ 


உருவாய்‌ 
ஞான சொருபியாய்‌ வஸ்துதா ஆன்மாவுக்கு வேது 
மாய்க்‌ கிருபையினாலே அறிவாகிய ஆன்மாவைத்‌ 

வகவேத்திய 


தமக்கு ரூபமாய்‌ வேறற நின்று அனுப்‌ை 
ராய்‌ நிற்பா என்றவாறு. 


இ 


ச அவகாசம்‌ - இடம்‌. 


௩ 


டி 


» 
ஃ்‌ 


ஆறாம்‌ சூத்திரம்‌ 551 


(சநத ஓ ட ஓ * ஓ ௩ © 
பாவிப்ப தென்னின்‌ பாவம்‌ பாவகம்‌ கடக்கிலா பாவம்‌ 
பாவிக்கு மதுநால்‌ என்னில்‌ பாவகம்‌ பாவங்‌ கெட்டூப்‌ 

ட க ஓ ௨ [] . 
பாவீப்ப தெல்னின்‌ பாவம்‌ பாவனை இறந்து நின்று 


பாவிக்கப்‌ படுவ நாரும்‌ பரம்பரன்‌ அருளி அலே. 7 
மேல்‌ விசார புரஸ்ஸரமாக சிவபாவநா நிரூபணம்‌. 


இஃள்‌: பாவிப்பது என்னில்‌ பாவம்‌ - சிவனை 
அந்தர்யாமி என்று நினைக்க என்னில்‌ ? அப்பொழுது 
மனம்‌ உண்டு. மனத்தினால்‌ அறியப்பட்டது எல்லாம்‌ 
அசத்து ஆகையால்‌ அஃதன்று. பாவகம்‌ கடக்கில்‌ 


பாவம்‌ - பாவநாதீதன்‌ என்று நினைக்க என்னில்‌ ? : 


அபாவம்‌ பிரயோசனம்‌ இல்லையாம்‌. பாவிக்கும்‌ அது 
நான்‌ என்னில்‌ - நான்தானே அந்தச்‌ சிவம்‌ என்று 
தியானிப்பன்‌ என்னில்‌ ? பாவகம்‌ - பாவனைமாத்திரமே 
ஓழியப்‌ பயன்‌ இல்லை, அஃது எவ்வாறு என்னில்‌ ? 
கண்ணை ஆதித்தன்‌ என்று பாவித்தால்‌ அதனாலே 
அந்தகாரம்‌ போகாதது போலவும்‌, சிங்நுவையைச்‌ 
சருக்கரை என்று பாவித்தால்‌ அதனாலே மதுரமில்லா 
ததுபோலவும்‌, பாவம்‌ கெட்டுப்‌ பாவிப்பது என்னில்‌ 
பாவம்‌ - ஒரு பாவனையும்‌ பண்ணாமல்‌ ஞான இச்சாப்‌ 
பிரயத்தனாதிகளெல்லாம்‌ கெட நிற்பதே பரமபாவனை 
என்னில்‌ ? 


அப்பொழுது விஷய சுகமும்‌ * நிருபாதிக சிதா 
னந்தானுபவமும்‌ இரண்டும்‌ இல்லை, ஆணவகேவல 
மாம்‌. மேல்‌ சிவயாவனை எவ்வாறு என்னில்‌ ப்‌ 

பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவது ஆகும்‌ 
பரம்பரன்‌ ' அருளினாலே - மனோபாவனாதிகளை நீங்கி 


* நிருபாதிகம்‌ - உபாதியில்லாதது. 


962 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


்‌ நின்று தேகாதி அபேட்சையாய்ப்‌ பரமான ஆன்மாக்‌ 
களுக்குப்‌ பரமாகிய சிவனுடைய சத்தியோ கத்தினாலே 
சிதானந்த சொரூபமாகிய சிவத்தைத்‌ தரிசித்து *அதிச 
யேன சிவோகம்‌ என்று பாவிக்கப்படுவதாம்‌ எ-று. 


தட 2 ரத ௦ வ 
அடாத ஹதுநெ- உத மாதவா வஜிர 


சு ப ரூ (ல 
ஹஹாவ௦ ஹரவயெஜஸஉா | ஹூவ-402 ரய நா_ல த 


ல க்ஷரமாவ உல த 1] ஹாவெந காகமா 


ஹாவ௦க]கா-மிறாம௦ யடி | ஸ்வெபாவபாயி வி.நி2.4-௦ 


௧௧௦ மாவெ_ந ஓவடெதகவ2 தி.க, 


்‌ அத்நியம்‌ இலாமை யானும்‌ 
அறிவினுள்‌ நிற்ற லானும்‌ 
உன்னிய எல்லாம்‌ கள்‌ நின்‌ 
அணர்த்தூவன்‌ ஆத லானும்‌ 
என்னது யானென்‌ >ோதூம்‌ 
இருஞ்செருக்‌ கறுத்த லா னும்‌ 
தன்னறி வதனுல்‌ காணும்‌ 3 
தகைமையன்‌ அல்லன்‌ ஈசன்‌. 
சிவஞான த்‌ தினாலே 


ஆன்மா சித்துரூபனாயிருக்கச்‌ 
னேன்‌ என்றதற்கு 


இவனைத்‌ தரிசிக்கவேணும்‌ என்பா 
உத்தரம்‌. 

இ-ள்‌: அந்நியம்‌ இலாமையானும்‌ - சிவன 
ஆன்மாவுக்கு அ தந்நியமில்லாமையாலும்‌, அறிவினுள்‌ 
. நிற்றலானும்‌ - ஆன்மா சிவஞான வியாப்திக்குள்ளே 
- வியாப்பியனாகி நிற்கையாலும்‌, உன்னிய எல்லாம்‌ உள்‌ 


* அதிசயேன - மிகுதியாய்‌. 


டச்‌ 


ல்‌ 


ர. 


ஆறாம்‌ சூத்திரம்‌ 928 


நின்று கணர்த்துவன்‌ ஆதலானும்‌ - ஆன்மா நினைப்‌ 
பது எல்லாத்தையும்‌ சிவன்‌ அந்தர்யாமியாக நின்று 
நினைப்பிப்பன்‌ ஆகையாலும்‌, என்னது யான்‌ என்று 
ஓதும்‌ இரும்‌ செருக்கு அறுத்தனினும்‌ - சிவனுக்கு 
அந்நியமாக ஒரு வஸ்துவும்‌ இல்லாதபடியாலே 
என்னது யான்‌ என்கிற மமத்துவ ஆங்கார ரகிதனாகை 
யினாலும்‌, தன்‌ அறிவு அதனால்‌ காணும்‌ தகைமையன்‌ 
அல்லன்‌ ஈசன்‌ - ஆன்மாவைச்‌ சீவன்‌ பிறிவறக்‌ கலந்‌ 
திருக்கையால்‌ சிவஞான  *வ்யதிரிக்தமாக ஆன்ம 
ஞானத்தினாலே தரிசிக்கப்படுமவனல்லன்‌ என்றவாறு. 


ஒன்றேனும்‌ அதனல்‌ ஒன்‌ றென்‌ 
நுரைப்பநுண்‌ டாகை யாலே 
நின்றனன்‌ வேருய்த்‌ தன்னின்‌ 
நீங்கிடா நிலைமை யாலே 
பில நிமா உணர்வுக்‌ கெட்டாப்‌ 
பெருமையன்‌ அறிவி னுள்ளே 
என்றும்நின்‌ நிடுத லாலே 
இவன்‌ அவன்‌ என்ன லாமே. 9 


வெம்‌ ஏகம்‌ என்று சர்வ சுருதிகளும்‌ சொல்ல, 
இவ்விடத்து -அநேகாத்மகஞ்சொன்னது எவ்வாறு 
என்ன? மேல்‌ உத்தரம்‌. 

இ-ள்‌: ஓன்று எனும்‌ அதனால்‌ ஓன்று என்று 
உரைப்பது உண்டு ஆகையாலே - சுருதிகளில்‌ பிரமம்‌ 
ஒன்றே என்று சொல்லுகிறதே என்னில்‌ ? ஒன்று 
என்று சொல்லுகிறவன்‌ ஒருவன்‌ உண்டு ஆகையால்‌, 
நின்றனன்‌ வேறாய்‌ - பிரமம்‌ ஒன்று என்று சொல்லும்‌ 


* வ்யதிரிக்தம்‌ - வேறு. 


த வடம்‌ 


554 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆன்மாக்களுக்கு வேறாக நின்றான்‌ என்று அ ியப்பட்‌ 
டது. அவ்வாறு வேறாயும்‌, தன்னின்‌ நீங்கிடா நிலைமை 
யாலே - சிவனும்‌ ஆன்மாவும்‌ பிறிவறக்கலந்துநிற்கை 
யாலே, பின்றிய கிணார்வுக்கு எட்டா பெருமையன்‌ 
அறிவினுள்ளே என்றும்‌ நின்‌ நிடுதலாலே இவன்‌ 
அவன்‌ என்னலாமே - விகற்ப அறிவாகிய புத்தியாதி 
களினாலே அறியப்‌ போகாத சிவன்‌ ஆன்மாவினோடு 
எக்காலமும்‌ பிறிவற நிற்கையினால்‌ இந்த ஆன்மாவை 
யும்‌ *விசுவ ஏக நாயகனாகிய சிவனே என்று 


லாம்‌ என்றவாறு. 


சொல்ல 


ஆறாஞ்சூத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ -- 2285 


டா 
* விச்வ ஏக நாயகன்‌ - உலகத்துக்கு ஒரு நாதன்‌. 


* 
வர்‌ 


ஏழாம்‌ சூத்திரம்‌ 

அனைத்தும்சத்‌ தென்னின்‌ ஒன்றை 

அறிந்திடா த௫த்தரில்‌ என்னின்‌ 
முனைத்டா கசத்நுச்‌ சத்தின்‌ 

முன்னிருள்‌ இரவி முன்போல்‌ 
நினைப்பதிங்‌ கசத்தே என்னில்‌ 

சத்தின்‌ முன்‌ நிலமை யானும்‌ 
தனைக்கொடொன்‌ நுணச்க லானும்‌ 

தானசத்‌ துணரா தன்றே. 1 


இதற்குச்‌ சிவோத்துவைத வாதி சித்து அசித்து 
என்று இரண்டே வஸ்து. இதிலே சித்துச்‌ சிவன்‌, 
அசித்துப்‌ பிரபஞ்சம்‌. அந்தச்‌ சித்தே சத்து, சடமே 
அசத்து. இவ்வாறு இரண்டே வஸ்து சிவனுக்கு வியதி 
ரிக்தமாக இத்ரூபியாக ஆன்மாக்கள்‌ உண்டென்பது 
*யுக்தியுக்தமும்‌ அல்ல, சுருதி விரோதமும்‌ உண்டு. 
பிரத்தியட்சமாக நாநாத்மத்வங்‌ காணப்படுகிறதே 
என்னில்‌? அதுவும்‌ அத்வத்திரயோபாதி வசத்தினாலே 
சிவனுக்கே கூடுமென்றுசொல்ல இதற்குமேல்‌ ஏழாஞ்‌ 
சூத்திரம்‌ நாலு விருத்தத்தினாலே சங்கையும்‌ உத்தர 
மும்‌ கூறுகின்றது. ' 


இந்தச்‌ சவஞான த்திக்கு மூலமாகிய சிவஞான 
போதத்தில்‌ சிவனைச்‌ சித்தென்றும்‌ பிரபஞ்ச த்தை 
அசித்தென்றும்‌ பிரதிபாதித்திருக்க, இவ்விடத்துச்‌ 
சிவன்‌ சத்தென்றும்‌ பிரபஞ்சம்‌ அசத்தென்றும்‌ பிரதி 
பாதித்தது என்னையோ என்னில்‌? சித்தானதே சத்து, 
அசித்தானகே அசத்து ஆகையால்‌ பரியாயநாமமாகக்‌ 
கூறப்பட்டது. 


* யுக்தியுக்கம்‌ - யுக்தியோடு கூடியது. 


620 'சவஞானத்‌தயார்‌ சுபக்கம்‌ 


ஆகில்‌ அசித்தாகிய ஆணவம்‌ மாயை கன்மம்‌ 
அசத்தேயோ என்னில்‌? அவைகளும்‌ 1 ஆமோட்சமே 
சத்து. அதுவும்‌ சாஸ்திர திருஷ்டியினாலே முக்த 
திருஷ்டிக்கு அசத்தே. 

_தஒ.1௦ ஜெவீகாமலொ_தபம ்‌. ஹெ தும நாவி 
2 ஷாஹி _நாஹி ௯௬8-4ஹ2மாவ_88 | 'சுஸஉ த 8௨௦ 
ஹவ_ஹாஹிலொகசகொ நளைகிகதி.கி, 


என்னில்‌ - சர்வான்‌ 
னே என்னில்‌ 2 


இ-ன்‌: அணைத்தும்‌ சத்து 
சிவத்தை அறி 


மாக்களும்‌ சத்‌ சித்‌ சொருபமாகிய சிவ 
ஒன்றை அறிந்திடா - அந்த ஒன்றாகிய னி 
யாமல்‌ சம்சாரியாய்‌ துக்கப்படுவானேன்‌ 2 அசத்தால 
என்னில்‌ - அவ்வாறு அறியாமல்‌ நிற்பது அசத்தாகிய 
மாயையினாலே என்னில்‌ ? முனைத்திடாத அசத்து 
சத்தின்‌ முன்‌ இருள்‌ இரவி முன்போல்‌ - ஆதித்தன்‌ 
சந்நிதியில்‌ இருள்‌ நில்லாததுபோலச்‌ சத்தின்முன்னே 
அசத்து நில்லாது, நினைப்பது இங்கு அசத்தே என 
னில்‌? 2அகம்சுகீ அகம்துக்கீ என்றதுவும்‌ அகங்கார 
மமகாரத்தைப்‌ பண்ணுவதும்‌ சிவன்‌ சந்நிதியில்‌ மாயா 
விகாரங்களே என்னில்‌ ? சத்தின்‌ முன்‌ நிலாமையா 
னும்‌ தனைக்கொடு ஒன்று உணர்தலானும்‌ தான்‌ அசத்து 
உணராது அன்றே - சத்தாகிய சிவன்முன்னே அசித்‌ 
தாகிய மாயா விகாரங்கள்‌ பொருந்தாது ஆகையாலும்‌ 
மாயா. காரியங்களைக்‌ கரணங்களாகக்‌ கொண்டு 
ஆன்மா அறிகையினாலும்‌ ஜடமாகிய மாயாகாரியங்கள்‌ 
்‌.. தானாக ஓுன்றையும்‌ அறியாது என்றவாறு. 


3. ஆமோட்சம்‌ - மோட்சபரியந்தம்‌. 2. அகம்‌ சு - 


்‌ நான்‌ சுகமுள்ளவன்‌ ; அகம்‌ துக்‌8 - நான்‌ துக்கமுள்ளவன்‌ . 


- டு 


ஏழாம்‌ சூத்திரம்‌ 521 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 


சத்தசத்‌ தறிவ தான்மாத்‌ 
தான்சத்தும்‌ அசத்தும்‌ அன்று 
நித்தனுய்ச்‌ சதசத்‌ தாகி 
நின்றிடும்‌ இரண்டின்‌ பாலும்‌ 
ஒத்துடன்‌ உறநீத்‌து நில்லா(நு) 
உடஇயாது நின்றி டாது 
வைத்திடும்‌ தோற்றம்‌ நாற்றம்‌ 


மலானின்‌ வருதல்‌ போலும்‌. ஃ 


ஆகையால்‌ சத்தாகிய சிவத்தையும்‌ அசத்தாகிய 


பிரபஞ்சத்தையும்‌ அறிவது ஆன்மா என்று மேல்‌ 
கூறுதல்‌. 


இ-ன்‌: சத்து அசத்து அறிவது ஆன்மா - சத்தா : 
கிய சிவத்தையும்‌ அசத்தாகிய பிரபஞ்சத்தையும்‌ அறி 
கிறது ஆன்மா, தான்‌ சத்தும்‌ அசத்தும்‌ அன்று - சிவப்‌ 
பிரேரணை அன்றியில்‌ தானே ஓன்றையும்‌ அறியாது 
ஆகையால்‌ சுவதந்திர சித்தென்று சொல்லவும்படாமல்‌ 
ஞானக்கிரியா சத்தியை உடைத்தாகையால்‌ சடமும்‌ 
அல்லாமல்‌, நித்தனாய்‌ சதசத்து ஆகி நின்‌ நிடும்‌ இரண்‌ 
டின்பாலும்‌ - ஆன்மா நித்தியனுமாய்ப்‌ பராசத்தி பதித்‌ 
தபோது சிவனைப்போலே * அநிவாரித சிற்சத்திப்‌ 
பிரகாச சொரூபனாகவும்‌ அல்லாத ஆணவ கேவலத்தி 
னாலே ஞானம்‌ பிரகாசியாதிருக்கையால்‌ ஜடம்போலும்‌ 
இவ்வாறு சிதசித்து அவஸ்தைகளை அடைவதாய்நிற்‌ 
கும்‌. ஆகில்‌ மாயாகாரியமாகிய இலிங்க சரீரத்துடனே 
ஆன்மா பிறப்பது உண்டு ஆகையால்‌ இறப்பதும்‌ 


* அநிவாரிதம்‌ -, தகையப்படாதது. 


ட்‌ ப்‌ ல்‌ 1 ரி 
பபற தய்ப ்‌ ்‌ ்‌ ்‌ 4. 
தல்‌ லு ப ட ட 5. டர்‌ அட்டு த்‌ க ப 


5௨8 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


உண்டு. நித்தியன்‌ என்று சொன்னது எவ்வாறு 
என்னில்‌ 2 


ஒத்து உடன்‌ உதித்து நில்லாது ௨.தீயாது நின்றி 
டாது வைத்திடும்‌ தோற்றம்‌ நாற்றம்‌ மலரினில்‌ வருதல்‌ 
போலும்‌ - லிங்க சரீரம்‌ மாயையிலே தோன்றுகின்ற 
பொழுது ஆன்மாவும்‌ மாயையீலே நின்று கூட உற்‌ 
பத்தியானது அல்ல. பிரளயத்திலே மாயா மண்டல 
மத்தியவர்த்தியாக நின்று லிங்கசரீரோற்பத்தியுடனே 
ஞான இச்சாக்‌ கிரியைகளைப்‌ பிரகாசிக்‌ 
வீருட்சாதிகளிலே உற்பத்தி 
ரமாகி இருக்கவும்‌ புஷ்‌ 
ச்‌ சொல்வதுபோல 
யுடனே உற்பத்தி 
ல்‌ நாசவத்‌ அல்ல; 


ஆன்மாவின்‌ 
கையால்‌ புஷ்பங்களுக்கு 
உண்டு, கந்தம்‌ * வஸ்துவந்த 
போற்பத்தியே கந்தோற்பத்தியாக 
ஆன்மாவுக்கு லிங்கசரீரோற்பத்தி 
என்று உபசாரமாகச்‌ சொல்லுவதனா 
- ஆன்மா நித்தியமே என்றவாறு. 


௬த்தமெய்ஞ்‌ ஞான மேனிச்‌ 
சோதிபால்‌ அசத்தஞ்‌ ஞானம்‌ 
ஒத்துரு குற்றம்‌ எல்லாம்‌ 
உற்றிடும்‌ உயிரின்‌ கண்ணே 
. சத்துள போதே வேரும்‌ 
சதசத்தும்‌ அசத்தும்‌ எல்லாம்‌ 
வைத்திடும்‌ அநாதி யாக 
வாரிநீர்‌ லவணம்‌ போலும்‌. 8 
மேல்‌ அசத்தும்‌ அஞ்ஞானமாயிருக்கிறது அநாதி 
நின்மல நித்திய. ஞானப்பிரகாச சொரூபங்களைப்‌ 


* வஸ்துவந்தரம்‌ - வேறு வஸ்து. 


~N 


ஏழாம்‌ சூத்திரம்‌ 529 


பொருந்தாது ஆகையால்‌ பாரிசேடத்தால்‌ ஆன்மாக்‌ 
களைப்‌ பொருந்தும்‌ என்பது கூறுதல்‌. 


இஃள்‌: சுத்த மெய்ஞ்ஞான மேனி சோதிபால்‌ 
அசத்து அஞ்ஞானம்‌ ஓத்துறா - நிர்மல நித்த ஞானி 

யாகிய சிவனிடத்தே சொரூபி அநித்திய ஞானமாகிய 
ஆணவாதீ பாசங்கள்‌ பொருந்தாது, குற்றம்‌ எல்லாம்‌ 

உற்றிடும்‌ உயீரின்‌ கண்ணே - ஆணவம்‌ மாயை கன்மம்‌ 

ஆ என்னும்‌ மலங்கள்‌ எல்லாம்‌ ஆன்மாவினிடத்திலே 

] ்‌] பொருந்திடும்‌, சத்து உள போதே வேறு ஆம்‌ சதசத்‌ 
| தும்‌ அசத்தும்‌ எல்லாம்‌ - சத்‌ சித்‌ சொரூபமாகிய சிவ 
னைப்போல அநாதியே சிவனுக்கு வேறாக ஜடமாகிய 
ஆணவ கேவலத்தில்‌ ஜடம்போலும்‌ பல சத்தியோக 
சுத்தாவத்தைபிலே சித்துரூபமாகவும்‌ நிற்பது உண்டு 
ஆகையால்‌ சித்தரித்து என்னும்‌ விவகாரத்தையுடைய, 
ஆன்மாக்களும்‌ அசத்தாகிய ஆணவம்‌ மாயை கன்மங்‌ 
களும்‌ உள்ளன. சிவன்‌ விபுவாகில்‌ சிவனுக்கு வேறாக 
ஆன்மாக்களும்‌ ஆணவாதி பாசங்களும்‌ நிற்கும்‌ என்‌ 
பதற்கு அவகாசமில்லை. இவைகள்‌ சிவனுக்கு அந்நிய 
மாக நிற்குமென்னில்‌? சிவன்‌ விபு என்பது கூடாது 
என்னும்‌ சங்கைக்கு மேல்‌ திட்டாந்த புரஸ்ஸரமாக 

உத்தரம்‌ கூறுகின்றது. 

வைத்திடும்‌ அநாதியாக வாரி நீர்‌ லவணம்‌ 
போலும்‌ ணன ஆழம்‌, நீளம்‌, அகலமாகிய சமுத்திர சல 
ஆகாசப்‌ பிரதமாகிய ஆகாசமும்‌ அதில்‌ சலமும்‌ சலத்‌ ' 
தைக்‌ கலந்து நிற்கும்‌ உப்பும்போலப்‌ பதியும்‌ பசுவும்‌ 
்‌ பாசமும்‌ அநாதியே இப்படி நிற்கும்‌. அவகாசப்‌ பிரத 
தத மாகிய சமுத்திராகாசத்திலே சலத்தில்‌ கலந்துநிற்கிற 
உப்பு இல்லாததுபோலச்‌ சிவன்‌ விபுவாய்‌ இருந்தும்‌ 
1 சிவனிடத்திலே பசு பாசங்களினின்றும்‌ அந்தப்‌ பசு 
பாச தர்மங்கள்‌ சிவனிடத்திலே பொருந்தாது என்று. 
வேதாகமங்கள்‌ ஸ்தாபிக்கும்‌. என்றவாறு. oe 


34 


i க » 
படக்‌ பகத்‌ உம 


௦80 சிவஞானத்தியார்‌ சுபக்கம்‌ 


அ)றிவிக்க அறித லானும்‌ 
அழிவின்றி நிற்ற லானும்‌ 
குறிபெற்ற சித்தும்‌ சத்தும்‌ 
கூறுவ துயிருக்‌ கசன்‌ 
நெறிநித்த முத்த சுந்த 
சித்தென நிற்பன்‌ அன்றே 
பிறிவிப்பன்‌ மலங்கள்‌ ல்லாம்‌ 
பின்னுயிர்க்‌ கருளி னாலே. 


சழ்ச்சொன்ன மூன்று விருத்தத்தின்‌ பொருளும்‌ 
மேல்‌ விருத்தத்திலே தொகுத்து உரைக்கின்றது. 


அறிவிக்க அறிதலானும்‌ அழிவின்றி 
சித்தும்‌ சத்தும்‌ கூறுவ 
வன்‌ சிவன்‌ அறிவிக்க அறி 
நிரோதிக்கப்பட்ட சித்து 
சொல்லுவது ஆன்மாவே 
முத்த சுத்த சித்து என்‌ 


இன்‌: 
நிற்றலானும்‌ குறி பெற்ற 
உயிருக்கு - ஆன்மாவான 
கையினாறும்‌ ஆணவத்தால்‌ 
ரூபனும்‌ நித்தியனும்‌ என்று 
என்று அறி, ஈசன்‌ நெறி நித்த 
நிற்பன்‌ அன்றே - சிவன்‌ நித்தியனும்‌ அநாதி முத்த 
சுத்த சித்துரூப்னுமாக நிற்பன்‌ என அறிக. ஆகை 
யால்‌, ஆன்மாக்களுக்கும்‌ சிவனுக்கும்‌ இவ்வாறு பேதம்‌ 
உண்டு. பிறிவிப்பன்‌ மலங்கள்‌ எல்லாம்‌ பின்‌ உயிர்க்கு 
அருளினாலே - அநாதி முத்தனாகிய சிவன்‌ ஆன்மாக்க 
த ளுக்குப்‌ , பந்தமாகிய ஆணவ மாயை கன்மங்களைதீ 
தன்னுடைய சமவாய சத்தியினாலே நீக்கிடுவான்‌, 
நீக்கவே ஆன்மாக்கள்‌ சாதிமுத்தராவார்கள்‌ எ-று: 


இதனால்‌ அசித்தான அ அசத்து ஆகையால்‌ சித்தா 
கிய சத்தின்முன தில்லாது ஆகையால்‌, சத்து சித்து 
சொரூபனாகிய சிவன்‌ தனக்கு அந்நியமாக ஓன்றை 


= 


ஏழாம்‌ சூத்திரம்‌ 591 
அறிவதும்‌ இல்லை. பாரிசேஷாத்‌ நித்தியமாகிய சிவத்‌ 
தையும்‌ அநித்தியமாகிய பிரபஞ்சத்தையும்‌ அறிவது 
இவ்விரண்டுக்கும்பிரதக்கான ஆன்மா என்றுகூறியது. 


௧௦ மவெஜதாபொயெ :- நாவி” வி 
i 


ஹஸிபள கிரு நலி தெ உலெஜிம$ | உண 
ம 


ன ட 
ப்்வபொவெ._2_தா டஷஹஞ_தா_கயொ₹வரு யக உதி. 
ம்‌ வங்‌ [21 


ஆ *- அந்நியமி லாமை யரற்கொன்‌ றுணர்வின்றாம்‌ 
1 அந்நியமி லானச த்தைக்‌ காண்குவனேல்‌ - அந்நியமாய்க்‌ 
காணா னவன்முன்‌ கதிர்முன்‌ னிருள்போல 

மாணா வசத்தின்மை மற்று.” 


(சிவஞானபோதம்‌, சூத்‌. 7.செய்‌. 1.) 
ப 


ஏழாஞ்சூத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ - 257 


ன 


ப்ச்ச்‌ மல்கக்‌. ல்ல டட அ உ ரக ம ரி 


[சி 


்‌ விநயத்தையும்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 


மன்னவன்தன்‌ மகன்வேட ரிடத்தே தங? 
வளர்ந்தவனை அறியாது மயங்க நீற்பப்‌ 
பின்னவனும்‌ என்மகன்‌ நீ என்றவரிற்‌ பிரித்துப்‌ 
பெருமையொடும்‌ தானாக்கப்‌ பேணு மாபோல்‌ 
துன்னியஜம்‌ புலவேடர்‌ சழலிற்‌ பட்டுத்‌ 
துணைவனையும்‌அறியா.து துயரு றும்தொல்‌ லுயிரை 
மன்னுமருட்‌ குருவாகி வந்தவரின்‌ நக்க 
மலமகற்றித்‌ தானாக்கி மலரடி.க்கழ்‌ ்‌ 
முப்பத்தொன்பது 


வப்பன்‌, 1 


மேல்‌ எட்டாம்‌ சூத்திரம்‌ 
விருத்தத்தினலே சிவன்‌ ஆன்மாக்களுடை! பாச 
மோசனம்‌ பண்ணும்படிக்‌ கூறுகின்றது. 
ன்‌: துன்னிய ஐம்புலவேடர்‌ சுழலில்‌ பட்டுத்‌ 
துணை வளையும்‌ அறியாது துயர்‌ உறும்‌ தொல்‌ உயிரை 
மன்னும்‌ அருள்குரு ஆகி வந்து அவரின்‌ நீக்கி மலம்‌ 
அகற்றி தானாக்கி மலர்‌ அடி கீழ்‌ வைப்பன்‌ - ஆன்மா 
வானவன்‌ தன்னுடைய பொருளைப்‌ பறிக்கும்‌ வேடா 
போலச்‌ சப்தாதியான விஷயங்கள்‌ நெருங்கித்‌ தன்னு 
டைய அறிவைக்‌ கவர அ தினாலே பிரமித்துத்‌ தனனு 
டைய சொரூுபத்தையும்‌ தனக்கு *சுகிருத்தாகிய சிவனை 
யும்‌ அறியாமல்‌ அநாதியே இவ்வாறு துயரத்தைப்‌ 
பொருந்திட மலபரிபாகத்தில்‌ பூமியின்கண்‌ ஆசாரிய 
மூர்த்தியை அதிட்டித்து வந்து நின்று அந்த ஆசா ரிய 
ரிடத்திலே கிருபையையும்‌ பக்குவான்மாவினிட த்திலே 
சிவனே உண்டாக்கி அந்த ஆசாரிய 


ராலே அனுக்கிரகத்தைப்‌ பண்ணி இந்திரியாதிகளை 


. !- *சுகிருத்து - ஆப்தன்‌. 


ச்‌ ப 
சாதகன்‌ உ வதா ஆ இனக இனை ட்‌ பட 


| எட்டாம்‌ சூத்திரம்‌ 883 


ஆன்மா தனக்கு அன்வியமாக அறிந்து பீரியும்படிச்‌ 
செய்து ஆணாவமலத்தையும்‌ மீக்கிச்‌ சிவன்‌ தானே 
ஆக்கித்‌ தம்முடைய பாதாரவிந்தத்தின்கீழே வைப்பன்‌? 


ம தானாக்கி என்பது போதும்‌: மலரடிக்கீழ்‌ வைப்பன்‌ 
என்பது வேண்டா என்னில்‌? அப்பொழுது சிவ 
சமமேயாம்‌. சிவனுடன்‌ அன்னியம்‌ என்பது இல்லை 
யாம்‌, சிவனுடன்‌ அன்னியம்‌ என்பதற்காகக்‌ கூற 
வேண்டியது. அப்பொழுது சிவன்‌ வேறறக்‌ கலந்‌ 
கிருப்பன்‌ என்பது போதும்‌, பாதத்தின்கீழ்‌ என்பது 
ஏன்‌ என்னில்‌? 1 சர்வத: பாதமாகையால்‌, பரிபூரண 
னான சிவன்‌ வியாபியும்‌ ஆன்மா வியாப்பியமுமாம்‌ 
ஆகையால்‌, முத்தியிலும்‌ ஆன்மாச்‌ சிவனை வியாபி 
யாதோ என்னில்‌? ஆன்மா வியாபித்து அறிந்ததெல்‌ 
லாம்‌ அசத்தாகையால்‌ சிவன்‌ ஒருக்காலும்‌ வியாப்பியன்‌ 
அல்ல வியாபகனே. 


ஆன்மா சர்வ வியாபி என்பது எவ்வாறு என்னில்‌? 


்‌ சர்வப்‌ பிரபஞ்சத்தையும்‌ வியாபித்து அறியும்‌ ஆகையி 


னாலே சர்வ வியாபி என்றது. சிவன்‌ வியாபகனே ; 
ஆன்மா சர்வாவஸ்தையிலும்‌ சிவனுக்கு வியாப்பியனே. 
சிவனுக்கு அன்னியமாகவே சிவான ந்தானுபவத்தை 
அனுபவிக்க உரித்தாகிய ஆன்மா சிவனுக்கு 2 அன்‌ 
னியபாவத்தையும்‌ அடைந்து கிஞ்சிஞ்ஞதையையும்‌ 
அடைந்து நின்றது எங்ஙன்‌? சிவன்‌ ஆசாரியமூர் த்தி 
மானாகி எழுந்தருளி அனுக்கிரகித்தது எவ்வாறென்ன? 
இதற்குமேல்‌ திட்டாந்தமாக ; 

மன்னவன்‌ தன்‌ மகன்‌ வேடரிடத்தேதங்கி வளர்ந்து. 
அவனை அறியாது மயங்கி: நிற்ப பின்‌ அவனும்‌ என்‌ 
மகன்‌ நீ என்று அவரில்‌ பிரித்து பெருமையொடும்‌ 


1. சர்வத - நாலு பக்கத்திலும்‌. 2. அன்னிய பாவம்‌ - 
வேறாயிருக்கை. . 


554 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


தானாக்கி பேணுமா போல்‌ - ராஜாவினுடைய பிள்ளை 
வேடச்சேரியில்‌ பிறந்து வேடரிடத்தே வளர்ந்து பிதா 
வாகிய ராஜாவையும்‌ அறியாமல்‌ தான்‌ க்ஷத்திரியன்‌ 
என்கிறதையும்‌ அறியாமல்‌ *கிராதபாவத்தையும்‌ தரித்‌ 
தீரத்தையும்‌ பொருந்தி மயங்கி நிற்க அவனுக்கு வேட 
னாயிருப்பதினும்‌ ராஜாவாயிருப்பது அதிகமென்னும்‌ 
அறிவு உண்டாகியபின்‌ பிதாவாகிய ராஜா நீ என்னு 
டைய பிள்ளை என்று இளவரசுப்பட்டம்‌ கட்டினாற்‌ 


போல ஓக்கும்‌. 

இதனால்‌ சிவன்‌ ஆசாரியமூர்த்தியை அதிட்டித்துக 
கொண்டு வந்து பக்குவான்மாக்களை நீ இநத்திரியமா 
கிய வேடரோடே கூடியிரு ந்து உன்னுடைய சொரூ 
பத்தை அறிகிறாய்‌ இல்லை என்று போதிக்க, அந்த 
அந்நியனாகிற பக்குவான்மாவும்‌ சப்தாதி விஷயேச்சை 
களை விட்டுத்‌ தத்பத வாச்சியமாகிய பரமரிவத்தை 
அடைவன்‌ என்றவாறு. 


. ஹிகாா ஹப 
us 
i ro 
கி, ரயி த | 2-௦! க 
தாறு ஓரணா பெ யர க.க ஆக 
௧] 
உ௨தி.கி, 


5௩௯௦ 9_தஜெ :- வெொணவெொொகசோல்‌ 
அயொஸ8 ராரா ட்‌ | கந ம, ஹாஹுவிநயெ 
தயா நம ரா வடு! | கார ணெ கபட யொய-$ 
ஷஹா._தயொயெ-ா.0ஹ0-௩ஒ.- மல ஐ கி. 


தஓாக௦ வாம வொ யெ : 


யவ றாமெய ௯௦௨௩ வெடதி டுப்‌ 


* கிராதபாவம்‌ - வேடத்கன்மை. 


ட்டி 


டர 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 595 


முதல்‌ அதிகரணம்‌ 


உரைதருமிப்‌ பசவர்க்கம்‌ உணரின்‌ மூன்றாம்‌ 
உயரும்விஞ்‌ ஞானகலர்‌ பிரளயா கலர்சகலர்‌ 
நிரையின் மலம்‌ மலங்கள்ம மலங்கனள்ம மாயை 
நிற்ருமுதல்‌ இருவர்க்‌ நம்‌ நிராதார மாகிக்‌ 
கரையில்‌ அருட்‌ பரன்‌ துவிதா சத்திநீமா தத்தால்‌ 
கழிப்பன்மலம்‌. சகலர்க்குக்‌ கன்ம ஒப்பில்‌ 
தரையில்‌ ஆ சான்ூர்த்‌9 ஆதார மாகித்‌ 
தரித்தொழிப்பன்‌ மலம்சகுர்த்தா சத்திறிபா தத்தால்‌, 


மேல்‌ மூவகை ஆன்மாக்களுக்கும்‌ சிவனது அதுக்‌ 
கரகம்‌ பண்ணும்‌ முறைமை கூறுகின்றது. 


இ-ள்‌: உரை தரும்‌ இ பசுவர்க்கம்‌ உணரின்‌ 
மூன்றாம்‌ - கீழ்ச்‌ சொல்லிப்போ ந்த ஆன்மாக்கள்‌ அறி 
யுங்கால்‌ மூன்று வர்க்கமாம்‌. அவையாவன : 


உயரும்‌ விஞ்ஞானகலர்‌ பிரளயாகலர்‌ சகலர்‌ - 
அதோமாயைக்கு மேலாய்‌ இருக்கும்‌ விஞ்ஞானகலர்‌ 
என்றும்‌, மாயா மத்திய வர்த்தியான பிரளயாகலர்‌ 
என்றும்‌, மாயாதோபாகவர்த்தியான சகலர்‌ என்றும்‌ ; 


விபுவாய்‌ இருக்கிற ஆன்மாக்களுக்கு மாயா ஏக 
தேசித்துவம்‌ சொல்லுகிறது அனுசிதம்‌ என்னில்‌ ? 
உண்மை. மாயா காரியங்களினாலே ஏகதேசத்தை _ 
அடைகையினால்‌ கூடும்‌. 


மாயை நீங்கி ஆணவம்‌ ஓன்றேயான விஞ்ஞான 
கேவலர்க்கு ஏகதேசத்துவம்‌ எவ்வாறு என்னில்‌ ? 
அதோமாயையில்‌ உண்டான போகங்கள்‌ எல்லாம்‌ 
புசித்துச்‌ சுத்தமாயா போகத்துக்குச்‌ சிவானுக்கிரகம்‌ 
இல்லாதிருக்கையான்‌ மாயாத்துவய மத்தியே அவஸ்‌ 
தானம்‌ சொல்லப்பட்டது. 


564 சவஞானித்தியார்‌ சுபக்கம்‌ 


தானாக்கி பேணுமா போல்‌ - ராஜாவினுடைய பிள்ளை 
வேடச்சேரியில்‌ பிறந்து வேடரிடத்தே வளர்ந்து பிதா 
வாகிய ராஜாவையும்‌ அறியாமல்‌ தான்‌ க்ஷத்திரியன்‌ 
என்கிறதையும்‌ அறியாமல்‌ *கிராதபாவத்தையும்‌ தரித்‌ 
திரத்தையும்‌ பொருந்தி மயங்கி நிற்க அவனுக்கு வேட 
னாயிருப்பதினும்‌ ராஜாவாயிருப்பது அதிகமென்னும்‌ 
அறிவு உண்டாகியபின்‌ பிதாவாகிய ராஜா நீ என்னு 
டைய பிள்ளை என்று இளவரசுப்பட்டம்‌ கட்டினாற்‌ 
போல ஓக்கும்‌. 


இதனால்‌ சிவன்‌ ஆசாரியமூர்த்‌ 
கொண்டு வந்து பக்குவான்மாக்க 
கிய வேடரோடே கூடிமீரு நீது உன்னுடைய சொரூ 
பத்தை அறிகிறாய்‌ இல்லை என்று போதிக்க, அத்த 
அத்தியனாகிற பக்குவான்மாவும்‌ சப்தாதி விஷயேச்சை 
களை விட்டுத்‌ தத்பத வாச்சியமாகிய பரமசிவத்கை 


அடைவன்‌ என்றவாறு. 


தியை அதிட்டித்துக்‌ 
ஜா நீ இந்திரியமா 


_தஒஉ- ௦௯௦ ஸ்மீவஜா ந௭ெொொயெ 5 ஹிகூவா ஹூ 
ல கூ 


த்தன [௫] | அக்‌ 
_நவெடகி_க்‌ லெரயி.த௦ | 92-௩௮ £8 
1) 


தி.யவ.யெ௦ கூவா௦ 
ட வொடதி த 
.b 


தாறு முரணா யக 


உ.௮.கி. 


_த௲ 2௦ 9_தஜெ :- ஷெணவஷெரசுனாராக 
தயொரவிஸ8வ ராடி | நம, ஹஹ வி.நயெ 
சுமா மரா ஊக | கார ணெ ௯ நயொய-$ 


ஹா. _தயொயெடகா மஹால ம ஐதி. 
அனா 


* இராதபாவம்‌ - வேடத்தன்மை. 


ke 


ட 


ஆ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 595 
முதல்‌ அதிகரணம்‌ 


உரைதருமிப்‌ பகவர்க்கம்‌ உணரின்‌ மூன்றாம்‌ 
உயரும்விரு ஞானகலர்‌ பிரளயா கலர்சகலர்‌ 

நிரையின்மலம்‌ மலங்கன்ம மலங்கன்்‌ம மாயை 
நிற்குமுதல்‌ இருலர்க்‌ நம்‌ நிராதார மாகக்‌ 

கரையில்‌ அருட்‌ பரன்‌ துவிதா சத்திநிபா தத்தால்‌ 
கழிப்பன்மலம்‌. சகலர்க்குக்‌ கன்ம ஒப்பில்‌ 

தரையில்‌ அஆ சான்முூர்த்டு ஆதார மாலத்‌ 
தரித்தொழிப்பன்‌ மலம்ச நூர்க்தா சத்திநிபா தத்தால்‌. 


மேல்‌ மூவகை ஆன்மாக்களுக்கும்‌ சிவனது அநுக்‌ 
கிரகம்‌ பண்ணும்‌ முறைமை கூறுகின்றது. 


இ-ள்‌: உரை தரும்‌ இ பசுவர்க்கம்‌ உணரின்‌ 
மூன்றாம்‌ - கீழ்ச்‌ சொல்லிப்போந்த ஆன்மாக்கள்‌ அறி 
யுங்கால்‌ மூன்று வர்க்கமாம்‌. அவையாவன : 


உயரும்‌ விஞ்ஞானகலர்‌ பிரளயாகலர்‌ சகலர்‌ - 
அதோமாயைக்கு மேலாய்‌ இருக்கும்‌ விஞ்ஞானகலர்‌ 
என்றும்‌, மாயா மத்திய வர்த்தியான பிரளயாகலர்‌ 
என்றும்‌, மாயாதோபாகவர்த்தியான சகலர்‌ என்றும்‌ ; 


விபுவாய்‌ இருக்கிற ஆன்மாக்களுக்கு மாயா ஏக 
தேசித்துவம்‌ சொல்லுகிறது அனுசிதம்‌ என்னில்‌? 
உண்மை. மாயா காரியங்களினாலே ஏகதேசத்தை 
அடைகையினால்‌ கூடும்‌. 


மாயை நீங்கி ஆணவம்‌ ஒன்றேயான விஞ்ஞான 
கேவலர்க்கு ஏகதேசத்துவம்‌ எவ்வாறு என்னில்‌ ? 
அதோமாயையீல்‌ உண்டான போகங்கள்‌ எல்லாம்‌ 
புசித்துச்‌ சுத்தமாயா போகத்துக்குச்‌ சிவானுக்கிரகம்‌ 
இல்லாதிருக்கையான்‌ மாயாத்துவய மத்தியே அவஸ்‌ 
கானம்‌ சொல்லப்பட்டது. 


580 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


_த௨- ௩௫௫௦ வெளஷரெ 2 தாயாடா வாயி ய 


உாஜெ க; ணெஷாட௦ வ வஹி 8 | சுவஹா ணு 
டெ ஓக்ஷ 9ெ தzணொ விலக தூ! விதா 
செவலாண-௰௫_நா௦ நஹ ஒலவளவவரி! | 2. மஹ 

ஹாவககெெ_ற 2ா.டாஜஹெ ஹாப்‌ க்‌ கயம்‌! 2௦ 


விஷ3ஊா வாதா லியா வாகி ச8 | 
கொரக்ஷ ராண _ தயா தஹ ) மாகசெய0_5_௧ ரஷ வ i 


ஹிதா8ல ட வெ லி. ர. ரகெவலா | 
கயா அவவ தா) கெபொதாலிஷா.ரகெவ re 


நீரையின்‌ மலம்‌ மலங்கன்மம்‌ மலங்கன்மம்‌ மாயை 


திற்கும்‌ - நிரல்‌ நிறையே விஞ்ரானகலர்க்கு ஆணவ 
மலம்‌ ஒன்றும்‌ பிரளயாகலர்க்கு ஆணவமும்‌ கனமமூம்‌ 
ற்‌ பொருந்தி 


சகலர்க்கு ஆணவமும்‌ கன்மமும்‌ மாயையும்‌ 


திற்கும்‌ ; 

ஆகுதும்‌, கன்மமானது மாயா காரியமாகிய புத்தி 
தருமம்‌ பிரளயத்திலும்‌ மாயையே அதற்கு ஆதாரம்‌. 
கன்மத்துக்குக்‌ காரணாமும்‌ ஆதாரமும்‌ மாயை ஆத 
லால்‌, பிரளயாகலர்க்கு மாயை இல்லாமல்‌ கன்மம்‌ 
எப்படி இருக்கும்‌? கன்மமில்லாமல்‌ விஞ்ஞானகலர்க 
கும்‌ போகம்‌ எப்படி உண்டாம்‌ என்னில்‌ ? இவ்வி 
டத்துப்‌ பிரளயாகலர்க்கு மாயை இல்லை சான்றது. 
லட்சண யாக மாயை மாயேயமாகிய பிரகிருதியை விஞ்‌ 


ஞானகலர்க்குக்‌ கன்மத்தினாலேஅல்ல, போகம்‌ ஆணவ 
பரிபாகத்தினாலே. 


இனி, 


ன கலனாகிறதுக்கும்‌ ஏது * குணாத்மகமாய்‌ இருக்கிற பிர 


. ' *குணாத்மகம்‌ - குணவடிவு, 


சகலர்‌ பிரளயாகலனாகிற துக்கும்‌ விஞ்ஞான 


டச்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 981 


கிருதி புருட விவேகத்தைப்‌ பண்ணி, பிரகிருதி விகா 
ரத்தை நீங்கி நின்றுள்ளவன்‌ பிரளயாகலன்‌. பிரள 
யத்திலே கலை நீங்கப்பட்டவனும்‌ பிரளயாகலன்‌ என்று 
பெயருண்டாகையால்‌ பிரளயாகலர்‌ இருவகைத்தாம்‌. 


பிரகிருதி புருட விவேகத்தைப்‌ பண்ணி, பிரகிருதி 
நீங்கின மாத்திரத்திலே முத்தன்‌ என்னாமல்‌ பிரளயா 
கலன்‌ என்பானேன்‌ என்னில்‌? பிரகிருதிக்கு மேல்‌ 
மாயா காரியங்களாய புவனாதாரங்களான ஐந்து தத்து 
வங்கள்‌ இருக்குது, அந்தப்‌ புவனங்களிலே கன்மங்‌ 
களும்‌ இருக்குது. 


இஃதன்்‌ றி, ஆன்மஞான நிரோதகமான ஆணவம்‌ 
இருக்குது ஆதலால்‌, சிருஷ்டிகாலத்திலும்‌ அபக்குவ 
மலனாகிய பிராகிருதனாகாமல்‌ பிரளயாகலனாகவே நிற்‌ 
பன்‌. இந்தப்‌ பிரகிருதி புருட விவேகத்தைப்‌ பண்ணி 
னதுபோல மாயையையும்‌ ஆன்மாவையும்‌ பிரிந்து 
நின்று அறிந்த பிரளயாகலன்‌ விஞ்ஞானகலனாவன்‌. 
இவ்வாறு அறிந்த சகலனும்‌ விஞ்ஞான கலனாவன்‌. 


இவ்வாறு அறிந்த சகலன்‌ பிராகிருத தேகியாயி 


ருக்கிற வர்த்தமான காலத்திலும்‌ விஞ்ஞான கேவலனே. 
மாயையும்‌ கன்மமும்‌ நீங்கினவுடனே முத்தன்‌ என்னாது 
விஞ்ஞான கேவலன்‌ என்பானேன்‌ என்னில்‌ ? ஆன்ம 
ஞான நிரோதகமான ஆணவமிருக்கையால்‌ எவ்வாறு 
முத்தனுவன்‌. ஆணவமல பரிபா கத்தினாலே !'சிவானுக்‌ 
கிரகத்தினாலே பக்குவானுகுணமாகப்‌ * பராபரமுத்தி 
களை அடைவன்‌. 


_த௲௰௯௦ காிகெ :- க2_ ணொ ஸைுஜிய காக 
வாுலெவே க] அஜத | _தயொமயி தகா ௫௪ | 


ச 


* பராபரம்‌ - மேல்க8ழ்‌. 


ச்ட்‌... பெய ப ட்டம்‌, மசி 


589 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


டேதஹுூ தூயாரஹி த௦ கமழ || லி£ாக; காண 
காய-0 கஉா.வி_தஸ.சிஷ...ச்‌ | தடதொ 9ஹாய- ௨௦ 
ஹாரெ ாயாயா௦ ௧2-ணொஸலக ! யாலாவெ ௧௬௦ 
௧2-4 ௧2_ரஹலாவெக்ய௦உநாக | _த.தக_/வயோமெ 


ட தசய ! பாச]. 1-490 க்‌. 
சாயாயா8 ௨) சுய ॥ டாக 7.௧௦ காய க; 
௦ சாயாகில-2வ_ந்ஷ-2வ | சக்ஷ£ப௦ வசமொ விர்‌ 
குவ 
டட 


வகர கெ ௨-௫ ஷ.வட ய ॥ லிவெகப-_டா சோத 
ன்‌ ம 26 7) 6 2 நில ஆத 
ஹர்ஷ பாவக லீ ஓயா! இ பொலராகிமிஷ 
© வி ரக ஈமுய்வுபா்‌ ௧௦ 
அவுறாசவ டயா | ௩8 கவு! மே ௨௨௨2௦ 
௬கஉ/ஷ?ஸற.ஃய£2 | லெ நல ளெ த_ 60௦ ஹார லெ 
7 அம 0) வ்‌ ட 
ணாவ.கிஷ கி! மாண தகெொய- ஹஊஙவடெந ஹா 
oO வ 
கெ லஸொ.மாறுஹ௯&_ணா | வணுேோயாஉடஸ்‌வி.கா மி 
தகாமிமாணூல_நி il வ த-49ா_£ £..ஜ) ச] ஓவ 


௯௬யஷே.பரிவ௦ லிபொக | மாணா_த2ரோ_கர விதோா_£ா௦ 


_சகலாகெறஉ)க்ஷய£ |! ஹவெ௯.ம மண லிவெசகொவி 
யாதவா ஓ, மாயி | தாயா 8வி யடாவிஈார்‌ 
ஷயர_ந௨- ற ஷெொவிடி? விஷு, ர நகெவலாவோ? 

தாயா? கீ.க; வ.க-ஹெ 


ஹவ்‌ ஹஸகுலொலவெக | 
யஉாவூஉய௰ கெவலா$3! தலாஹொவி வாவ பாட தொ 
விஜதா_5 கலஹ௦வ யா | சாயொய-8 வ.த_8ாரொாஷி 
ஹொய௦விஜதா._£ செவல ॥ லு OO கெ_தடெுர 
_௧ு8சத ஐ.கிசூய பத | வியாஉற்ய௦ ஹூர௨பாடபொொ 
விஷரவிதோ-௪கெவல ஜதி, . 


ப்‌ 


அ 


A 


[1 
1 
A 
|, 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 580 


சகலன்‌ பிரளயாகலன்‌ ஆகிறதுக்கும்‌ விஞ்ஞான 
கலன்‌ ஆகிறதுக்கும்‌ ஏதுவந்தரம்‌ தத்துவங்களுடைய 
பிரளயத்திலே கலை நீங்குகையினால்‌ தூல சூக்குமதேகம்‌ 
இரண்டும்‌ விடப்பட்டுப்‌ பீரளயாகலன்‌ என்று பெயர்‌ 
ஆவன்‌; நிவிருத்திப்‌ பிரதிஷ்டாகலர்‌ சர்வகன்மமும்‌ 
மேல்‌ சொல்லுகிற உபாயத்தினாலே நசிக்க அதனால்‌ 
பீராகிரு தமாயிருக்கிற தூல சூக்குமதேகம்‌ இரண்டும்‌ 
விடப்பட்டு மேல்‌ மிசிராத்துவாவிலே புசிப்பதான 
கன்மத்தை உடையவன்‌ பிரளயாகலனாவன்‌. 


தீட்சையிலே கலாதத்துவ பரியந்தசோதனையினாலே 
யாதல்‌ விவேக மாயா புருடத்தினாலேயாதல்‌ யோகாப்பி 
யாசத்தினல்‌ கன்மம்‌ உண்டானதை எல்லாம்‌ அறிந்து 
அந்தக்‌ கன்மானுருணமான தேகங்களை ஏககாலத்தில்‌ 
எடுத்துச்‌ சர்வகன்மபலங்களையும்‌ புசித்ததனாலேயாதல்‌ 
பஞ்சீகரண பஞ்சகோச விவேக ஞான யுக்க சந்தியா 
சத்திலேயாதல்‌ சர்வ கன்மங்களும்‌ நசிக்க இந்தக்‌ கன்‌ 
மங்களுக்குக்‌ காரணமும்‌ ஆதாரமும்‌ தத்‌ அனுகுணமா 
யிருக்கிற தனுவாதிகளுக்கு உபாதான காரணமாயிருக்‌ 
ற மாயையும்‌ தனுவாதிகளுக்கு ஏதுவாய்‌ இருக்கிற 
கன்மம்‌ நீங்குகையினாலே தானும்‌ நீங்க ஆணவமலம்‌ 
ஒன்றுமே சேஷிக்கையினால்‌ விஞ்ஞானகேவலனாவன்‌. 


_தஉ- ௩1௫௦ வெள ஷறொெ . தகவாநா 8ுவஷஹூ௦ 
ஹாரே உடிஉயாசி க பணொயவா | EAL 
பெஹிலஜெஹா உஷா ஹஜொம.நிஸை_ந்டெ ந ॥ ௬௨ 
பிகஃ ௯௨_1ஷிய_1- ஷா உஷ._கா௦ ஷஹயாகலா? | 


கலா ககவாஷஸொயிடநா£ 8க்ஷயாஜதா_நடெதொவிவா | 


யொமெநலொமடெகாவாய வள ரஹா அாவரிக்ஷ்ய? | 


5940 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
௬2_ணா_த தடிய சயாயாபாவம்‌ க்யா ஓலு 


ஹஊகொ௫வமஷெ ஹா தஹாவிஜதாசேவலோ நனி, 


கரையில்‌ அருள்‌ பரன்‌ நிராதாரம்‌ ஆகி முதல்‌ 
இருவர்க்கும்‌ துவிதா சத்திநிபாதத்தால்‌ மலம்‌ கழிப்‌ 
பன்‌ - வரம்பிகந்த கருணாநிதியான சிவன்‌ விஞ்ஞான 
கலர்‌ பிரளயாகலர்க்கு ஸ்பரிசத் தினா லை மாயையையும்‌ 
மந்திரோபதேசத்தினாலே கன்மத்தையும்‌ நீல்‌ வேண்டு 
வது இல்லை ஆதலால்‌, ஆதார தேகாதிகள்‌ அன்றி 
்‌ முதற்சொன்ன விஞ்ஞானகலர்‌ பிரளயாகலர்‌ இரண்டு 
வகையில்‌ பக்குவருக்கும்‌ தனது சிற்சத்தி அபீவியத்தி 
மினா'லே அஞ்ஞானத்தை நீக்குவன்‌. அஃது எவ்வாறு 
என்னில்‌ ? 

தீவிர சத்திநிபாதத்தையுடைய விஞ்ஞானகலரை 


யும்‌ பிரளயாகலரையும்‌ பிரளயாதியிலும்‌ பிரளயாந்ததீ 
அவர்கள்‌ அப்‌ 


திலும்‌ அனுக்கிரகம்‌ பண்ணுவர்‌. 
பொழுதே சிவனாவார்கள்‌. விஞ்ஞானகேவலர்களிலே 
வர்களைச்‌ சிருஷ்டியாதி 


தீவீர சத்திநிபாதத்தை உடைய 
யிலே அனுக்கிரகம்‌ பண்ணி, அதிகாரமல மாத்திரம்‌ 
நிறுத்தி, சர்வஞ்ரூத்துவாதி ஷாட்குண்ணியா பிவியச்ச்‌ 
ராகப்‌ பண்ணி, சுத்தாத்துவ புவனபதிகளாய்‌ மந்திர 
'மந்திரேசுரர்‌ மந்திரமகேசுவரர்‌ அணுருத்திரர்‌ அனு 
சதாசிவர்‌ என்னும்படிக்குச்‌ சுத்தவித்தியாதி தத்துவங்‌ 
களினாலே மகாபோகங்களைப்‌ புசித்து ருத்திர மகேசு 
வர சதாசிவ துல்லியரான அபரமுத்தராயிருந்து 
பிரளயகாலத்திலே பரமமுத்தி அடையும்படிப்‌ பண்ணு 
வர்‌.. விஞ்ஞானகலரில்‌ தீவிர சத்திநிபாதம்‌ வாராத 
பேர்கள்‌ பழையபடி கேவலராயே இருப்பர்‌. 


ட்‌ ்‌ பிரளயாகலரிலும்‌ தீவிர சத்திநியாதத்தை உடைய 
வ்ர்களை அனுக்கிரகித்து அதிகாரமலமாத்திரம்‌ நிறுத்தி 


எட்டாம்‌ சூத்திரம்‌ : 9%1 


ஷாட்குண்ணியாதி குணாபிவியத்தியாகப்‌ பண்ணி 
அசுத்தமா யா புவனு மிப நிகளாக்கிப்‌ பிரளயகாலத்திலே 
பரமமுத்தி அடையும்படிச்செய்வர்‌. இருவகையில்‌ தீவிர 
சத்திநிபாதத்தினலே பீரளயாதியிலே அனுக்கிரகிக்கப்‌ 
பெற்ற பேர்‌ பிரளயா ந்தபரிய ந்தம்‌ நின்மலசுழுத்தியை 
அடைந்திருந்து சஅிருஷ்டிகாலத்திலே சுத்தாத்துவ 
அசுத்தாத்துவாக்களில்‌ புவனபதியாவர்கள்‌. பிரா 
கிருத கன்மக்ஷயம்‌ வாராமல்‌ பிரளயத்திலே கலை 
கழன்று பிரளயாகலர்‌ என்று நின்ற பேரிலே அபக்குவ 
ரான பேர்‌ சிருஷ்டி காலத்திலே சகலரே ஆவார்கள்‌. 


தா ரந௦ மேனே !- பா.நிதொவய.கி ஹாவெ 
பி 
பவோஹூு; ராக வ௨சிடக | ஹஹ அளவா ஹூ 


ஹூ) சா வண வாவரயொயவெகி ॥ 


அகவ, காமிகாயா ௦ £- கூுஹாவு கலு ஹஷொ 
ஷ௨ கல- ஹொ விகீயஹு)ா& | சா ந நமர்‌ 
ஊிஸிவொ விறெபாகே.நியொ&யப ச ஷள ॥ 8ஷுரா௦ 
கறொ_ச) வாமா ஹெவொகதாஃ கொடயஹவ | 
பேயாக லெஷு யெஷா௦ வகெ 2ல௯_ணி வ8 
டட ॥ கா௦பறிஓ நம] ஹவி.கா.கி ஹுுவு_ந உ.தகி 
கூ௦ 8வெறாறஹெஷா( | பெ௦ஷாஹவ௦.கி ஹுகலூா$£ 
கலாலியொ மாஉஹ_ுவெசகால ஐ.கி. 
கரையில்‌ அருள்‌ பரன்‌ தரையில்‌ ஆசான்‌ மூர்த்தி 
ஆதாரமாகி தரித்து சகலர்க்கு கன்ம ஓப்பில்‌ சதுர்த்தா 
சத்திநிபாதத்தால்‌ மலம்‌ ஓழிப்பன்‌ - சகலர்க்கு ஸ்பர்‌ 


545 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சத்தினாலே மாயையையும்‌ மந்திரோபதேசத்தினாலே 
கன்மத்தையும்‌ பாவனையினாலே ஆணவத்தையும்‌ ஓழிக்க 
வேண்டுகையால்‌ பூமியீன்கண்‌ ஞானாசாரிய லட்சணம்‌ 
லக்ஷிதமான தேகத்தை வேறற அதிஷ்டித்துக்கொண்டு 
நின்று சகலரிலே கன்மசாம்யமும்‌ ஆணவமல பரிபாக 
மும்‌ உற்றவிடத்து உண்டாம்‌ மத்தம்‌ மந்ததரம்‌ தீவிரம்‌ 
தீவிரதரம்‌ என்னும்‌ நான்குவித சத்திநிபாதானுகுண 
மாகச்‌ சகலர்‌ சோதனையிலே தத்துவங்களையும்‌ கன்‌ 
மங்களையும்‌ மாயையையும்‌ ஆணவமல சத்திகளையும்‌ 
நீக்குவன்‌. 

சத்திநிபாதத்துக்கு மலபரிபாகம்‌ ஏது என்பது 
விஞ்ஞானகலர்க்கே ஆதலால்‌ சகலர்க்ருக்‌ கன்ம ஓப்‌ 
பிலே என்று இவ்விடத்துக்‌ கூறப்பட்டதேன்‌ என்னில்‌: 
சகலர்க்குக்‌ கன்மசாமியமே ஏ.து அல்ல. சத்திநிபாதத 
துக்கு மலபரிபாகமே ஏது என்பது மூவகை ஆன்மாக 
களுக்கும்‌ அதுக்த சித்தமாகையாலும்‌ விஞ்நானகலாக 
குக்‌ கன்மம்‌ இல்லாமலிருக்கையினாலும்‌ சகலர்க்கு விசே 
டித்துக்‌ கன்மசாம்யமும்‌ வேணுமென்றது என அறிக. 


| 
_த௲- ௦௯௦ வலெளஷரெ . ஹகலா.நாணு வவ-உ௰ர 
௧5 4ணொஉ வடு ஹா 


கஹாூ&)௦ _நகாறணடு | 
ஹெவி உசெ கதி. தரெவிவ || தவச) வெண்‌ 
பாகி வவ வ-$.கி _த.ஜிலெ | 


சத்திநியாதமாவது ஆன்ம ஞானத்தைத்‌ தடுக்கும்‌ 
ஆணவ சத்தி அதிகார நிவிர்த்திக்குப்‌ பக்குவம்‌ வந்து 
தழுவின அவசரத்திலே முற்பிற்பாடற, சகதேக பந்து 
வான சிவனுடைய சிற்சத்தியான து பதிந்து ஆன்மாவி 
னுடைய நித்திய ஞானக்‌ கிரியையை அபிவிருத்தி 


ஆக்குவது. 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 5485 
3 2-௦: ! _ _த8 பே: 
தாகத 876 வ 3 கத யிகாரவ 


மிவ]_தள க்‌ off | வாகி | கிரபா நண 


மை நமணோ ஸ்றிவ ஐ. கி, 


இந்த ஆணாவமல பரிபாகாநுகுணமாகச்‌ சிற்சத்தி 
யானது அற்பம்‌ பிரகாசிக்கிறபொழுது ஆணவசத்தி 


யும்‌ அற்பம்‌ நீங்கும்‌. அதிகம்‌ பிரகாசிக்கிறபொழுது 
அதிகம்‌ நீங்கும்‌. 


சிற்சத்தி அபிவியத்தியான து ஆணவமல பரிபா 
கத்தை அபேக்ஷிக்கவும்‌ ஆணவமல நிவிர்த்தியானது 
சிற்சத்திப்‌ பிரகாசத்தை அபேக்ஷிக்கவும்‌ வேண்டுகை 
யில்‌ 1 அந்யோந்யாச்ரயம்‌ என்னில்‌ ? அஃதல்ல. சூரி 
யோதயமும்‌ அந்தகார நிவிர்த்தியும்‌ முற்பிற்பாடற 
ஏககாலத்திலே ஆனதுபோல, சித்தபிவியத்தியும்‌ அஞ்‌ 
நான நிவிர்த்தியும்‌ ஏககாலமாகையால்‌ அந்யோந்யா 
சரயதோஷமில்லை. 


-௧ஒ.- ௭௯௦ ராலே 3- ஹலெ விவக ஹல ௦ 
ஹை8_ஹ_கிவவி தழ | யாகரக“_தாக;ரக* ஹவெடதஹ 5 
விவஹிகறெயமா | 


சத்திநிபாதம்‌ நான்கு என்றது, நிவிருத்திசத்தி 
பதிந்தபொழுது மந்தம்‌. அப்பொழுது நித்திய அநித்‌ 
திய விவேகத்தைப்பண்ணி விஷயங்களிலே 2 விரக்தி 
வரும்‌. 


1. அந்யோந்யாச்ரயம்‌ - ஒன்று மற்றொன்றை வேண்டுதல்‌. 
2. விரக்தி.- ஒழிவு. 


044 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பிரதிஷ்டாசத்தி பதிந்தபொழுது மந்ததரம்‌. அப்‌ 
பொழுது முதலுண்டான விவேகமும்‌ விரக்தியும்‌ பிர 
திஷ்டிதமாம்‌. இவ்விடத்துத்‌ தரப்புப்‌ பிரத்தியம்‌ நியூ 
நத்திலே. 


வித்தியாசத்தி பதிந்தபொழுது சிவஞானம்‌ பிர 
காசம்‌; இது தீவிர சத்திநிபாதம்‌. 


சாந்திசத்தி பதிந்தபொழுது தீவிரதரம்‌. இவ்‌ 
விடத்துத்‌ தரப்புப்‌ பிரத்தியம்‌ அதிகத்திலே. நிர்விகார 
ஞானத்தினால்‌ உபசாந்தி வரும்‌. 

இந்தச்‌ சத்திகளுக்குச்‌ சத்திமானாயிருக்கிற சிவ 
னுடைய நாமமும்‌ நிவிர்த்தீசன்‌, பிரதிஷ்டேசன்‌, வித்‌ 
யேசன்‌, சாந்தீசன்‌ என்று வியவகரிக்கப்படும்‌- சத்தி 
சிவனுக்கு ஆதாரதேக கரணாதிகளாகையால்‌ இவ்வி 
டத்துச்‌ சத்திகள்‌ ஸ்தானமென்றும்‌ சொல்லப்பெறும்‌: 


_த௨௦28௦ மெட்‌ நிவ தயி ஹூதா நி 


பழாஹாஹ;_நிவ.தி.3கோ | .நிவுர.திறி! தி _தசஹா-ந௦ 
கடெுறொவி.மிவபு இதர | .நிவுர.தவு) மகி 

யொ யாஹ )வஉ)வகதணா | நிகூதிய படத ஷூ 
ப ஹாஹா ஹா-ந௦ அர கவ. || அதா.தீ2 ௦9 
ட விஷய௦ யமாதா௫ யாக) ணொ?! ஹாவிடிழாஷா-55 
ன ல அவ விஜய உமாமா? ॥ ஹவா 
ன ௩௦ யமாஹ)க- 5 15. ஹற$ | ஹாபமா௦.கி ஹஒ0 

.. 'வெசி_தசக வ.3ுவொஷிஸ்மா௨கிரா.நி.சி. 


௪௪ 
க 


எட்டாம்‌ சூத்திரம்‌ ௦45 


இவ்வாறு கன்மசாமியமும்‌ மலபரிபாகமும்‌ ஆன 
காலத்திலே ஆன்மாவினுடைய ஞான திருஷ்டியை 
விழிப்பீக்கிற ஈசுவரசத்தியான து பதியும்‌. அது பதித்த 
மாத்திரத்திலே ஆணவ மலத்தினலே ஆன்மாவை 
விஷயோன்முகமாகப்‌ பண்ணுவிக்கிற திரோதான 
சத்தியான து மலத்தைச்‌ செலுத்தாமல்‌ விடும்‌. அந்தத்‌ 
திரோதானசத்தி நிவிருத்தியான மகான்மாவுக்குத்‌ 
துக்கசாகரமாகிற சம்சாரத்திலே 1 சடிதி வைராக்கியம்‌ 
உண்டாம்‌. கண்ணைப்‌ பெற்றவன்‌ காட்சியை இச்சிக்கு 
மாப்போல ஞான திருஷ்டியைப்பெற்ற ஆன்மா சிவனு 
டைய பாதாரவிந்ததரிசனத்திலே இச்சையுண்டாய்‌ எப்‌ 
பொழுது தரிசிப்பேன்‌, எப்பொழுது பந்தத்திலே நின்‌ 
றும்‌ முத்தனுவேன்‌, ஆர்‌ அவரைத்‌ தரிசிப்பிக்கிறவர்‌ 
என்று புத்தியை உடையவனாய்‌ இவ்வாறு சம்சாரத்தில்‌ 
பயப்பட்டிருக்கிறவனை ஆசாரியமூர்த்திமானாகிய சிவன்‌ 
சத்திநிபாதானுகுணமாக அனுக்கிரகம்‌ பண்ணுவன்‌. 


சத்திநிபாதானுகுணமான அனுக்கிரகமாவது, 
மந்த சத்திநிபாதத்தை உடையவனுக்கு நிவிர்த்திகலை 
யில்‌ உண்டான புண்ணிய பாபங்களைச்‌ சோதித்துப்‌ 
பிருதிவியாதி ஆகாச பரியந்தம்‌ உண்டான தத்துவங்‌ 
களைத்‌ தரிசித்து நீங்கும்படி உபதேசித்துப்‌ பிரமாண்ட 
2 உபரி லோகங்களிலே யோசிப்பது. 


மந்ததர சத்திநிபாதத்தை உடையவர்களுக்கு 
நிவிர்த்தி பிரதிஷ்டை இரண்டு கலைகளில்‌ புண்ணிய 
பாபங்களையும்‌ சோதித்துப்‌ பிருதிவியாதி பிரகிருதி 
பரியந்தம்‌ உண்டான தத்துவங்களைத்‌ தரிசித்து நீங்‌ 
கும்படி உபதேசித்து, புருஷோபரி தத்துவங்களிலே 
பிரளயாகலனாக இருக்கும்படி யோசிப்பது. 


1. சடிதி - சிக்றெம்‌. 2. உபரி - மேல்‌. 


35 


940 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


தீவிர சத்திநிபாதத்தை உடையவனை நிவிர்த்தி 
பிரதிஷ்டை வித்தியை மூன்று கலைகளையும்‌ சோதித்து, 
பிருதிவியாதி அபரமுத்தி ஸ்தானமாகிய சுத்தாத்துவ 
1 வாசியாகப்‌ பண்ணுவது. 

தீவிரதர சத்திநிபாதத்தை உடையவனைப்‌ பஞ்ச 
கலையும்‌ சோதித்து நாமரகிதமும்‌ நிராதாரமும்‌ பிரத்தி 
யட்ச 2அகம்யமும்‌ அனுமான அகம்யமும்‌ ஷட்த்ரிம்சத்‌ 
தத்துவாதீதமுமாய்‌ அகண்டாகார சச்சிதான ந்தாத்‌ 
துவய பரிபூர்ண பரமசிவத்திலே வேறறத்‌ தத்‌ ஆகார 
மாம்படி யோசிப்பது. 

௧௫-௯௦ வெள்‌ ஷோ f= ௧8-மாமபா தாவி 
விவாகெஹஹகாறிண? | வடக) ஸீ தீ பாகி ஹு 
நாம; ஹா விணீ | அஹாவெ.கி.கசா ராமா 
ஹ ாயொ.ரியாககா | ஸாகிஸிவ தத கவடு ௦ கிர 


_தாயா௦ ஹா. தந ॥ வெொரா.ம௦ ஜாயேத ஆதிய? 
தி ஐ ட) 

ஷஹ௦ஹாறாஓ- வஹா மாரா க | 
லொவாஉவ௦க௧ஜ&யொவி il கலாடிரக்ஷாகி ஜெய 
௦ சொகெஷெ.,ஹ௦ பெய தகா | கோவா ஓப-யி 
_தாபா௦லொரி கிஹஸ௦ஜாம த8.கீூ ॥ ஹவ௦ ஹ்ஹா 


ன்‌ 12 ௦ 
சொலீ_த 8௩-௩ம 7 ஹா_கிவெயாா? | 


கெலீ காலொ_தறெ. ச நாவெ ட து நிராஓ௦02ப 
௯மடரஹெ 2 நவி கெ | நிஸகஸெ யோஜபசொ 
<7 Q) | ரன்‌. 
7. வாசி - இருக்கிறவன்‌. 2. அகம்யம்‌ - அறியக்‌ 
. கூடாதது. தரத்‌ ன க 


சிஉரக்ஷ£ ஜாயடெத ப:௦ 


(த்‌ 


ள்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 


947 
ஏக கிராஷுூஷ) Aus | Luft DO ெகூஷ்வ 


க்ஷ்றேக்ற௦ வரப. தழ । சுவிபொெஷ௦லவெத 


அறாத ௦ வார அ.ந.க | 


வைராக்கிய ஏது பத்து. அவையாவன :- வியாதி 
பீடையாலே வரும்‌ ஜனன வைராக்கியம்‌ ஓன்று. 


தன்னுடைய தேக தோஷத்தைக்‌ கண்டு வரும்‌ 
தேக வைராக்கியம்‌ ஒன்று. 


சகல ஐசுவரியங்களையும்‌ குறைவற அனுபவித்து 
இனிப்‌ போதும்‌ என்று வரும்‌ ஐசுவரிய வைராக்கியம்‌ 
ஒன்று. 


ஆதியாத்மிக ஆதிதைவிக ஆதிபெளதிக தாபத்‌ 
திரயங்களினாலே வரும்‌ பிரபஞ்ச வைராக்கியம்‌ ஓன்று. 


அர்த்தத்தைத்‌ தேடுகிறதினாலும்‌ இரட்சிக்கிறதினா 
லும்‌ கள்ளர்‌ கொண்டுபோகிறதினாலும்‌ யாதொரு துக்‌ 


கம்‌ உண்டானதினாலும்‌ வரும்‌ திரவிய வைராக்கியம்‌ 
ஒனறு. 


மாதா பிதா ஸ்திரீ புத்திரன்‌ இஷ்டபந்து சிநேகித 
நிவிர்த்திகளைப்‌ பிரிந்ததினாலே கூட்டமெல்லாம்‌ பிரிந்த 
காலத்தில்‌ துக்கத்துக்கு ஏது என்று வரும்‌ சங்க 
வைராக்கியம்‌ ஒன்று. 


காமுகனாயிருக்கிறவன்‌ தான்‌ மோகமாயிருக்கிற 
ஸ்திரீயினிடத்திலே குணத்திலேயாகிலும்‌ தேகத்திலே 
யாகிலும்‌ வைராக்கிய ஏதுவானதொரு தோஷத்தைக்‌ 
கண்டு விரக்திவரும்‌ ஸ்திரீ வைராக்கியம்‌ ஓன்று. 


அன்னபானாதிகள்‌ ஒருபொழுது இல்லாதிருக்கினும்‌ 
தேகம்‌ நில்லாது, எத்தனைநாள்‌ எத்தனைவகையிலே 


சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


048 
புசித்தாலும்‌ திருப்தியை அடையாது என்று வரும்‌ 
புசிப்பு வைராக்கியம்‌ ஒன்று. 

தானத்துக்குப்‌ போய்த்‌ தள்ளுண்டதினால்‌ வரும்‌ 
மீரதிக்கிரக வைராக்கியம்‌ ஒன்று. 


தேகத்திலே யாதொரு ஏதுவும்‌ இல்லாமல்‌ பூர்வ 
ஜன்ம சிவபூஜா புண்ணியபலத்தினாலே தேகாதியான 
சர்வ வஸ்துக்களிலும்‌ வரும்‌ வைராக்கியம்‌ ஓன்று. 
ஆகப்‌ பத்து. இவற்றுள்‌ நிரு ஏதுகமாக வருகிற 
வைராக்கியம்‌ உத்தமம்‌. நின்ற ஒன்பதும்‌ மத்திமம்‌. 
வெள்ஷோ 3: சய பயவொரா மீ த்‌ லெகொவி ஹ௦க்ஷ 


கலவெணாயடெ£ா ஹத | வ yu சி உ விதவா ஹு) 
ஹதஜெஹெவிலிரா.ம தாரி ஹத ஹவ்‌ காபெச 
வ யப 

பர 4) லு ஜ்‌ 75 
ஹு இஹ ர கவா 5 ப னாடு | தல்‌ ா.திகாசி௨ 13௦ 
வலெலெ 7 மெவரா.ிஹிப_௧௦ வவேசு | சூஜாடெோ 
ரகூணெவொர ஹாணே ஓவிணவம்‌ யக உவ 


று 52) 85௨7) ்வெறாம 
ஹிழா ஜியா வெ நவி ௦ I 
ஐ.தி காலிம2 9 ப 


ஓவ சரண ஹஷெஹு 
கா2--கஹ- ஹீம்‌ ஹா கிகி அறா) காரர்‌ 
ணு ॥ ஷகெழாவவொ.௮)சாயா.கிளொரய்‌ ஹவா ஹி 
காணு | ஹ_க௫)ஹயிரயடெக கெஹூவா-நீயாஒள்‌ 
i நலா. ॥ வகா ஹஹாருவாமெடர ழா.மி௦ ஸை 
பாதி தக்ஷன்‌ ௯! உ௫ஹஒரொய 8 தா ஹெடெதொ 


ஆ ர 
கறத “உன்‌ யடெத ॥ த.வி௯ வ திம, ஹாரிலெ A 


௦ ஹ.ஹஷாமவெசீ£ ்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 549 


வெர்‌ க உ மூலத்‌ ! சுசுஹாாடடேச து லாக 
உண எவர |: 82 ்‌ ட ல த 0520. டன 
டர படட 


உபாய) ப 1 வணி 


பலவிதமா சான்பார மோசனந்தான்‌ பண்ணும்‌ 
படி. நயன்‌ தருன்பபிரம்‌ வல்கள்‌ னதமும்‌ 
அலூல்சாத்‌ தரம்‌ யோகம்‌ அவுத்‌ இராத 
அநேகமுள அவற்றினவுத்‌ இரிலாண்டா மறியில்‌ 
இலகுஞா னங்கிரியை எனஞானம்‌ மனத்தால்‌ 
இயற்றுவது இரியைஎழில்‌ ருண்டமண் ட லாதி 
மிலவுவீத்நுச்‌ செய்தல்‌ 20 பாாவஇிதான்‌ இன்னும்‌ 
நிர்ப்பீசம்‌ சபிரமென இரண்டாக ஈகி நிகழும்‌. 3) 


இனி ஆசாரியன்‌ பக்குவான்மாக்களுடைய பாச 
விமோசனம்‌ பண்ணுவது எவ்வாறென்னில்‌? 


இ-ன்‌: ஆசான்‌ பாசமோசனம்‌ பண்ணும்படி 
பலவிதம்‌; அவ்விதங்களாவன,- 


நயனத்து அருள்‌ - 1 அவலோகனமானது சிருங்‌ 
காரமென்றும்‌, நீ நிக்கிரகமென்றும்‌, அநுக்கிரகமென்றும்‌ 
மூன்றுவிதமாம்‌. அதிலே ஆசாரியன்‌ சீடனிடத்திலே 
பண்ணும்‌ அவலோகனம்‌ கருடபாவனை கைவந்தவன்‌ 
பாம்பினலே கடிபட்டவளைப்‌ பாம்பாகவும்‌ தான்‌ கருட 
னாகவும்‌ பாவித்துக்‌ கருடனுடைய கிரகாவலோகனம்‌ 
பண்ணி விஷந்தீர்‌ ந்தவாறே அவனுடைய 2ச்ராந்தி 
நிவிர்த்தியர்த்தம்‌ தான்‌ caret ர பண்ணி 
அவனை அமிர்தகலையினலே அபிஷேகம்‌ பண்ணின 
தாகக்‌ கிருபாவலோகனம்‌ பண்ணினதுபோல; சிற்‌ 
பாவநாசித்தனன ஆசாரியன்‌ பாசநிவிர்த்தியர்த்தமாக 


1. அவலோகனம்‌ - பார்வை. 2. ச்ராந்தி - இளைப்பு. 


960 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


நிக்கிரகாவலோகனமும்‌ ஆன்மாவினுடைய * ஆப்பி 
யாயநார்த்தமாக அறுக்கீரகாவலோகனமும்‌ பண்ணு 
வது சட்சுதீட்சை; 

பரிசம்‌ - ஆசாரியன்‌ தக்ஷிண அத்தத்திலே கந்த 
லேபனத்தைப்‌ பண்ணிச்‌ சிவனை ஆசன மூர்த்திமூலம்‌ 
வித்தியாதேகம்‌ பஞ்சப்‌ பிரம ஷடங்க மூலம ந்திரங்களி 
னாலே புஷ்பங்கொண்டு பூசித்து, சீடனுடைய மஸ்த 
கத்திலே வைத்து, ஸ்பரிசவேதி ஸ்பரிசத்‌ திலே காம்ப 
ராதி லோகங்களின து களிம்பு நீங்கிச்‌ சவர்ணாமானது 
போல, சீடனுடைய பாசத்திரயம்‌ நீங்கிச்‌ சிவமாம்படிப்‌ 
பண்ணுவது ஸ்பரிச தீட்சை; 

வாசகம்‌-வர்ணாசிரமா நுகுணமாக பஞ்சாக்கரத்தை 
உபதேசம்‌ பண்ணுவது வாசகதீட்சை; 

மானதமும்‌ - ஆசாரியன்‌ தன்னுடைய ரேசக வாயு 
வினாலே புறப்பட்டு, சீடனுடைய பூரக வாயுவினாலே 
இருதயத்தில்‌ பிரவேசித்து, சீட சைதன்யத்தை வாச 
துவாதசாந்தமளவாகக்‌ கொண்டு போய்‌, தம்முடைய 
இருதயத்திலே சிவசைதன்யத்துடனே கலந்து, உப்பு? 
அப்பும்‌ கலந்து ஏகரசமானது பேரலப்‌ பாவித்து, 
சீட சைதன்யத்தைச்‌ சீடன்‌ தேகத்திலே பிரதிஷ்டை 
பண்ணுகிறது மானச தீட்சை; 

அலகில்‌ சாத்திரம்‌ - முடிவற்ற சாஸ்திரார்தீ 
களை யெல்லாம்‌ சங்கிரகித்து, பதி பசு பாசத்தினுடைய 
லக்ஷணங்களையும்‌ சிவ சீவர்களுடைய ஐக்கியத்தையும்‌ 
சத்‌ சம்பிரதாயமாகப்‌ போதிப்பது சாஸ்திர தீட்சை; 


யோகம்‌ - நிராதார சிவயோகத்தை அப்பியாசம்‌ 
பண்ணுவிப்பது யோக தீட்சை; 


தங்‌ 


* ஆப்பியாயதநம்‌ - திருப்தி. 


ர்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 551 


அவுத்திரி - 1 ஹுத சஹிதமாகப்பண்ணும்‌ தீட்சை 
அவுத்திரி தீட்சை; 


ஆதி அநேகம்‌ உள - கீழ்ச்சொன்ன தீட்சைகள்‌ 
ஆதியாக இன்னும்‌ அநேக திட்சைகள்‌ உண்டு. 


அவற்றின்‌ அவுத்திரி இரண்டாம்‌ - அவைகளுக் 
குள்ளே அவுத்திரி தீட்சையானது இருவகைப்படும்‌: 


அறியில்‌ - இரண்டையும்‌ அறியில்‌, 


இலகு ஞானம்‌ கிரியை எனும்‌ - பிரகாசத்தை . 
யுடைய ஞானதீட்சை என்றும்‌ கிரியாதீட்சை என்றும்‌ 
சாஸ்திரங்கள்‌ சொல்லும்‌; 


ஞானம்‌ மனத்தால்‌ இயற்றுவது - மனத்தினாலே 
சீடனுடைய தேகத்தைப்‌ பிரவேசித்து நாபி குண்டத்‌ 
திலே சிவாக்கினி முகங்கண்டு இந்த ஓம பூர்வமாக 
ஷடத்துவ சுத்தியைப்‌ பண்ணுவது ஞானதீட்சை; 


கிரியை எழில்‌ குண்டம்‌ மண்டலாதி நிலவுவித்து 
செய்தல்‌-சிற்ப 2 கெளசல்யத் துடனே குண்ட மண்டப 
வேதிகளைச்‌ சமைத்து ஆகமோக்தமாகக்‌ கலாசோதனை 
யைப்‌ பண்ணுவது; 


இன்னும்‌ கிரியாவதிதான்‌ நிர்ப்பீசம்‌ சபீசம்‌ என 
இரண்டாகி நிகழும்‌ - மேலும்‌ அந்தக்‌ கிரியாவிதியா 
னது நிர்ப்பீச தீட்சை என்றும்‌ சபீச தீட்சை என்றும்‌ 
இரண்டாகச்‌ சொல்லப்படும்‌ என்‌ றவாறு. 


1. ஹாுதசஹிதம்‌ - ஓமத்தோடு கூடியது. 
2. கெளசல்யம்‌ - சாமர்த்தியம்‌. 


952 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
பாலரொடு வாலீசர்‌ விருத்தர்பனி மொழியார்‌ 
பலபோகத்‌ தவர்வியாநிப்‌ பட்டவர்க நப்‌ 
சீலமது நீர்ப்பீசம்‌ சமயா சாரம்‌ (பண்ணும்‌ 
திகழ்சுத்தி சமயிபுத்‌ நீரர்க்கு நித்த (0 
ஏுவுமதி காரத்தை இயற்றித்‌ தானும்‌ 
எழில்நிர நீ காரையென்‌ நகின்றிரண்டாய்‌ 
[விளங்கும்‌ 


சாலநிகழ்‌ தேகபா தத்தி ஜெடு 
4] 


சத்தியதீர்‌ வாணமெனச்‌ சாற்றும்‌ காலே. 


மேல்‌ இவ்விரண்டு தீட்சைகளுக்கும்‌ அதிகாரி 


தாக்‌ கூறுகின்றது. 

_ ன்‌: பாலர்‌ - பத்து வயதளவும்‌, வாலீசர்‌ - 
வயதளவும்‌, விருத்தர்‌ - எழுபத்தைஞ்சு 
பனிமொழியார்‌ - ஸ்திரீஜனங்கள்‌, பல 
3 அரியம்‌ புபுக்ஷாக்கள்‌, வியாதிப்பட 
சீலமது நிர்ப்பீசம்‌ - தீர்க்கரோ 
. நீட்சாவிதியா 
னாலே ஓமமும்‌ 


2 சாம்ப 


இருபத்தைஞ்சு 
வயசுக்குமேல்‌, 
போகத்தவர்‌ -. | 
டவர்க்குப்‌ பண்ணும்‌ ச்‌ 
கத்தை உடையவர்களுக்குப்‌ பண்ணும்‌ 
வது பீஜாக்ஷரரகிதமாக மந்திரங்களி 
உபதேசமும்‌ ஆகையால்‌ இவர்கட்குச்‌ 

தீட்சையுமில்லை, ஆசாரியாபிஷேகமுமில்லை; 


_தஓுக்த௦ ஹிலரஞகெோயெ :- லபா 0 
வரது உயிரி 
ஹூல்‌? 
தஹ “தாட்‌ _தாவ௯ுஹா ப ட 
ன்‌ திதி, தக்ஷ கவடல பரஹவவ 8 400.25 தீக்ஷா 
்‌ . _-ஒ.தி./லி.ஷஹீ.ரகவாஷாயிகாற ஐ. திஹ.ர_௧8.சி. 


வாவ 48 ஸோ மஷாய௯$ ! 
rE ஸூ... ஐலிவகி400௨௧௦ ॥ யாவ_த௦ 
£வ ஹாவ்‌ ! ஹயா 


ர, அநதியம்‌ புபுக்ஷ” - நியமமில்லாமல்‌ சாப்பிட விரும்பு 
பலன்‌. ௪, சாம்பவம்‌ - சம்புவினது. 


Sor 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 0௦8 


ன சமயாசாரம்‌ திகழ்‌ சுத்தி - இந்த நிர்ப்பீச தீட்சை 

யைப்‌ பண்ணுகிற பேர்க்றாச்‌ சமயாசாரக்‌ கிரியைக்கு 

ஏதுவாயிருக்கிற கர்ம பீஜத்தையும்‌ சுத்தி பண்ணப்‌ 
படுவது; 


சமயி புத்திரர்க்கு நித்தத்து ஏலும்‌ அதிகாரத்தை 
இயற்றி - சபீசதிட்சையை உடைய சமயிக்கும்‌ புத்திர 
னுக்கும்‌ தைமித்திகத்தினலே ஆசாரியனுக்கொழிய 
அதிகாரமில்லை ஆகையால்‌ நித்தியத்திலே அதிகாரத்‌ 
தைக்‌ கொடுத்து, தானும்‌ எழில்‌ நிரதிகாரை என 
நின்று இரண்டாய்‌ விளங்கும்‌ - நிர்வாண தீட்சை 
யுடையவர்களுக்குத்‌ தானும்‌ நித்தியத்திலே சாதிகார 
மென்றும்‌ நிரதிகாரமென்றும்‌ இருவகைத்தாய்ச்‌ சொல்‌ 
லப்படும்‌; 


5. 2 


சால நிகழ்‌ தேக பாதத்தினோடு சத்திய நிர்வாணம்‌ 

என சாற்றுங்காலே - இன்னும்‌ அந்த நிருவாண 

தீட்சாபேதம்‌ கூறுங்கால்‌ நிகழ்காலத்துத்‌ தேக 1 பதன 

மாய்‌ அப்பொழுதே பரமமுத்தியை அடையப்பண்ணு 

a வது 2 சத்தியோ நிர்வாணம்‌ என்றும்‌ சீவன்முத்தி 

வியவதானமாகப்‌ பண்ணுவது அசத்தியோ நிர்வா 
ணம்‌ என்றும்‌ இருவகைத்தாம்‌ என்றவாறு. 


ஓடுயுணர்ந்‌ தொழுக்கதெறி இழுக்கா நல்ல 
உத்தமர்க்குச்‌ செய்வதுயர்‌ பிசமிவர்‌ தம்மை 


நீதியினால்‌ நித்தியநை மித்திககா மியத்தின்‌ 


A நிறுத்துநிரம்‌ படுகாரம்‌ நிகழ்த்‌ துவதும்‌ செய்து 
1. பதனம்‌ - விழுகை. 2. சத்தியோ நிர்வாணம்‌ - 


உடனே சகம்‌. 


க்‌... க ட்ட அயர்‌ 


654 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சாதகா சாரியரும்‌ ஆக்கி வீடு 
தருவிக்கும்‌ உலோகசிவ தருமீணியென்‌ றிரண்டாம்‌ 


ஆதலினான்‌ அதிகராரை யாம்சமயம்‌ வீசேடம்‌ 
நிருவாணம்‌ அபிடேகம்‌ இவற்றடங்கு மன்றே. ட, 


மேல்‌ சபீசதீட்சாதிகாரிகளைக்‌ கூறுகின்றது. 


இஃள்‌: ஓதி உணர்ந்து ஓழுக்க நெறி இழுக்கா 
நல்ல உத்தமர்க்கு செய்வ து உயர்பீசம்‌ - கன்மகாணட 


சாஸ்திரங்களைப்படித்து அதனுடைய பொருளையறிந்து 
அனுஷ்டானங்களையும்‌ 


அந்தப்படியே வழுவாமல்‌ 
பண்ணிவரும்‌ உத்தமர்களுக்குப்‌ பண்ணுமது சபீச 
தீட்சை; 
நீதியினால்‌ நித்திய நைமித்திக காமியத்தில்‌ 
ம்‌ செய்து 


நிறுத்தி நிரம்ப அதிகாரம்‌ நிகழ்த்துவதும்‌ 
சாதகாசாரியரும்‌ ஆக்கி -அவர்களவர்கள்‌ அதிகாரானு 
குணமாக நித்திய கன்மம்‌ மாத்திரமாகவும்‌ நித்திய 
நைமித்திக கன்மமும்‌ நித்திய நைமித்திக காமிய கனம 
மும்‌ பண்ணும்படித்‌ தாபித்து, தீட்சை பிரதிஷ்டை 
பிராயச்சித்தாதியான சர்வாதிகாரத்தையும்‌ கொடுத்து, 
சாதகாசாரியா பிடேகமும்‌ பண்ணி; 

சாதகாசாரியன்‌ என்றது நைஷ்டிகாசாரியனைப்‌ 
போல அக்கினி காரியாதி கன்மங்களின்‌ நிச்‌ சர்வமும்‌ 


ஞானத்தினாலே பண்ணாது அக்கினி காரியாதி கன்மங்‌ 
களையும்‌ பண்ணும்‌ பெளதிகாசாரியணச்‌ சொன்னது. 


வீடு தருவிக்கும்‌ உலோக சிவதருமிணி என்று 

இரண்டாம்‌ - மோட்சத்தைக்‌ கொடுக்கும்‌ நிர்வாண 

, தீட்சைதானும்‌ உலகதருமிணி என்றும்‌ சிவதருமிணி 
என்றும்‌ இருவகைத்தாம்‌; பு 


ர 


டி 


ல்‌ 


௨ தட 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 995 


உலகதருமிணியாவது கிருகஸ்தனுக்குப்‌ பெளதி 
காசாரியர்‌ சிகாச்சேதமன்‌ றியில்‌ பண்ணும்‌ தீட்சை. சிவ 
தருமிணியாவது நைஷ்டிகாசாரியன்‌ நைஷ்டிகனுக்குச்‌ 
சிகாச்சேதத்துடனே பண்ணும்‌ தீட்சை. நைஷ்டிகா 
சாரியன்‌ பெளதிகனுக்கு உலகதருமிணி தீட்சையும்‌ 
பண்ணாலாம்‌. பெளதிகாசாரியன்‌ நைஷ்டிகனுக்குத்‌ 
தீட்சை பண்ணலாகாது. 


OD CLO சாலொ-_கொ ௫ பெயொோ நிவாரண 
க்ரஹ 9 ளை கி பரிவயதி ணி | ஸ்ரிவாவெஒி௦ விநா 
௨ த யாஷாலோ கயிஃணீ ! ப்வாவெடதெ.ந ஷூ 
ய" தத கயா ஹா ஸிவேய_ணி। &க்ஷயா லொக 
யிணுா வள.திகாது கக்ஷயெசி மற! தமெயெவ 
வேய ணா மெரஷிகாலு $க்ஷ்யெ௫ மா | 
டெ நஷிகொ டெ லஷிசா௦ பெபெவ மரஹஹா லக்ஷ .. 

௦ ௦ அ us 


யெ௫௯ 81 க! ஊள.கிகஹ-௦ ஹஹா நாட 


£ காவா வற ௪. 


ஆதலினால்‌ அதிகாரையாம்‌ சமயம்‌ விசேடம்‌ நிரு 
வாணம்‌ அபிடேகம்‌ இவற்று அடங்கும்‌ அன்றே” சபீச 
தீட்சையானது அதிகாரத்துடனே கூடினதாகையால்‌ 
சமயம்‌ விசேடம்‌ நிருவாணம்‌ ஆசாரியாபிடேகம்‌ 
என்னும்‌ நாலு தீட்சையும்‌ அவரவர்‌ ஞானத்துக்கு 
ஈடாகப்‌ பண்ணப்படுவது. தீட்சையை அநேக பேத 
மாகச்‌ சொல்லிப்போந்து இவ்விடத்து நாலென்று 
சொல்லுவானேன்‌ என்னில்‌? அந்தத்‌ தீட்சாபேதங்க 
ளெல்லாம்‌ இந்நானு தீட்சையிலே அ ந்தர்ப்பவிக்கும்‌ 
என்றவாறு. ்‌ 


650 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அழிவிலாக்‌ கிரியையினான்‌ ஆதல்சத்தி மத்தான்‌ 
ஆதல்‌அத்து வாசுத்தி பண்ணிமலம்‌ அகற்றி 
ஒழிவிலாச்‌ வெம்பிரகா சித்தற்கு ஞானம்‌ 
உதிப்பித்துற்‌ பவந்துடைப்பன்‌ அரன்‌ ஒரூ வர்க்‌ 
வழுவிலா வழிஆரும்‌ மந்திரங்கள்‌ பதங்கள்‌ 
வன்னங்கள்‌ புவனங்கள்‌ தத்துவங்கள்‌ த, 
கழிவிலா துரைத்தமுறை யொன்றினென்‌ 3 வியாத்ி 
கருதுகலை சத்தியின்கண்‌ சத்‌ சிவன்‌ கண்ணும்‌. 6 
கிரியா தீட்சை என்றும்‌, ஞான தீட்சை என்றும்‌, 
சாம்பவ தீட்சை என்றும்‌ மூன்றுவிதம்‌ ஆகையால்‌ 
இம்மூன்றுவகை தீட்சாதிகாரிகள்‌ மூவர்க்கும்‌ முத்தி 
பேதம்‌ உண்டோ என்னில்‌? பேதம்‌ இல்லை என்பதும்‌ 
கூறுகின்றது. 


இஃள்‌: அரன்‌ ஒரு மூவர்க்கும்‌ அழிவு இலா 
- திரியையினான்‌ ஆதல்‌ சத்திமத்தான்‌ ஆதல்‌ அத்துவா 
சுத்தி பண்ணீ! மலம்‌ அகற்றி ஓழிவு இலா சிவம்‌ பிரகா 
சிக்க ஞானம்‌ உதிப்பித்து உற்பவம்‌ துடைப்பன்‌ - 
பக்குவான்மாக்களுடைய பாசத்தை ஹரிக்கையினாலே 
அரனென்னும்‌ நாமத்தையுடைய சிவன்‌ ஆசாரியமூர்தீ 
தியை : அதிஷ்டித்து நின்று கிரியா தீட்சாதிகாரிக் கும்‌ 
ஞான தீட்சையில்‌ பேதம்‌ சாம்பவ தீட்சையாகையால்‌ 
ஞான. தீட்சாதிகாரிக்கும்‌ சாம்பவ தீட்சாதிகாரிக்கும்‌ 
. இந்த மூன்றுபேருக்குமாகிலுமென்றது 2வியவஸ்தித 
விகற்பம்‌ ஆதலால்‌ கிரியா தீட்சாதிகாரிக்குக்‌ கன்ம 
வைகல்யமில்லாத கிரியா திட்சையினாலும்‌ ஞான £ ்‌ 
்‌ சாதிகாரிக்கும்‌ சிற்சத்தி சகிதமான மனோபாவனையி 


லைகள்‌ 


1. 


்‌ ர்‌, -ஆர்ச்சிதம்‌ - சம்பாதிக்கப்பட்டது. 


2. வியவஸ்திதி -.கட்டுப்படு. 


A 


7 


॥ எட்டாம்‌ சூத்திரம்‌ 5961 


லே பண்ணும்‌ ஞான தீட்சையினாலும்‌ கேவல சித்‌ 
சத்தி மாத்திரத்தினா।லே பண்ணும்‌ சாம்பவ கீட்சையி 
னாலும்‌ அத்துவ சுத்தியைப்பண்ணீ; 


[எ 


| அத்துவசுத்தியாவது, ஷடத்துவாவிலும்‌ சஞ்சித 
த மாயிருந்த கன்மங்களையெல்லாம்‌ நசிப்பித்தல்‌; கன்மங்‌ 
்‌ கள்‌ நசிக்கவே மாயையும்‌ நீங்கும்‌. ஆணவ மலத்தி 
்‌ னுடைய தடையையும்‌ ஒழித்து, நித்திய ஞானான ந்த 
இ மயமான சிவம்‌ ஆன்மாவினிடத்திலே அபிவியத்தி 
ர] யாவதற்குமுன்‌ அராகாதி கலுஷிதமாயிருக்கிற பசு 
ஞானம்‌ போக, ஆன்மசொரூப ஞானத்தைப்‌ பிரகாசிப்‌ 
பித்து, மேல்‌ ஜனனங்கள்‌ எடாதவாறு சுத்தம்பண்‌ 
ணுவன்‌. பதியும்‌ ஆன்மாவும்‌ விபுவாயிருக்க அத்துவா 
என்றது ஆருக்கென்னில்‌? ஆன்மா மாயையினால்‌ பந்‌ 
திக்கப்பட்டு ஏகதேசத்தை அடைந்து கிஞ்சிஞ்ஞூனாய்‌ 
நின்று தீட்சாக்கிரமத்தினா।லே ஒவ்வொரு தத்துவங்‌ 
களாக நீங்கிச்‌ சுவசொரூபமான விபுத்துவத்தையும்‌ 
சர்வஞ்ஞதையையும்‌ பெற்றுச்‌ சிவத்தை அடைகை 
னால்‌ அத்துவா என்றதொழிந்து தேசாத்‌ தேசாந்த 
ரத்தை அடைந்தது என்‌ றதல்ல. 


மட்க வல்ட்மு 
~ 


_த௨-ஏத௦ ஹாயலஹாுவெ :- வ._கி௨௩௦ஹொலவி-$ 
வெ 


ஷுகெவஷி ரவிஷொஃா சயொயயா! _தமொ 


2 

7 
உகார ண ப்ர _நய_ந௦ உற்‌ வ ॥ 
2க்ஷா௯5-_ கர ணொ தாயாவரிண தாய_கஃ | 
ஸொயாஉறிண.சிஹஹா கெமா.தி பாயவ_கி__நீ ॥ 
பை நாஹா வாவஷா சு$ப£ வ.க) ரிஐயா | 
வ; ௩௪௯, சணொவடெயாஹள்‌ ஸ்ரிவாஹ௦.ம8_ந௦ஷ,_அி ॥ 


௯ஷாஜ _தூராபெொ உ றா உ.ஹிறஜ.தராஷிவ | வஹி 


இதத்‌ ய வபாத்‌ ப அத பகத 


பங்லி தல்‌ ன்‌ இருவத்து ப எக ஜர்‌, ல அகதி 


566 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
௱ஜெஉ_நீடெதஹ றா உஜாஜ கி,பாக,8 வஊவயா 
லாக 


ஸிவவஷொகத௦ வாஸ கயொயச6 | லெ 
fs sal தஹ 


வ 6 தட ந 
ரய வ) வஹெ.ப௦ உரஷா யாய .நி பநப 
ஷஹாறாள$ஜஹ 2) யாவ-₹௦ஹோவபறிரே பி. oil 


ஹஹ ுவிஷெயா நடகெபமாஜாஹ௦வறி.கீ 3 ஐ. தி! 


வபா ம.கி 


இஃதன்‌ நியும்‌, ஆன்மாவுக்குக்‌ கன்மம்‌ ஆர்ச்ரிக்‌ 
கிறதுக்கு வழி என்பதாக, 

வழு இலா வழி ஆறு ஆம்‌ மந்திரங்கள்‌ பதங்கள்‌ 
வன்னங்கள்‌ புவனங்கள்‌ தத்துவங்கள்‌ கலைகள்‌ - தப்‌ 
பறக்‌ கன்மமானது என்று மார்க்கம்‌ ஆருகும்‌. அவை 
யாதோ என்னில்‌ ? மந்திரங்களை 1 உதாத்த அனு 
தாத்த ஸ்வரிதப்‌ பிரசயங்களுடனே தப்பாமல்‌ உச்சரித்‌ 
தால்‌ புண்ணியம்‌ என்றும்‌ தப்பினால்‌ பாபம்‌ என்றும்‌, 
வியாகரணத்தை அறிந்து பதங்களைப்‌ பிரித்ததனால 
புண்ணியம்‌ என்றும்‌, அறியாதே பிரித்தால்‌ பாப்‌ 
மென்றும்‌, வன்னங்களை 2 ரஸ்வ தீர்க்கப்‌ புலுதம 
வழுவாமல்‌ அந்தந்த ஸ்தானங்களிலே உச்சரித்தால்‌ 
புண்ணியம்‌ என்றும்‌ அல்லது பாபம்‌ என்றும்‌, புவன 
நாயகரைப்‌ பண்ணின பூஜாதிகளினாலே புண்ணியம்‌ 
என்றும்‌ தத்‌ திரவியாப்கார நிந்தாதிகளினலே பாபம்‌ 
என்றும்‌, ஞானே ந்திரிய கன்மேந்திரிய அந்தக்கரணங்‌ 
களினாலே பராக்குப்‌ பண்ணின உபகாரத்தினாலும்‌ 
விசிஷ்டத்‌ திரவிய போக்கியத்தினாலும்‌ புண்ணியம்‌ 


அவலில்‌ 

1... உதாத்தம்‌ - உரத்துச்‌ சொல்லல்‌ ; அனுதாத்தம்‌ - 

மெல்லச்‌ சொல்லல்‌ : ஸ்வரிதம்‌ - உச்சரிப்புப்‌ பேதம்‌; பிர 

சயம்‌ கூட்டல்‌. 8: ரஸ்வம்‌ - குறில்‌ ; தீர்க்கம்‌ - நெடில்‌ ; 
பெடை. 


புலுதம்‌ - அள 


*% 


Ng 


0 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 550 


என்றும்‌ பிறர்க்குப்‌ பண்ணின அபகாரத்தினாலும்‌ 
நிஷித்த திரவிய போக்கியத்தினாலும்‌ பாபம்‌ என்றும்‌, 
பஞ்சகலாபிமானிகளான பஞ்ச சத்திகளுக்குப்‌ பண்‌ 
ணின பூசா பூசைகளினாலே புண்ணிய பாபமென்றும்‌, 


கழிவு இலாது உரைத்த முறை ஒன்றின்‌ ஓன்று 
வியாத்தி கருது$கலை சத்தியின்கண்‌ சத்தி சிவன்கண்‌ 
ஆம்‌ - ஒன்றை ஒன்று நீங்காத முறைமையைச்‌ சொல்‌ 
லுகையால்‌ மந்திரங்கள்‌ வியாப்பியமும்‌ பதங்கள்‌ வியா 
பகமும்‌, பதங்கள்‌ வியாப்பியமும்‌ வன்னங்கள்‌ வியாபக 
மும்‌, வன்னங்கள்‌ வியாப்பியமும்‌ புவனங்கள்‌ வியாபக 
மும்‌, புவனங்கள்‌ வியாப்பியமும்‌ தத்துவங்கள்‌ வியாபக 
மும்‌, தத்துவங்கள்‌ வியாப்பியமும்‌ கலைகள்‌ வியாபக 
மும்‌, கலைகள்‌ வியாப்பியமும்‌ சத்திகள்‌ வியாபகமும்‌, 
சத்திகள்‌ வியாப்பியமும்‌ சிவன்‌ வியாபகமுமாம்‌ எ-று. 


இவ்வாறு சிவன்‌ சர்வ வியாபி ஆகையால்‌ ஆறு 
அத்துவாக்களினாலே ஏற்பட்ட கன்மங்களைக்‌ கூட்டிப்‌ 
புசிப்பிக்கின்றவனும்‌ புசியாதபடிக்குத்‌ தீட்சையினாலே 
ஒழிக்கின்றவனும்‌ சிவனே ஆம்‌. 


மந்திரங்கள்‌ முதல்ஐந்தும்‌ கலைஜந்தன்‌ வியாத்தி 
மருவுமந் இரமிரண்டு பதங்கள்‌ நாலேழ்‌ 
அந்தநிலை எழுத்தொன்றூ புவனம்‌ நூற்றெட்‌(டு) 
அவனிதத்‌ துவமொன்று நிவிர்த்திஅயன்‌ தெய்வம்‌ 
வந்திடுமந்‌ இரமிரண்டு பதங்கள்‌ மூவேழ்‌ 
வன்னங்கள்‌ நாலாறு! புரமைம்பத்‌ தாறு 
தந்திடுந்தத்‌ துவங்களிரு பத்து மூன்று 
தரும்பிர இட்‌ டாகலைமால்‌ அதிதெய்வம்‌ தானாம்‌. 7 


மேல்‌ பஞ்ச கலையிலும்‌ மந்திர பத வன்ன புவன 
தத்துவங்கள்‌ நிற்கும்‌ முறைமை கூறுகின்றது. 


500 சிவஞான த்தயார்‌ சுபக்கம்‌ 


இ-ள்‌: மந்திரங்கள்‌ முதல்‌ ஐந்தும்‌ கலை ஐந்தின்‌ 
வீயாத்தி - மந்திர பத வர்ண புவன தத்துவங்கள்‌ 
ஐந்தும்‌ நிவிர்த்தியாதி பஞ்ச கலைகளினாலே வியாபிக்‌ 
கப்படும்‌ என்றவாறு. 


மேல்‌ வெளிப்பதம்‌. 


வித்தையின்மந்‌ திரமிரண்டு பதம்நா லைந்து 
விரவும்‌எழுத்‌ தேழுபுரம்‌ இருபத்‌ தேழு 
தத்துவமும்‌ ஓரேழு தங்கு தமதி தெய்வம்‌ 
தாவில்‌உருத்‌ இரனாகும்‌ சாந்தி தன்‌ னின்‌ 
வைத்த்னமதந்‌ திரமிரண்டு பதங்கள்பறி னொன்று 
வன்னமொரு மூன்றுபுரம்‌ பதினெட்‌ டாகும்‌ 
உத்தமமாம்‌ தத்துவமும்‌ ஒருமூன்‌ மூ தூம்‌ 
உணரில்‌அதி தேவதையும்‌ உயமச னாமே. 


வித்தையில்‌ இதுவுமது. 
சாந்தியா நதகலை தன்னின்மந்‌ இரங்கள்‌ 
தாம்மூன் று பதமொன்‌(றப)அக்‌ கரங்க 
வாய்ந்தபுரம்‌ மூவைந்து தத்துவங்கள்‌ இரண்டு 
மருவும்‌அதி தேவதையும்‌ மன்னுசதா சிவராம்‌ 
ஏய்ந்தமுறை மந்திரங்கள்‌ பதினொன்று பதங்கள்‌ 
எண்பத்தொன்‌ றக்கரங்கள்‌ ஐம்பத்தொ ன்‌ எரு 
ஆய்ந்தபுரம்‌ இருநூற்றோ டிருபத்து நாலாம்‌ 
அறிதருதத்‌ துவம்முப்பத்‌ தாறுகலை ஐ ந்தே. 0 


சாந்தியாதிதகலை. மேல்‌ இதுவும்‌ அது. 


ள்பதி னாறு! 


. மூன்றுதிறத்‌ தணுக்கள்செயும்‌ கன்மங்‌ கட்கு 
...... முன்னிலையா மூவிரண்டாம்‌ அத்து வாவின்‌ 

... ஆண்றமுறை அவைஅருத்தி அறுத்துமல முதிர்வித்‌(து) 
i அரும்பருவம்‌ அடைதலுமே ஆசா னாகித்‌ 


_. 


, 
, 
TY 


சின்‌ அ அண்மை 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 561 


தோன்றிநுக ராதவகை முற்செய்‌ கன்மத்‌ 
% துகனறுத்தங்‌ கத்துவாத்‌ தொடக்கறவே சோதித்‌(து) 
ஏன்றஉடற்‌ கன்மம்‌அனு பவத்தினால்‌ அறுத்திங்‌(கு) 
இனிச்செய்கன்மம்‌ ஈறலமலம்‌ ஞானத்தால்‌ இடிப்பன்‌. 
மேல்‌ சஞ்தெ ஆகஈமிய பிராரத்தங்களையும்‌ , 
ஆணவமலத்தையும்‌ ஒழிக்கும்முறைமை கூறுகிறது. 


இ-ன்‌: அணுக்கள்‌ மூன்று திறத்து செய்யும்‌ 
4 கன்மங்கட்கு முன்னிலை ஆ மூவிரண்டாம்‌ அத்துவா 
வின்‌ ஆன்ற முறை அவை அருத்தி அறுத்து - விபுவா 
யிருந்தும்‌ சூக்கும தேகத்தளவிலே ஞானக்கிரியா வியா 
பாரமாகையால்‌ அணுவென்று பெயருடைய ஆன்மாக 
கள்‌ மனோவாக்குக்‌ காயமென்னும்‌ திரிவித கரணங்களி 
லே பண்ணும்‌ புண்ணிய பாபங்கட்கு ஏதுவான 
ஆறுவழியில்‌ பொருந்தின கன்மங்களைப்‌ பக்குவ முறை 
மையிலே புசிப்பித்து அந்தக்‌ கன்மங்களை நசிப்பித்து; 


மலம்‌ முதிர்வித்து அரும்‌ பருவம்‌ அடைதலுமே 
ஆசான்‌ ஆகி தோன்றி - மலசத்திகளை தீங்கும்படிக்குப்‌ 
பக்குவமாக்கி அரிதாயிருக்கப்பட்ட மலபரிபாகம்‌ பிறந்த 
வுடனே சிவன்‌ ஆசாரியமூர்த்தியை அதிட்டித்துக்‌ 
கொண்டு சாந்நித்தியம்பண்ணி; 


நுகராதவகை முன்‌ செய்‌ கன்ம துகள்‌ அதுத்து 
அங்கு அத்துவா தொடக்கு அறவே சோதித்து - அத்‌ 
துவாக்களிலே சஞ்சிதமாயிருக்கிற புண்ணிய பாபங்க 
ளானவை பக்குவமாயின்‌ புசியாதபடித்‌ துவந்தமறச்‌ 

ஏன்ற உடல்‌ கன்மம்‌ அ.ுபவத்தினால்‌ அறுத்து - 
பொருந்தின தேகப்‌ பிராரத்த கன்மபலம்‌ புசிப்பதும்‌ 
சுவாநுபவத்தினால்‌ அவனுக்குப்‌ பரமறும்ப்டி பண்ணி; 


36 


1. . . ந - 
வது கஸ்‌ பப்ரிய அ த டப ப ச டடம 


902 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


பரமறுமாறு : புஷ்டிகாரியம்‌ தேக தருமமாகவும்‌ 
சப்தாதிகளைக்‌ கிரகிப்பது சுரோத்திராதி தருமமாகவும்‌ 
சோக மோக *அர்ஷணாதிகள்‌ அந்தக்கரணா தருமமாக 
வும்‌ கண்டு, தான்‌ இவையிற்றுக்குச்‌ சாட்சியாய்ச்‌ சிவ 
னுடன்‌ வேறற நிற்கை. 


இங்கு இனி செய்‌ கன்மம்‌ மூலமலம்‌ ஞானத்தால்‌ 
இடிப்பன்‌ - இவ்விடத்து, குரு அதுக்கிரகத்துக்குமேல்‌ 
பண்ணும்‌ ஆகாமிய கன்மத்தையும்‌ 
யையும்‌ சிவன்‌ ஞானத்தினாலே பொடிபண்ணுவர்‌ எ-று. 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ 


புறச்சமய நெறிநின்றும்‌ அ கச்சமயம்‌ புக்கும்‌ 
புகல்மிருதி வழிஉழன்றும்‌ புகலுமாச்‌ சிரம 
அறத்துறைக ளவையடைத்து மருந்தவங்கள்‌ புரித்தும்‌ 
அருங்கலைகள்‌ பலதெரிந்தும்‌ ஆரணங்கள்‌ படித்தும்‌ 
சிறப்புடைய புராணங்கள்‌ உணர்ந்தும்‌ வேத 
சரப்பொருளை மிகத்தெனிந்தும்‌ சென்றால்‌ சைவத்‌ 
தஇறத்தடைவர்‌ இதிற்சரியை சிரியா யோகம்‌ 
செலுத்தியபின்‌ ஞானத்தால்‌ சிவனடியைச்‌ சேர்வர்‌. 11 


மேல்‌ இந்த மலபரிபாகம்‌ வருமாறு கூறுகின்றது. 


இஃன்‌: புறச்சமய நெறி நின்றும்‌ - வேதபாஹ்ய 
மான பெளத்தாதி மதங்களில்‌ பிரவேசித்து அந்தந்தச்‌ 


சாஸ்திரங்கள்‌ சொன்னபடி தவம்பண்ணி அதனால்‌; 


அகச்சமயம்‌ புக்கும்‌ - தருமாதியான சதுர்வித புரு 
ஷார்த்தத்தையும்‌ சொல்லும்‌ வைதிகத்திலே பொருந்தி; 


* அர்ஷணம்‌ - சந்தோஷம்‌. 


ம்‌ ஆணவமல சக்தி 


| 
| 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 568 


புகல்‌ மிருதி வழி உழன்றும்‌ - இருடிகளால்‌ பண்‌ 
ணப்பட்ட ஸ்மிருதி யுக்தாநுஷ்டான மார்க்கத்திலே 
நின்று வருந்தியும்‌; மனு முதலியன. 


புகலும்‌ ஆச்சிரம அறத்துறைகள்‌ அவை அடைந்‌ 
தும்‌ அருந்தவங்கள்‌ புரிந்தும்‌ - மேலும்‌ அந்த ஸ்மிருதி 
மிலே சொல்லும்‌ பிரமசரிய கிரகஸ்திய வானப்பிரஸ்த 
சந்நியாசம்‌ என்னும்‌ ஆச்சிரமங்களை அடைந்து அந்த 
ஆச்சிரமங்களுக்கு ஏற்ற தருமங்களை அநுஷ்டித்தும்‌; 


அரும்‌ கலைகள்‌ பல தெரிந்தும்‌ - வேதாங்கங்களா 
கிய வியாகரணாதி கலைஞானங்களை உணர்ந்தும்‌; 


ஆரணங்கள்‌ படித்தும்‌ - வேதாத்தியயன த்தைக்‌ 
குறைவறப்‌ பண்ணியும்‌; | 


ர, சிறப்புடைய புராணங்கள்‌ உணர்ந்தும்‌ - அஷ்டா 
தச மகாபுராணங்களையும்‌ அறிந்தும்‌; 


வேத சிரப்பொருளை மிக தெளிந்தும்‌ - வேதாந்த 
சிரவண மநந *நிதித்தியாசனங்களைப்‌ பண்ணியும்‌: 


+ சென்றால்‌ - இவ்வாறு உத்தரோத்தரமாகச்‌ சன 
னங்கடோறும்‌ அப்பியாசம்‌ பண்ணிவந்தால்‌; 


சைவத்திறத்து அடைவர்‌ - அந்தப்‌ புண்ணிய 
பலத்தினலே சைவசமயத்தைப்‌ பொருந்துவர்கள்‌? 


இதில்‌ சரியை கிரியா யோகம்‌ செலுத்தியபின்‌ 
ஞானத்தால்‌ சிவனடியை சேர்வர்‌ - இந்தச்‌ சைவத்தில்‌ 
சரியை கிரியை யோகமெனும்‌ மூன்று வித்தையும்‌ கிரமத்‌ 
திலே அனுஷ்டித்து அவையிற்றுக்களின்‌ பலமாகிய 
சாலோக சாமீப சாரூபங்களை அடைந்து பின்பு ஒரு 


* நிதித்தியாசனம்‌ - தியானம்‌. 


504 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஜன்மத்திலே ஆசாரியனுடைய அனுக்கிரகத்தினாலே 
சிவசாயுச்சியத்தை அடைவர்கள்‌ என்றவாறு. 


இம்மையே ஈரெட்டாண்‌ டெய்‌ எழி லாரும்‌ 
ஏந்திழையார்‌ முத்தியென்றும்‌ இருஞ்சுவர்க்க முத்தி 
அம்மையே யென்றுமுத்தி ஐந்து கந்தம்‌ 
அறக்கேடுகை என்றும்‌ அட்ட முணமுத்தி என்றும்‌ 
மெய்ம்மையே பாடாணம்‌ போல்கைமுத்தி என்றும்‌ 
விவேகமுத்தி என்றும்தன்‌ மெய்வடிவ ரம்‌ சிவத்தைச்‌ 
செம்மையே பெறுகைமுத்தி என்றும்செப்‌ புவர்கள்‌ 
சினனடியைச்‌ சேருமுத்தி செப்புனதிங்‌ கியாமே. 12 


மேல்‌ பரமத முத்தியைத்‌ தூஷித்துச்‌ சுவமத , 


முத்தி கூறுகின்றது. 

இஃள்‌: இம்மையே ஈரெட்டு ஆண்டு எய்தி எழில்‌ 
ஆரும்‌ ஏந்திழையார்‌ முத்தி என்றும்‌ - இதமேயுளள து: 
பரம்‌ என்பது இல்லை, சுவர்க்கம்‌ நரகம்‌ என்பது ஏது 
என்னில்‌ ? 3 மஜ்ஜன போஜன கத்த புஷ்பாதி 
செனக்கியமே சுவர்க்கம்‌, இவைகளின்‌ நித தரித்திரதீதி 
னாலும்‌ வியாதியினாலும்‌ பீடிக்கப்படுகிறதே நரக, 
அழகுடைத்தாகிய அவயவங்களை உடைத்தா ய்ப்‌ பதி 
னாறு வயதாய்‌ 2 மதனகலாவல்லபைகளாய்‌ இருக்கிற 
ஸ்திரீகளுடனே கூடி அனுபவிக்கிறவேளையில்‌ * நிவி 
விடுகிறதே மோட்சம்‌ என்னும்‌ உலகாயதனு2? 

இரும்‌ சுவர்க்கம்‌ முத்தி அம்மையே என்றும்‌ ்‌ 
்‌. வேதோக்த: கன்மானுட்டானங்களினாலே இந்தப்‌ பூத 
.. புரிணம தேகத்தைவிட்டுத்‌ திவ்விய தேகியாய்‌ மறுமை 
ன ரப - மஜ்ஜனம்‌ - ஸ்நானம்‌. 2. மதனகலாவல்லபை - 
்‌- . . மன்ம்தநூலில்‌ கெட்டிக்காரி.. 3. நீவி - துணிமுடிச்சு. 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 565 


யிலே பெரிய போகத்தை உடைத்தாகிய சுவர்க்கத்தை 
அடைவதே மோட்சம்‌ என்னும்‌ பூர்வமீமாஞ்சகனும்‌; 


ஐந்து கந்தம்‌ அற கெடுகை முத்தி என்றும்‌ - ரூபம்‌ 
வேதனை குறிப்பு பாவனை விஞ்ஞானமாகிற பஞ்சகந்த 
மும்‌ 1 சந்தானமின்றியில்‌ நிச்சேஷமாகக்‌ கெடுகிறதே 


மோட்சம்‌ என்னும்‌ பெளத்தனும்‌; 


அட்டகுணாம்‌ முத்தி என்றும்‌ - அனந்த ஞானம்‌, 
அனந்த தரிசனம்‌, அனந்த வீரியம்‌, அனந்த சுகம்‌, 
நிர்நாமம்‌, நிர்கோத்திரம்‌, நிராயுஷ்யம்‌, சகலசம்மியதா' 
பாவம்‌ என்னும்‌ எண்குணப்‌ பிராப்தி மோட்சமென்‌ 
னும்‌ ஜயினனும்‌; 


மெய்ம்மையே பாடாணம்‌ போல்கை முத்தி என்‌ 
றும்‌ - ஆன்மா சடமாய்‌ ஞானாச்ரயமாயிருக்கும்‌. அஃது 
எப்படி என்னில்‌? விளக்குத்‌ தகளியும்‌ விளக்கும்‌ 
போல அந்த ஞானத்தினாலே சுகதுக்கானுபவம்‌ உண்‌ 
டாயிருக்கும்‌ 2 ஷோடச பதார்த்தத்வ ஞானத்தினாலே 
சுக துக்கங்களும்‌ தத்‌ ஏதுவாய்‌ இருக்கிற ஞானமும்‌ 
நீங்கப்‌ பாடாணம்போல ஓரறிவும்‌ அற்று இருப்பதே 
மோட்சம்‌ என்னும்‌ நியாயவைசேடிகனும்‌; 


விவேகமுத்தி என்றும்‌ - பிரகிருதி புருட விவேகத்‌ 
தைப்‌ பண்ணிப்‌ பிரகிருதி வியவகாரங்களுக்குத்‌ தான்‌ 
அன்னியமாகக்‌ கர்த்திருத்துவ போக்திருத்துவங்கள்‌ 
அற நிற்பதே மோட்சமென்னும்‌ நிரீசுவரசாங்கியனும்‌; 
மேல்‌ மாயா புருட விவேகத்தைப்‌ பண்ணி மாயையை 
நீங்குவதே மோட்சம்‌ என்னும்‌ மாயாவா தியும்‌; 


தன்‌ மெய்வடிவாம்‌ சிவத்தை செம்மையே பெறுகை 
முத்தி என்றும்‌ செப்புவர்கள்‌ - பாஞ்சராத்திரிகள்‌ மகா 


1. சந்தானம்‌ - பரம்பரை. 2. ஷோடசம்‌ - பதினாறு. 


506 வெஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


விஷ்ணுவினுடைய கிருபையினால்‌ பிராகிருத தேகத்தை 
நீங்கித்‌ தங்களுக்குச்‌ சத்தியசொரூபமான சுத்த சித்து 
ரூபியாய்‌ விஷ்ணு * துல்யனாய்‌ ஸ்ரீ பூமி நீலா சத்தித்‌ 
திரய வியதிரிக்தமான சகல போகங்களும்‌ மகாவிஷ்ணு 
வைப்போலே நித்தியமாய்‌ உடைத்தாயிருக்கை மோட்‌ 
சம்‌ என்றும்‌, பூர்வ சைவர்‌ சிவானுக்கிரகத்தினால்‌ 
ஆணவம்‌ மாயை காமிகங்கள்‌ நீங்கச்‌ சத்தியமும்‌ சுத்த 
முமாய்த்‌ தங்கள்‌ சொரூபமாகிய சானக்கிரியை பிரகா 
சிக்க அதனால்‌ சர்வஞ்சூத்துவாதி ஷாட்குண்ணியாபி 
வியத்தியாய்ச்‌ சிவசமமாயிருப்பதே மோட்சமென்றும்‌ 
சொல்லுவர்கள்‌; ஆதலால்‌ இஃதெல்லாம்‌ பதமுத்தியே; 


சிவன்‌ அடியை சேரும்‌ மத்தி செப்புவது! இங்கு 
யாமே - ஆன்மாவும்‌ சிவனும்‌ அநாதியே பிறிவறறது : 


அந்தப்‌ பிறிவில்லாமையைத்‌ தோன்றாதபடி அ நாதியே 
ந்த உபாதிகளி 


ஆணவசத்தி தடுத்திருக்கையால்‌ இ ்‌ 
னாலே அசத்தியமாகிய போகங்களைச்‌ சத்தியம்‌ எனது! 
மயங்கி நின்று சிவானுக்கிரகத்தினாலே உபாதிதீ திர 
யங்களும்‌ நீங்கக்‌ கண்ணீன து காசகாமலாதி தோஷம்‌ 
நீங்கக்‌ காட்சியைப்‌ பெற்றதுபோல, சிவனுடைய பிரிவு 
இல்லாமையைச்‌ சிவஞானத்தால்‌ அனனியமாகக்கண்டு 
சிவானந்த பரவசத்தினலே சிவமேயாய்‌ நிற்ப! 
மோட்சம்‌ என்று சொல்லிப்‌ பரமமுத்‌ 
உத்தர சைவராகிய எம்மனோரே என்றவாறு. 


தியை அடைவது 


பதம்‌ என்ற சொல்லுக்குப்‌ பொருள்‌ நிச்சயம்‌, 
ரட்சை, இருக்கும்‌ இடம்‌, அடையாளம்‌, அடு. ஒரு 
வஸ்து இத்தனையும்‌ ஆகையால்‌ இவ்விடத்துச்‌ “சிவனடி 
யைச்சேர' என்றது சிவமாகிய வஸ்துவைப்‌ பொருந்த 


என்றது. 


ன்‌ 
* துல்யம்‌ - சமானம்‌, 
| 


க. 


ஷு 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 5901 


பொருந்த என்றதனால்‌ இரண்டிருந்து கூடியது 


அல்ல, தன்னுடைய பிள்ளையானவன்‌ வியாதியினாலே 


மிகவும்‌ பீடிக்கப்பட்டுக்‌ குணமானபொழுது இந்தப்‌ 
பிள்ளையை இப்பொழுது பெற்றேன்‌ என்றது போல 
உபாதியினாலே சிவானுபவம்‌ விளங்காமல்‌ இருந்து 
விளங்கின பிறகு கூடியது என்று சொல்லவேண்டியது. 


ஓநுசம யங்கள்‌ பொரு ரணரு நூல்கள்‌ 
ஒன்ற>»ோடொன்‌: நெவ்வாமல்‌ உளபலவும்‌ இவற்றுள்‌ 
யாதுசம யர்பொருள்ருல்‌ யாதிங்‌ கென்னில்‌ 
இதுவாரும்‌ அதுவல்ல கெனும்பிணக்க தின்றி 
நீதியில்‌ இவையெல்லாம்‌ ஓபிடத்தே காண 
நின்ற நுயா தொருசமயம்‌ அ நுசமயம்‌ பொருள்‌ நூல்‌ 
ஆ தலில்‌ இவையெல்லாம்‌ அருமறை ஆ கமத்தே 
அடங்கியிடும்‌ அலைய; ண்டும்‌ அரணடிக்கீழ்‌ 
| அடங்கும்‌. 18 


மேல்‌ வேத சிவாகமங்களே சாஸ்திரம்‌ என்றும்‌, 
சிவஞானமே ஞானம்‌ என்றும்‌ கூறுகின்றது. 


இஃன்‌: ஓது சமயங்கள்‌ உணரும்‌ நூல்கள்‌ 
பொருள்கள்‌ ஒன்றோடு ஒன்று ஓவ்வாமல்‌ உள பலவும்‌ 
இவற்றுள்‌ யாது சமயம்‌ பொருள்‌ நூல்‌ யாதிங்கு என்‌ 
னில்‌ - சொல்லும்‌ சமயங்களும்‌ அந்தந்தச்‌ சமய சாஸ்தி 
ரங்களும்‌ சாஸ்திரங்களில்‌ *பிரதிபாத்தியமான பதார்த்‌ 
தங்களும்‌ பந்தமுத்தியினுடைய தன்மைகளும்‌ மோட்‌ 
சோபாயங்களும்‌ ஒன்றுக்கு ஒன்‌ றுவிரோதமாகப்‌ பல 
வாக உள. இவையிற்றுக்களுக்குள்ளே எந்தச்‌ சமயம்‌ 
பெரியது? எந்தச்‌ சாத்திரம்‌ சர்வத்தையும்‌ சொல்லுகின்‌ 
றது? எந்தச்‌ சாத்திரத்திலே சொல்லும்‌ பதார்த்தம்‌ 


* பிரதிபாத்தியம்‌ - சொல்லத்தக்கது. 


508 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ க! 


யதார்த்தம்‌? எந்தச்‌ சாத்திரத்தில்சொல்லும்‌ மோட்சோ , 
பாயம்‌ பரமமுத்தியைக்‌ கொடுப்பது? எந்தச்‌ சாத்திரத்‌ ம்‌ 
திலே சொல்லும்‌ தருமத்தைப்‌ பண்ணவேண்‌ டூவது? 


என்று வினாவில்‌ ; 


இது ஆகும்‌ அது அல்ல 

இன்றி நீதியீனால்‌ இவை எல்லாம்‌ ஐரிடத்தே காண 
நின்றது யாதொரு சமயம்‌ அது சமயம்‌ பொருள்‌ 

நூல்‌ - உலகாயதாதி' சிவாத்துவைதி அர்தமாகச்‌ 
சொல்லும்‌ பதார்த்த லட்சணங்களையும்‌ தருமங்களையும்‌ * 
- மோட்ச உபாயங்களையும்‌ மோட்சங்களையும்‌ இது 
ஆகும்‌ அது அல்ல என்று * சமுத்திரகலச நியாயமாக 
வேதாகமங்களிலே ஏகதேசத்தை அறிவிப்பது பூர்வ 
பட்சமும்‌ சித்தாந்தமுமாகத்‌ தாக்கிப்பித்து, ஆறு 
குருடர்‌ யானையினுடைய ஏகதேசத்தை ஸ்பரிசித்து ன சு 
யானை இப்படி இருக்கும்‌ என்று தர்க்கம்பண்ணக்‌ உ 
கண்‌ உள்ளவன்‌ இவர்கள்‌ சொல்லும்‌ அவயவங்க 

ளெல்லாம்‌ உடையது யானை என்று நிச்சயித்ததுபோல 

இந்தச்‌ சமயங்களெல்லாம்‌ சொல்லுவது வேதாகமத்‌ 

தில்‌ ஏகதேசத்தைப்பற்றி என்று பரதத்துவத்தை | 
உணர்வதானசமயமே சமயம்‌, அந்தச்‌ சமயசாஸ்திரமே 5 
சாஸ்திரம்‌, அந்தச்‌ சரஸ்திரத்திலே சொல்லும்‌ பதார்தீ 

குமே யதார்த்தம்‌, அதில்‌ சொல்லும்‌ தருமமும்‌ மோட்ச 

உபாயமுமே சாதிக்கவேண்டியது ; 


எனும்‌ பிரைக்கது 


இவை எல்லாம்‌ அருமறை ஆகமத்தே 
வை இரண்டும்‌ அரன்‌ அடி கீழ்‌ அடங்‌ 


ஆதலினால்‌ 
சொல்லுவது சாஸ்திரம்‌ என்பது 


அடங்கியிடும்‌ அடை 
கும்‌ - சர்வத்தையும்‌ 


போட்டு மொண்டால்‌ குடங்கொண்ட ஜலந்தான்‌ வரும்‌ என்ற ப 


நியாயம்‌. 


ர்க பட்ட டட ச டட சாந்த 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 569 


. ஆதலால்‌, வேதஃ.வாகமங்களுக்குள்‌ சகல சாஸ்திரங்‌ 


களும்‌ அடங்கும்‌. வேதாகமோக்தானுஷ்டானங்களை யே 
பண்ணவேண்டுவதும்‌ அதிலே அதிலே சொல்லும்‌ 
பதார்த்தங்களே யதார்த்தமும்‌ வைதிகமும்‌ சைவமுமே 
சமயமும்‌. இவ்விடத்தும்‌ இரண்டாகச்‌ சொல்லுகையி 
னால்‌ இரண்டிலே அதிகம்‌ ஏதென்னில்‌? வேதசிவாகம 
மாகிய அபரஞானமிரண்டும்‌ பரஞானமாகிய சிவஞா 
னத்திலே 3பரியாவசானமாகையால்‌ 2வேதோபப்பிர 
மிதமான துகொண்டு வைதிகசைவமென்றும்‌, சிவகுண 
3 சங்கிராந்தி சமுற்பத்தி * சமாவேச மிவசமத்துவம்‌ 
என்று இம்மூர்த்திகளுக்கு மேலாயிருக்கிற சிவசாயுச்சி 
யப்பிரதமாகையால்‌ உத்தரசைவம்‌ என்றும்‌, இதைப்‌ 
பூர்வபட்சம்‌ பண்ணுவதற்கு ஒருசமயம்‌ இல்லை ஆகை 
யால்‌ சித்தாந்தசைவமென்றும்‌ பெயரையுடைய வைதிக 
சைவமே சர்வோத்கிருஷ்டமான சமயம்‌. வேத சிவாக 
மங்களே சாஸ்திரம்‌. இதில்‌ சொன்ன பதி பசு பாசம்‌ 
ஆகிய பதார்த்தத்‌ திரயமே யதார்த்தம்‌. விசிஷ்டதரும 
மாகிய கிரியாயோக சிவதருமமேபண்ணவேண்டுவது. 
கேட்டல்‌ சிந்தித்தல்‌ தெளிதல்‌ நிட்டை என்பதே 
மோட்சோபாயம்‌ என்றவாறு. 


அருமறையா கமமுதனா லனைத்குமுரைக்‌ கையினன்‌ 
அளப்பரிதா மப்பொருனை அரன ருனால்‌ அணுக்கள்‌ 
தருவர்கள்பின்‌ தனித்தனியே தாமறிந்த அளவில்‌ 
தர்க்கமொடுத்‌ தரங்கவினல்‌ சமயம்சா தித்து 
மிருதிபுரா ணம்கலைகள்‌ மற்று மெல்லாம்‌ 
மெய்ந்ரூலிலா வ! ி புடையாம்‌ அங்கம்வே தாங்கம்‌ 
கரு நிசிவர கமம்‌ஒழியச்‌ சொல்‌ லுவதொன்‌ றில்லை 
சொல்‌ லுவார்க மக்கறையே௱ சொல்லொ ணுதே. 14 


1. பரியாவசானம்‌ - முடிவு. 2. வேதோபப்‌ பிரமிதம்‌. 
வேதத்திலே அதிகமாகச்‌ சொன்னது. 3. சங்கிராந்தி - சம்‌ 
பந்தம்‌. 4. சமாவேசம்‌ - பிரவேசம்‌. 


௦70 சிவஞான த்தியார்‌ சுபக்கம்‌ A. | 


மேல்‌ வேத சிவாகமங்களே சித்தாந்த சாஸ்திரம்‌ 
என்பது திடப்படுத்துகின்றது. ல்‌ 
இ-ன்‌: அருமறை ஆகமம்‌ முதல்‌ நூல்‌ அனைத்‌ 
தும்‌ உரைக்கையினால்‌ அளப்ப அரிதாம்‌ அப்பொருளை- 
முடிய ஒதி உணர்தற்கு அரிதாகிய வேதசிவாகமங்கள்‌ 
இரண்டிலும்‌ எல்லாத்தையும்‌ சொல்லுகையினால்‌ அத 
னுடைய பொருளைப்‌ பூர்வோத்தர விரோதமற வேத 
வாக்கியத்தைப்‌ பண்ண அரிது; 
அறிந்த அள ¥ 
தனித்தனியே 


14௪ 
வகை 
த்‌ 


.. அரன்‌ அருளால்‌ அணுக்கள்‌ தாம்‌ 
வில்‌ தர்க்கமொடு உத்தரங்களினால்‌ | 
பின்‌ சமயம்‌ சாதித்து தருவர்கள்‌ - விஞ்ஞானத்தின்‌ 
பொருட்டு இருடிகள்‌ ஞானப்பிரதமான மதந்திரங்களத 


தபசுடனேகூட புனர்ச்சரணைப்‌ பண்ணிச்‌ சர்வ மந்திர்‌ 


பதியானவர்‌ அந்தந்த மந்திரங்களுக்கும்‌ தபசுக்கும்‌ 22 
தக்க விஞ்ஞானத்தைப்‌ பிரகாசிப்பிக்க அந்த ஞானத்‌ 
களவு வேதாகமங்களிலே ஏகதேசம்‌ அறிந்து தாம்‌ 
அறிந்தமட்டும்‌ கொண்டு பூர்வபட்சமும்‌ சித்தாந்தமு 
மாக வேறு வேறு சமயமாகச்‌ சாதித்து அந்தப்படியே 
தாங்கள்‌ சாத்திரங்களும்‌ பண்ணுவர்கள்‌ ; x , 


மிருதி புராணம்‌ கலைகள்‌ மற்றும்‌ எல்லாம்‌ மெய்‌ 
நூலின்‌ வழி புடை ஆம்‌ அங்கம்‌ வேதாங்கம்‌ சுருதி 
சிவாகமம்‌ ஓழிய சொல்லுவது ஒன்று இல்லை சொல்லு 
வார்‌ தமக்கு அறையோ சொல்லொணாதே- ஸ்மிருதிகள்‌ 
புராணங்கள்‌ சிட்சை கற்பம்‌ வியாகரணம்‌ நிருத்தம்‌ 
சோதிடம்‌ சந்தசு என்னும்‌ கலைகள்‌ இன்னும்‌ சாஸ்திரம்‌ 
என்று சொல்லப்பட்டவைகளெல்லாம்‌ யதாத்தோக்த 
மான வேதசிவாகமங்களாகிய முன்னூலினுடைய வழி 
நூலும்‌ அதற்குச்‌ சமான தந்திரமும்‌ வேதத்துக்கு 
அங்கமுமாம்‌. பிரதானமாகச்‌ சொல்லப்பட்டது வேத ஆ 
மும்‌ சிவக ம்கூம்‌ ஓழிய வேறில்லை. இதற்கு அந்திய 


ங்கள்‌ படட 


கன 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 971 


மாகச்‌ சுவதந்திராகமங்கள்‌ பிடகநூலாதிகள்‌ உண்டு 
என்று சொல்லும்‌ அவர்‌ வேதபாஹியர்‌ ஆகையால்‌ 
அசம்பாஷிதரான துகொண்டு அவர்களோடு உத்தரம்‌ 
சொல்லலாகா து என்றவாறு. 


வேதரநுல்‌ சைவரு) லென்‌ நிரண்டே நூல்கள்‌ 
வேறுரைக்கும்‌ நுலீவற்றின்‌ விரிந்த நூல்கள்‌ 

ஆதிருல்‌ அநாதியம லன்தருநு லிரண்டும்‌ 
ஆரணருல்‌ போதநுசைவம்‌ அருஞ்சிறப்பு நூலாம்‌ 

நீதியில்‌ உலகர்க்கும்‌ சத்திநிபா தர்க்கும்‌ 


நிகழ்த்‌ நீயு நீன்மறையி ஜெழியொருள்வே காந்தத்‌ 


னு ஹி ட © * ௬ [. ஓ ட 
*கில்பெடடிள்‌ கொண்டுரைக்கும்‌ நூல்சைவம்‌ பிற கூல்‌ 


ககெழ்பூர்வம்‌ சிவாக மங்கள்‌ சித்தாந்த மாகும்‌. 15 
மேலும்‌ அதற்கே புறநடை. 


இ-ஸள்‌: வேதநூல்‌ சைவநூல்‌ என்று இரண்டே 
நூல்கள்‌ - வேதம்‌ சிவாகமம்‌ என்று இரண்டே சாஸ்தி 
ரம்‌. பிரம விஷ்ணுவாதி தேவர்கள்‌ இருடிகள்‌ பண்ணி 
னது சாஸ்திரங்கள்‌ அல்லவோ என்னில்‌ P 


வேறு உரைக்கும்‌ நூல்‌ இவற்றின்‌ விரிந்த நூல்கள்‌ 
ஆதி நூல்‌ - வேத சிவாகமங்கள்‌ அல்லாமல்‌ தேவர்‌ 
களாலும்‌ இருடிகளாலும்‌ சொல்லப்பட்ட சாஸ்திரங்க 
ளெல்லாம்‌ இந்த வேதசிவாகமங்களிலே ஏகதேசத்தை 
எடுத்துக்கொண்டு தங்களுடைய பசுஞானத்தினாலே 
சொல்லப்பட்ட ஆதி சாஸ்திரம்‌ ; 


அநாதி அமலன்‌ தரு நூல்‌ இரண்டும்‌ - அநாதி 
நின்‌ மலனாகிய சிவனாலே சொல்லப்பட்டது ஆகையால்‌ 
வேதம்‌ சிவாகமம்‌ இரண்டும்‌ அநாதிநூலென்று சொல்‌ 
லப்படும்‌. ஆகில்‌ வேதம்‌ என்றும்‌ சிவாகமம்‌ என்றும்‌ 
இரண்‌ டாகச்‌ சொல்லவேண்டுவான்‌ ஏன்‌ என்னில்‌ ? 


572 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


_ ஆரணநால்‌ பொது சைவம்‌ அருந்சிறப்பு நூல்‌ 
ஆம்‌ - வேதமான து சூரியன்‌ முதலாக ஈசுவரனை முடிவா 
யுள்ள தேவர்களையெல்லாம்‌ ஆராதிக்கச்‌ சொல்லுவது 
ஆகையால்‌ பொது, சிவாகமம்‌ சிவன்‌ ஒருவனையே 
ஆராதிக்கச்‌ சொல்லுகையால்‌ சிறப்பு நூ லாகும்‌. இவ்‌ 
விரண்டுக்கும்‌ அதிகாரிகள்‌ அ ரென்னில்‌ : 

நீதியினால்‌ உலகர்க்கும்‌ சத்திநிபாநர்க்கும்‌ நிகழ்த்‌ 
தியது - கிரமத்திலே யஞ்ஞாதி அனுட்டானங்களைப்‌ 
பண்ணிப்‌ புண்ணிய உலகங்களை அடைய இச்சிப்பவர்‌ 
உலகர்‌, அவர்களுக்குச்‌ சொன்னது வேதம்‌. சிவசத்தி 
பதிந்ததனால்‌ சிவசாயுச்சியத்தை அடைய இச்ரிப்பவர்‌ 
சத்திநிபாதர்‌. அவர்களுக்குச்‌ சொன்னது காமிகாதி 
சைவாகமம்‌. ஆகில்‌ வேதமும்‌ சைவமும்‌ வேறேயோ 
என்னில்‌ ? 

நீள்‌ மறையின்‌ ஓழிபொருள்‌ வேதாந்த தீது இல்‌ 

பொருள்‌ கொண்டு உரைக்கும்‌ நூல்‌ சைவம்‌ - வேதத்‌ 
திலே தேவதாராதனையைச்‌. சொல்லி, அதற்குக்‌ * கர்ஷ 
தி பிரதிஷ்டாந்தம்‌ உத்ஸவாதி தீர்த்தாந்தமான 
தந்திரங்கள்‌ ஒன்றும்‌ சொல்லாதபடியாலே அவைகளை 
யும்‌ சார்வாகாதி பூர்வபட்சமும்‌ நிராகரணமும்‌ சொல 
லாதபடியாலே அவைகளையும்‌ வேதாந்தத்தில்‌ குற்ற 
மற்ற சூக்குமார்த்தத்தையும்‌ திருவுள்ளத்தடைத்துக 
கொண்டு விளங்கக்கூறியது சைவாகமம்‌; ஆகையால, 
வேதத்துக்கும்‌ சைவாகமத்துக்கும்‌ பேதமில்லை ; 
பிற நூல்‌ திகழ்‌ பூர்வம்‌ சிவாகமங்கள்‌ சித்தாந்தம்‌ 
"ஆகும்‌ - வேதசிவாகமங்களுக்கு அந்நியமாய்ப்‌ பிரகா 
. சிக்கப்பட்ட பசுசாத்திரங்கள்‌ எல்லாம்‌ பூர்வபட்சம்‌. 
காமிகாதி வாதுளாந்தமான சைவாகமம்‌ இருபத்தெட்‌ 
டும்‌ சித்தா ந்தம்‌ என்றவாறு. 

௬ இ . * கர்ஷணம்‌ - இழுப்பு. 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 579 


சித்தாந்தத்‌ தே வன்தன்‌ திருக்கடைக்கண்‌ சேர்த்திச்‌ 
செனனமொன்மறி லேசீவன்‌ முத்த ராக 
வைத்தாண்டு மலங்கழுவி ஞான வாரி 
மடுத்தானந்‌ தம்பொழித்துடவரும்பிறப்பை யறுத்து 
முத்தாந்தப்‌ பாதமலர்க்‌ கீழ்வைப்பன்‌ என்று 
மொழி தடவும்‌ உலகரெலாம்‌ மூர்க்க ராகிப்‌ 
பித்தாத்தப்‌ பெரும்பிநற்றுப்‌ பிதற்றிப்‌ பாவப்‌ 
பெருங்குழியில்‌ வீழ்த்திடுவர்‌ இதுவென்ன பிராந்தி. 


மேல்‌ சித்தாத்தமுத்தியே முத்தி என்பது கூறு 
கின்றது. 


இஃ ஸன்‌: சிவன்‌ தன்‌ திருக்கடைக்கண்‌ சேர்த்தி 
மலம்‌ கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம்‌ பொழிந்து 
ஆண்டு வரும்‌ பிறப்பை ஓழித்து செனனம்‌ ஒன்றிலே 
சீவன்முத்தராக வைத்து முத்தாந்த பாத மலர்‌ கீழ்‌ 
வைப்பன்‌ என்று சித்தாந்தத்தே மொழிந்திடவும்‌ 
உலகர்‌ எலாம்‌ மூர்க்கர்‌ ஆகி பித்தாந்த பெரும்‌ 
பிதற்று பிதற்றி பாவபெருங்குழியில்‌ வீழ்‌ ந்திடுவர்‌ இது 
என்ன பிராந்தி - சிவன்‌ ஆசாரியனாக வந்துநின்று 
பக்குவான்மாக்களைக்‌ கருணா கடாட்ச * வீக்ஷ்ணம்‌ 
பண்ணிக்‌ கருணா ஜலத்தின லே அஞ்ஞானமாகிய 
அழுக்கைக்‌ கழுவிச்‌ சிவஞானசமுத்திர த்தை ஆன்மாவி 
னிடத்திலே பிரகாசிப்பித்துச்‌ சிவானந்த மழையை 
ஒழிவறப்பெய்‌ து தன து வசமாக்கி இரண்ட றக்கல நீது 
இனி மேல்‌ வரும்‌ ஜனனத்துக்கு ஏதுவான சஞ்சித 
ஆகாமியங்களைக்‌ கெடுத்து, தேகத்திலே பிராரத்தம்‌ 
புசிப்பதாகச்‌ சீவன்முத்தனாகவைத்து, தேகா ந்தத்திலே 
சர்வ தரிசன முத்திக்கு முடிவாயிருக்கிற தம்முடைய 
பாதமலர்க்கீழ்‌ வைப்பன்‌ என்று சிவாகமத்திலே 


* விக்ஷ்ணம்‌ - பார்வை. 


பகு தது வக 


674 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சங்கோத்தரங்களுடனே விளங்கக்‌ கூறிமிருக்கவும்‌ 
உலகவாழ்வே பரமப்‌ பிரயோசனமாக மதிப்பவரெல்‌ 
லாம்‌ தங்கள்‌ மயக்க அறிவுக்கு ஏற்ற 1 சுஷ்க தர்க்கங்‌ 
களைப்‌ பெரிதாகக்‌ கூப்பிட்டுப்‌ பாவமிகுதியினால்‌ பெரி 
தாகிய நரகக்குழியிலே விழுவர்கள்‌ ; இந்தப்‌ பிராந்த 
ருக்கு என்ன சொல்லப்போகிறோம்‌ என்றவாறு. 

பதம்‌ என்றது சிவம்‌. மலர்‌ என்றது 2 ரூபகம்‌. 
அஃதாவது சிவஞானமணம்‌ ; சிவான ந்தத்தேன்‌. சிவ 
ஞானானந்தானுபவி ஆன்மா. கிழ்வைப்பன்‌ என்றது 
சிவனை ஆன்மா வியாபியான்‌, ஆன்மாவைச்‌ சிவன்‌ 
வியாபித்திருப்பன்‌ என்றதை அறிவித்தது. 
சிவஞானான ந்தானு பவத்‌ை 
ஆன்மாவை ரட்சிப்பன 


ஆண்டு என்பது தக்‌ 
கொடுத்து முத்தியிலும்‌ சிவன்‌ 
சான்று அறிக. 

இதனால்‌ சிவசமவாதிகள் மு 


த்திபரியந்தமே ஆன்மா 
சிவனாதீனம்‌ என்றும்‌, சிவன்‌ ரட்‌ தி 


சிப்பன்‌ என்றும்‌ முத்‌ 
ரட்சிக்கவும்‌ தேவை 


மிலே சுவதந்திரனே; சிவனால்‌ 6 
இல்லை. ஞானக்கிரியாபிவியத்தி ஒழிந்து சிவான நீதா 
சநிராகரிக்கப்படுகிற அ. 


னுபவம்‌ இல்லை என்பதை 
_தழா.ம23:- உம வாமபா௦பது காண ஒறு 


வா.தீ.கிவ கிட | ஐஉ.கி. 


இறைவன வான்‌ ஞானா மெல்லா மெல்லா 
முதன்‌ மையனுக்கிர கமெல்லா மியல்புடையானியம்பு 

மறைகளா கமங்களினு னறிவெல்லாந்‌ தோற்றும்‌ 
மரபின்வழி வருவோர்க்கும்‌ வாரா தோர்க்கும்‌ 


7. சுஸ்கம்‌ - வீண்‌, 2. ரூபகம்‌: ஓரலங்காரம்‌. 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 575 


முறைமையினல்‌ இன்பத்துன்‌ பங்கொடுத்த லாலே 
முதல மையெலோ மறிந்துமுயங்‌ கிரண்டு போகத்‌ 
கிறமதனுல்‌ வினையறுக்குஞ்‌ செய்தி யாலே 
சேருமனுக்‌ கிரகமேலாம்‌ காணுதுநாம்‌ சிவற்கே. 17 


மேல்‌ சர்வஞ்ஞத்துவ சர்வ கர்த்திருத்துவ சர்வா 
நுக்கரகத்துவம்‌ உடையவனே பரம கர்த்தா ஆகை 
யால்‌ இந்த லக்ஷ்ணங்களெல்லாம்‌ சிவனுக்கே உள்ள 
காகக்‌ காணப்படுகையால்‌ சிவனே பரமகர்த்தா 
என்று கூறுகின்றது. 


இ- ன்‌: இறைவன்‌ ஆவான்‌ எல்லா ஞானம்‌ 
எல்லா முதன்மை அனுக்கிரகம்‌ எல்லாம்‌ இயல்புடை 
யான்‌ - சகத்‌ சுவாமியாகிறவன்‌ எல்லா அறிவையும்‌ 
எல்லாத்துக்கும்‌ கர்த்தாவாகையும்‌ எல்லாத்‌ தொழிலும்‌ 
அனுக்கிரகமேயாகையும்‌ சுவபாவமாயுடையவன்‌; 


காணுதும்‌ நாம்‌ சிவற்கே - நாம்‌ காண்பதும்‌ 
சிவற்கே. இந்த லட்சணங்கள்‌ நாம்‌ சிவனிடத்திலே 
காண்கிறோம்‌ ஆதலால்‌ சிவனே பரம கர்த்தா. இந்த 
லட்சணம்‌ சிவனிடத்திலே கண்டது எவ்வாறென்னில்‌? 


இயம்பும்‌ மறை ஆகமங்களினால்‌ அறிவு எல்லாம்‌ 
தோற்றும்‌ மரபின்வழி வருவோர்க்கும்‌ வாராதோர்க்‌ 
கும்‌ முறைமையினால்‌ இன்பம்‌ துன்பம்‌ கொடுத்தலால்‌ 
முதன்மை எலாம்‌ அறிந்து முயங்கி இரண்டு போகத்‌ 
திறம்‌ அதனால்‌ வினை அறுக்கும்‌ செய்தியாலே சேரும்‌ 
அனுக்கிரகம்‌ எல்லாம்‌ காணுதும்‌ - சிவன்‌ சொல்லப்‌ 
பட்ட வேதாகமங்களினாலே சர்வஞ்ஞன்‌ என்பது அறி 
யப்பட்டது. அந்த வேதாகமங்களின்படியே நடத்த 
ப”பேர்க்கும்‌ நடவாத யேர்க்கும்‌ கிரமத்திலே சுகத்தையும்‌ 
துக்கத்தையும்‌ புசிப்பிக்கையினால்‌ சர்வகர்த்தா என்பது 


ப 


670 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


அறியப்பட்டது. புசிக்கப்பட்ட சுக துக்க போகங்களி 
னால்‌ புண்ணிய பாபங்களை ஓழிந்து புண்ணிய பாபங்‌ 
கள்‌ ஓழியவே சத்திநிபாதம்‌ உண்டாம்‌. சத்திநிபாதத்‌ 
திலே அனுக்கிரகம்‌ பண்ணுவர்‌. ஆதலால்‌, சிவனே 
பரமகர்த்தா என்பது சித்தம்‌ என்றவாறு. 


சன்மார்க்கம்‌ சகமார்க்கம்‌ சற்புத்திர மார்க்கம்‌ 
தாதமார்க்‌ கம்மென்றும்‌ சங்கரனை படையும்‌ 
நன்மார்க்கம்‌ நாலவைதாம்‌ ஞான யோகம்‌ 
நற்கிரியா சரியையேனா நவிற்றுவதும்‌ செய்வர்‌ 
சன்மார்க்க முத்திகள்சா லோக்நியசா மீப்பிய 
சாருப்பிய சாயுச்சியம்‌ என்றுசதுர்‌ விதம 
முன்மார்க்க ஞானத்தால்‌ எய்து முத்தி 
முடிவென்பர்‌ மூன்‌ றினுக்கும்‌ முத்திபத மென்‌ பர்‌.18 


ஈம்‌ 


மேல்‌ முன்சொன்ன வெதருமத்தைத்‌ தொகுத்‌ 


துக்‌ கூறுகின்றது. 

இ-ள்‌: சங்கரனை அடையும்‌ நல்‌ மார்க்கம்‌ சன்‌ 
மார்க்கம்‌ சகமார்க்கம்‌ சற்புத்திரமார்க்கம்‌ தாதமார்க்கம்‌ 
என்று நாலு - சுகத்தைக்‌ கொடுக்கையினால்‌ சங்கரன 
என்னும்‌ நாமத்தையுடைய சிவனை உத்தேசித்துப 
பண்ணும்‌ தருமநெறியானது சத்தியநெறி எனறும்‌ 
தோழதெறி என்றும்‌ புத்திரநெறி என்றும்‌ தாததெறி 
என்றும்‌ நாலாம்‌; இதற்குப்‌ பரியாயநாமம்‌. 


அவைதாம்‌ ஞானம்‌ யோகம்‌ நல்‌ கிரியா சரியை 
என நவிற்றுவதும்‌ செய்வர்‌ சன்மார்க்க முத்திகள்‌ 
சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய சாயுச்சியம்‌ என்று 
சதுர்விதமாம்‌ முன்மார்க்க ஞானத்தால்‌ எய்து முத்தி 
முடிவு என்பர்‌ மூன்றினுக்கும்‌ முத்திபதம்‌ என்‌ பர்‌-சரியை 
ட அனுட்டித்தவனுக்குச்‌. சிவ சாலோக்கிய 


மும்‌ கிரியை. 


Sa 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 917 


அனுட்டித்தவனுக்குச்‌ சாமீப்பியமும்‌ யோகம்‌ சாதித்த 
வனுக்குச்‌ சாரூப்பியமும்‌ ஞானசாதகனுக்குச்‌ சாயுச்சிய 
மும்‌ பலம்‌. இவையிற்றுள்‌ முன்சொன்ன ஞானசாதக 
னுக்குப்‌ பரமமுத்தி; நின்ற மூன்று பேருக்கும்‌ பத 
முத்தி என்றவாறு. 

பதமுத்தியாவது காலாந்தரத்திலே புனருற்பவம்‌ 


உள்ளது என அறிக. 


தாதமார்க்‌ கம்சாற்றின்‌ சங்கரன்‌ றன்‌ கோயில்‌ 
தலமலகிட்‌ டிலரு நிரு மெழுக்கும்‌ சாத்திப்‌ 

போதுகளும்‌ கொய்குபடிந்‌ தார்மாலை கண்ணி 
புனிதற்ருப்‌ பலசமைத்நுப்‌ புகழ்ந்து பாடித்‌ 

a ல ட ல்‌ ட] ட] . * ட 

தீதில்திரு விளக்கிட்டுத்‌ திருநந்த வனமும்‌ 
செய்துகிரு வேடங்கண்‌ டாலடியேன்‌ செய்வ(து) 

யாதபணி யீரென்று பணித்தவர்தம்‌ பணியும்‌ 
இயற்றுவதுச்‌ சரியைசெய்வோர்‌ ஈசனுல்‌ கிருப்பர்‌ 109 


மேல்‌ * தாசோகம்‌ பாவிதனான சமயி பண்ணும்‌ 
சரிதையிலக்கணம்‌ தொகுத்துக்‌ கூறுகின்றது. 


இதற்குப்‌ பொருள்‌ வெளி. 


புத்திரமார்க்‌ கம்புகலில்‌ புதியவிரைப்‌ போது 
புகை யெொலனிமஞ்‌ சனமமுது முதல்கொண் டைந்து 
சுத்நிசெய்தா சணமூர்த்தி மூர்த்தி மானும்‌ 
சோதியையும்‌ பாவித்தா வாகித்துச்‌ ௬த்த 
பத்தியினுல்‌ அருச்சித்துப்‌ பரவிப்‌ போற்றிப்‌ 
பரிவினெடும்‌ எரியில்வரு காரியமும்‌ பண்ணி 
நித்தலும்‌இக்‌ கிரியையினை இயற்று வோர்கள்‌ 
நின்மலன்‌ தன்‌ அருகிருப்பர்‌ நினையுங்‌ காலே. 20 


* தாசோகம்‌ - நான்‌ அடிமை; பாவிதன்‌ - பாவிக்கப்பட்‌ 
டவன்‌. கு 4 ்‌ 


97 


நார்‌ 8 க்‌ ந்‌ த்தல்‌ ள்‌ அட ரம 


678 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மேல்‌ புத்திரகன்‌ பண்ணும்‌ கிரியா லக்ஷணம்‌ 
தொகுத்துரைக்கின்றது. 


இதற்குப்‌ பொருள்‌ வெளி. 


சகமார்க்கம்‌ புலனொடுக்கித்‌ தடுத்‌ துவனி இரண்டும்‌ 
சலிப்பற்று முச்சதுர முதலாதா ரங்கள்‌ 
அகமார்க்க மறிந்தவற்றின்‌ அரும்பொருள்க ஆணர்ந்தங்‌ 
கணைந்துபோய்‌ மேலேறி அலர்மஇமண்‌ டலத்தின்‌ 
முகமார்க்க அமுதுடலம்‌ முட்டத்‌ தேக்கி 
முழுச்சோதி நினைந்திருத்தல்‌ முதலாக வினைகள்‌ 
உகமார்க்க அட்டாங்க யோக முற்றும்‌ 
உழத்தலுழந்‌ தவர்சிவன்றன்‌ உருவத்தைப்‌ பெறுவர்‌. 
இ-ள்‌: சகமார்க்கம்‌-தோழநெறியாவ து, தடுத்து 
.வளி இரண்டும்‌ - உச்சுவாசம்‌ நிச்சுவாசம்‌ இரண்டை 
யும்‌ அடக்கிச்‌ சுழுமுனாமார்க்கத்திலே பிராணவாயுவை 
நிறுத்தி, புலன்‌ இடுக்கி - விஷயங்களின்வழி மனத 
தைப்‌ போகவொட்டாமல்‌ திருப்பி, சலிப்பு அறத * 
அந்த மனோவியாபாரமுமின்றி லட்சியத்திலே நிறுத்தி: 
மு சதுரம்‌ முதல்‌ ஆதாரங்கள்‌ அகமார்க்கம்‌ அறிந்து - 
திரிகோணமாய்‌ இருக்கிற மூலாதாரம்‌ முதலான ஆது 
ஆதாரத்திலும்‌ தர்மார்த்தகாமத்தை அதிந்து அத்த 
அந்த ஆதாரங்களின்‌ தேவதைகளைத்‌ தியானித்து, 
அவற்றின்‌ அரும்‌ பொருள்கள்‌ உணர்ந்து - அத்த 
ஆறு ஆதாரங்களிலும்‌ அசபா சத்தி சிவாத்மகமாக 
நிற்கும்‌ முறைமையைப்‌ பார்த்து, அங்கு அணைந்து 
போய்‌ மேல்‌ ஏறி - மூலாதாரம்‌ துவக்கி விநாயகன்‌ 
முதலாயுள்ள தேவதைகளைப்‌ பொருந்தி அபிமுகம்‌ 
பண்ணிக்கொண்டு ஆறு ஆதாரத்துக்கு மேலாகிய 
'பிரமரந்திரமளவும்‌ அசபையுடனே சென்று; 


ட பி்‌ தத்கல்‌. அடப்‌ ல த்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 570 


அலர்‌ மதி மண்டலத்தின்‌ முகமார்க்க அமுது 
உடலம்‌ முட்ட தேக்கி - பிரமரந்திரத்தின்‌ அதோமுக 
மாய்ச்‌ சகஸ்ர தளமாய்‌ வாழைப்பூப்போல இருக்கிற 
தாமரை முகையை ஜ்யோதிர்‌ ஜ்யோதி பதோச்சார 
ணத்தால்‌ உதிக்கப்பட்ட சிவார்க்கனாலை அலரச்‌ 
செய்து அந்தத்‌ தாமரைப்பூவின்‌ 1 கேசராக்கிரத்திலே 
உள்ள சந்திரமண்டலத்தை 2 ஆகுஞ்சனத்தினாலே 
மூலாக்கினியை வன்னிபீஜோச்சாரண த்தினால்‌ எழுப்பி 
நாடிசக்கரத்தைப்‌ பேதித்து அந்த அக்கினியினாலே 
சந்திரமண்டலத்தை இளகஃப்பண்ணி அந்த அமிர்தத்‌ 
தைச்‌ சருவநாடிமுகவழித்தாய்‌ நிரப்பி அவ்விடத்தில்‌ 
உண்டாகிய சுகோதயத்திலே தன்மயாவத்தையை 
அடைந்து நின்று இவை ஏழும்‌ 3 பிரத்யங்கமாக; 


முழு சோதி நிளைந்திருத்தல்‌ முதலாக - முன்‌ 
சொன்ன சோமசூரியாக்கினிப்‌ பிரகாசாதிகள்‌ ஆகிய 
4 கண்டஜ்யோதிசுக்கள்‌ எல்லாம்‌ சூரியோதயத்திலே 
நக்ஷத்திராதிப்‌ பிரகாசங்கள்‌ அடங்கினாற்போலத்‌ தன்‌ 
னிடத்து அடங்கச்‌ சார்வதோமுகமாய்‌ ஸ்வபரப்பிரகாச 
மாய்‌ இருக்கிற பூரணப்‌ பிரகாசத்தைப்‌ பாவிப்பது 
பிரதானாங்கமாக இவ்வாறு; 


வினைகள்‌ உக அட்டாங்கயோகம்‌ முற்றும்‌ உழத்‌ 
தல்‌ உழன்றவர்‌ சிவன்றன்‌ உருவத்தை பெறுவர்‌ - 
சஞ்சித ஆகாமிய கன்மங்களெல்லாம்‌ நசிக்கும்படிக்குச்‌ 
சொல்லிப்‌ போந்த அட்டாங்கயோகத்தை எல்லாம்‌ 
5 உத்யோகத்துடனே பிரயாசைப்பட்டுச்‌ சாதித்த பேர்‌ 
ஸ்ரீகண்ட பரமேசுவரனுடைய சாரூப்பியத்தைப்‌ பெறு 
வர்‌ என்றவாறு. - 


1. கேசரம்‌ - தாது. 2. ஆகுஞ்சனம்‌ - சுருக்குகுல்‌. 
3. பிரத்யங்கம்‌ - அங்கந்தோறும்‌. 4. கண்டஜ்யோ திசு - 
பிரத்தியேகமான பிரகாசம்‌. 5. உத்யோகம்‌ - முயற்சி. 


a E.R 


| 


ஜி வ ரிகரிடட அனி வைப்புக்‌ ப 


380, சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


“தடுத்து வளி இரண்டும்‌” என்றது பிராணாயாமம்‌. 
*புலனொடுக்கி' என்றது பிரத்தியாகாரம்‌. *சலிப்பற்று” 
என்றது தாரணை. *முச்சதுரம்‌ முதல்‌ ஆதாரங்கள்‌ 
அகமார்க்கம்‌ அறிந்து” என்றது தியானம்‌. “அவற்றின்‌ 
அரும்‌ பொருள்கள்‌ உணார்ந்து £ என்றது வீக்ஷணம்‌. 
“அங்கு அணை ந்துபோய்‌ மேலேறி” என்றது ஜபம்‌. 
“அலர்மதி மண்டலத்தின்‌ முகமார்க்க அமுது உடலம்‌ 

'முட்டத்தேக்கி' என்றது சமாதி. : முழுச்சோதி நினைந்‌ 
திருத்தல்‌ முதலாக ' என்றது பிரதான அங்கமாகிய 
யோகம்‌. 

தாகத ௦ LJ 3 உாணாயமா 6 அஜா 

ஆரரறோ யாறணா ௨ றா. ல க்ஷணெ | ஐஹூ॥ யி.நீ 


தமா -5)௦மீயோமொஷ, ௯ ஹ்யூ. 


நியமம்‌ ஆசனம்‌ 


இதற்குப்‌ பூர்வாங்கம்‌ இயமம்‌ 
; ருக்கில்‌ யோகம்‌ 


என்ற மூன்று. இவைகள்‌ இல்லாதி 


கூடாதாகையால்‌ மூலவிருத்தத்திலே கூறாதிருக்கவும்‌ ' 


கூட்டிப்‌ பொருளுரைக்கவேண்டும்‌. 

1 அஹிம்சை, சத்தியம்‌, 

வஞ்சனையற்று 
அல்பாசார ம, 


இவையிற்றில்‌ இயமமாவது: 

2 அஸ்தேயம்‌, பிரமசரியம்‌, தயை, 

இருக்கை, யொறுமை, தைரியம்‌, 
3 சுசித்துவம்‌ எனப்‌ பத்துவகை. 

தயாகாதிகெ :- வெலொகெக நவ. காரறெொண விநா 

ஷூ.) .கஷொய._ | காயெந 8 ஹாவாலவா ஹி௦ஸா 


வாண வாயா | ஞூதாஹவ- ஷசொவேகொொ 


ர அஹிம்சை - கொல்லாமை. 2. - அஸ்தேயம்‌ - திரு 
உமை, '. 38. சுசித்துவம்‌ - சுத்தி.. 


* 


ப வர்தா வக்டரட்ைட 


த 


! 
™ 
உத்தர அடா , 
எல ஆத 


ப்‌ ரர ட பதத்தை யா ௮. பக ங்க கரா அபதடடா “பதத்தை. 


. : மு . 
சர்ர்‌ ட்ப்படட 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 561. 
லாவா ஐ.கியா2.கீ8। ஹாவஹிஹா வறாஷெொ 
சதா 9-ுடெொவெலரஞவேகி கிஃ | யகர ஷெ ௦கிரயெ 
௨-௨௦ ஸம; ௦வெஒிவிலா வார்‌ | _தஸெடவொகி 
௨.__வெகஹ_க லா விஷ ஹா_நா_ு பாலவெசி ॥ ஹவ-௦ 
ஹத) வாஹ்‌ நவா_௩, கி.கியா$.கி6! ௧ 
ஹ_த)௦ வா8௦கெொக௦ வெலாஞஜதா_நஹாவிடெ த ॥ 
கூரக்யெ.கரணெறதெ காணுடெந ஊை கிகெஷிவா | 
2நஹாவி.நிவ ஏ அிய-ா _தஉஹெய௦ விஉ- ௦௦-50? ॥ 
ூ_தடெநா_நா_ தலாவெ_ந க விஸஜ-ந( | 
டடதஉஹெவ சித) கத 8ா..தவிகு.மி 5_$ஹா_த.ஹி£ ॥ 
காயெந 8நஷலாவாவா _நாறாணா௦ உறிவ.4_ந( | 
8 _த-கால௦லி நா ஹவா௦ ர ஹவய-௦ ஒத 
ஸரஹஹாவெ 8_நபறாா௦ ஓப; ஹவய-2௦ உ௱௦.கமா | 
ஹா_தவகஸவ- ல .தஷ.ஈ காயெந ஐநா மிரா |! 


ச_ந-௦ ஜாவாஐயாபெெவ ஷொகா வெடாஷவெகி.ஹி£ | 


௩ ௧,8; ௧௨.௧௮௮ ரிவளஹா த.நிய ஆது ॥ 


வ௭கற-௫ுவ டூ த-டபெய_த உ௱ஐ-வ௦வெராவ )டெதெயா। 
காயெறந 89 நஹாவாவயா பதரி க ॥ 
எப ஜிக்ஷொவ.நிவர அயரா க்ஷஷ£ஷா 9-௩_நி௨- ஈஸ வ 1 
வெலஉாவெல வி.நிஜொகஷத வஹா ஹு வாபா ॥ 
உ.கிவிஜா_ஈ.நிஷ.அியரு கிவெொ காஹி கவெலபகெ௧ | 


௯.ஹா_தா_நவாடெக றாஷீடெ வஹா உதா உதி 


சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


82 


யாஸா வொசதா யதி பேஷா 9-உநிஹிவெ-4 


உவெகி.வீ& | ௬, 2 ஷாமா ௦ த _ந ரஹியொமம& 
கயணு_ந | தஹாஜேோ மாந மாஹெ ஸொ ரா 
தி தலொ௫ஐ_ந( | ஹெ.ஹ 2லூ.ி69_4॥ க்ஷ 2ஜலாஹா2 
ஹுு(ந || ய ததிளவப மவெச வாஹு ரஸ 
ஐந_£௦ வி௨-௦3 | சஹூபமால ஐ கிஜதா நமாளல௦ வா௦ 


ஹ௦.திவணி.தா ஐ.கி, 

இந்தப்‌ பத்தும்‌ ஞானாத்மக கிரியாத்மக பேதங்‌ 
களூமாம்‌. 
நியமமாவது: தபசு, சந்தோஷம்‌, * ஆஸ்திக்யம்‌, 
தானம்‌, ஈசுவர பூசை, ஞானசாத்திரத்தைக்‌ கேட்டல்‌, 
லச்சை, புத்தி, ஜபம்‌, விரதம்‌ எனப்‌ பத்துவிதம்‌. 

அயா காசிகெ ச்‌ _கவஹஷொஷசாஹிக) உரம்‌ 

ராவ ுஉநட | ஷஹீலாஷு)வணணொெவ ஹீ,8.கிபர 
ஐஷவொவர தடி | ஹடெதவ மிய2ா£கொஷா ஐ கி. 


இவையிற்றுக்களின்‌ லக்ஷணங்கள்‌: 


_தமா காதிகெ :- வேகொககெ_ந உகாறெண ௯7 
ஊ,வர௦ ஒ_ரய்ணாகி ௮6! பரம்‌ (பொ ஷண வ௯ தவ 
ஐச A எபடுயெ£! ஹஸொஹட௦ 2-௦௦ ௯ய9௦ 
கெ. ஹஹா வகிவஷவாறு | உதாலொல_ந 


ஹ௦_கி © 
8-1 ஜாஹவபா்‌ ஸி தா ॥ ய௨]ஐாலூாலடெதொா 


ஆஸ்திக்யம்‌ - தெய்வமுண்டென்கை. 


த 


ஆர 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 508 


நி.த)௦ ௨,திரஜாய).த _ந ணா | _த௲கஸஞொவஷ௦ 
விஉ-வாஜஒதா வரிஜாடெிநக.தகாராஃ। ௦ 
ஹாலகிலொகவய-ஞ8௦ விரககவமவரா-ஓமி। வி,ய௦ 
ய.த௦ 8ஹாவா8தா ஹஹஷொஷ௦வா 9௦வி 55 ॥ ரள 
பெதஹாடெத_வ விஸமாஷோ யஹூஉஹிக உவ) | 
நாயாக ய _ந௦பமா ௦ ஸர யா வெெகிகெவலி 
௦௨௦ ॥ ௯.௩) அாயகி உ$யெ.த _தஜா_௩௦ வெொஜ, 
ெயோ | சுவெகிகாய விஉாய ௨௧௦ ய.நாமிவ 
ஐவ! டொவகாறாய ததவ ஊஹ_நீவா ஹுு_த௦ 
ஹவி | ஃரா௦ஹண?௦ விஷ-௦8பமா_ந௦ வெபடக்ஷகிர 
பா வெ ॥ யய9ாபமகத 92-௩௦ மத லா ய_த$யா 
௨-௫ஐ_ந( | ரா. மாஉவெ_தஹுஒய௦ வாமஉ௫ஷா 
ந]. தாலிநாட ॥ ஹிஹாலிரஹி_த3 காய வஊ_தஜெபா 
உஐஜந(ஓ9।! ஹத )௦ஒதா-ந8நஷணை உறா_நந யெ 
வ | ஹி வெலாஞ பாவ 
உ௱ழ॥ வ.கூஸி.சவம.தஹ ௬௬ DF 
ணஹணபை-ுயாக | ஷிஷாஷம.,வண௦ ஷவாஹு அி_ஜா_நா | 


ஒஜுநிஸ_க2 | ப உராணாணு லிரஎதா_நா௦ அயா 


ஹீரணா௦ ஜஹா | ஹிலாரி வண வொக௯ஃ 
௨--௱ாணஸு.,வண௦ வவெ ॥ வெஉளளகிக 2ாமெ-; 
ஷு ௯-௩ஆ.௧௦ ௯9ய வெகு | _தஹிலலவ.கி யாவ 
ஹீ, ஹுஸஷஸெவெ.சி சீ கிதா | வவெகிகெஷ. 1. விஹ 


வெ-$ஷ பம லாயாவ ஐ.தில_வெ& | வூஹ்ள.மு 


584 சீவஞான?த்‌இயார்‌ சுபக்கம்‌ ம்‌ 


ன 


ணாஉஷ-௫வ_1 2வகிஷெ. கூட ஈயா! யூ சாய. ச 


2ர-தவட்‌.ஐ Jo வாம்‌! மரண. தழ | 


ஜபலக்ஷணம்‌ மேலே கூறுவாம்‌. 


ஆசனமாவன: சுவஸ்திகாசனம்‌, கோமுகாசனம்‌, 
பத்மாசனம்‌, வீராசனம்‌, சிங்காசனம்‌, பத்திராசனம்‌, 
முக்தாசனம்‌, மயூராசனம்‌, சுகாசனம்‌ என ஒன்பது 

விதம்‌. க்‌ 
தயா காதகே ன்‌ ஹஹி௯௦ மொ வீர 
ஹி.ஹாஹ_ந௦தயா | ஒகர ஹ_£௦ ஙஹெவ ப 
௱ாஹ.நேவேவ! ஹுவாஹஸ்_£ஸாவ$ாத௦ நவ 


2-௨_நி௨-௦௦ மவெ.கி. 
இவையிற்றின்‌ லக்ஷணங்கள்‌: 


ஜா_ந-௫ுவெ-ராறாஷறெவிஷ, கரகாாவாஉ _தலெ 

உலெ। வ£ஸ்மீ,ஸ.௦யிற£ காயா ஹஹி௯௦ ௧௪ கவ 

க்ஷ்டெத | ஷ வெ) கூதிண.ம 2 0௧ ௦ உட ஷவரபெொ_) 
ன வ 

நியொஜயெக | ௨உகூதிணெஷி _தயாஹவ 9௦ ர்க 

னக வூஅக்ஷ்டெத | ச௦.மஷாவவி மர ஷீபா மஹா 


ஊரா வ) ௯௫ ணெ | உளவெ-ள்ற உரிவி, 


௩ கூரகாாவாஉதல அய ॥ வாஹ்‌ லவெ௭& உபா ஐ 
௨2 ௨7 © 
வஹவ_ஹறொ.௰௦ மயாவ.ஹ( | உகூநிணெை_காம றமல ஞு 


உகூதிணொரர ஈணிவி_ந) வெச்சி ॥ 3 காயஹதரவூ த 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 565 
வீறராஹ_ந2--உர ஹத | மால எவவ ஷணவா 8-8 
ஷீவ_ நாக உபா யோ ௯ூநிவெ ௪ ॥ உகூதிண௦ 
ஹ்வ_ மாலு _ந வா 2௨. ௯ூநிண மாலு _த5 | அறஹ வா 
டெமாஹஹாஉ டு ஷா ௦20-௦45) ஹஉ; ஹாய்‌! ॥ _நரஹா 
மரண .நிற்ககெடி_த ஹவெ௯ ஹிஹாஹ_ந௦ ஹி த௫௪ | 
மால ளத வரஷணவஹாம௰ ஹவா உ௱ு-4யொ?௦ 
கூதிவெசு | வாபா வாஒிள வ பாணிஹ உ ஏ உஸையா 
ஷுு.நிப்றல( | ஹஜராஹ_ந௦ ஊவெலெத அிஷறொ.௰ 
விநாமட[ | நில) ஹீவநீ௦ ஹு௯த£ா௦ உகூவிணெ 
அற மாலு த! வா வாடஜெந.மலெந தாஹ 
திஉலவெ௫ | ஜதெலெராவிவி.நிகூதிட ஹவ.-$ம- 56௦ 
க தாவி | மாலு தானு ஷு_௦க்திஷ) உ-ற்தாஷஹ 
_நதி௨௦ 2ுடெந | களவறாறஉள 5-௩ நிர ஷ. _நிக்தி 
வெஞஷா.ஷிஙாப௦-8யொ? il ௨-௦ வாணி தலெதஅ 
அநிக்ஷிஷெட கா மாந? ॥  ஹூ-ள_த பபா 
உள உணவா? ஹ௦ஹி_த$ | தய வராஹஸ_௩_த௪ 
வ்‌ பாகி ஹவ-ாஉவூணா ஸாநடி॥ யெநகெ.ந ட 
காறெண ஹஸுுவ௦யெயமஹ ஜாயடெத | தத வா 
ஹ_நதி.த)-த௦ ஸக்த ஹஹா யெ௫ி il ய02-10ற 
நியடெகபெெவ கூஹஸ்டெறபுற ஹஹஹ] தூ | _நா%$ 


பம ஜிம தக ]கவா வாணாயா 8௦த தகர? || 


நாடிசோதனைக்‌ கிரமம்‌ : 


வெஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


986 
நிஜ _நிலயெறஜெ த்‌ வா தா_தவவிவஜி_-ப த | 

விஜ ௬௦ ௯2_/௧-வீத பா ஜில_ கவா வராஹி 
௧521 ஜெக ஹேமா ஹி_தலஹயாஹகா | 
5 27 அரஸ்டொவரி கமா ஹூரஹீமய-(வரா ஜி நடி | 
வி. நாயக ஹுஸ்ஸஜ 2) ல௨2-0லொ௨காகி.கீ$ (| 
ஐஷ கஜெவ௦ மாருுஞளுகா _ததா வஷிஹ 2) வாஹ_ந( | 
ரல.“ 2-௩வொகள * 21 வ௦வாஹ ய தி _தாஹ_ந.ம_தாஹ 
wo Il ஷம, வபமிகோய ஹூவுர_காஹு)ஹ-உறி ரல$ | 
_நரஹா ஓய] Ron loo லீக்ஷ லெ) .குரீயகடு! 


௨.2 
2 ஹி தூ | 
வ௦_த22 ஏ] தவ்பா 7) ஜெ ஆஹ ரஹ வர ௧௦ 


uu 
7 
ஐ உயாவாய 1ோாறோொவ ட உ-ஷறயிசெயவாஉ வறிது ॥! 


_தடெசா நிகெஹ8 8&௦ ய )ரமெஜாமா வலியா தட | 


றெமனு ௪௦௫ --வ௦ய-ஈ2த ௦ ௯.ழி5௦யல ஷ௦ஹி _தக( |! 
ஐ ாயலுவிரெ௫யெகு உணா அரய-ா௦ ௨9௦ மல்யாஉஊ|-॥ 
௩21 வா நவி௦மலயாவமய- 4 வாய ௦ உ௮ூதிண 
_தஹு 50052 ॥ வ நவி /றெவயெசிவறா கிலயாவபு 
பெடி | கிவ துவது வாய அி,வ_த-ு 
ஐ.ரஸலெவெவா | ஷட£கரகா ௫உரெஸி_௧)௦ [ழம்‌ 
வெவ்‌ கிரஷவிஷ | நர வி2வாவொ.கி உர 
பக கிஹொல! ஒதி கடி 1] றம்‌ வயதா தீவி 
ஐவி ந$.| நாஜஷாவிவ) கத டெ) தக 


௨.25) 
௮. ஹசி ஹீ லஹு ॥ யாவடிஅ.தா.பி ஹை 
மெ) _தாவசெ.வ௦ ஸரேவரறெ௯ ॥ 


ச 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 587 


மேல்‌ பிராணாயாம லக்ஷணம்‌ : 

லிரகதா_£ர௦ வாலா நா௦ பெவெமமா._நாண்‌ 
தயெவல | ப உராணாணு அயாஹஷீணா௦ வராண 
ஹய2 ௩௦2 ந ॥ 2படொஞட பவெஞூ வொ வெஷ 
வவொ_நலா யா | நிச தெ வூகாவீ-ஃத வா 
ணாயா ராஹு ஷொலஸு॥ ஐலயாவிவஷெொலபம 
மஹி வவ_ஈணு _த-ஏர- தற ஷ.உஷி.களைஉறிக[ | அ 
விம உயாபப கெ ஸ்ர நடக பமஹி ஐபி 

ட 

பட தெர ஹூதா _அ;-8 | யொ.மாஹூாஹாடெதொ நித )௦ 
ஹய8-_நிர_தபறய | ஈணஹஹ8டெநடெநவ ஷோ 
நா நாளெதொ விஷ, கி | ஸபா ஹ)_த௦ உண 


வாயொ -உரறெய௱கொஹிஸஃ | ஹவாண-8 
௯ । வஹி 


உய அ 9௧0 |] பஹத்‌ ரஜி விதெ-லா ஹெ 84 


௯-௦௦௨வ அயொ லாரண௦௧௯-௦௦லகொலவெ 
வி. .றொவக௦வாயொ உரி, அகொமவெச ॥ ஷூ 
ஹெ_தஜநகொய்ஹுஉ ஷஹாணாயா ஷே ஹொய ! 
௯வ_ந௦22 )2௦வித, 97 உதா நணொ._த8௦ ஹவெ௫ ப 
உவ வாவ வூகாவீ.த யா வ௨௯2ஹூ 
ஹவ£ | .வ௦மவ_க 3 தேவோ? ஷஹாணாயாவஹே 
வீலவெ& | வாணாயாெ.வி தஹ ஸ்ம ல்லி 
ஹு௦வ,_த | இடு _தபமாலெ8_நஹாக்ஷா ௪ வத தொ 
கிஷ) வஹி. ௧௦ || வாணபறிடெத.ந ஹயா வற 


588 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
சா.த.நி.கிஷ..கி | &ராணாயா வாஹாரு வ-ற-௦ 
ஷூஹ) 8ஹா.த._ந& 1 செயமொொ_கிஷடெத 0௧_ந கிண 


ஜோரா ஜி2-சததா। றெவ௯௦ ௨-௫ுக௦ அதா 


க௦லகஸி_த )8ல)வெச£ | ஸ்வா வி..நி5_1- ௮௯௯ 
ஹூ தார வோ யா 88 i 2 நொைகூ2ாவோ.அி 
உ தாகிவ_நமா)-அி | உராணாயா 8௯ மிஷவஹ 
கிணி ஓட 1 _தஹாசிஷவ-.3 ௨3, யடேத_ந 


உ்டாணாயாரேத ஹல) வெச்‌ ॥ 
ண / ல 2 
சன்மார்க்கம்‌ சகலை 
சாத்திரங்கள்‌ சமயங்கள்‌ தா 
பண்மார்க்கப்‌ பொருள்பலவும்‌ கீழாக மேலாம்‌ 
பதிபசபா சம்தெரித்துப்‌ பரசிவனைக்‌ காட்டும்‌ 


நன்மார்க்க ஞானத்தை நாடி நோன்‌ 


யமொடு ஞாதிருவும்‌ நாடா வண்ணாம்‌ 
ம்‌ பெற்றி ஞானப்‌ 


பின்மார்க்கச்‌ சிவனுடனு 
பெருமையுடை யோர்சிவனைப்‌ பெறு 


லை புராண வேத 
ம்பலவும்‌ உணர்ந்த 


வர்‌ காணே. 


மேல்‌ ஞானமார்க்கத்து அடைவு கூறுகின்றது. 
சன்மார்க்கம்‌ - சரியை கிரியா யோகமார்க்க அனுஷ்டா 
னத்துக்குப்‌ பின்‌ ஷடதீதுவ மார்க்கதீதினாலே சிவ 

.. சரயுச்சியத்தை அடை யுந்தகைமை சத்தியநெறி ; 
. ச௪த்தியநெறி என்றது சரியையா தி அனுஷ்டானங்‌ 
களும்‌ அதனால்‌ அடையும்‌ சாலோக்கியாதி முத்திகளும்‌ 
ஞானமும்‌ இத 


. அதித்தியம்‌ ஆகையால்‌ அசத்தியம்‌, 
னால்‌ பெறும்‌ 'சிவசாயுச்சியமும நித்தியம்‌ ஆகையால்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 589 


சத்தியம்‌. ஆகையால்‌, சத்தியநெறி என்பதற்குப்‌ பரி 
யாயமாகச்‌ சன்மார்க்கம்‌ என்றது. அஃதாவன : 


சகல கலை வேத புராண சாத்திரங்கள்‌ சமயங்கள்‌ 
தாம்‌ பலவும்‌ உணர்ந்து. 


கலை புராண வேதம்‌ என்றது சாதியொருமை. 
உணர்ந்து என்பதைப்‌ பதந்தோறும்‌ ஓட்டிப்‌ பொருள்‌ 
உரைக்க. இவ்விடத்துக்‌ கலைகள்‌ என்றது பாச 
ஞானங்களை. 


இதற்குச்‌ சம்மதி * மொய்தரு பூதமாதி (சூத்‌ - 2, 
செய்‌ - 73.) என்ற விருத்தத்திலே எழுதப்பட்டது. 
அந்த ஞானங்கள்தாம்‌ எவையிற்றுக்களினாலே அறியப்‌ 
படும்‌ என்னில்‌? 


வேதங்கள்‌ உணர்ந்து - வேதங்களை ஓதி வேதா ந்‌ 
தப்‌ பொருள்களை அறிந்ததனால்‌ வேத அத்தியயனத்‌ 
துக்கு அதிகாரம்‌ இல்லாத ஸ்திரீ சூத்திர துவிசபந் 
துக்கள்‌, 

புராணங்கள்‌ உணர்ந்து - புராணங்களை ஓதி 
அதன்‌ பொருளை அறிந்ததனால்‌, 


இஃதன்றிச்‌ சிவதீட்சாயுத்தராய்‌ * விசிஷ்டமாகிய 
சிவதர்மிகளான பேர்‌ காமிகாதி சிவசாஸ்திரங்களை 
ஒதி, அதிலே பூர்வபட்சமாகச்‌ சொல்லும்‌ சார்வாகாதி 
சமயங்களினுடைய பல ச்ருதி லக்ஷணங்களை எல்லாம்‌ 
அறிந்து, 


இதற்குச்‌ சம்மதி சித்தாந்தபோதத்திலே, 


* விசிஷ்டம்‌ - மேலானது. 


690 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


கவெஉ௱த பம வண த; திடவண-2_நா௦ விய 
யத | சூமசாய ஹ்‌ ஹிலாஞ உ-ஏாண௦ ப ௨, 
வணி_நாட ॥ மர தாபம்‌, ஷா மிஷா வஹஸவ-4 
ஸமாஷுரஷ உப நாக | ஸா ஒராணா௦ வ] தயோ 
வாகா ஸ்ரூ-௩_.௧) 0005-2 ாம2ாய- ௦௦௫ 1 உ தபொ 


ர௦ விறகதா_நா௦ மாஷா.பா _த௲ வெரு ॥ 


ஷூ 


பல்‌ மார்க்க பொருள்‌ பலவும்‌ கீழாக மேலாம்‌ பதி 
பசு பாசம்‌ தெரித்து - பல சமயிகளூடைய நெறியில்‌ 
சொல்லும்‌ பதார்த்தங்கள்‌ தாழச்‌ சர்வோன்னதமான 
பதிபசு பாசமாகிய பதார்த்தத்‌ திரயங்களைத்‌ தெரிந்து, 


தெரிந்து என்றது தெரித்தென விகாரமாயிற்று. 
இவ்வளவும்‌ பரஞானம்‌. ே 
கின்றது. 


இதற்கு 
னாய“ என்ற 


பரசிவனை காட்‌ 


மல்‌ அபரஞானம்‌ கூறு 


ச்‌.சம்மதி அள வையிலே “அ நாதியே அமல 
திருவிருத்தத்திலே எழுதப்பட்டது. 
டும்‌ நல்‌ மார்க்க ஞானத்தை நாடி - 
நீலருத்திராதி சதாசிவபரியந்தம்‌ சிவாதிஷ்டி த விக்கிர 
கங்களுக்கெல்லாம்‌ சிவன்‌ என்னும்‌ நாமம்‌ உண்டு 
ஆதலால்‌, இவர்கள்‌ பரசிவன்‌ என்று கருத்தாய்‌ 
நிஷ்கள சிவனைப்‌ பரசிவன்‌ என்ற: அந்தப்‌ பரசிவ 
ஞானம்‌ நன்மார்க்கம்‌ என்றது. 


னைத்‌ தரிசிப்பிக்கும்‌ 
சரியையாதிகளைப்போலக்‌ காயக்கிலேசாதி இல்லாமல்‌ 


அப்பியாசாவஸ்தையிலும்‌ * சுகரமாகையால்‌. 


* சகரம்‌ - சுளுவாய்ச்‌ செய்யக்கூடும்‌ . 


ந 


ங்‌ 


ணன்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 591 


இனி, சூரியனையும்‌ தன்னையும்‌ தரிசிக்கிறவனையும்‌ 
தரிசிப்பிக்கும்‌ சூரியப்‌ பிரகாசம்போலச்‌ சிவனையும்‌ தன்‌ 
னையும்‌ ஆன்மாவையும்‌ தரிசிப்பிப்பதான சிவசமவேத 
சிற்சத்தியைத்‌ தரிசித்ததனால்‌ சிவனைத்‌ தன்னிடத்து 
வேறறக்கண்டு. 


இது விகற்பஞானம்‌. 
மேல்‌ நிர்விகற்பளானமாவது : 


ஞான ஞோயமொடு ஞாதிருவும்‌ நாடாவண்ணம்‌ - 
காட்சியாகிய சிவஞானத்தையும்‌ காணப்படுவதான 
சிவனையும்‌ காண்பவனான தன்னையும்‌ பகுத்தறியும்‌ 
முறைமையின்‌ றிச்‌ சிவமாகி நிற்பது, 

ஞான பெருமை உடையோர்‌ சிவனை பெறுவர்‌ 
காணே - இவ்வாறு ஞானாதிக்யத்தினாலே சிவானந்தா 
னுபவத்தை ஆன்மலாபமாகப்‌ பெறுவர்‌ ஆதலால்‌ 
இந்த அனுபவத்தை ஞானாப்பியாசத்தினாலே தீயும்‌ 
அனுபவித்து அறிவாயாக என்றவாறு. 


ஏகாரம்‌: ஈற்றசை. 


ஞான நூல்‌ தனையோதல்‌ ஓது வித்தல்‌ 
நற்பொருளைக்‌ கேட்பித்தல்‌ தான்‌ கேட்டல்‌ நன்று 
ஈனமிலாப்‌ பொருளதனைச்‌ சித்தித்தல்‌ ஐந்தும்‌ 
இறைவனடி அடைவிக்கும்‌ எழில்ஞான பூசை 
ஊனமிலாக்‌ கன்மங்கள்‌ தபம்செபங்கள்‌ தியானம்‌ 
ஒன்றுக்கொன்‌ அய்ருமிவை ஊட்டுவது போகம்‌ 
ஆன வையான்‌ மேலான ஞானத்தால்‌ அரனை 
அருச்சிப்பர்‌ வீடெய்த அறிந்தோ ரெல்லாம்‌. 2s 


மேல்‌ சைவர்‌ அநாதி சைவர்‌, ஆதிசைவர்‌, மகா 
சைவர்‌, அநுசைவர்‌, அவாந்தரசைவர்‌, பிரபர 


சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


092 


சைவர்‌, அந்தியசைவர்‌ என்ற ஏழு பேதத்திலே, 
அநாதிசைவரும்‌ பிரபரசைவரும்‌ அத்தியசைவரும்‌ 


நீங்கலாக நின்ற நாலுபேருக்கும்‌ விசேஷ தர்மமாகிய 


பஞ்ச மகாயக்கியம்‌ கூறுகின்றது. 
இஃள்‌: ஊனம்‌ இலா கன்மங்கள்‌ தபம்‌ செபம்‌ 
தியானங்கள்‌ இவை ஒன்றுக்கு ஒன்று உயரும்‌ ஊட்டு 
வது போகம்‌ ஞானநூல்‌ தனை ஓதல்‌ ஓதுவித்தல்‌ நற்‌ 
பொருளை தான்‌ கேட்டல்‌ கேட்பித்தல்‌ நன்றாம்‌ ஈனம்‌ 
இலா பொருள்‌ அதனை சிந்தித்தல்‌ ஐந்தும்‌ எழில்‌ 
ஞான பூசை இறைவன்‌ அடி அடைவிக்கும்‌ ஆனவை 
யான்‌ மேலான ஞானத்தால்‌ அரனை அருச்சிப்பர்‌ வீடு 
எய்துவர்‌ அறிந்தோர்‌ எல்லாம்‌ என மாறிப்‌ பொருள்‌ 
உரைக்க. 
ஊனம்‌ இலா கன்மங்கள்‌ - 1 பிராமமுகூர்த்தத்தில்‌ 
எழுந்திருந்து சிவசிந்தனைமுதலாகச்‌ சிவபூசை அக்கினி 
காரியம்‌ துரியசந்திபரியந்தம்‌ ஆகமோக்தப்‌ பிரகாரங்‌ 
களிலே அந்தந்த வர்ணாச்சிரமத்துக்கு வேறறக்‌ கிரியை 
களை ஏற்றக்‌ குறைச்சலறப்‌ பண்ணுவது கன்மயக்கியம்‌; 
தவம்‌ - சாந்திராயணம்‌ கிருச்சிரம்‌ மாசோபவாசம்‌ 
அஷ்டமியாதி 2 அநசத விரதங்களினாலே தேகத்தைத்‌ 
தபிப்பிக்கிறது தபோயக்கியம்‌; 
ஜபம்‌ அந்தந்த வர்ணாச்சிரமானுகுணமான சிவ 
மந்திரத்தை வாசகமாகத்தான்‌ 3 உபாம்சுவாகத்தான்‌ 
மானசமாகத்தான்‌ மேலே சொல்லும்‌ பிரகாரத்திலே 
ஜபிப்பது ஜபயக்கியம்‌; 


1. பிராமமுகூர்த்தும்‌-விடிய ஐந்து நாழிகை. 2. அதசதம்‌. 


-- சாப்பிடாமைஃ 3. உபாம்‌சு - ரகசியம்‌. 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 508 


தியானம்‌ - இருதயாதி ஸ்தானங்களிலே சதாசி 


வாதி மூர்த்திகளைப்‌ பலகாலும்‌ தியானிப்பது தியான 
யக்கியம்‌; 


இவை ஒன்றுக்கு ஒன்று உயரும்‌ ஊட்டுவது 
போகம்‌ - இந்நாலும்‌ ஒன்றுக்கு ஒன்று அதிக பலன்‌ 
களைக்‌ கொடுப்பதாய்ச்‌ சிவலோகத்திலே மகாபோகங்‌ 
களைப்‌ புசிப்பித்துக்‌ கால இறுதியிலே புனர்ஜன 
னத்தை உண்டாக்கும்‌; 


ஞான நூல்‌ தனை ஓதல்‌ ஓதுவித்தல்‌ நல்‌ பொருளை 
தான்‌ கேட்டல்‌ கேட்பித்தல்‌ நன்றாம்‌ - ஞானசாஸ்திரத்‌ 
தைத்‌ தான்‌ முன்னொடு பின்‌ மலைவற ஆசாரியனிடத்‌ 
திலே படித்தல்‌, தான்‌ படித்தபடி ஒருவர்க்குப்‌ படிப்பித்‌ 
தல்‌, பாசம்‌ பசு பதி என்னும்‌ மூன்றுபொருளுக்குள்ளே 
ஞானானந்த சொரூபி ஆகையால்‌ நற்பொருளாகிய 
பதியை மனம்‌ முதலான கரணங்களை நீக்கிப்‌ பாவிக்‌ 
கும்படி ஆசாரியனிடத்தீலே தான்‌ கேட்டல்‌, அவ்வாறு 
தன்சிடனுக்குப்‌ போதித்தல்‌, 


ஈனம்‌ இலா பொருள்‌ அதனை சிந்தித்தல்‌ ஐந்தும்‌ 
எழில்‌ ஞானபூசை . இறைவன்‌ அடி அடைவிக்கும்‌ 
ஆனவையான்‌ மேலான ஞானத்தால்‌ அரனை அருச்சிப்‌ 
பர்‌ வீடு எய்த அறிந்தோர்‌ எல்லாம்‌ - பாசமான து 
ஜடமும்‌ மலமும்‌ ஆகையினாலும்‌ பசு அந்த மலசம்பந்தம்‌ 
ஆகையினாலும்‌ ஓரிழுக்குமல்லாமல்‌ சுவபாவ நின்மல 
மாய்‌ நித்தியான ந்தமயமாயுள்ள பரம்பொருளை ஆன்‌ 
மாவிலே வேறறப்‌ பாவிக்கையால்‌ அவ்வைந்தும்‌ முன்‌ 
சொன்ன நாலு யக்கியங்களிலும்‌ விசிஷ்டமாகிய ஞான 
யக்கியம்‌. இது சிவசாயுச்சியத்தை அடைவிக்கும்‌. ஆத 
லினாலே பாச பசு ஞானத்துக்கு மேலான சிவஞானத்தி 
னாலே சிவனைப்‌ பூசைபண்ணுமவர்கள்‌ மோட்சத்தை 
அடைய அறிந்தோர்கள்‌ என்றவாறு. 


38 


5094 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பொவாஹவவியா கெதேயா ஹெஷா௦ லெ 
பர ணய | சுராதிபெபெவகே. ய 2௦ திப்ப பொ 


ஜி தீயக& | தர தீயஹா 2 ஊாபொவ த்‌ 


ஐ நு பொவக |! உணொவான ெவஷஷ்‌ ம்ப 


வற உல தெ । ஹஹ வாவ 0வபி பொெவா 


Q 
_நர௦ லெ உல ுகெதெ அடா பொல ஹபடிவபா ஜி! 
ப்ொவடபிவ 3)ஜஃ | வி பெபெவ 2ஹாபொவ க்ஷ 


கிரயொ வெப்‌) வ வவ! சூ போவ வாவா 
c 

- கர ஸவணவா உட 

தார உரரபறாவாகா ஹூதா _2ர௦௮௨:௨ 

ஐஐ. ஹு காலால? வாறவஹமாம்‌ ௨ ,வாடெபெவ 

Q) அ ஆ | ச்‌, UU, 

உ௦௰யோ | ௪ ரஹாெவ 


சூத? வெரவ 1) த ஸா 
! ஜம மஜாமி 
5 


ஜா.தீ. நா2ஜெயஸெெவ திகெொல)பெத 
காய-_ ௮ வெல) _.2௮-வியே ஹத? | ௧௬௨.4 


[ து 
யஜஹூ£ரஹா_தஃ _தஉயறா௦ ஒராயணாகிகட ॥ ஹா 


வ8௦_த;ஹுூஹ*கி,யா | யா 


[ச] 
யாஜ௨60 வாகா பூமி 
2-௦ ௧ற-௦8_$-ம ;ஊ-௩6 || 


யஹ்ஹாவ பாத ஸபவலிஷா 


கோவம்‌ 56,0௩௦ வு ஸர வண அிஷ_நழ | 
£_நய உ, கி.கி-4_௧8 | 


வல வணஷகாறோய? ல 
உதரொ._தும வெபயிஷ)௦ ஹஸ்வெ-ா௦ வாரிககி_ 


_தழ!. வணா நாவி யோ நா௦ ஷா யஜெதொவி 


கிட "| 


14 


எட்டாம்‌ சூத்திரம்‌ ்‌ 595 


கேட்டலுடன்‌ சிந்தித்தல்‌ தெளிதல்‌ நிட்டை 
கிளத்தலென ஈரிரண்டாம்‌ கிளக்கின்‌ ஞானம்‌ 
வீட்டையடைந்‌ நீடுவர்நிட்டை மேவி ஜேர்கள்‌ 
மேவாதடதப்பினவர்‌ மேலாய பதுங்கட்‌(ரூ) 
ஈட்டிய புஸ்‌ ஹியநாத ராகி இன்பம்‌ 
இனிதுநுகர்த்‌ தரனருளால்‌ இந்தப்‌ பார்மேல்‌ 
நாட்டியநற்‌ குலத்தினில்வந்‌ தவதரித்துக்‌ குருவால்‌ 
ஞான நிட்டை அடைந்தடைவர்‌ நாதன்‌ தாளே. 54 


மேல்‌ ஞானயக்கியம்‌ நாலுபேதமாய்‌ இருக்கும்‌ 
முறைமை கூறுகின்றது. 


இ-ள்‌: கேட்டல்‌ - பதி பசு பாசத்தினுடைய லட்‌ 
சணங்களை ஆசாரியமுகத்திலே நின்றும்‌ கேட்டல்‌, 
உடன்‌ சிந்தித்தல்‌ - கூடப்‌ படித்தபேருடனே அந்த 
லக்ஷணத்துக்கு அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவ 
தோஷம்‌ இல்லாமல்‌ சோதித்தல்‌, தெளிதல்‌ - மூன்று 
பொருள்களினுடைய சொரூபத்தை நிச்சயித்துப்‌ பாச 
1 ஹரணம்‌ என்றும்‌, பதி 2 உபாதேயம்‌ என்றும்‌ 
பாசத்தை நீங்கிப்‌ பதியைப்‌ பிரிவற நிற்பாம்‌ என்றும்‌ 
துணிதல்‌, நிட்டை கிளத்தல்‌ - அந்தப்‌ பதியுடனே 
வேற்ற நின்று பேரின்‌ பவளர்ச்சியைப்‌ பெறுதல்‌, என 
ஈரிரண்டாம்‌ - இவ்வாறு ஞானாப்பியாசம்‌ நாலுவிதம்‌ 
ஆம்‌ ; 

கிளக்கின்‌ ஞானம்‌ வீட்டை அடைந்திடுவர்‌ நிட்டை 
மேவினோர்கள்‌ - சதுர்வித ஞானாப்பியாச பலத்தை 
விசாரிக்கில்‌ ஞான த்தினாலே உண்டாம்‌ பரமமுத்தியை 
நிட்டை பொருந்தின பேர்கள்‌ அடைவார்கள்‌? 

1. ஹரணம்‌ - நீக்குதல்‌. 2. உபாதேயம்‌ - எடுக்கத்‌ 
தக்கது. 


600 ° சிவஞான சத்தியார்‌ சுபக்கம்‌ 


* மேவாது தப்பினவர்‌ மேலாய பதஙகட்கு ஈட்டிய 
புண்ணிய நாதர்‌ ஆகி இன்பம்‌ இனிது நுகர்ந்து - 
நிட்டையொருந்தாது கேட்டல்‌ சிந்தித்தல்‌ தெளிதலள 
விலே தேகத்தைவிட்ட பேர்‌ பிருதிவியாதி புத்தி தத்துவ 
பரியந்தம்‌ கடந்து இவைகளுக்கு மேலான பிரகிருதி 
மண்டலத்தில்‌ சிவலோகத்திலே சாலோக சாமீப சாரூப 
பதங்களுக்கு ஏதுவான புண்ணியங்களையுடையவராய்‌ 
அவ்விடத்துத்‌ துக்கமென்பது சற்றுமில்லாமல்‌ சுகமே 
அனுபவிப்பர்‌. அனுபவிக்கையிலும்‌ போகத்தில்‌ மனப்‌ 
பற்று இல்லை. ஆகில்‌, 

அரன்‌ அருளால்‌ - சிவனருளால்‌ நிட்டை கூடிப்‌ 
பிரளயகாலம்‌ அளவும்‌ அவ்வீடத்துச்‌ சீவன்முத்தராய்‌ 
இருந்து பிரனயத்திலே பரமுத்தியை அடைவர்‌. அவ்‌ 
வீடத்துப்‌ போகபரவசத்தினாலே நிட்டைகூடா திருந்த 
தாகில்‌, இந்த பார்மேல்‌ நாட்டிய நல்‌ குலத்தினில்‌ 
வந்து! அவதரித்து - இந்தப்பூமியின்மேல்‌ ஈனகுலத்தி 
னன்றிச்‌ சிவதருமம்‌ பண்ணுவோர்‌ குலத்திலே வந்து 
உதித்து, குருவால்‌ ஞான நிட்டை அடைந்து அடைவர்‌ 
நாதன்‌ தாளே - ஆசாரியர்‌ கருணையினாலே ஞான 
நிலைமையைப்‌ பெற்றதனால்‌ சிவனை வேறறச்‌ சிவசா 
யுச்சியத்தை அடைவர்கள்‌ என்றவாறு. 


தானமியா கம்தீர்த்தம்‌ ஆச்சிரமம்‌ தவங்கள்‌ 
சாந்திவிர தம்கண்ம யோகங்கள்‌ சரித்தோர்‌ 

ஈனமிலாச்‌ ௭வர்க்கம்பெற்‌ றிமைப்பளவின்‌ மீன்வர்‌ 
ஈசனியேோ கக்கரியா சரியையினில்‌ நின்றோர்‌ 


..* *மேவாது தப்பினவர்‌ * என்ற பகுதிக்கு பீ மாதவச்‌ 
. சிவஞானயோகிகள்‌ உரையையும்‌, ஏனைய ஆசிரியர்களாயெை 
- ஸ்ரீ மறைஞானசம்பந்த தேசிகர்‌, ஸ்ரீ நிரம்பவழகிய தேசிகர்‌ 


௫ 


டி 


2 ப 
எட்டாம்‌ சூத்திரம்‌ 597 
ஊனமிலா முத்திபதம்‌ -பெற்றுலக மெல்லாம்‌ 
ஒடுங்தம்போ தரன்முனிலா தொ! மினுற்ப வித்தா 
ஞாணநெறி அடைந்தடைவர்‌ சிவனை அங்கு 
நாதனே முன்‌ நீற்நின்‌ நணுமுவர்நற்‌ ளே. 2D 


முந்தின விருத்தத்திலே வைதிகதருமம்‌ இரு 
வகை வெதருமமாகிய சிவபூஜா திகளே செய்யவேண்‌ 
டுவதாகக்‌ கூறியது என்னை யென்னும்‌ சங்கையைப்‌ 
பண்ணிக்கொண்டு உத்தரம்‌ கூறுகின்றது. 


இ-ன்‌: தானம்‌ யாகம்‌ தீர்த்தம்‌ ஆச்சிரமம்‌ . 


தவங்கள்‌ சாந்தி விரதம்‌ கன்ம யோகங்கள்‌ சரித்தோர்‌ 
ஈனம்‌ இலா சுவர்க்கம்‌ பெற்று இமைப்பளவில்‌ மீள்‌ வர்‌- 
ரிஷிப்‌ 1/புரோக்தங்களான ஸ்மிருதியாதி தருமசாஸ்தி 
ரங்களிலே சொல்லும்‌ பூதானம்‌ முதலாகிய தானங்கள்‌ 
அக்கினிஷ்டோமமாதியான யக்கியங்கள்‌, தீர்த்த யாத்‌ 
திரை, பிரமசரியாகி ஆச்சிரமானுஷ்டானங்கள்‌, பஞ்‌ 
சாக்கினி மத்திய 2வர்த்தித்துவாதி தபசுக்கள்‌ பிராயச்‌ 
சித்தங்கள்‌, கிருச்சிர சாந்திராயணாதி விரதங்கள்‌, 
அடயோகங்கள்‌ இவையிற்றுக்களைப்‌ பண்ணின பேர்‌ 
துக்கம்‌ இல்லாமல்‌ சுகமே அனுபவிக்கும்‌ தலமாகையி 
னால்‌ சுவர்க்கமென்று பெயராயுள்ள தேவலோகத்தை 
அடைந்து சுகத்தைப்‌ புசித்துக்‌ கன்மத்துக்கு ஈடான 
தேகத்தை எடுப்பர்கள்‌; 

இமைப்பளவில்‌ என்றது சிறிது காலம்‌ என்பதற்கு 
உபலக்ஷணம்‌. 


ஈசன்‌ யோக கிரியா சரியையினில்‌ நின்றோர்‌ ஊனம்‌. 


இலா முத்தி பதம்‌ பெற்று - சிவப்புரோக்தமாகிய 
காமிகாதி ஆகமங்களிலே சொல்லும்‌ சரியை கிரியா 

1. புரோக்தம்‌ - சொல்லப்பட்டது. 2. வர்த்தித்துவம்‌ - 
இருக்கை. 


கற்பும்‌ ப்பட 


609 சிவஞான த்தியார்‌ சுபக்கம்‌ 


யோகங்களை அனுட்டித்த பேர்‌ குறைவற்ற சாலோகம்‌ 
சாமீபம்‌ சாரூபம்‌ என்னும்‌ பதமுத்திகளைப்‌ பெற்றுப்‌ 
பிரனய பரியந்தமும்‌ அவ்விடத்திரு ந்து, 

உலகம்‌ எல்லாம்‌ ஓடுங்கும்போது அரன்‌ முன்‌ 
நிலாது ஐழியின்‌ இங்கு உற்பவித்து ஞான நெறி 
அடைந்து அடைவர்‌ சிவனை - பிரளயாரம்பமளவும்‌ 
போகத்திலே வைராக்கியம்‌ பிறவா திருக்குமாகில்‌ அரன்‌ 
அவர்களிடத்தில்‌ சாந்நித்தியம்‌ பண்ணார்‌; பண்ணா 
தொழியவே பிரளயமுடிவாய்ச்‌ சிருஷ்டி ஆரம்பம்‌ எவ்‌ 
வளவுண்டு அவ்வளவு காலமும்‌ கேவலாவத்தையை 
அடைந்திருந்து, சிருஷ்டிக்குப்‌ பிறகு இந்தப்‌ பூமியில்‌ 
பிறந்து, ஆசாரியனாலே ஞானமார்க்கத்தைப்‌ பெற்று 
அந்த மார்க்கத்திலே சிவசாயுச்சியத்தை அடைவர்கள்‌ ; 

நாதனே முன்‌ நிற்கின்‌ நணுகுவர்‌ நல்‌ தாளே - 
பிரளயாரம்பத்துக்கு முன்னே வைராக்கியம்‌ வந்ததா 
மாகில்‌ சிவன்‌ சாந்நித்தியம்‌ பண்ணுவார்‌: பண்ணவே 
சிவசாயுச்சியத்தை அடைவர்‌ என்றவாறு. 


சிவனை என்பது நடுநிலைத்தீபம்‌. ஏகாரம்‌ ஈற்றசை. 


இதனால்‌ ஸ்மிருதியுக்க தருமத்திலும்‌ ஆகமோக்த 
தருமம்‌ அதிகம்‌ என்பது கூறியது. 
சிவஞானச்‌ செய லுடையோர்‌ கையில்‌ தானம்‌ 

திலமளவே செய்திடினும்‌ நிலமலையோல்‌ திகழ்ந்து 
பவமாயக்‌ கடலின முந்‌ தாதவகை எடுத்துப்‌ 

பரபோகம்‌ துய்ப்பித்துப்‌ பாசத்தை அறுத்துத்‌ 
தவமாரும்‌ பிறப்பொன்‌ றிற்‌ சாரப்‌ பண்ணிச்‌ 

சரியைகிரி யாயோகம்‌ தன்னிலும்சா ராமே 


நவமாகும்‌ தத்துவளா னத்தை நல்கி 
நாதனாடிக்‌ கமலங்கள்‌ நணுகுவிக்கும்‌ தானே. 26 


ஸு 


அண்ட 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 599 
மேல்‌ தானமும்‌ சாமானியருக்குக்‌ கொடாமல்‌ சிவ . 
ஞானிக்குக்‌ கொடுக்கில்‌ சுவர்க்கபலம்‌ மாத்திரமன்றி 
முத்திக்கு ஏதுவாம்‌ என்பது கூறுகின்றது. 


இ-ன்‌: சிவஞானச்‌ செயல்‌ உடையோர்‌ கையில்‌ 
தானம்‌ திலம்‌ அளவு செய்திடினும்‌ நிலம்‌ மலை போல்‌ 
திகழ்ந்து பரபோகம்‌ துய்ப்பித்து - காஷ்டத்திலே 
மறைந்திருந்த அக்கினியானது மதனத்தினாலே பிரகா 
சித்துக்‌ காஷ்டத்தை மறைத்துத்‌ தானேயாய்‌ நின்றது 
போல முன்‌ அன்மாவிலே மறைந்திருந்த சிவனது , 
ஞானக்கிரியா சத்திகள்‌ கேட்டல்‌ சிந்தித்தல்‌ தெளிதலி 
னலே ஆன்மாவினுடைய ஞானக்கிரியா சத்திகளிலே 
பிரகாசித்து அவைகளை அடக்கித்‌ தானேயாய்‌ நிற்கும்‌. 
அவ்வாறு பெற்ற பேர்‌ சிவஞானச்செயலுடையோர்‌. 
அவர்கள்‌ கையிலே எள்ளளவாகிலும்‌ ஒரு வஸ்துவைப்‌ 
பக்தியுடனே கொடுத்தால்‌ அது ரத்தின ங்கள்‌ முதலான 
சர்வ வஸ்துக்களையும்‌ உடைத்தாய்ப்‌ பஞ்சாசத்‌ கோடி 
விஸ்தீரணமுமாய்‌ இருக்கும்‌ பூமியையும்‌ சுவர்ண 
மயமாகிய மகாமேருவையும்‌ வேதவேதாங்கங்களை ஒதி 
உணர்ந்து வழுவற அக்கினிஷ்டோமாதி சத்திர 
யாக பரியந்தம்‌ பண்ணும்‌ கன்மகாண்டி கையினால்‌ 
கொடுத்ததிலும்‌ அதிகமாக விளங்கி இந்திரலோகம்‌ 
முதலான உலகங்களிலே மேலான போகங்களைப்‌ 


புசிப்பித்து, 


பவம்‌ மாய கடலின்‌ அழுந்தாத வகை எடுத்து 
பாசத்தை அறுத்து தவம்‌ ஆரும்‌ பிறப்பு ஒன்றில்‌ சார 
பண்ணி - ஆசாரியனாலே ஜனன மரணமாகிய மாயா 
சமுத்திரத்திலேநின்றும்‌ கரையேற்றி ஆணவம்‌ மாயை 
கன்மம்‌ என்கிற பாசத்தை ஓழிக்கும்படிச்‌ சிவதரும 
மாகிய தபோதனருடைய குலத்திலே ஒரு ஜனன த்தை 
எடுப்பித்து, 


ப வணக்க துல்‌ வயம்‌ ப்‌ 


யாதி கன்மங்களினாலே மோட்சம்‌ என்‌ 
னு 


- மரயாகாரியத்தினால்‌ செய்வது. 


600 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சரியை கிரியா யோகம்‌ தன்னிலும்‌ சாராமே-சரியை 
கிரியா யோகங்களைச்‌ சாதியாமலே, நவம்‌ ஆகும்‌ 
தத்துவ ஞானத்தை நல்கி - புதுமையாகவே பர 
தத்துவமாகிய சிவஞானப்பிரகாசத்துக்கு ஏதுவாய்‌, 
நாதன்‌ அடி கமலங்கள்‌ நணுருவிக்கு ந்தானே - சுவாமி 
யாகிய சிவனுடைய சரயுச்சியத்தை அடைவிக்கும்‌ சிவ 
ஞானிகள்‌ கையில்‌ தானம்‌ என்றவாறு. 


ஞானத்தால்‌ வீடென்றே நான்மறைகள்‌ புராணம்‌ 
நல்லஆ கமஞ்சொல்ல அல்லவா மென்னும்‌ 
ஊனத்தார்‌ என்கடவர்‌ அஞ்ஞா னத்தால்‌ 
உறுவதுதான்‌ பந்தமுயர்‌ மெய்ஞ்ஞா னதந்தான்‌ 
ஆனத்தா லதுபோவ தலர்கதீர்முன்‌ இருள்போல்‌ 
அஞ்ஞானம்‌ விடப்பத்தம்‌ அறுமுத்தி யா 
ஈனத்தார்‌ ஞானங்கள்‌ அல்லா ஞானம்‌ ்‌ 
இறைவனடி ஞானமே ஞான மென்பர்‌. 21 
சரியை கிரியா 


கூம்‌ 


மோட்சம்‌ ஞானத்தினாலேயல்லது 
யோகங்களினால்‌ இல்லை என்பது கூறுகின்றது. 


இ-ள்‌: ஞானத்தினாலே முத்தி என்று நாலு 
வேதங்களிலும்‌ பதினெண்‌ புராணங்களிலும்‌ இருபத்‌ 


தெட்டு ஆகமங்களிலும்‌ சொல்ல, அப்படியன்று யக்கி 
று சொல்லும்‌ 


லே மோட்சம்‌ 


பூர்வமீமாஞ்சகரும்‌ தீட்சா கன்மத்தினா 
என்று சொல்லும்‌ பூர்வசைவரும்‌ குறைந்த *மதிமான்க 
ளாகையாலே .என்னசுகத்தைப்‌ பெறக்கட வர்‌. அவர்‌ 
கள்‌ சொல்லும்‌ கன்மங்கள்‌ எல்லாம்‌ அஞ்ஞானமான 
மாயாகாரியத்தினாலே 


பொருந்துவது பந்தமே; நின்மலா சத்தி ஞானத்‌ 


தினாலே அந்தப்‌ பந்தம்‌ நீங்குவது. அஃது எவ்வாறு 


்‌ மதிமான்‌ - புத்தியுள்ளவன்‌ - 


x 


௭ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 601 
என்னில்‌ ? விரிந்த பிரகாசத்தையுடைய ஆதித்தன்‌ 
முன்‌ இருள்‌ நீங்குவதுபோல. இவ்வாறு சிவஞானத்‌ 
தினாலே அஞ்ஞானம்‌ நீங்கவே பந்தம்‌ நீங்கி முத்தியாம்‌. 
அந்த நானந்தான்‌ ஈனவாதிகளாகிய உலகாயதராத்‌ 
நிரீச்சுவர சாங்கியர்‌ அந்தமான பெயருடைய ஞானி 
போலே ஓத்த ஞானம்‌ அல்ல. பின்னா ஏதென்னில்‌ ? 
சிவஞானமே பரமமுத்தியைக்கொடுக்கும்‌ பரமஞானம௰ 
என்று பெரியோர்கள்‌ சொல்லுவார்கள்‌ என்றவாறு. 


கூரியகாம்‌ தக்கல்லி விடத்தே செய்ய 
கடர்தோன்றி யிடச்சோது தோன்று மாபோல்‌ 
ஆரியனம்‌ அடிசான்வத்‌ தருனால்‌ தோன்ற 
அடி. ஞானம்‌ அடின்மாவில்‌ தோன்றும்‌ தோன்றத்‌ 
தூரியம்‌ சிவன்‌ தோன்றும்‌ கானும்‌ தோன்றும்‌ 
கதொல்லுலக மெல்லாம்தன்‌ னுன்னே தோன்றும்‌ 
நேரியனுய்ப்‌ ப ியனுமாய்‌ உயிர்க்குயிராய்‌ எங்கும்‌ 
நின்றநிலை யெல்லாமுன்‌ நிகழ்ந்து தோன்றும்‌. 28 


மல்‌ அந்தச்‌ சிவஞானம்‌ சித்திக்கு முறைமையும்‌ 
அதனால்‌ தரிசன ப்படுவதும்‌ கூறுகின்றது. 

இ.ஃன்‌: ஆரியனாம்‌ ஆசான்‌ வந்து அருளால்‌ 
கோன்ற அடிஞானம்‌ ஆன்மாவில்‌ தோன்றும்‌ - சர்வ 
தேவ முனிகணங்களினாலும்‌ பூஜயனான சிவன்‌ கருணை 
யாலே ஆசாரியமூர்த்தியை அதிட்டித்துவந்து பக்கு 
வான்மாவினிடத்திலே சந்நிதானம்‌ பண்ணச்‌ சிவ | 
ஞானம்‌ ஆன்மாவிலே அபிவியத்தியாம்‌. அஃது என்‌ 
போல எனில்‌ ? 

சூரியகாந்தக்கல்லவினிடத்தே செய்ய சுடர்‌ தோன்றி 
மிடச்‌ சோதி தோன்றுமா போல்‌ - ஆதித்தன்‌ சூரிய 
காந்தத்தினிடத்திலே சந்நிதானம்‌ பண்ண அத 
டத்திலே அக்கினி உண்டானது போல, தோன்ற 


னன்‌ 0 த பாதப்‌ சாவா சது வ்‌ பட்‌ பம 


602 வஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
ஆரியன்‌ ஆம்‌ சிவம்‌ தோன்றும்‌ தானும்‌ தோன்றும்‌ 
தொல்‌ உலகம்‌ எல்லாம்‌ தன்‌ உள்ளே தோன்றும்‌ 
நேரியன்‌ ஆய்‌ பரியனும்‌ ஆய்‌ உயிர்க்கு உயிராய்‌ 
எங்கும்‌ நின்ற நிலை எல்லாம்‌ முன்‌ நிகழ்ந்து தோன்‌ 
றும்‌ - இவ்வாறு சிவஞானம்‌ ஆன்மாவில்‌ பிரகாசிக்‌ 
கவே முன்‌ வாக்குக்கும்‌ மனத்துக்கும்‌ விருத்திதானத்‌ 
துக்கும்‌ எட்டாதே நின்ற சிவன்‌ ஆன்மாவில்‌ வேற 
றத்‌ தோன்றுவன்‌. அந்தச்‌ சிவனிடத்தில்‌ தன்னையும்‌ 
வேறறச்‌ சொரூப ஞானத்தினாலே காணப்படும்‌. 
அநாதியாகிய பிரபஞ்சம்‌ எல்லாம்‌ பரிபூரணமான குன்‌ 
னிடத்திலே ஏகதேசமாய்க்காணப்படும்‌. தேகத்துக்குப்‌ 
பிரேரகன்‌ சீவான்மா போலச்‌ சிவன்‌ சீவான்மாக்களுக்‌ 
குப்‌: பிரேரகனாய்ப்‌ பரமான்மாவாய்‌ ஜடவஸ்துக்களி 


லும்‌ குறைவறநிற்கும்‌ முறைமையும்‌ விளங்கத்‌ தெரியும்‌ 
என்றவாறு. 


மிக்கதொரு பக்குவத்‌ நினா மிகசத்தி நீபாதம்‌ 
மேவுதலும்‌ ஞானம்விளைந்‌ தோர்குருவின்‌ அருளால்‌ 
புக்கனுட்டித்‌ ததேநீட்டை புரிந்து னோர்களன்‌ 
பூதலத்தில்‌ புகழ்சீவன்‌ முத்த ராகீ த; 
தக்கபிரி யாப்பிரிய மின்‌ றி ஓட்டில்‌ 
தபனியத்தில்‌ சமபுத்தி பண்ணிச்சங்‌ கரஜே(௫) 
ஒக்கவுறைந்‌ திவரவனை அவனிவரை விடாதே 
உடந்தையாய்ச்‌ சிவன்றோற்றம்‌ ஒன்றுமே காண்பர்‌. 


இ-ள்‌ : ஏகதேசம்‌ ஆணவமலம்‌ மிகவும்‌ பரிபாக 
மானகாலத்தில்‌ தீவிர சத்திநிபாதம்‌ பதிய ஒப்பற்ற 
ஆசாரியனுடைய கருணையினாலே சிவஞானம்‌ பிரகா 
சித்து விஷயமுகத்தை விட்டுச்‌ சிவாபிமுகனாகப்‌ 
பொருந்தி நிட்டை கூடினபோது இந்தப்‌ பூமியிலே 
எல்லாரும்‌ ஏத்தப்பட்ட சீவன்முத்தராகி இச்சை உண்‌ 
டாகத்தக்க பதார்த்தத்திலே பிரியமும்‌, அல்லாத 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 608 


பதார்த்தத்திலே துவேஷமுமில்லாமல்‌, பொன்னையும்‌ 
ஓட்டையும்‌ சமமாகக்‌ கண்டு, சுகத்தைப்பண்ணுகிறவர்‌ 
ஆகையால்‌ சங்கரன்‌ என்று பெயருடைய சிவனுடனே 
பிரிவற்றுச்‌ சிவன்‌ சீவன்முத்தரைப்‌ பிரியாமல்‌ சீவன்‌ 
முத்தர்‌ சிவனைப்‌ பீரியாமல்‌ ஓர்‌ இயல்பாய்ச்‌ சிவான நீ 
தோதயம்‌ ஒன்றையுமே அனுபவிப்பர்‌ என்றவாறு. 


அறியாமை அறிவகற்றி அறிவி னூள்ளே 
அறிவுகனே அருளினால்‌ அறியாதே அறிந்து 
குறியாதே குறிந்தந்தக்‌ கரணங்க ளோடும்‌ 
கூடாதே வாடாதே குழைந்திருப்பை யாயின்‌ 
பிறியாத வென்தானே பிரிந்து தோன்றிப்‌ 
பிரபஞ்ச பேதமெல்லாம்‌ தானாய்த்‌ தோன்றி 
நெறியாலே இவையெல்லாம்‌ அல்ல வாகி 


ம்‌ 


* * 4 OD) 6 
நின்றென்றும்‌ தோன்‌ றிடுவன்‌ நிராதார னாயே. 30 


மேல்‌ சிவதரிசனம்‌ வருவதற்கு உபாயம்‌ கூறு 
கின்றது. 


இ-ள்‌: அறியாமை அறிவு அகற்றி - அறியாமை 
யாகிய கேவலாவத்தையையும்‌ அறிவாகிய சகலாவத்‌ 
தையையும்‌ சிவஞான பலத்தினாலே தள்ளிவிட்டு, அறிவி 
னுள்ளே அறிவுதனை அருளினால்‌ அறியாதே அறிந்து - 
ஆன்மாவினிடத்திலே சிவளைப்‌ பராசத்தியினால்‌ வேறாக 
அறியாதே வேறறவே அறிந்து, குறியாதே குறித்து - 
ஆன்மாவினிடத்திலே சிவனைக்‌ காண்கையால சிவ 
னுக்கு ஆன்மா ஆதாரம்‌ என்று குறியாதே ஆன்மா 
விற்குச்‌ சிவனிடத்திலே அவகாசம்‌ என்று குறித்து, 
அந்தக்கரணங்களோடும்‌ கூடாதே - அவ்விடத்துச்‌ 
சிவசத்தி பதிகையால்‌ சிவகரணமான இச்சா ஞானக்‌ 
கிரியைகளூடனே கூடிய சிவானந்தத்தை இச்சித்துப்‌ 
பற்றி அனுபவிப்பதும்‌ செய்யாதே, வாடாதே - அவ்‌ 


டா அ வய, 


00% . சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


விடத்து ஞானலயமும்‌ வாராதே, குழைந்து இருப்பை 
ஆயின்‌ - இளகிய உள்ளத்தனாய்‌ இருப்பையாகில்‌, 


பிறியாதே சிவன்‌ தானே பிரிந்து தோன்றி - 
பெத்தத்திலே பாலினிடத்து நெய்‌ பிரிந்து தோன்றா 
ததுபோலத்‌ தோன்றாதிருந்த சிவன்‌ தயீரினிடத்தே 
தெய்போலத்‌ தன்னுடைய சொரூபம்‌ தெரியத்தோன்‌ றி, 
பிரபஞ்ச பேதம்‌ எல்லாம்‌ தானாய்‌ தோன்றி - அநேக 
பேதமாய்‌ இருக்கிற பிரபஞ்சம்‌ எல்லாம்‌ சிவாகாரமே 
என்னும்படிக்குக்‌ காண்பித்து, நெறியாலே இவை 
எல்லாம்‌ அல்லவாகி - ஞானமார்க்கத்தினாலே பிரபஞ்ச 
மெல்லாம்‌ சத்தியமல்லவாகவும்‌ தோற்றுவித்து, நின்று 
என்றும்‌ தோன்றிடூவன்‌ நிராதாரன்‌ ஆயே - ஆதார 
தேகாதிகளில்லாமல்‌ அகண்டாகார சச்சிதானந்தாத்‌ 
வயமாகவே பிரகாசிப்பன்‌ என்றவாறு. 


புண்ணியமேல்‌ நோக்குவிக்கும்‌ பாவங்டழ்‌ நாக்கும்‌ 
புண்ணியனைப்‌ பூசித்த புண்ணியத்தி ஓலே 

நண்ணியஞா னத்தினால்‌ இரண்டினையும்‌ அறுத்து 
ஞாலமொடு ழ்மேலும்‌ நண்ணா னாக 

எண்ணுமிக லோகத்தே முத்திபெறும்‌ இவன்றான்‌ 
எங்கெழிலென்‌ ஞாயிறெமக்‌ கென்றுகுறை வின்‌ றிக்‌ 

கண்ணுதல்தன்‌ நிறைவதனிற்‌ கலந்து காயம்‌ 
கழிந்தக்கால்‌ எங்குமாய்க்‌ கருதரன்போல்‌ நிற்பன்‌, 81 


மேல்‌ சீவன்முத்தி பரமுத்திக்செமம்‌ கூறுகின்றது. 


இ-ள்‌: புண்ணியம்‌ மேல்‌ நோக்குவிக்கும்‌ பாவம்‌ 
கீழ்‌ நூக்கும்‌ - ஆன்மா இவ்வீடத்துத்‌ தூலதேகம்‌ 
விடும்பொழுது புண்ணிய கன்மமே பரிபாகமாகில்‌ 
மேலாகிய சுவர்க்கபோகத்தை அனுபவிக்கும்‌, பாப 
.. கன்மமே பரிபாகமாகில்‌ நரகத்திலே தள்ளும்‌; 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 605 
புண்ணிய பாபம்‌ 


மேல்‌ : நூாலமொடு* என்கையால்‌ 
பரிபாக 


இருவகைக்‌ கன்மங்கள்‌ ஏற்றக்‌ குறைச்சலாகப்‌ 
மாகில்‌, பூமியிலே சுகம்‌ துக்கம்‌ இரண்டையும்‌ அனுப்‌ 
விக்கப்‌ பண்ணும்‌. 


புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே தண்‌ 
ணிய ஞானத்தினால்‌ இரண்டினையும்‌ அறுத்து - புண்‌ 
ணிய மூர்த்தியாகிய சிவனைப்‌ பூசித்த சுகிர்‌தத்தினாலே 
உண்டான ஞானத்தாலே புண்ணியம்‌ பாபம்‌ இரண்‌ 
டையும்‌ அறுத்து, 

ஞாலமொடு மேல்‌ கீழ்‌ நண்ணானாகி - தேகாதிகட்கு 
. ஏதுவான புண்ணிய பாபம்‌ இரண்டும்‌ போகையால்‌ 
பூமிமினிடத்துப்‌ பூதபரிணாம தேகத்தையும்‌ தேவலோ 
கத்தில்‌ பூதசார சரீரத்தையும்‌, நரகத்தில்‌ பூதசரீரத்தை 
யும்‌ இனிமேல்‌ பொருந்தா தவனாய்‌, 


எண்ணும்‌ இகலோகத்தே முத்கிபெறும்‌-கன்மபூமி | 
என்று எண்ணப்பட்ட இந்தப்‌ பூலோகத்திலேதானே 
சீவன்முத்தியை அடையும்‌. இவ்வாறு சீவன்முத்தியை 
அடை ந்தவன்‌, 


இவன்‌ தான்‌ எங்கு எழில்‌ என்‌ ஞாயிறு எமக்கு 
என்று - இவ்வாறு சீவன்முத்தனானவன்‌ மகோத்பாத 
மாக ஆதித்தன்‌ திசைமாறி உதிக்கினும்‌ அஞ்சாமல்‌, 


காயம்‌ கழிந்தக்கால்‌ குறைவு இன்றி கண்ணுதல்‌ 
தன்‌ நிறைவு அதனில்‌ கலந்து எங்குமாய்‌ அரன்‌ போல்‌ 
நிற்பன்‌ என கருது - பிராரத்ததேகம்‌ ஒழிந்தால்‌ முன்‌ 
நின்ற ஏகதேசித்துவம்‌ நீங்கிச்‌ சிவனுடைய பூரணத்‌ 
திலே அப்போடேகலந்த உப்புப்போலக்கலந்து அப்பு 
உள்ளளவும்‌ உப்பு உள்ளதுபோலச்‌ சிவனுடனே 
சர்வவியாபியாய்‌ நிற்பன்‌ முத்தான்மா என்று புத்தி 
பண்ணு என்றவாறு. 


006 சிவஞானத்‌தஇயார்‌ சுபக்கம்‌ 


ஞாலமதில்‌ ஞானநிட்டை யுடையோ ருக்கு 

நன்மையொடு தமையிலை நாடுவதொன்‌்்‌ றில்லை 
சலமிலை தவமில்லை வீரதமொடாச்‌ ரிரமச்‌ 

செயலில்லை தியானமிலை சித்தமல மில்லை 
கோலமிலை புலனில்லை கரண மில்லை 

்‌ குணமில்லை குறியில்லை குலமு மில்லை 

பாலருடன்‌ உன்மத்தர்‌ பசாசர் குண மருவீப்‌ 

பாடலினொ டாடலிவை பயின்றிடி.ஸூம்‌ பயில்வர்‌.82 


சீவன்முத்தர்‌ பண்ணவேண்டுவதொரு நியமமும்‌ 

இன்‌: ஞாலமதில்‌ ஞான நிட்டை உடையோ 
ருக்கு நன்மையொடு தீமை இலை - பூமியின்கண்ணே 
சிவஞான நிலைபேற்றை உடையோருக்கு நன்மையாகிய 
புண்ணியம்‌ இல்லை, தீமையாகிய பாபமுமில்லை; 


ஒடு : உடனிகழ்தல்‌. 


நாடுவது ஒன்று இல்லை - புண்ணியபாபக்‌ கிரியை 
களப்‌ பண்ணினார்களாகிலும்‌ ஒரு பலத்தை நாடுவது 
இல்லை, சீலம்‌ இலை - சமயாசாரங்கள்‌ பண்ண வேண்டு 
வதும்‌ இல்லை, தவம்‌ இல்லை - சாந்திராயணாதி தப்சைப்‌ 
பண்ணவேணும்‌ என்பதும்‌ இல்லை. விரதம்‌ இல்லை - 
ட்‌ நைஷ்டிகம்‌, பாசுபதம்‌, *அதியாச்சிரமம்‌, பஸ்மசரியை 
வைகள்‌ முதலான விரதங்களைப்‌ பண்ண வேண்டுவ 
தும்‌ இல்லை, ஆச்சிரமச்‌ செயல்‌ இல்லை ஆச்சிரம தரு 
ங்களை அனுஷ்டிக்கவேண்டுவதும்‌ இல்லை, தியானம்‌ 
இலை - மூலாதாராதி ஸ்தானங்களிலே சகுணமூர்த்தி 
தியானங்கள்‌ பண்ணவேண்டுவதும்‌ இல்லை, சித்த 
மலம்‌ இல்லை - சித்தமானது அலமருதலி இல்லை; 


* அதியாச்சிரமம்‌ - ஆச்சிரமத்தைக்‌ கடத்தது. 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 607 


அலமருதல்‌ - விகற்பம்‌. 


கோலம்‌ இலை - சமயத்துக்கு ஏற்ற வேடத்தைத்‌ 
தரிக்கவேணும்‌ என்பதும்‌ இல்லை, புலன்‌ இல்லை - சப்‌ 
தாதி விஷயங்களை விடவேணும்‌ பொரு ந்தவேணும்‌ 
என்னும்‌ நியமமும்‌ இல்லை, கரணம்‌ இல்லை - அந்தக்‌ 
கரணங்களை அடக்கவேணும்‌ என்பதும்‌ இல்லை; 


இவ்வாறு விஷயங்களில்‌ செல்லாமல்‌ கரணங்களை 
அடக்கவேண்டுவது ஞானசாதகனுக்கே ! ஞானசித்த 
னுக்குக்‌ கரணங்கள்‌ சிவகரணமும்‌ சகல வஸ்துக்கள்‌ 
சிவாகாரமும்‌ ஆகையால்‌ கரணங்களை அடக்கவேணும்‌ 
என்னும்‌ சங்கற்பம்‌ இல்லை. 

குணம்‌ இல்லை - தாமத ராஜத குணக்கிரியைகளை 
அடக்கி, சாத்துவிக குணக்கிரியைகளைச்செய்யவேணும்‌ 
என்னும்‌ நியமம்‌ இல்லை, குலம்‌ இல்லை - குலதருமத்தில்‌ 
நடக்கவேணும்‌ என்பதும்‌ இல்லை; 


பாலருடன்‌ உன்மத்தர்‌ பசாசர்‌ குணம்‌ மருவி - 
பாலர்‌ குணமாவது பசித்தநேரம்‌ புசிப்பதன்றி இனி 
மேல்‌ புசிப்புக்கு இது வேணும்‌ என்று தேடாமலும்‌ 
மாதா பிதாவுக்கு வந்த பேறு இழவில்‌ சந்தோஷமும்‌ 
துக்கமும்‌ தனக்கு இல்லாமலும்‌ பீரயோசனத்தை இச்சி 
யாமல்‌ ஒரு தொழில்‌ செய்வது. *உன்மத்தர்‌ குணமா 
வது ஒரு தன்மையாய்‌ வைதவரையும்‌ வாழ்த்தினவரை 
யும்‌ பகுத்து நோக்காமல்‌ தேக செளக்கியங்களையும்‌ 
இச்சியாமல்‌ இருக்கை. பசாசர்‌ குணமாவது பேய்‌ பிடி. 
யுண்டவன்‌ தேகத்திலே ஒருத்தர்‌ பண்ணும்‌ இத அகி 
தங்கள்‌ பிடித்த பேய்க்கேயாகத்‌ தனக்குப்‌ பாரமற 
நிற்பது? 


* உன்மத்தர்‌ - பித்தர்‌. 


009 சிவஞான த்‌இயார்‌ சுபக்கம்‌ 


பாடலினொடு ஆடல்‌ இவை பயின்றிடினும்‌ பயில்‌ 
வர்‌ - ஆனந்தமேலீட்டினாலே சிவனைப்‌ பாடுதலும்‌ தாம்‌ 
ஆடுதலும்‌ செய்வா; 

உம்மையினால்‌ நிர்விகாரமாயிருந்தாலும்‌ இருப்பர்‌. 
இவ்வாறு அந்நியமமே நியமம்‌ ஆகையால்‌, 

குறி இல்லை - இன்னபடித்தாய்‌ இருப்பர்‌ இன்ன படி 
செய்வர்‌ என்று ஓர்‌ அடையாளம்‌ சொல்லப்பெறுவது 
இல்லை என்றவாறு. 

_தமாகாசிகெ :- ய2-ய8-3 ஹலஹாஹி _ந அஹ ௦ 
ளகிககி,யா | ஹூந ிஹெகஹவ-க6ழாணி லொகா 
வாறூபொஷ_தஃ ! வயோவாற நிபெறஷாறு சக 
தாறு ய_நா.நிவ | ஹ௦௯டு ணு விக ஹு யெலாடெ 


கயா ஐ.தி || 
/ 


தேசமிடம்‌ காலம்திக்‌ காசனங்கள்‌ இன்றிச்‌ 
செய்வதொன்று போற்செய்யாச்‌ செயலதனைச்‌ டு 
ஊசல்படு மனமின்றி உலாவல்‌ நிற்றல்‌ [தங்‌(கு) 
உறக்கமுணர்‌ வுண்டிபட்‌ டினியிருத்தல்‌ கடத்தல்‌ 
மாசதனில்‌ தூய்மையினில்‌ வறுமை வாழ்வில்‌ 
வருத்தத்தில்‌ இருத்தத்தல்‌ மைதுனத்தில்‌ சினத்தில்‌ 
ஆசையினில்‌ வெறுப்பிலிவை யல்லாது மெல்லாம்‌ 
அடைந்தாலும்‌ ஞானிகள்தாம்‌ அரனடியை அகலார்‌. 


சய்‌ 


மேல்‌ இதனையே விரித்துரை த்தல்‌. 
இ-ன்‌: தேசம்‌ இடம்‌ காலம்‌ திக்கு ஆசனங்கள்‌ 


்‌. இன்றி - *ஆரியாவர்த்தாதி புண்ணிய தேசத்திலே 


'* ஆரியாவர்த்தம்‌: ஒரு புண்ணிய தேசம்‌. . 


்‌ 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 609 


வசிக்கவேணும்‌ என்றும்‌ கீகட கேரளாதி ஈன தேசத்தில்‌ 
வசிக்கலாகாது என்பதும்‌ சிவாலயசமீபத்திலே கீர்த்த 
சமீபத்திலே இருக்கவேணுமென்பதும்‌ இதர ஸ்தலத்‌ 
திலே இருக்கலாகாது என்பதும்‌ இன்னகாலத்‌ திலே 
இன்ன கிரியையைச்‌ செய்யவேணும்‌ இன்னகாலத்திலே 
இன்ன கிரியையைச்‌ செய்யவேண்டாம்‌ என்பதும்‌ 
இன்ன திக்குமுகமாக இருக்கவேணும்‌ இன்ன திக்கிலே 
இன்ன திக்கு தலையாகப்‌ படுக்கவேணும்‌ * வியாக்கிரா 
சனம்‌ முதலான ஆசனங்களிலே இருக்கவேணும்‌ 
பூமியிலே ஆசனம்‌ இல்லாமல்‌ இருக்க ஓண்ணாது 
என்பதும்‌ இன்றிச்‌ சுவஸ்திக பத்மாசனாதி ஆசனபந்‌ 
தங்களைப்‌ பண்ணவேணும்‌ வேண்டாம்‌ என்னும்‌ நிய 
மங்கள்‌ இல்லாமல்‌, 


இன்றி என்பதைப்‌ பதந்தொறும்‌ ஓட்டிப்‌ பொருள்‌ 
உரைக்க. 


செய்வது ஒன்று போல்‌ செய்யா செயல்‌ அதனை 
செய்து அங்கு ஊசல்படும்‌ மனம்‌ இன்றி - பலத்தை 
உத்தேசித்து ஒருகன்மம்‌ பண்ணுகிறவர்‌ களைப்போல; 
பலத்தைக்‌ கொடாவகையாகவே ஸ்னான தானாதிக்‌ கிரி 
யைகளைப்பண்ணி இவ்விடத்து இது இவ்வாறு ஆம்‌ 
இவ்வாறல்ல இது பண்ணலாம்‌ இது பண்ணலாகாது 
என்று மனதினுடைய சஞ்சலம்‌ இன்றி, 

உலாவல்‌ திற்றல்‌ இருத்தல்‌ கிடத்தல்‌ உண்டி 
பட்டினி உறக்கம்‌ உணார்வு - இங்ஙனம்‌ கூறிய செயல்‌ 
களைப்‌ பிராகிருத சனங்களைப்போலே செய்தும்‌, 


மாசதனில்‌ தூய்மையினில்‌ வறுமை வாழ்வில்‌ வருத்‌ 
தத்தில்‌ திருத்தத்தில்‌ மைதுனத்தில்‌ சினத்தில்‌ ஆசை 


ச்‌ 


தவணையை வலைய வை அமைய டட ய ல மெயகவயம்‌. 


* வியாக்கிராசனம்‌ - புலித்தோல்‌. 


39 


க படல்‌ அம 1 


610 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


யினில்‌ வெறுப்பில்‌ இவை அல்லா.தும்‌ எல்லாம்‌ அடைந்‌ 
தாலும்‌ - இவ்வாறு சொன்னவைகள்‌ முதலான விதி 
நிஷேத கன்மங்கள்‌ அநேகம்‌ செய்தார்களாகிலும்‌, 


ஞானிகள்‌ தாம்‌ அரனடியை அகலார்‌ - ஞான 
சித்தர்‌ சிவனை நீங்கித்‌ தொழில்‌ செய்தவரல்லா, ஆத 
லால்‌ புண்ணிய பாபம்‌ அவர்களுக்கு இல்லை எ - று. 

. இவ்வாறு விகாரக்‌ கிரியைகளைப்‌ பண்ணுகையி 
னாலே சிவனை நீங்காதது எப்படி என்னில்‌? வாயு 
வானது சைத்திய செளரப்பிய மாந்தியத்துடனே 
தென்றலாகவும்‌ இதற்கு விபரீதமான சூறாவளியாக 
வும்‌ இவ்விரண்டு கிரியை முதலாக வேகத்திலே சரித்‌ 
தும்‌ ஆகாசத்தை நீங்காததுபோல, 


இதற்குச்‌ சம்மதி : 


யமாவாய5 ஹுஸ்ீவேரஷி சாகர காள 
வம ௨.7 ஸப 


முவ_தி | ஜெய.நிகூதிவு அி_தஹ- விஷயஙஸோ _ந8-௦ 


ணகி! 

.... இதனால்‌ பிராரத்த கன்மம்‌ நானாபேதமாகையால்‌, 
கோபவானாகியும்‌ சாந்திமானாகியும்‌ விரக்திமானாகியும்‌ 
ராகவானாகியும்‌ போகவானாகியும்‌ இருப்பார்களாகை 
யால்‌ சீவன்முத்தர்களுடைய லக்ஷணம்‌ இவ்வாறென்று 


அறியப்போகாது என்று கூறியது. 
இதற்குச்‌ சம்மதி : 
றா.மீகம்றி அிரசெதா_5)8 கெ.ராயொ.ு)ராஉகி 
சாறு வாக | மு ௯2.1 நாமாக கய ௦லகஷ 


மிய | 


பி 


. னாலே மருவு புறக்கரணங்கள்‌ சிவகரணம்‌ ஆக 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 011 
இந்நிலைதான்‌ இல்லையேல்‌ எல்லாம்‌ ஈசன்‌ 
இடத்தஇினினும்‌ ஈசனெல்லா விடத்தினினும்‌ நின்ற 
அந்நிலையை அறிந்தந்தக்‌ கரணங்கள்‌ அடக்கி 
அறிவதொரு குறிகுருவீன்‌ அருளினால்‌ அறிந்து 
மன்‌ னுரிவன்‌ றனையடைந்து றின்றவன்ற லே 
மருவுபச கரணங்கள்‌ ?வகாண மாகத்‌ 
துன்னியசாக்‌ ரெமதனில்‌ துரியா இதம்‌ 


்‌்‌ . s உ € 
கோன்றமுயல்‌ சிவானுபவம்‌ குவா ஹுபூ தஇிகமாம்‌.& 


சொல்லிப்போந்தவாறு உண்மையாகிய நிட்டை 
கூடாதிருக்கில்‌ நிட்டைகூடும்‌ உபாயம்‌ மேல்‌ கூறு 

ன்றது. 
நிலைதான்‌ இல்லையேல்‌ - சிவனில்‌ 


இஃ-ன்‌: இ 
வேறற்றுச்‌ சிவனேயாய்ச்‌ செய்யும்‌ செயலெல்லாம்‌ 
யாகில்‌, 


சிவன்‌ செயலாய்‌ நிற்கு ந்தன்மை கூடிற்றில்லை 


எல்லாம்‌ ஈசனிடத்தினினும்‌ ஈசன்‌ எல்லா இடத்‌ 
தினும்‌ நின்ற ௮ நிலையை அறிந்து - சித்தசித்தாயுள்ள 
பிரபஞ்சமெல்லாம்‌ சிவனிடத்திலே அவகாசமாய்‌ நின்‌ 
றமையும்‌ சிவன்‌ எல்லா வஸ்துக்களினும்‌ அந்தர்‌ 
யாமியாக நின்றமையும்‌ அதிந்து, அந்தக்கரணங்கள்‌ 
அடக்கி அறிவதொரு குறி குருவினருளினால்‌ அறிந்து - 
மனோ புத்தி அகங்கார சித்தங்களின்‌ வியாபாரமன்றி 
யிலே சிவனை அறிவதற்கு ஒரு லக்ஷியத்தை ஆசாரிய 
னால்‌ அருளப்பெற்று, 
மன்னு சிவன்‌ தனை அடைந்து நின்று அவனத 
- தன்‌ 


னிடத்து அந்தர்யாமியாக நின்ற சிவனைச்‌ சரணமாக 


அடைந்து பிரிவற நின்ற அந்தச்‌ சிவப்பிரகாசத்தி 
னாலே அளத்திற்பட்ட புல்யோல ஆன்மாவுக்குப்‌ போக 


பல்ப்‌ 
ட்‌ வ்‌ ட ம்‌ க்‌ த ஸ்‌ ட க 2] ஸ்‌) *: 3. ந ] 
rail A ட்ப படப்‌. பப்‌ ப்ட்டட்ட ன்‌ ப ப த்க்‌ 


612 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சாதனமாகப்‌ பொருந்தின உட்கரணாஙகளும்‌ புறக்கர 
ணங்களும்‌ சிவகரணங்களாக, 


துன்னிய சாக்கிரம்‌ .௮ தனில்‌ துரியா நீதம்‌ தோன்ற 
முயல்‌ - பிருதிவியாதி நாதாந்த முப்பத்தாறும்‌ காத்து 
விகங்களும்‌ நெருங்கி நின்றுள்ள ஜாக்கிராவந்தையில்‌ 
நின்மல துரியாதீதம்‌ பிறக்கும்படி முயற்சிபண வும்‌. 
இங்ஙனம்சொன்ன நின்மலதுரியா நீதம்‌ பிறக்‌ மாவில்‌, 


சிவானுபவம்‌ சுவானுபூதிகம்‌ ஆம்‌ - சிவானந்தா 
னுபவம்‌ அநந்நிய அனுபவமாம்‌ என்றவாறு. 


இந்த நின்மலாவத்தை முதலே “ஐந்து சாக்கிர 

மதனில்‌ எண்ற விருத்தத்தில்‌ விரித்தமையால இவ்‌ 
விடத்து வீரியக்‌ கூறியது இல்லை. 
சாக்கரத்தே அததத்தைப்‌ புரிந்தவர்கள்‌ உலகில்‌ 

சருவசங்க நிவிர்த்திவந்த தபோதனர்கள்‌ இவர்கள்‌ 
பாக்கியத்தைப்‌ பகர்வதுஎன்‌ இம்மையிலே உயிரின்‌ 

பற்றறுத்துப்‌ பரத்தையடை பராவுரிவ ரன்றே 
ஆக்குமுடி கவீத்தரசாண்‌ டவர்களரி வையரோ(டு) 
.. அனுபவித்தங்‌ கருத்திடினும்‌ அகப்பற்றற்‌ றிருப்பர்‌ 
நோக்கியிது புரியாதோர்‌ புறப்பற்றற்‌ ரூலும்‌ 

நுழைவர்பிறப்‌ பினின்வினைகள்‌ நுங்கி டாவே. 95 


மேல்‌ சீவன்முத்தார்களுடைய அப்யந்தா வேறு 
பாடும்‌ புறத்துறவினாலே முத்தி இல்லை என்பதும்‌ 
கூறுகின்றது. 

இ-ள்‌ : சாக்கிரத்தே அதிதத்தை புரிந்தவர்கள்‌ - 
சகலமான சாக்கிரத்தில்‌ கருவிகளெல்லாம்‌ பிரியாமல்‌ 
இருக்கையிலே நின்மல துரியாதீதத்தைப்‌ பொருந்தின 


- பேர்கள்‌, 


} 


கடட அலு 


எட்டாம்‌ சூத்தரம்‌ 619 


உலகில்‌ சருவசங்க நிவிர்த்திவந்த தபோதனர்கள்‌ 
இவர்கள்‌ பாக்கியத்தை பகர்வது என்‌ இம்மையிலே 
உயிரின்‌ பற்று அறுத்து பரத்தை அடை பராவு சிவர்‌ 
அன்றோ - பூமியின்‌ எல்லாப்‌ பற்றையும்‌ ஓழிந்து 
தவமே பொருளாக உள்ளவர்கள்‌ இவர்களுடைய செல்‌ 
வத்தை இவ்வளவு என்று நம்மால்‌ சொல்ல அரிது. 
இம்மைமிலேதாகலோ ஆன்மாவினுடைய பந்தமாகிய 
அணைவம்‌ மாயை காமியங்களை அறுத்துப்‌ பரமசிவனை 
வேறறக்‌ கலத்து பூமியின்கணன்‌ உள்ள ஆன்மாக்களை 
ஈடே ற்றுவதுபொருட்டாகச்‌ சஞ்சமிக்கின்ற சிவர்கள்‌ 
அல்லவோ, ஆமே! 


ஓகாரம்‌: எ.நிர்மறை. 


அவர்கள்‌ .ஆக்குமுடி கவித்து அரசாண்டு அரிவை 
யரோடு அனுபவித்து இங்கு இருந்திடினும்‌ அகப்‌ 
பற்று அற்றிருப்பர்‌ - அந்தச்‌ சீவன்முத்தரானவர்கள்‌ 
நவரத்தினங்களினால்‌ பண்ணப்பட்ட முடியைத்தரித்து 
இராச்ரியத்கை ஆண்டு அநேக மடந்தையர்களைப்‌ 
புணர்ந்து இந்தப்‌ பூமியில்‌ பஞ்சபூதான்‌ மகமான 
தேகத்திலே இருந்தும்‌ சிவோகம்பாவனையை விட்டுச்‌ 
சிவோகம்‌ என்றேஇ.நப்பர்‌. சிவனும்‌ இந்த ஆன்மாவே 
தாமாய்‌ இந்தப்‌ பஞ்ரபூதான்மகமா மிருக்கிற தேகத்தை 
அதிட்டித்திருப்பர்‌. 
தமாகா கெ :- _சழாவி8 உட்க கெவி வ.கி 
விஜாந.நி8_ல | உண்ம தாதகெ கெஹெ பபவெஹ 
டெ அரவ. ஷ..அ ॥ 
நோக்கி இது புரியாதோர்‌ புறப்பற்று அற்றாலும்‌ 
வினைகள்‌ நுங்கிடாவே நுழைவார்‌ பிறப்பினில்‌ - சிவ 
நோனத்தினாலே சிவணை அநந்தியமாகக்‌ கண்டு சீவ 


614 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


பாவத்தைவிட்டுச்‌ சிவப பாவளையைப்‌ பண்ணாதவர்‌ தனக்‌ 
குப்‌ பரமமான *போக்கிய வஸ்துக்களை ஓழிந்தார்க 
ளாகிலும்‌ புண்ணிய பாபங்கள்‌ கெடாது, ஆதலால்‌ 
ஜனனத்தை எடுப்பர்‌ என்றவாறு. 


்‌ ஏகாரம்‌ : தேற்றேகாரம்‌. 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 


கருவிகழிந்‌ தாற்காணா ரொன்றுமெனிற்‌ காணார்‌ 
காணாதார்‌ கன்னிகைதான்‌ காமரதங்‌ காணாள்‌ 
மருவியிரு வரும்புணர வந்த இன்பம்‌ 
வாயினாற்‌ பேசரிது மணந்தவர்தாம்‌ உணர்வர்‌ 
உருவினுயிர்‌ வடிவதுவும்‌ உணர்ந்திலர்காண்‌ இவனை 
உணராதார்‌ உணர்வினால்‌ உணர்வதுூகற்‌ பனைகாண்‌ 
அருள்பெறினவ்‌ விருவரையும்‌ அறிவிறந்தங்‌ கறிவர்‌ 
அறியாரேல்‌ பிறப்பும்ளீடா தாணவமும்‌ அருதே. 36 


நின்மல துரியாதீதத்துலே சோத்திராதி சித்தம்‌ 
இறுதியாக நீங்கில்‌ ஒன்றும்‌ அறிவ தில்லை என்பவனைக்‌ 
குறித்துக்‌ ௯றுகின்றது. 

_ ன்‌: கருவி கழிந்தால்‌ காணார்‌ ஒன்றும்‌ எனில்‌ 
காணார்‌ காணாதார்‌ - கரணங்களெல்லாம்‌ நீங்கினால்‌ 
ஒன்றையும்‌ காண்‌ பதில்லை என்னில்‌? அவ்வாறு கர 
ணங்கள்‌ நீங்கினால்‌ ஒன்றும்‌ அறியாமல்‌ பாஷாணம்‌ 
போலே ஆன்மா இருக்குமென்று முத்தியின்‌ பத்தைக்‌ 
காணாதயேர்‌ காணாத ரிஷி சம்பிரதாயிகளான்‌ காணாதார்‌ 

சமயிகளே! சிவனுடனே கலக்க என்பது 


* போக்கியம்‌ - புசிக்கத்தக்கது. 


to 


75 


க்‌ 


ப்ர 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 015 
வேண்டா!!! சிவானுக்கிரகத்தினாலே சுவ சொரூபாபி 
வியத்தியாயீருப்பதே போதும்‌ என்னில்‌, 


கன்னிகை தான்‌ காமரதம்‌ காணாள்‌ - ஷோடசகலை 
யும்‌ நிறைந்த சந்திரமாப்போலப்‌ பதினாறு வயதும்‌ 
நிறைந்து அதிசு ந்தரவதியாய்‌ மதனகலைகளைக்‌ கற்‌ 
றுடையவளாயினும்‌ கன்னிகை காமரசத்தை அறியாள்‌; 
மேல்‌, 


மருவி இருவரும்‌ புணர வந்த இன்பம்‌ வாயினால்‌ 
பேச அரிது மணந்தவர்‌ தாம்‌ உணர்வர்‌ - வாழ்க்கைப்‌ 
பட்டுப்‌ பர்த்தாவும்‌ ஸ்திரீயுமாக ஒருதலைக்‌ காமமன்றி 
இருவரும்‌ ஓத்த குணாமாய்ப்‌ புணர அந்தக்‌ கலவியில்‌ 
உண்டான சுகம்‌ இவ்வாறென்று ஊமைகண்ட கனாப்‌ 
போலப்‌ புறத்தியாருக்குச்‌ சொல்லப்போகாது, அனுப்‌ 
வித்த பேரே அறிவர்கள்‌ ; 


ஆதலால்‌ ஆன்மாவும்‌ சீவனும்‌ கலந்த இடத்து 
அல்லது ஆனந்தாநுபவம்‌ உண்டாகாது. கலந்துண்‌ 
டான அநுபவம்‌ அந்த ஞாதாக்களுக்கே அநுபவ 
மொழிய புறத்தியாருக்குச்‌ சொல்லப்போகா து. 


சிவனை உணராதார்‌ உருவின்‌ உயிர்‌ வடிவு அது 
வும்‌ உணர்ந்திலர்‌ காண்‌ - சிவஞானத்தினாலே சிவதரி 
சனப்படாத பேர்‌ தேகேந்திரியாதிக்கு அந்நியமான 
ஆன்ம சொரூபத்தையும்‌ தரிசித்தவரல்லர்‌ காண்‌: 


காண்‌ என்றது மாணாக்கன்‌ முன்னிலை. சிவ 
ஞானத்தினாலே சிவனையும்‌ ஆன்மாவையும்‌ தரிசிக்க 
என்பானேன்‌, ஆன்மஞானத்தினால்‌ தரிசிக்கலாகாதோ 
என்னில்‌? 


உணராதார்‌ உணர்வினால்‌ உணர்வது கற்பனை 
காண்‌ - ஆன்ம ஞானத்தினாலே அறிவேன்‌ என்கிறது 


016 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சங்கற்பம்‌. சங்கற்பம்‌ உண்டானபொழுநே விகற்பம்‌ 
உண்டு. விகற்பம்‌ அத்துவிதமாக்ாது. மேல்‌ எவ்வாறு 
சிவசீவ தரிசனம்‌ என்னில்‌? 


அருள்‌ பெறில்‌ அ இருவரையும்‌ அறிவு இறந்து 
அங்கு அறிவர்‌ அறியாரேல்‌ பிறப்பும்‌ விடாது அஆ ணாவ 
மும்‌ அறாதே - சிவனுடைய பராரத்தி ஆனமாவி லை 
பிரகாசிக்கப்பெற்றால்‌ அந்தச்‌ ரிவன்‌ சிவன்‌ இரண்டு 
பேரையும்‌ ஆன்மாவினுடைய விருத்திரானாம்‌ லயிக்கச்‌ 
சொரூப ஞானத்தினால்‌ வேறின்மையை 'அழறிவர்கள்‌. 
இவ்வாறு ஆன்மாவையும்‌ சிவனையும்‌ அறியார்களா 
மாகில்‌ அவர்களுக்குச்‌ சனனமும்‌ ஓதியாது, ஆணவ 
மலமும்‌ நீங்காது என்றவாறு. 


ஈான்காம்‌ அதிகரணம்‌ 


பன்னிறங்கள்‌ அவைகாட்டும்‌ படிகம்போல்‌ உள்ளம்‌ 
பலபுலன்கள்‌ நிறங்காட்டும்‌ பரி. பார்த்துட்‌() 
இந்நிறங்கள்‌ என்னிறமன்‌ றென்றுடதன்றன்‌ 
எழில்நிறங்கண்‌ டருளினல்‌ இத்றிறத்தின்‌ வேறுய்ப்‌ 
பொய்ந்நிறஜம்‌ புலநிறங்கள்‌ பொய்எனமெம்்‌ கண்டான்‌ 
யொருந்திடுவன்‌ வெத்தினொ௫ம்‌ போதான்‌ பின்னை 
முன்னிறைநீர்‌ சிறைமுறிய முடுட யோடி 
முந்நர்சேர்ந்‌ தந்நீராய்ப்‌ பின்டீங்கா முறைபோல்‌, 97 


மேல்‌ விருத்திஞானம்‌ ஓழிப்பது எவ்வாறு என்ற 
மாணாக்கனுக்கு அம்முறைமை கூறுகின்றது. 


இஃ-ண்‌: பல்‌ நிறங்கள்‌ அவை காட்டும்‌ படிகம்‌ 
போல்‌ உள்ளம்‌ பல புலன்கள்‌ நிறம்‌ காட்டும்‌ பரிசு 
பார்த்திட்டு - பலநிறப்‌ பொருள்கள்‌ ஸ்படிகத்தை 
அடுத்துள்ள அளவில்‌ ஸ்படிகத்தினுடைய ஒளியான து 
அடுத்த பொருளின்‌ நிறமாகத்‌ தன்னைப்‌ பிறர்க்குக்‌ 


சந்த்ர 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 017 

ர ஓ 
காட்டினநு போலச்‌ சத்தாதி புலன்களைக்‌ கவரும்‌ 
சுரோத்திராதியை ஆன்மாவினுடைய விருத்திஞான 
மானது மனதினுடனே கூடப்‌ பொருந்தினவீடத்‌து 
அந்தச்‌ சுரோத்திராதிகளானத கவே காண்பிக்கும்‌ 
இயல்பைக்‌ காடு, 


இ நிறங்கள்‌ என்‌ நிறம்‌ அன்று என்று தன்‌ தன்‌ 
எழில்‌ நிறம்‌ கண்டு அருளினால்‌ இ நிறத்தின்‌ வேறாய்‌ - 
இந்த விஷயஞநானங்கள்‌ என்னுடைய சொருபமன்று 
என்று தன்னுடைய சொரபஞஷானத்தைச்‌ சிவஞானத்‌ 
தினலே கண்டு இந்த விருத்திஞானங்களுக்கு வேஞுய்‌, 


பொய்‌ நிற ஐம்புல நிறங்கள்‌ பொய்‌ என மெய்‌ 
கண்டான்‌ பொரு ந்திடுவன்‌ சிவத்தினொடும்‌ போதான்‌ 
பின்னை : விஷயரநானஙகளானது மூன்று லஷணத்‌ 
திலே கெடுவது ஆகையால்‌ அசத்தியம்‌ என்று தனது 
சத்தியஞான சொரூபத்தைச்‌ சிவஞானத்தினாலே தரிசித்‌ 
தவன்‌ சிவரூபத்திலே கலப்பன்‌. அவ்வாறு கலந்தவன்‌ 
திரும்பச்‌ சனனத்தில்‌ வாரான்‌; அஃது என்போல 
என்னில்‌ ? ட 


முன்‌ நிறை நீர்‌ சிறை முறிய முடுகி ஓடி முந்நீர்‌ 
சேர்ந்து அந்நீராய்‌ பின்‌ நீங்கா முறைபோல்‌ - முதலே 
கட்டுப்பட்டிருந்த ஏரிநீர்‌ கரை உடைய மிகவும்‌ 
விரைந்து சென்று சமுத்திரத்தைப்‌ பொருந்தி அந்த 
உப்புநிரே ஆய்த்‌ திரும்ப நன்னீராகாதது போல 
என்றவாறு. 


எங்குந்தான்‌ என்னில்நாம்‌ எய்த வேண்டா 
எங்குமிலன்‌ என்னின்வே றிறையு மல்லன்‌ 

அங்கஞ்சேர்‌ உயிர்போல்வன்‌ என்னின்‌ அங்கத்‌(து) 
அவயவங்கள்‌ கண்போலக்‌ காணா ஆன்மா 


018 சிவஞான த்தியார்‌ சுபக்கம்‌ 


இங்குநாம்‌ இயம்பும்தத்‌ துவங்களின்வைத்‌ தறிவ(து) 
இறைஞானத்‌ தந்துதாள்‌ ஈதல்‌௬ட ரிழந்த 

துங்கவிழிச்‌ சோதியுமுட்‌ சோதியும்பேற்‌ ருற்போல்‌ 
சோதிக்குட்‌ சோதியாய்த்‌ தோன்றிடுவன்‌ காணே. 86 


மேல்‌ சிவன்‌ சர்வவியாபியாய்‌ நின்றும்‌ பாச பசு 
ஞானத்தினால்‌ அறியப்படாமல்‌ சிவஞானத்தைக்‌ 
கொடுத்து அதனால்‌ தோன்ற நிற்பன்‌ என்று 
கூறுகிறது. 
நாம்‌ எய்த 


இ-ன்‌: எங்கும்‌ தான்‌ என்னின்‌ 
தாம்‌ புதி 


வேண்டா - சிவன்‌ சர்வவியாபி என்னில்‌ ? 
தாகப்‌ பொருந்தவேணும்‌ என்பது இல்லை; 


எங்கும்‌ இலன்‌ என்னில்‌ வேறு இறையும்‌ அல்லன்‌ - 
சர்வ வியாபி அல்ல என்னின்‌ 2 ஆன்மாக்களுக்கு 
அன்னியமாக ஆன்மாக்களிடத்திலே பிரிவற நின்று 
அந்தர்‌ நியமன தீதைப்‌ பண்ணுகையால்‌ அ]ந்தர்யாமி 
என்று பேருமாய்ச்‌ சுவாமி என்று சொல்லப்படும்‌ 
அவர்‌ அவ்வாறு இல்லையாகில்‌ கர்த்தாவே அல்லவாம்‌, 


அந்தர்யாமியாகில்‌ அவரைத்‌ தெரியாதே இருப்பா 
னேன்‌ என்னில்‌ ? 

அங்கம்‌ சேர்‌ உயிர்போல்வன்‌ எங்கும்‌ அங்கத்து 
அவயவங்கள்‌ கண்‌ போல காணா ஆன்மா - தேகத்‌ 
திலே ஆன்மாவினின்று சேட்டிக்குமாப்போலச்‌ ஐட 
சித்தாயுள்ள பிரபஞ்சமெல்லாம்‌ ஈசுவரன்‌ நிறைந்து 
நின்று பிரேரிப்பன்‌. ஈசுவரன்‌ ஜடசித்துக்கள்‌ எல்லாத்‌ 
தையும்‌ பிரேரிப்பானாமாகில்‌ ஜடங்களுக்கும்‌ அறிவு 
ஓஉண்டாகவேணும்‌ என்னில்‌? தேகத்தில்‌ அவயவங்க 
ளெல்லாம்‌ கண்ணைப்போலே காணுந்தன்மை இல்லை; 


2 


ல, 


எட்டாம்‌ சூத்திரம்‌ 019 
அவ்வாறாதல்‌ சித்தாகிய ஆன்‌ மாக்களுக்கே, அறியுந்‌ 
தன்மை ஐடங்களுக்கு இல்லை; 


ஆன்மா சித்தாகையால்‌ தானே அறியும்‌ என்னில்‌? 


இங்கு நாம்‌ இயம்பும்‌ தத்துவங்களில்‌ வைத்து 
அறிவது இறைஞானம்‌ தந்து - இவ்விடத்து நாம்‌ 
சொல்லும்‌ கத்துவங்களில்‌ ஆன்மாவினுடைய வீருத்‌ 
ஞானத்தைப்‌ பொருந்தி விஷயங்களை அறிவதும்‌ 
கர்த்தாவினுடைய நானசத்திப்‌ 1 பிரசாதத்தினாலேயே: 


இந்த ஞானமேயோ முத்திக்கும்‌ என்னில்‌? அல்ல. 
இந்த ஞானம்‌ குருடனுக்குக்‌ கோல்‌ கொடுத்து வழி 
காட்டுமாப்போலக்‌ கலாதி தத்துவங்களைக்கொண்டு 
ஆன்மாவுக்கு விஷயதரிசன த்தைப்‌ பண்ணுவிப்பது; 


தாள்‌ ஈதல்‌ சுடர்‌ இழந்த துங்க விழி சோதியும்‌ 
உட்சோதியும்‌ பெற்றால்‌ போல்‌ சோதிக்குள்‌ சோதி 
யாய்‌ தோன்றிடுவன்‌ காணே - மோட்சத்தைக்‌ கொடுக்‌ 
கும்‌ சிவஞானமானது காசகாமலாதி தோஷத்தினாலே 
பிரகாசம்‌ தடைப்பட்டு அவயவத்தில்‌ குறைவற்றிருந்த 
கண்ணுக்குச்‌ சலாக 2 அஞ்சனாதி வைத்தியக்‌ கிரியை 
யினாலே ஆகுதல்‌ தேவதாப்‌ பிரசாதத்தினாலே ஆகுதல்‌ 
கண்மீதில்‌ ஒளியும்‌ சூரியாம்சமான உள்ளொளியும்‌ 
பிரகாசித்தாற்போல ஆசாரியன்‌ பண்ணும்‌ தீட்சாக்‌” 
கிரியையினாலே ஆகுதல்‌ பராசத்திப்‌ பிரசாதத்தினாலே 
ஆகுதல்‌ ஆணாவசத்தி நீங்கி ஆன்மா ஜோதியும்‌ 
அதனுள்‌ பரமான்மஜோதியும்‌ அபிவியத்தியாவது 
கரணாமோட்சஞானம்‌ என்றவாறு. 


7. பிரசாதம்‌ - அனுக்கிரகம்‌. : 2. . அஞ்சனம்‌ - மை. 


தானே அடையும்‌ 


620 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ - 


பாசிபடு குட்டத்தில்‌ கல்லினைவீட்‌ டெறியப்‌ 
படும்பொழுது நீங்கி. நு விடம்பொர ல்‌ பாக்கும்‌ 7 
ஆசுபடு மலமாயை அருங்கள்மம்‌ அனைத்‌ தூம்‌ 
அரனடியை உணரும்போ தக௩லும்பின்‌ அணையும்‌ 
நேசமொடுக்‌ திருவடிக்‌ ழ்‌ நீங்காதே நாங்கும்‌ 
நினைவுடையோர்‌ நீன்‌ நிடுவர்‌ நிலையநுவே யால 
ஆசையொடும்‌ அங்கு மியங்கு மாவயோல மருவோர்‌ 
அரும்பாச மறுக்கும்வகை அருளின்வழி யுரைப்பாம்‌. 
ட 


மேல்‌ பாசவாசனை நீங்குமுறைமை கூறு ன்று து. 


.. இஃன்‌? பாகி படு குட்டத்தில்‌ கல்லினை விட்டு 
எறிய படும்பொழுது நீங்கி அது விடும்‌ பொழுதில்‌ 
பரக்கும்‌ - பாசி நிறைந்த குளத்திலே மேன்மேலும்‌ 
கல்லுகொண்டு எறிய அந்தக்‌ கல்லு படும்நேரம்‌ பாசி 
நீங்கி ஜலம்‌ தூயதாய்‌ இருக்கும்‌. கல்லு எறியாமல்‌ 
விடும்பொழுதில்‌ பரக்கும்‌ பாசியான து மூ ஜமைலின்‌ 
மாம்‌; இதுபோல, 

அரன்‌ அடியை உணரும்போது ஆசு படு மலம்‌ 
மாயை அரும்‌ கன்மம்‌ அனைத்தும்‌ அகலும்‌ பின்‌ அணை 
யும்‌ - சிவபாவளையைப்‌ பண்ணுங்காலத்துக்‌ குற்றத்தை 
விளைக்கும்‌ ஆணாவமும்‌ மாயையும்‌ கன்மமும்‌ நீங்கும்‌, 


ந 


- சிவபாவனை ஒழிந்து சீவபாவனை வந்தபின்‌ மும்மலங 
களும்‌ பொருந்தும்‌ ஆதலால்‌, 


...... நேசமொடும்‌ திருவடி கீழ்‌ நீங்காதே தூங்கும்‌ 
நிளைவு: உடையோர்‌ நின்‌ நிடுவர்‌ நிலை அதுவே ஆகி - ப 


. உண்மையினால்‌ ஞானத்துடனும்‌ பத்தியுடனும்‌ சிவ 
ணிடத்து நீங்காது நின்மலதுரியாதீத அவத்தையைத்‌ 


ம இச்சையுடையோர்‌ சுத்தாவத்தையே அவர 


நிஸைபேறாக. நிற்பர்கள்‌ ; 


கத்தல்‌ படற கம்‌ வக்ர ம்‌ வடட 


எட்டாம்‌ சூத்ரம்‌ 621 


ஆசையொடும்‌ அங்கும்‌ இங்கும்‌ ஆகி அலமரு 
வோர்‌ அரும்‌ பாசம்‌ அறுக்கும்‌ வகை அருளின்‌ வழி 
உரைப்பாம்‌ - விஷயங்களிலை ஒருக்கால்‌ விருப்பும்‌ 
ஒருக்கால்‌ வெறுப்புமாய்‌, வெறுப்பு வந்தகாலத்துச்‌ 
சிவபாவனையும்‌ விருப்பு வந்தகாலத்து விஷயானுபவ 
முமாகர்‌ சுழலும்‌ அவர்கள்‌ வலிதாகிய பாசத்தை 
அறுக்கும்‌ நானநெெறி கூறுவாம்‌ ௭ ன்றவாறு. 


எட்டாஞ்சூத்திரம்‌ முற்றிற்று 


ஆகச்‌ செய்யுள்‌ - 296 


2 ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 
பாசஞா னத்தாலும்‌ பசஞானத்‌ தாலும்‌ 
பார்ப்பரிய பரம்பரனைப்‌ பதிஞானத்‌ தாலே 
நேசமொடும்‌ உள்ளத்தே நாடிப்‌ பாத 
ந நீழற்கழ்‌ நில்லாதே நீங்கிப்‌ போதன்‌ 
ஆசைதரும்‌ உலகமெலாம்‌ அலகைத்தே ராமென்‌(றட) 
அறிந்தகல அந்நிலையே யாகும்‌ பின்னும்‌ 
ஓசைதரும்‌ அஞ்செழுத்தை விதிப்படி உச்‌ சரிக்க 
உள்ளத்தே புகுந்தனிப்பன்‌ ஊனமெலாம்‌ ஓட. 1 


இஃன்‌: பாசஞானத்தாலும்‌ பசு நானத்தாலும்‌ 
பார்ப்ப அரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமொ 
டும்‌ உள்ளத்தே நாடி - சுத்தாசுத்த மாயாகாரியங்க 
ளுடனே கூடியறியும்‌ அறிவினாலும்‌ அவையிற்றுக்களை 
்‌ நீங்கிய ஆன்மவிருத்தி ஞானத்தினாலும்‌ காண்பதற்கு 
அரிதாகிப்‌ பரமாகிய சுத்தமாயைக்கு மேலான சிவனைச்‌ 
சிவஞானத்தினாலே சிவராகத்துடனே ஆன்மாவினிடத்‌ 
திலே வேறறக்‌ கண்டு அவனே தானாய்‌ நிற்பது 
நிட்டை, அப்படி நின்றவன்‌ சுத்தான்மா ; 
_தஉுகத௦ ஹாயஹாஃவெ 3 கிப்‌ க 
ம5)௦ தகி தறொெஷா 8மொவறடி! 9.௧.௬ 


நி2_- சத புர டி தவொல டு தூ -ுயெ2 ॥ 


பா.த.நீழல்‌ கீழ்‌ நில்லாதே நீங்கி போதின்‌ - பாதம்‌ 


என்பது உபசாரம்‌. நீழல்‌ என்றது தாபத்திரயத்தை 
யும்‌ கெடுப்பது ஆதலால்‌ கெனணமாகச்‌ சொன்னது. . 
சிவானந்தானுபவியாக நில்லாமல்‌ நீங்கி அ/ந்தக்கரண - 


வழித்தாக வரில்‌; 


ச 
3 


ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 623 

ஆசை தரும்‌ உலகம்‌ எலாம்‌ அலகைத்தேர்‌ ஆம்‌ 
என்று அறிந்து அகல ௮ நிலையே ஆகும்‌ - ஆன்மாக்‌ 
களுக்கு இச்சையைக்‌ கொடுக்கும்‌ உலகங்களெல்லாம்‌ 
பேய்த்தேர்‌ போல அசத்தியம்‌ என்பதை அறிந்து 
பிரபஞ்ச வாசனையை திங்கி நிற்கவே முன்‌ சொன்ன 
நிட்டை கூடும்‌. பின்னும்‌ - இஃதனறியும்‌; 

ஒசை தரும்‌ அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க 
உள்ளத்தே புகுந்து அளிப்பன்‌ ஊனம்‌ எலாம்‌ ஓட - 
அஞ்செழுத்தின்‌ வாசகத்தால்‌ உண்டாம்‌ வாச்சியங 
களை அவரவர்கள்‌ வருணத்துக்கும்‌ ஆச்சிரமத்துக்கும்‌ 
சொன்னபடியே * அனுசந்தானம்‌ பண்ணக்‌ காஷ்டத்‌ 
திலே அக்கினி பிரகாசித்தாற்போலச்‌ சிவன்‌ ஆன்மா 
வினிடத்திலே பிரகாசித்துப்‌ பாசத்திரயங்களும்‌ போம்‌ 
படிக்கு ஞானானந்தானுபவியாகப்‌ பிரகாசிப்பன்‌ எ-று. 


முதல்‌ அதிகரணம்‌ 


வேதசாத்‌ திரமிருதி புராணகலை ஞானம்‌ 
விரும்பசபை வைகரியா தித்திறங்கள்‌ மேலாம்‌ 
நாதமுடி. வானவெல்லாம்‌ பாச ஞானம்‌ 
நணுஇஆன்‌ மாஇவைஃழ்‌ நாட லாலே 
காதலினால்‌ நான்பிரமம்‌ என்னும்‌ ஞானம்‌ 
கருதுபசு ஞான மிவ னுடலிற்‌ கட்டுண்‌(டு) 
ஓதியுணர்ந்‌ தொன்றொன்று உணர்ந்திடலாற்‌ பசுவாம்‌ 
ஒன்றாகச்‌ சவனியல்பி னுணர்ந்திடுவன்‌ காணே. 2 


மேல்‌ பாச பசு பதிஞானங்களினுடைய இயல்பு 


கூறுகின்றது. 


* அனுசந்தானம்‌ - ஐபம்செய்தல்‌. 


024 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இ- ன்‌: வேதம்‌ சாத்திரம்‌ மிருகி புராணம்‌ கலை 
ஞானம்‌ விரும்பு அசபை வைகரி ஆதி திறங்கள்‌ 
மேலாம்‌ நாத முடிவான எல்லாம்‌ பாசஞானம்‌ - 
வேதம்‌ சாஸ்நீரம்‌ ட்டு புராணம்‌ கலை விரும்பு 
அசபை வைகரியாதித்‌ திறங்கள்‌ மேலாம்‌ நாதமுடிவாக 
உண்டானவையிற்றுக்களினாலே உதிக்கும்‌ நானம்‌ 
எல்லாம்‌ பாசஞானம்‌; அஃது ஏன்‌ என்௨ல்‌ ? 


நணுகி ஆன்மா இவை கீழ்‌ நாடலாலே - ஆன்மா 
சிவஞானத்தைப்‌ பொருந்தி இவையிற்றுக்களை எல்லாம்‌ 
தனக்கு வியாப்பியமாகக்‌ காண்கையாலே; 


_ நான்‌ பிரமம்‌ என்னும்‌ ஞானம்‌ பசுஞானம்‌ 
பாசத்தை நீங்கிப்‌ பதிஞானத்தினாலே ஆன்ம த தரிசனப்‌ 
பட்டுள்ள ப அலர்‌ பதிஞானத்த்‌ னாலே தரிசனப்பட்‌ 
டோம்‌ என்பதறியாமல்‌ இது நானல்ல இது நானல்ல 
என்று எல்லாத்தையும்‌ தள்ளிவந்தோம்‌. இச்சொமூ 
ஞான த்தை அல்ல என்று தள்ளப்போகாதபடியாலே 
இது நான்‌, இதற்குமேல்‌ ஒன்றும்‌ இல்லையான படி 
யாலே நானே பிரமம்‌ என்பது பசுஞானம்‌; 


- பசுத்துவமாவது அஞ்ஞானம்‌; ஞானசொரூபியா 
யிருக்கிற ஆன்மாவைப்‌ பசு என்பானேன்‌ ? 


இவன்‌ உடலில்‌ கட்டுண்டு ஓதி உணர்ந்து ஓன்று 
ஒன்றாய்‌ 2 உணர்ந்திடலால்‌ பசு ஆம்‌ - இவ்வான மாவா 
னவன்‌ தூலசூக்குமதேகங்களினாலே கட்டுப்பட்டு, சாஸ்‌ 
திரங்களைப்‌ படித்ததனாலே சிறிது அறிதலினாலும்‌ ஓவ்‌ 
வோர்‌ இந்திரியங்களைப்‌ பற்றி ஒவ்வொரு விஷயங்க 
ளாகவே அறிகையினாலும்‌ ஆன்மாவுக்குப்‌ பசு என்று 
பக்கத்‌ 
ச ஓன்றாக சிவன்‌ இயல்பின்‌ உணர்ந்திடுவன்‌ காதலி 
னால்‌ கருது: காணே - ஒதலும்‌ ஒருத்தரால்‌ உணர்தலும்‌ 


ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 625 
ஒன்று ஒன்றாய்‌ அறிதலும்‌ இன்றிச்‌ சிவன்‌ சுவபாவி 
நின்மல ஞானசொரூபி ஆகையால்‌ ஏககாலத்திலே 
எல்லாத்தையும்‌ அதர்வத்தாக அறிவன்‌. ஆதலால்‌, 
அந்தச்‌ சிவனை வேறற அடையவேணும்‌ என்னும்‌ 
ஆசையுடனே விசாரிப்பாயாக என்றவாறு. 


டகாண்‌ என்றது மாணாக்கன்‌ முன்னிலை. ஏகாரம்‌: 
ஈற்றசை. கருது என்றது கருதுவது கரணம்‌. 


கரணங்கள்‌ கெடவிருக்கை முத்தியா மென்னில்‌ 
கஇயாகும்‌ சினைமுட்டை கருமரத்தின்‌ உயிர்கள்‌ 
மாணங்கொண்‌் டிடவுறங்க மயங்ணெர்ச்‌ சிக்க 
வாயுத்தம்‌ பனை பண்ண வல்விடத்தை அடையச்‌ 
சரணங்கள்‌ புகுநிழல்போல்‌ தனையடையுஞ்‌ சமா 
தவீராது மலமிதுவும்‌ பசுஞான மாகும்‌ 
அரணங்க ளெரித்தவன்தன்‌ அடியையறி விறந்தங்‌(கு) 
அறிந்திடீர்‌ செறிந்ததுகள்‌ அகற்றி டீரே. 


மேல்‌ அந்தக்கரணங்கள்‌ கெட ஓரறிவுமற்றிருப்‌ 
பதே முத்தி என்னும்‌ வைசேடிகன்‌ வாக்கியத்தை 
மேல்‌ அனுவதித்து மறுத்தல்‌. 


-ன்‌: கரணங்கள்‌ கெட இருக்கை முத்தியாம்‌ 
என்னில்‌ - கரணங்களெல்லாம்‌ கெட ஒர றிவும்‌ அத 
கல்போலே இருப்பது மோட்சம்‌ என்று சொல்லில்‌ : 


கதியாகும்‌ சினை முட்டை கருமரத்தின்‌ உயிர்கள்‌ - 
சிணயிலே இருந்த ஆன்மாக்களுக்கும்‌ முட்டையிலே 
ஆன்மாக்களுக்கும்‌ மரம்‌ முதலாகிய ஆன்மாக்களுக்‌ 
கும்‌ மோட்சமாக வேண்டும்‌. 
தேகத்திலே; 


இஃதன்‌ நியும்‌ மனித 


40 


060 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மரணாம்‌ கொண்டிட *உறங்கி மயங்கி மூர்ச்சிக்க 
வாயு தம்பனை பண்ண வல்விடத்தை அடைய - மரிப்ப 
தற்குப்‌ பத்தாமவத்தை வந்து ஓரறிவும்‌ அற்றிருந்த 
ஆன்மாவுக்கும்‌ சழுத்தியிலே அறிவற்றிருந்த ஆன்மா 
வுக்கும்‌ மயங்கி மூர்ச்சை: வந்தபோது அறிவற்றிரு ந்த 
ஆன்மாவுக்கும்‌ கன்மயோகத்திறாலே வாயு ஸ்தம்பிச்சு 
அறிவற்றுக்‌ காஷ்டம்போலே இருந்த ஆன்மாவுக்கும்‌ 
வலிதாகிய விஷங்களைத்‌ தின்றாதல்‌ பாம்புகடித்தாதல்‌ 
தலை மண்டைகொண்டு அறிவற்றிரு ந்த ஆன்மாவுக்‌ 
கும்‌ மோட்சமாகவேணும்‌; 


கதியாகும்‌ என்பது முதனிலைத்தீபம்‌. உயிர்கள்‌ 


என்பது நடுநிலைத்தீபம்‌. 


சரணங்கள்‌ புகு நிழல்‌ போல்‌ தனை அடையும்‌ 
சமாதி - தன்னை அறியாமல்‌ அடைந்த ஞானாபாவமாகிய 
அஞ்ஞானத்தை என்ன உதாரணமாகச்‌ சொல்லி மறுக்‌ 
கின்றார்‌. தேகத்தின்‌ நிழலானது வரவரக்‌ குறுகி 
மத்தியானமானபோது தாட்கீழின்‌ அடங்கினாற்போல 
ஞானத்தினாலே மனோவிருத்தி ஞானங்களை விட்டுவிட்டு 
அவையிற்றுக்களை நீங்கின ஞானமும்‌ தன்னிடத்திலே 
ஓடுங்க ஓர்‌ உணர்வும்‌ அற்றிருப்பது சமாதி. அந்தச்‌ 
சமாதியேயாய்‌ இருக்கும்‌ மோட்சமென்று சொன்னேன்‌ 
என்னில்‌ 2? 

தவிராது மலம்‌ இதுவும்‌ பசு ஞானம்‌ ஆகும்‌ - 
இந்தச்‌ சமாதியினாலே அஞ்ஞானம்‌ நீங்காது, இதுவும்‌ 
பசுஞானம்‌ ஆகையால்‌: மேல்‌ எவ்வாறு என்னில்‌ ? 


அரணங்கள்‌ எரித்தவன்‌ அடியை அறிவு இறந்து 
அங்கு அறிந்திடீர்‌ செறிந்த துகள்‌ அகற்றிடீரே - 


*உறங்க எனவும்‌. பாடம்‌. 


ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 627 


முப்புரத்தையும்‌ நகையினாலே எரித்த பரமேசுவரனைச்‌ 
சரணமாக அடையும்‌ அதனால்‌ உம்மைப்‌ பொருந்தின 
ஆணவம்‌ மாயை காமியங்களை நீக்குவன்‌. இவ்வாறு 
திக்கிக்கொள்ளுங்கோள்‌ என்றவாறு. 


ஏகாரம்‌ இரண்டும்‌ எதிர்மறை. 


சிவனையவன்‌ நிருவடிஞா னத்தாற்‌ “காணச்‌ 
செப்புவநடசேயல்வாக்குச்‌ ந்தை எல்லம்‌ 
அவனை யடைகாவென்றும்‌ ஆத லானும்‌ 
அனனடியலவ்‌ வொளிஞான மாத லாலும்‌ 
இவனும்யால்‌ துவக்குகிரம்‌ இறைச்சி மேதை 
என்புமச்சை ராக்நில்மோ இந்தியக்‌ கொத்தோ 
அவமகல எனையறியேன்‌ எனுமையம்‌ அகல 


அ॥(டி.காட்டி. அடழன்மாவைக்‌ காட்ட லானும்‌. 4 


இ-ன்‌: சிவனை அவன்‌ திருவடி ஞானத்தால்‌ 
காண செப்புவது செயல்‌ வாக்கு சிந்தை எல்லாம்‌ 
அவளை அணுகா என்றும்‌ ஆதலானும்‌ - சிவனை அவ 
னுக்குப்‌ பிறிவற்ற பரஞான த்தாலே காணச்சொல்வது 
ஏன்‌ என்னில்‌ ? இந்திரிய வியாபாரஞானமும்‌ வாச்சிய 
வாசகஞானமும்‌ புத்திவிருத்திஞானமும்‌ சிவனை எந்தக்‌ 
காலத்தும்‌ கிட்டமாட்டாது ஆகையாலும்‌, அவன அடி 
௮ ஒளி ஞானம்‌ ஆதலானும்‌ - அந்தச்‌ சிவனுடைய 
சொரூபமானது பிரசித்தியான சுவபரப்பிரகாசஞானம்‌ 
ஆகையாலும்‌, இவனும்‌ யான்‌ துவக்கு உதிரம்‌ 
இறைச்சி மேதை என்பு மச்சை சுக்கிலமோ இந்திரியக்‌ 
கொத்தோ அவம்‌ அகல எனை அறியேன்‌ எனும்‌ ஐயம்‌ 
அகல அடி காட்டி ஆன்மாவை காட்டலானும்‌ - இந்த 
ஆன்மாவும்‌ யான்‌ என்பு முதலாகிய உறுப்புக்கள்‌ 
கூடிய தேகமோ இந்திரியக்கூட்டமோ எனனும்‌ குற்றம்‌ 


* சேரச்‌ செப்புவது எனவும்‌ பாடம்‌. 


028 சிவஞான த்‌இயார்‌ சுபக்கம்‌ 


அகல என்னுடைய சொரூபத்தை அறிகிறேன்‌ இல்லை 
என்னும்‌ சந்தேகம்‌ தீரும்படிக்குச்‌ சிவன்‌ தனது ஞான 
சத்தியை ஆன்மாவினிடத்தில்‌ பிரகாசிப்பித்து அதனால்‌ 
ஆன்மசொரூபத்தையும்‌ தரிசிப்பிப்பர்‌ ஆகையாலும்‌ 
சிவனைச்‌ சிவஞான த்தினாலேயே அணையச்‌ சொன்ன து 
என்றவாறு. 


கண்டிடுங்கண்‌ தனைக்காண கரணம்‌ காண 
கரணங்கள்‌ தமைக்காணு உயிருங்‌ காண 
உண்டியமர்‌ உயிர்தானுந்‌ தன்னைக்‌ காணு(த) 
உயிர்க்குயிராம்‌ ஒருவனையும்‌ காறை காகும்‌ 
கண்டசிவன்‌ தனைக்காட்டி உயிரும்‌ காட்டிக்‌ 
கண்ணுக்‌ கரணங்கள்‌ காணுமல்‌ நிற்பன்‌ 
கொண்டரனை உளத்தீற்கண்‌ டடிகூடிற்‌ பாசம்‌ 
கூடாது கூடிடி.னும்‌ கூறித்தடியின்‌ நிறுத்தே. 5 


ஆன்மா தனது ஞானத்தினாலே இவனைக்‌ காணும்‌, 
சவெனும்‌ தனது ஞானத்தினாலே ஆன்மாவைக்‌ காண்‌ 
பன்‌ என்னில்‌ இவ்வாறு கூடாது என்னும்‌ முறைமை 


இ-ள்‌: கண்டிடும்‌ கண்‌ தனை காணா கரணம்‌ 
காணா - ரூபவத்‌ பதார்த்தங்களைக்‌ காணும்‌ கண்ணா 
னது தன்னையும்‌ காணாது தனக்கு முதலாகிய அந்தக 
கரணங்களையும்‌ காணாது, கரணங்கள்‌ தமை காணா 
உயிரும்‌ காணா - அறியும்‌ தன்மையையுடைய புத்தி 
தத்துவங்கள்‌ தம்மையும்‌ அறியாது தமக்குக்‌ கர்த்தா 
வாகிய ஆன்மாவையும்‌ அறியாது, உண்டி அமர்‌ உயிர்‌ 
தானும்‌ தன்னை காணாது உயிர்க்கு உயிராம்‌ ஒருவணை 
யும்‌ காணாதாகும்‌ - விஷயத்தைப்‌ பொருந்தி நிற்கிற 
ஆன்மாவும்‌ பந்தத்திலே தன்னையும்‌ தனக்கு உயிராய்‌ 
. இணையற்றவனாகி. நிற்கிற சிவனையும்‌ காணாது; 


3 ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 629 


கண்ட சிவன்‌ தனை காட்டி உயீரும்‌ காட்டி கண்‌ 
ஆகி கரணங்கள்‌ காணாமல்‌ நிற்பன்‌ - ஆன்மாக்களையும்‌ 
சர்வப்‌ பிரபஞ்சங்களையும்‌ வேறொரு சகாயத்தையும்‌ 
அபேகஷியாமல்‌ ஏககாலத்திலே யதாவத்தாகக்‌ கண்டி 
ருக்கும்‌ சிவன்‌ தனது ஞானப்பிரகாசத்தினாலே ஆன்‌ 
மாவுக்குத்‌ தன்னையும்‌ காட்டி அந்த ஆன்மாவையும்‌ 
காட்டித்‌ தான்‌ அந்த ஆன்மாவினிடத்தில்‌ அநந்நியமா 
யிருந்தும்‌ பாச பசு ஞானாகம்மியனாயிருப்பன்‌; ஆதலால்‌, 


3 கொண்டு அரனை உளத்தில்‌ கண்டு அடி கூடில்‌ 
பாசம்‌ கூடாது கூடிடி னும்‌ குறித்து அடியின்‌ நிறுத்தே ்‌ 
அந்தச்‌ சிவஞானத்தைக்‌ காட்டாகக்கொண்டு அர 
ஆன்மாவிலே வேறறக்கண்டு அந்தச்‌ சொரூபமேயா 
கிற பாச நீங்கும்‌ நிட்டை தரித்து, கரணவியாப்தி 
பொருந்தின நேரத்துப்‌ பாசவாசனை பொருந்திற்றா 
மாகில்‌ அது நீங்கும்படிக்கு முன்போலச்‌ சிவபாவனை 
யைப்‌ பண்ணிச்‌ சிவத்தினிடத்திலே உன்னுடைய 
போதத்தை அலைவற நிறுத்து என்றவாது- 


இரண்டாம்‌ அஇகரணம்‌ 


குறித்தடியில்‌ நின்‌ றட்ட குணமெட்டுச்‌ சித்தி க 
கோகனதன்‌ முதல்வாழ்வு குலவுபத மெல்லாம்‌ 

வெறுத்துநெறி அ றுவகையும்‌ மேலோடுகீ ழடங்க 
வெறும்பெொொயென நினைந்திருக்க மேலொடுகீழில்லால்‌ 
5 நிறுத்தவதோர்‌ குணமில்லான்‌ தன்னையொரு வர்க்கும்‌ 
நினைப்பரியான்‌ ஒன்றுமிலான்‌ நேர்படவத்‌ துள்ளே 
\ பொறுப்பரிய பேரன்பை அருளிய தன்‌ வழியே 
புகுத்திடுவன்‌ எங்குமிலாப்‌ போகத்தைப்‌ புரிந்‌ 


தே. 6 


த்யெம்‌ வரின்‌ சிவன்‌ தானே 


மேல்‌ பிரபஞ்சவைரா ்‌ 
என்பது கூறுகின்ற தி- 


அனுக்ரெகம்‌ பண்ணுவன்‌ 


080 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


இஃள்‌: குறித்து அடியில்‌ நின்று அட்ட குணம்‌ 
எட்டு சித்தி கோகனதன்‌ முதல்‌ வாழ்வு குலவு பதம்‌ 
நெறி அறுவகையும்‌ மேலொடு கீழ்‌ அடங்க எல்லாம்‌ 
வெறும்‌ பொய்‌ என வெறுத்து நிலாந்திருக்க - லக்ஷிய 
மாகிய சிவபதத்திலே நின்று பசாசுபதம்‌ முதலாகப்‌ 
பிரமபதம்‌ ஈறாக அடைவே பிருதிவி அப்பு தேயு வாயு 
ஆகாசம்‌ மனம்‌ அகங்காரம்‌ புத்தி இந்த எட்டுத்‌ தத்து 
வங்களின்‌ கிரமத்திலே எட்டுப்‌ பதத்திலும்‌ ஓவ்வொரு 
குணம்‌ அதிகமாக எண்குணமான அணிமா தியாகிய 
எட்டுச்‌ சித்தியையும்‌, பீரமாதிகளூடைய ஜசுவரியங்க 
ளையும்‌ அவர்கள்‌ வாழும்‌ உலகங்களையும்‌ மந்திரபதம்‌ 
முதலான பதங்கள்‌ மந்திரம்‌ பதம்‌ வன்னம்‌ புவனம தத 
துவம்‌ கலை எனும்‌ ஆறத்துவாவும்‌ ஊர்த்துவமாயை 
அதோமாயை என்னும்‌ இரண்டு மாயையினுடைய 
காரியமாகையால்‌ பயனற்ற பொய்‌ என்று வெறுத்துச்‌ 
சிவபதத்தையே இச்சித்து நினைத்திருக்க; 
இதற்குச்‌ சம்மதி. 
தலரஷ மாண மெய ப வாயி-_2வ௦ விபி 
_தாபுமி_நா௦ | அசவாய 5) மதா. ராணு ராணா 


ஹஹ 7 _த௦ il க்ஷ்ஹஸா௦ ஷொஃ70.ம-மண௦ வாமசி-4: 


பனை னணதுதஅயா | ஹஊ_சணிரவபொெொஷெ்ண யக்ஷ 
ஷூ) ௮-4 தல்ல! முவ.சாணாண வா ண லு 
யபாக்ஷ்ணு ஹஹ 7_த௦ | வாணுவள.கி௯கிஈ. பன 
ட ௨.௨.7 
அச்பாரமி௦பமச8 மணக ॥ வெொக&வம்‌ 9ா_ வ 
சிவ )௦ யவாயவாணுலள.கி௯௦ | வள பது வூாஉ.சி 
ஜாம 9ஹ௦காற மாணாயிக௦ | வ_க ஷு. ஷி.௰-ண௦ 
ர்‌ ர பென லமெலய்ப 2) ஐ கத 2தி.தி | 


வ்‌! பயல்‌ பர வப டக க்கட கட 


1a 


ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 651 


மேலொடு கீழ்‌ இல்லான்‌ நிறுத்துவது ஓர்‌ குணம்‌ 
இல்லான்‌ கன்னை ஒருவர்க்கும்‌ நினைப்பரியான்‌ ஓன்றும்‌ 
இலான்‌ நேர்பட வந்து உள்ளே பொறுப்பரிய பேர்‌ 
அன்பை அருளி அதன்வழியே எங்குமிலா போகத்தை 
புரிந்தே புருந்திடுவன்‌-முடியும்‌ அடி யும்‌ காண்பரியான்‌ 
இன்னதொரு குணவான்‌ என்று ஒருத்தரால்‌ நிச்சயிக்‌ 
கப்‌ போகாதவன்‌, தன்னுடைய சொரூபத்தை இவ்வாறு 
என்று அறிவதற்கு அரியவன்‌, தேகேந்திரியாதி கர 
ணங்கள்‌ ஒன்றும்‌ இல்லாதவன்‌, சந்நிதானம்‌ பண்ணி 
அன்மாவினிடத்திலே தரித்தற்கு அரிதாகிய சிவரா 
கத்தை விளைத்து அந்தச்‌ சிவராகம்‌ வழியாகப்‌ பூமி 
முதல்‌ சத்தியலோக பரியந்தத்தில்‌ மனுஷியான ந்தம்‌ 
முதல்‌ பீரமான ந்தம்‌ முடிவான ஆன நீதங்களெல்லாம்‌ 
சரியின்றி விளங்கும்‌ சிவானந்தத்தை விளைத்து ஆன்‌ 
மாவினிடத்திலே வேறறக்‌ கல ந்திடுவன்‌ என்றவாறு. 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 
கண்டடுவை யல்லேன்‌ நான்‌ என்‌ றகன்று காணக்‌ 
கழிபரரும்‌ நானல்லேன்‌ எனக்கருதிக்‌ கசிந்த 
தொண்டினெழும்‌ உளத்தவன்றுன்‌ நின்றகலப்‌ பாலே 


சோகமேனப்‌ பாவிக்கத்‌ தோன்றுவன்வே றின்றி 
தியா ணத்தால்‌ 


௮ ்‌ ட) 
விஷ்டக லும்‌ மலங்களெலாம்‌ கற! 
ல்தையும அடையும்‌ 
னன்‌ என்று 
> ட 2 


வீடமொழியும்‌ அதுபோல விம 
பஷண்டைமறை களுமதுநான்‌ ஆ 

பாவிக்கச்‌ சொல்லுவதிப்‌ பரவச 
சோகம்‌ என்றதனால்‌ ஒன்று 
என்றதன்று; பிரிவற்ற அனுபவா திசயத்தினாலே அது 
நான்‌ என்றதே என்னும்‌ முறைமையும்‌: பேதமாகச்‌ 
சிவனுக்குச்‌ சமனாயிருக்கும்‌ என்னும்‌. மத்த மதிகளை 
நிராகரித்துச்‌ சிவ வர்களுக்கு தாதாத்மியமும்‌ 
கூறுகின்றது. ப 


மேல்‌ வேதத்திலே 


082 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 
இ-ன்‌: கணட இவை அல்லேன்‌ நான்‌ என்று 
அகன்று - ஆன்ம போதத்தினால்‌ பீரித்தறியப்பட்டது 
எல்லாம்‌ என்னுடைய சொரூபம்‌ அல்ல என்று நீங்கி, 
காணா கழி பரமும்‌ நான்‌ அல்லேன்‌ என கருதி - ஆன்ம 
போதத்தினாலே காணப்படாமல்‌ விர்வாதிதனாய்‌ நிற 
கிற சிவனும்‌ நானல்ல என்று புத்‌நிபண்ாரி, கசிந்த 
தொண்டினொடும்‌ உளத்து அவன்‌ தான்‌ நின்ற கலப்‌ 
பாலே சோகம்‌ எனப்‌ பாவிக்க தோன்றுவன்‌ வேறின்றி 
விண்டு அகலும்‌ மலங்கள்‌ எல்லாம்‌ விமலதையை 
அடைய கருட தியானத்தால்‌ விடம்‌ ஒழியும்‌ அது 


போல - கசிந்த சம்பந்தத்தினுடனே ஆன்மாவிலே 


சிவன்‌ வேறின்மையாகி நின்றமையால்‌ அந்தச்‌ சிவன்‌ 
நான்‌ என்று பாவண பண்ணா ஆன்மாவிலே வேறறப்‌ 
பிரகாசிப்பன்‌. சிவபாவனை பண்ணவே ஆணவாதி 
பாசங்கள்‌ எல்லாம்‌ நிங்கிப்போய்‌ ஆன்மா நின்‌ 
மலத்துவத்தைப்‌ பொருந்துவன்‌. அஃது என்போல 
என்னில்‌ 2? கருடபாவளையினாலே விடம்‌ நீங்குமாப்‌ 


போல) 


பண்டை மறைகளும்‌ அது நான்‌ ஆனேன்‌ என்று 
பாவிக்க சொல்லுவது இ பாவகத்தை காணே - பழய 
தாகிய வேதங்களும்‌ அது நான்‌ ஆனேன்‌ என்று 
பாவன பண்ணச்‌ சொன்னது நாம்‌ இப்பொழுது 
சொன்ன பாவனையைக்‌ காண்‌ என்றவாறு. 


ஏகாரம்‌ : ஈற்றசை. 


அஞ்செழுத்தால்‌ ஆன்மாவை அரனுடைய பரிசும்‌ 
அரனுருவு மஞ்செழுத்தா லமைத்தமையுமறித்‌ திட்‌ (டு) 

அஞ்செழுத்தால்‌ அங்ககர நியாசம்‌ பண்ணி 
ஆன்மாவின்‌ அஞ்செழுத்தால்‌ இதயத்‌ தர்ச்சித்‌(தா) 


ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 095 
அஞ்செழுத்தால்‌ தண்டலீயின்‌ அனலை யோம்பி 
. அணைவ ய கோதண்ட மணைந்தருளின்‌ வழிதின்‌ (று) 
அஞ்செொழத்தை வீ£ப்படியுச்‌ சசிக்கமதி யருக்கன்‌ 

அணையரலம்‌ போற்றோன்றும்‌ ஆன்மாவி லரனே. 8 


ட்‌ முதலே “ஓசைதரும்‌ அஞ்செழுத்தை விதிப்படி 
உச்சரிக்க என்றதை மேல்‌ விரித்துக்‌ கூறுகின்றது. 


ரவை அரது 
தால்‌ அமை 
ன்மாவைச்‌ 
ரட்சரத்தி 
ஸ்காரம்‌ 
மையும்‌ 


இ-ள்‌: அஞ்செழுத்தால்‌ ஆன்ம 
டைய பரிசும்‌ அரன்‌ உருவும்‌ அஞ்செழுத்‌ 
தமையும்‌ அறிந்து - அஞ்செழுத்தினாலே ஆ 
சிவன்‌ அடிமையாகவுடைய பரிசாவது, பஞ்ச 
னுடைய பொருள்‌ சிவன்‌ பொருட்டு நமீ 
என்று சொல்லும்‌. நமஸ்கரிக்கிறவன்‌ அ 
நமஸ்காரத்தைக்‌ கொள்ளுகிறவன்‌ ஆண்டவனு 
ஆகையால்‌, ஆன்மா அடிமையும்‌ சிவன்‌ ஆண்டவனு? 
என்கிற முறைமையும்‌, நகாராதி ஐந்தெழுத்து! 
நிவிர்த்தியாதி ஐந்து கலைகளுக்கும்‌ பீஜமாதலால 
நிவீர்த்தியாதி பஞ்சகலைகளையும்‌ வேறறச்‌ சத்தியோ 
சாதாதி பஞ்சமந்திரங்களும்‌ உதித்துச்‌ சதாசிவர்க்குத 
திருமேனியானமையும்‌ உணர்ந்து; 

- அஞ்செழுத்தால்‌ அங்ககரநியாசம்‌ பண்ணி - ன்‌ 
ராதி நகாராந்தம்‌ பீஜமாக ஈசானாதி மந்திரங்க 
அங்குஷ்டாதி கநிஷ்டா ந்தமாகவும்‌ ஹரஸ்வப்‌ க்‌ 
வாதி யகாராந்தம்‌ பீஜமாக இருதயாதி மந்திரா ர 
கநிஷ்டாதி அங்குஷ்டாந்தமாகவும்‌ *நியசிக்கி” கப்‌ 
முதல்‌ பாதாந்தம்‌ இருதயாதி அஸ்தாத்தம்‌ “2 i 
படியே நியசித்துப்‌ பஞ்சாட்சர த்தினாலே பஸ்மீகரணாப்‌ 
பண்ணி; 


—— 


* நியசித்து - நியாசஞ்செய்து. 


054 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அஞ்செழுத்தால்‌ இதயத்து ஆன்மாவில்‌ அர்ச்‌ 
சித்து - இருதயகமலத்தின்‌ நடுவே .ஆன்மலிங்கத்தில்‌ 
ப்ஞ்சாட்சரத்தினால்‌ பஞ்சப்பிரம ஷடங்க மூர்த்தியாகிய 
சதாசிவதேவரை மேலேசொல்லும்‌ அந்தர்‌ । யஜனப்‌ 
படியே பூஜைப்ண்ணீரி ; 


குண்டலியின்‌ அஞ்செழுத்தால்‌ அனலை ஓம்பி - 
குண்டவி மஸ்தகத்தின்‌ நாபிகுண்டத்தில்‌ வை ந்தவ 
அக்கினியிலே சந்திரமண்டலத்தில்‌ அமிர்தங்கொண்டு 
பஞ்சாட்சரத்தினாலே ஓமம்பண்ஸிரி ; 


அணைவரிய கோதண்டம்‌ அணை ந்து அருளின்‌ 
வழி நின்று - யோகாப்பியாசத்தினாலே அல்லது கிட்டப்‌ 
போகா புருவ மத்தியத்தை மூலாக்கினியை எழுப்பி 
வாயு வன்னிபீஜத்தை உச்சரித்து அதன்வழித்தாய்ச்‌ 
சென்று அடைந்து நூறாயிரம்‌ சந்திர சமானமாயிருக்‌ 
கிற சிவமண்‌ டலத்திலே சமாதி அடைந்து சிவனுடைய 
ஆஞ்ஞாசத்தி பிரேரிக்கத்‌ தான்‌ 2 பிரேரியனாய்‌ நிற்கும்‌ 
முறைமை கண்டு, அவ்வாறே எல்லாத்‌ தொழில்களை 
யும்‌ செய்துநின்று ; 


அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க மதி அருக்கன்‌ 
அணை அரவம்போல்‌ தோன்றும்‌ ஆன்மாவீல்‌ அரனே - 
பஞ்சாட்சரத்தை நாலு வர்ணத்தவர்களும்‌ நாலு ஆச்‌ 
சிரமத்தவர்களும்‌ இன்னபடி ஜபிக்க என்று சிவாகமம்‌ 
சொன்னபடியே ஜபிக்கத்‌ தனித்துக்‌ காணப்படாத 
ராகு கேதுக்களைச்‌ சந்திரசூரியரிடமாகக்‌ காண்பித்தது 
போல ஆன்மாவிலே சிவன்‌ அநந்நியமாகப்‌ பிரகாசிப்‌ 


பன்‌ என்றவாறு. 


1. யஜனம்‌ - யாகம்‌. 2. பிரேரியன்‌ - பிரேரிக்கத்‌ 


தக்கவன்‌. 


ப நதந்தின்டு 


ட 


685 
பிகையில்‌ 


ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 


ல இந்தப்‌ பஞ்சாட்சரத்தின்‌ கிரமம்‌ கிரியாதீ 
விஸ்நரித்துச்‌ சொன்னோம்‌; கண்டு கொள்க. 


ப ட ஓ ச்ஷூ ௪ ப ட்‌ 
நாட்டுமிந யந்தானும்‌ நாபியினி லடியாய 
உ ச்ரு ட்‌ ப] ஸ்‌ ட்‌ 
af Gir கி ஷீர்த்த விதுைமல ரெட்டாம்‌! 


மூழுவிறம்எட்‌ டக்கரங்கள்‌ முறைமையினின்‌ உடைத்‌ 


காட்டுகம லாசன மேல்‌ ஈசர்சதா சிவமும்‌ [ தாய்க்‌ 
கலாமூர்த்த மாமிவற்றின்‌ கண்ணுதனஞ்‌ சத்தி 
me ] ௫ 
வீட்டையருள்‌ சிவன்மூர்த்தி மானகீச்‌ சத்தி 
மேலாகி நிற்பனிதந்த விளைவறிந்து போற்றே. 9 
மேல்‌ அந்தர்யஜனக்ரெமம்‌ கூறுகின்றது. 
இன்‌: நாட்டும்‌ இதயந்தானும்‌ - இருதயகமலங 
களிலே திரூபிக்கப்பட்டதுதான்‌ 
உம்மை : சிறப்பும்மை. 
ய்‌ ஞாலம்‌ முதல்‌ தத்துவத்தால்‌ 


நாபியினில்‌ அடியா 
எண்‌ விரல்‌ நாளத்தாய்‌ - மூலாதாரத்தி ஐ 5 
கூர்மத்துக்கு நடுவே ஆதாரசத்தி. கூர்மத்தின்‌ மேல்‌ 
அன ந்தனுக்குப்‌ பத்மாசனம்‌. அதன 
nd அனந்து ம்‌ சிரசிலே பிருதிவி, 
தாமரைக்கிழங்கு, அப்பு தத்‌ முதலா ௧& கார்‌ 
மாயா தத்துவமளவும்‌ முப்பது தத்துவங்களும்‌ எட்டு 
அங்குல தாளம்‌. பஞ்சாசற்பாவமும்‌ தா கரண்‌. 
டின்‌ நூல்கள்‌ நாளத்தின்‌ முட்கள்‌ நூற்றுத்தொண்‌: 
ணூற்றொரு புவனங்கள்‌ ; 
ட்டு மோகினி - தண்டுக்கும்‌ இதழுக்கும்‌ நடுவு 
ர்க த ர கா அதன்மேலே, சுத்தவித்தை 
மலர்‌ எட்டாய்‌ - சுத்த வித்தியா தி2்‌ 


துவம்‌ எட்டிதழாய்‌; 


090 சிவஞான த்‌்தியார்‌ சுபக்கம்‌ 


முழு இதழ்‌ எட்டு அக்கரங்கள்‌ முறைமையினில்‌ 
உடைத்தாய்‌ - இந்திராதி திக்குப்பாலருடைய பீஜமான 
அஷ்டாகூரத்தைக்‌ கிரமத்திலே உடைத்தாய்‌. கிரமமா 
வது யகாராதி ஹகாராந்தம்‌ எட்டும்‌ வாயு அக்கினி 
இந்திரன்‌ வருணன்‌ யமன்‌ குபேரன்‌ நிருதி ஈசானன்‌. 
திக்கு கணங்கள்‌, ஈசர்‌ சதாசிவங்கள்‌ - அனர்தாதி 
மகேசுவரர்‌ வசிப்பதான ஈசுவர தத்துவங்கள்‌ கேசரங்‌ 
கள்‌. சதாசிவர்‌ வசிக்கும்‌ சாதாக்கிய தத்துவம்‌ *கர்‌ 
ணிகை. காட்டு - காட்டாகிய சூரிய சோம அக்கினி 
மண்டலங்கள்‌ மூன்றும்‌ தாளாக்கிர விருத்தத்‌.நிலும்‌ 
கேசராக்கிர விருத்தத்திலும்‌ கர்ணிகா விருத்தத்திலும்‌. 
இவையிற்றுக்களுக்கு அதிபதிகள்‌ அடைவே பிரம 
விஷ்ணு ருத்திரர்கள்‌. இவ்வாறுள்ள, கமலாசனமேல்‌ 
என்றதனால்‌ கர்ணிகையின்மேல்‌ சத்திமயமாகிய விமலா 
சனத்தீலே எனக்‌ கொள்க. 

கலா மூர்த்தமாம்‌ இவற்றின்கண்‌ ஆகும்‌ சத்தி 
வீட்டை அருள்‌ சிவன்‌ மூர்த்திமான்‌ அகி சத்தி 
மேலாகி நிற்பன்‌-ஈசானாதி பஞ்சப்பிரம மந்திரங்களின்‌ 
கலைகள்‌ முப்பத்தெட்டும்‌ சதாசிவமூர்த்தியாம்‌. இந்தக்‌ 
கலைகளைச்‌ சசிநியாதி முப்பத்தெட்டு சத்தியும்‌ அதிட்‌ 
டித்திருக்கும்‌. இனி, முத்தியைக்கொடுக்கும்‌ பரமசிவன்‌ 
இந்தச்‌ சத்திகளுக்கு அதீதநிலையாகிய தநிர்விகற்ப 
ஞானானந்த சொருபியாகி நிற்பன்‌, 


இந்த விளைவு அறிந்து போற்றே - இந்த விலா 
வாவது பரையாதி பஞ்சசத்திகளும்‌ சுத்தமாயையிலே 
பதிய அதனால்‌ சிவசாதாக்கியம்‌ அமூர்த்தி சாதாக்கியம்‌ 
மூர்த்திசாதாக்கியம்‌ கர்த்திருசாதாக்கியம்‌ கன்மசாதாக்‌ 
கியம்‌ என்று ஐந்துபேதமாய்‌ ஒன்றை ஒன்று ஆச்ரயித்‌ 


* கர்ணிகை - தாமரைக்காய்‌. 


ப்‌ த 


பன 


ied, 


_ ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 


687 


துக்கொண்டி ருக்கும்‌. இந்த முறைமையை அறிந்து 
கன்மசாதாக்கியத்தைப்‌ பூசைபண்ண என்றவாறு. 


இதன்‌ விஸ்தாரம்‌ கிரியாகீபிகையில்‌ சொன்னோம்‌? 


கண்டு கொள்க. 


அத்தியா கந்தன்னை முத்திசா தனமா 
அறைந்திடுவர்‌ அ நூதானும்‌ ஆன்மசுத்தி யாகும்‌ 

கந்தமலர்‌ புகையோலவிமஞ்‌ சனமமூது முதலாக்‌ 
கண்டன வெ லாம்மனத்தாற்‌ கருதிக்‌ கொண்டு 

சிவனைஞா னத்தால்‌ 


அத அதக்‌ ்‌)] ்‌)] ப) 
சிந்தையினில்‌ ச. த்துச 
க்‌ தர்ப்பணத்தை விளக்க 


சித்‌ நிக்கச்‌ சிந்‌ நிக்க 
வம்நிமெவ்‌ வொளிபோல மருவியர னுளத்தே 
வரவரவக்‌ திடுவன்பின்‌ மலமான தறுமே. 10 


மேல்‌ இதுவும்‌ அது: 

இ-ள்‌: அந்தரியாகம்‌ தன்னை முத்தி சாதனமா 

அறைந்திடுவர்‌ அத! தானும்‌ ஆன்மசுத்தி ஆகும்‌ - 
பூசிப்பதை முத்திக்கு 


இருதயத்துள்ளே சீவனைப்‌ 
| யோர்கள்‌ சொல்லுவார்கள்‌, அந்த 


ஆன்மசுத்தி ஆகும்‌; 


உபாயமாகப்‌ பெரி 


அ ந்தரியாக ந்தான்‌ 
ள்‌ ௨.௮ ணவம்‌ மாயை கன்மம்‌ 
ஆன்மசுத்தியாவது ழ்‌ வே முத்தி: மேல்‌ 


என்கிற அழுக்கு நீங்குவது அது 


பூஜைபண்ணும்‌ அடைவு * 


கந்தம்‌ மலர்‌ புகை ஓளி 
கண்டன எலாம்‌ மனத்தால்‌ 
கந்தம்‌ புஷ்பம்‌ தூப தீப்‌ நை: 
உண்டான வஸ்துக்கள்‌ எல்லாத்தை 
உண்டாக்கிக்கொண்டு; 


வேத்தியம்‌ ஆதியாக 
யும்‌ மனத்தினாலே 


066 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


உண்டாக்குமாறு; பிருதிவீபீஜத்ைத உச்சரித்து 
அசாதாரண பிருதிவியீலே நின்றும்‌ கந்தம்‌ புஷ்பம்‌ 
தபம்‌ வஸ்திரம்‌ உபளீதம்‌ அன்னம்‌ அடபம்‌ தாம்பூல 
முதல்‌ அநேக வஸ்துக்களையும்‌, அப்பு பீறுத்தை உச்‌ 
சரித்து அசாதாரண அப்பு தத்துவத்திலே நின்றும்‌ 
ஜலம்‌ பால்‌ தமீர்‌ நெய்‌ தேன்‌ கருப்பஞ்சாறு முதலான 
நெகிழ்ச்சியான வஸ்துக்களையும்‌, வன்னி பீஜத்தை 
உச்சரித்து அசாதாரண வன்னிதத்துவத்தில்‌ நின்றும்‌ 
தீபம்‌ இரத்தினபரணம்‌ தர்ப்பமைம்‌ முதலான பிரகாச 
வஸ்துகளையும்‌, வாயுபீஜத்தை உச்சரித்து அசாதாரண 
வாயு தத்துவத்திலே நின்றும்‌ ஆலவட்டம்‌ விசிறி 
சாமரம்‌ முதலான சலன வஸ்துக்களையும்‌, வியோம 
பீஜத்தை உச்சரித்து அசாதாரண வியோமதத்துவத்‌ 
திலே நின்றும்‌ கண்டாநாதம்‌ வீணா நாதம்‌ முதலான 
நாதங்களையும்‌ இப்படிச்‌ * சம்பாதிதமான வஸ்துக்‌ 
களினாலே ; 

சிந்தையினில்‌ பூசித்து சிவனை - ஆன்மலிங்கத்‌ 
திலே சிவனைப்‌ பூசித்து, மேல்‌, ஞானத்தால்‌ சிந்திக்க 
சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும்‌ ௮ ஓளி 
போல்‌ மருவி அரன்‌ உளத்தே வரவர வந்திடுவன்‌ 
பின்‌ மலமான து அறுமே - சிவனை அவன து ஞானத்தி 
னாலே சிவபாவனையை மேன்மேலும்‌ பண்ணக்‌ கண்ணா 
டியை விளக்க விளக்க முன்‌ அப்பிரகாசமாய்‌ இருந்த 
ஓளியே பிரகாசமானதுபோல அநாதியே ஆன்மாவில்‌ 
பிரிவறப்‌ பொருந்தி இருக்கின்ற சிவன்‌ சிவபாவணை 
கைவரக்‌ கைவரச்‌ சிவனும்‌ அதிகமாகப்‌ பிரகாசித்துப்‌ 
பிரகாசித்து வருவன்‌. தத அனுகுணமாக ஆணாவ 
மலமும்‌ நீங்கி நீங்கிவந்து சிவன்‌ பூரணாமாகப்‌ பிரகா 
சிக்க மலம்‌ நிச்சேஷமாகப்‌ போம்‌ என்றவாறு. 


- *சம்பாதுதம்‌ - சம்பாதிக்கப்பட்டது. 


5 


ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 689 
சிவனை என்பது நடுநிலைத்தீபம்‌. 


புறம்பேயும்‌ அரன்‌ கழல்கள்‌ பூரிக்க வேண்டில்‌ 

பூம த்தின்‌ கீழுதிர்ந்த பேோதுகளுங்‌ கொண்டு 
சிறந்தாருஞ்‌ சீர்ச்ர. வனை ஞானத்தா லங்குச்‌ 

சிந்திக்கும்‌ படிஇங்குச்‌ சித்தித்துப்‌ போற்றி 
அறம்பாவங்‌ கட்‌ நநாம்‌ ௭ ன்கடவேம்‌ என்றும்‌ 

ஆண்டவனைக்‌ கண்டக்கால்‌ அகம்புறமென்‌ அதே 
திறம்பாதே பணிசெய்து நிற்கை யன்‌ 

சீர டியார்‌ தம்முடைய செய்தி தானே. 11 

இஃன்‌: புறம்பேயும்‌ அரன்‌ கழல்கள்‌ பூசிக்க 
வேண்டில்‌ - முன்சொன்ன அந்தர்யஜனத்திலே LOS 
தலம்‌ பிறவாமல்‌ புத்தியிலும்‌ பூசிக்கவேணும்‌ என்று 
இச்சை உடைத்தாமாகில்‌, பூ மரத்தின்‌ கீழ்‌ உதிர்ந்த 
போதுகளும்‌ கொண்டு - சிவனுக்குச்‌ சாத்த உரித்‌ 
தாகிய பூவையுடைய மரத்தின்கீழ்‌ திர்ந்த அந்தப்‌ 
புஷ்பங்களையும்‌ முறைமையினாலே திருமஞ்சனம்‌ முத 
லானவற்றையும்‌ கூட்டிவைத்துக்கொண்டு; சிறந்து 
ஆரும்‌ சீர்‌ சிவனை ஞானத்தால்‌ அங்கு சிந்திக்கும்படி 
இங்கு சிந்தித்து போற்றி - எத்த உயிருக்கும்‌ சிறப்பு 
உயிராய்ப்‌ பொருந்தி அழல பெற்றிருக்கும்‌ சிவனை 
ஞானத்தினாலே முதல்‌ இருதயகமலத்திலே பாவித்தபடி 
ஆசனம்‌ மூர்த்தி மூர்த்திமாளைட்‌ புறத்திலே அரணில்‌ 
விங்கத்திலேயாகுதல்‌ ஆசாரியர்‌ கொடுக்‌ பாணலிங்‌ 


கத்திலேயாகுதல்‌ பூசைபண்ணி? 

ர்கடவேம்‌ என்றும்‌ - 
ல்‌ * நூனாதிகங்களி 
வியங்களினுடைய 


அறம்‌ பாவங்கட்கு நாம்‌ எ 
இந்தப்‌ பூசைபண்ணுகிற இடத்திே 
னாலும்‌ மந்திரக்‌ கிரியா பாவனாத்‌ திர 


* நூனாதிகம்‌ - ஏற்றக்குறைச்சல்‌- 


040 ப சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


* சாங்கத்தினானும்‌ வைகல்லியத்தினனுண்டான புண்‌ 
ணீய பாபங்களுக்கு நமக்கும்‌ எனப்‌ போகாது சிவன்‌ 
கூட்டின கரணங்களையும்‌ கொடுத்த திரவியங்களையும்‌ 
கொண்டு ஏவின படியே செய்தோம்‌ என்று பணியில்‌ 
தின்று; 

உம்மை : சிறப்பும்மை. 


ஆண்டவனை கண்டக்கால்‌ அகம்‌ புறம்‌ எனனாதே 
திறம்பாதே பணீசெய்து நிற்கை அன்றோ சீர்‌ அடியார்‌ 
தம்முடைய செய்தி தானே - பதியாகிய சிவன எண்‌ 
ணிறந்த காலம்‌ அறியாமலிருந்தும்‌ ஆசாரியருபதேசத்‌ 
தினாலே சிவன்‌ சுவாமி என்றும்‌ நாம்‌ அடிமை என்றும்‌ 
அறிந்தபின்பு உள்ளும்‌ புறம்பும்‌ என்னாமல்‌ எவ்விடத்‌ 
தும்‌ சிவனுக்கு அடிமைத்தொழில்‌ செய்வது அன்றோ 
அழகிய சிவனடியார்‌ தொழிலாவது என்றவாறு. 


எட்டாம்‌ சூத்திரத்தில்‌ * புதிய விரைப்போது ' 

என்று சொல்லி இவ்விடத்துப்‌ பூமரத்தின்கீழ்‌ உதிர்த்‌ 
தது என்றது விரோதம்‌ என்னில்‌ ? அஃது அன்று; 
எட்டாஞ்சூத்திரத்தில்‌ சொன்னது கிருகஸ்த விஷயம்‌. 
இவ்விடத்துச்‌ சொன்னது சந்நியாசிவிஷயம்‌. சந்நி 
யாசிக்கு “புஷ்பாணஞ்ச நிகுந்தநம்‌” என்றும்‌, *யவ்ய 
தம்‌ பதிதபுஷ்பம்‌ ஸகுர்த்தவ்யம்‌ யதிபூஜ.நம்‌' என்றும்‌ 
ஆகமவசனத்தினால்‌ விதி ஆகையால்‌. 
இந்தனத்தின்‌ எரிபாலின்‌ தெய்பழத்தின்‌ இரதம்‌ 

எள்ளின்கண்‌ எண்ணேயும்போல்‌ எங்குமுள விறை 
வந்தனை செய்‌ தெவ்விடத்நும்‌ வழிபடவே யருளும்‌ [வன்‌ 

மலமறுப்போர்‌ ஆன்மாவின்‌ மலரடிஞா னத்தால்‌ 


* சாங்கம்‌ - நிறைவு. 


ந்த உல அம்‌ லது செ மந்கத்த்‌ மல்‌ 


3 


ம்‌ 


ஒன்பதாம்‌ சூத்திரம்‌ 641 


சிந்தனைசேய்‌ தர்ச்ரிக்கச்‌ சிவனுனத்தே தோன்றித்‌ 
ஆ . ° 4 © e ஓ ௩ 
இருப்பைச்‌ செய்வநுயபோல்‌ சிவன்‌ தன்னைப்‌ 
pd கு) * ட உ s * 
பந்தனை யை அ றுத்தூத்தா ஒை௰ித்தன்‌ இுருவப்‌ 
பரப்பெல்லாங்‌ கோருபோந்து பதிப்பனிவன்‌ பாலே.12 


மேலும்‌ அகற்கே புறதடை. 


இ-ள்‌: இறைவன்‌ இந்தனத்தின்‌ எரி பாலின 
நெய்‌ பழத்தின்‌ “இரதம்‌ எள்ளின்கண்‌ எண்ணெயும்‌ 
போல்‌ எங்கும்‌ உளன்‌ எவ்வீடத்தும்‌ வந்தனை செய்து 
வழிபடவே அருளும்‌ - சகத்கர்த்தாவாகிய சிவன்‌. சரா 
சராத்மகமாகிப்‌ பிரபஞ்சமெங்கும்‌ காஷ்டமும்‌ அக்கினி 
யும்‌ போலவும்‌ பழமும்‌ சுவையும்‌ போலவும்‌ எள்ளும்‌ 
எண்ணெயும்‌ போலவும்‌ பீரிவற நின்றுளன்‌. ஆதலால்‌ 
சராசர பேதங்களிலே எந்த மூர்த்தியிலே சிவபாவனை 


பலங்களைப்‌ பூமியாதிபத்தியம்‌ சுவர்க்கம்‌ முத”. 

7 ௪ © og ம 
சிவசாமீப்பீய பரிய ந்தமும போகங்களை யெல்லா 
கொடுப்பன; 


இவ்விடத்து அனேக திட்டா ந்தங்களினாலே அதி 


வைதம்‌ திடம்பண்ணின து: 
போல்‌ என்பது கடைநிலைத்தீபம்‌; பதந்தோறும்‌ 
ஓட்டிப்‌ பொருளூரைக்க. 


மலம்‌ அறுப்போர்‌ ச்‌ 
தால்‌ சிந்தனை செய்து அர்ச்சிக்க. | 
தியமும்‌ பந்தமும்‌ ஆதலான்‌ மோ கஷ்மேவேணு ல்‌ 
இச்சித்த பேர்‌ ஆன்மாவினிடத்திலே சி. 
சிவதரிசனத்தைப்‌ பண்‌ 0 ot 
திலே வேறறநின்‌ றமையால்‌ தானே சிவனாகப்பாவி த்து 
ஞானபூசையைப்‌ பண்ண, 


642 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


சிவன்‌ உளத்தே தோன்றி பந்தளையை அறுத்து 
தீ இரும்பை செய்வதுபோல்‌ சீவன்‌ தன்னை தானாக்கித்‌ 
கன்‌ உருவப்‌ பரப்பு எல்லாம்‌ கொடு போ ந்து பதிப்பன்‌ 
இவன்பாலே - முன்‌ சொன்னவாறு ஞானபூரை பண்‌ 
ணவே சிவன்‌ ஆன்மாவிலே பிரகாசித்து ஆணவாதி 
பாசங்களை அறுத்து அக்கினி இரும்பில்‌ பொருந்தி 
இரும்புடைய நிறத்தையும்‌ சுடுந்தொழிலையும்காட்டியது 
போல ஆன்மாவைத்‌ தானாகச்‌ செய்து. தானைச்‌ செய்‌ 
தல்‌ ஆன்‌ மாவினுடைய கிஞ்சிஞ்ஞுதையும்‌ *பாரதந்திரி 
யத்தையும்‌ ஐழித்துத்‌ தனதாகிய சர்வஞ்ந சர்வகர்த்‌ 
திருத்துவத்தைப்‌ பிரகாசிப்பித்து அதனால்‌ கிருத்தியங்‌ 
களைப்‌ பண்ணுவிப்பது. இவ்வாறு சீவன்முத்தி அவஸ்‌ 
தையிலே செலுத்திப்‌ பரமமூத்தியிலே தன்னுடைய 
சொரூபமாய்ச்‌ சத்திய ஞானானந்தங்களைக்‌ குறைவற 
இப்பரமமுத்தனிடத்திலே ஸ்தாபிப்பன்‌ என்றவாறு. 


கொடு என்றது ஆன்மாவைத்‌ தம்மைக்‌ கிரகித்து 
எனவும்‌, புகுந்து என்றது ஆன்மாவுக்குத்‌ தம்மைக்‌ 


கொடுத்து எனவுமறிக. இதற்குச்‌ சம்மதி திருவாசகம்‌: 
“தந்ததுன்றன்னைக்‌ கொண்டதென்றன்்‌ ளைச்‌ சங்கரா”. 


ஏகாரம்‌: ஈற்றசை. 
ஒன்பதாஞ்குத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ -- 308 


க்‌ பாரதந்திரியம்‌ - உட்பட்டிருக்கை. 


ன 


பத்தாம்‌ சூத்திரம்‌ 
இவனுலயில்‌ இதநமநீ நம்‌ செய்த லெல்லாம்‌ 
இதமகிதம்‌ இவனுக்குச்‌ செய்தார்பால்‌ 
அவனிவழமைட நின்றருலை ஏக னி 
அரன் பணியில்‌ நீன்‌ நிடவும்‌ அகலுங்‌ குற்றம்‌ 
யெலாம்‌ என்செய்தி மென்றும்‌ 
செய்க தென்றும்‌ 


இசையும்‌ 


சிவபைரிவண்‌ சட்டம 
செய்ததெனக்‌ மிவனும்‌ துச்‌ 
பவமகல உடன நின்றுகொள்வன்‌ பரிவாற்‌ 
பாநகத்தைச்‌ செய்‌ திடினும்‌ பணியாக்கி வீடுமே. 1 
ஞானநெறி சொல்லி மேல்‌ பத்தாஞ்சூத்திர த்தில்‌ 
பிரபத்திநெறி கூறுகின்றது. பிரபத்தியாவது மார்ஜ்‌ 
ஜால இசுவைப்போலத்‌ தன்‌ செயலறச்‌ சிவன்வழித்‌ 


தாய்‌ நிற்கை. 


இன்‌ 2 அவன்‌ இவனாய்‌ ஏகனாகி நின்ற முறை 
அரன்‌ பணியில்‌ நின்‌ நிடவும்‌ அகலும்‌ குற்றம்‌ - அவன்‌ 
சிவன்‌, இவன்‌ ஆன்மா என்பது உ லகப்பிரசித்தம்‌. 


சிவன்‌ .ஆன்மாவிலே அபிவியத்தியாய்‌ ஆன்மா தானாக 
ஒன்றுபட்டு நின்ற முறைமையினாலே பிரபன்னனான 
வன்‌ எல்லாச்‌ செயலும்‌ சிவனதாகவே செய்து நிற்கை 
யால்‌ புண்ணிய பாபங்கள்‌ என்கிற குற்றம்‌ இவனைப்‌ 
பொருந்தாது. இவன்‌ சிவன்‌ செயலென்று பாவிக்கிற 
மாத்திரம்‌ அமையும்‌, 
சிவனும்‌ இவன்‌ செய்தி என்‌ 
றும்‌ இவனுக்கு செய்தது 6" க்கு செய்தது என்றும்‌ 
பவம்‌ அகல உடனாகி நின்று ெ 
பாதகத்தை செய்‌ i | 
இந்தப்‌ த செயா கோயப்பிரசா தங்களின்‌ பண்‌ 
ணின நிக்கிரக அனுக்‌ 


கிரகம்‌ எல்லாம்‌ 


644 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


னதே என்றும்‌ இவனுக்கு ஒருத்தர்‌ பண்ணின உபகார 
அபகாரங்கள்‌ எல்லாம்‌ நமக்குப்‌ பண்ணின து என்றும்‌ 
இவனுக்குச்‌ சனனத்துக்கேதுவான ஆகாமிய கன்மம்‌ 
ஏறாமல்‌ ஓழியும்படி வேறற நின்று இவனைத்‌ தானகவே 


அங்கீகரித்துக்‌ கொள்வன்‌; இவ்வாறு பெற்ற பிரபன்‌ ' 


னன்‌ புத்திபூர்வமாக மகாபாதகங்களைப்‌ பண்ணினானா 
கிலும்‌ அது தமது ஏவலாய்‌ ஆக்கிக்‌ கன்மத்தை ஓழித்து 
விடும்‌; 

விடுவேன்‌ என்னாது வீடும்‌ என்றது வின்முற்று. 
ஏகாரம்‌ : ஈற்றசை. 


_நால-௦ரத௦ ௬%$யெத ௧8-௦ கம காடி பாத 
லப 


௨ | 


என்னும்‌ வாக்கியத்தினாலே பண்ணின கன்மமானது 
பலத்தைக்‌ கொடாதே போகாதே என்னில்‌ ? மெய்‌. 
ஓருவன்‌ பண்ணின கிருஷியினாலுண்‌ டாகிய தானியம்‌ 
அவன்‌ புசியாமல்‌ அந்நியராலும்‌ புசிக்கப்படுமே ! 
அதுபோல என்பதற்கு. 

இவன்‌ உலகில்‌ இதம்‌ அகிதம்‌ செய்த எல்லாம்‌ 
இதம்‌ அகிதம்‌ இவனுக்கு செய்தார்பால்‌ இசையும்‌ - 
பிரயன்னனா'னவன்‌ ஜனங்களுக்குப்‌ பண்ணின நன்மை 
கள்‌: தீமைகள்‌ விதியுத்தாசாரங்கள்‌ அனாசாரங்கள்‌ 
ஆசாரங்கள்‌ இவையிற்றின்‌ பலங்களெல்லாம்‌ இவ 
னுக்கு இதம்‌ அகிதம்‌ பண்ணினவர்கள்‌ இடத்தினும்‌ 
(பொருந்தும்‌. 
ர ர .. அமாகாககெ  பேோரரரவ௦ ஸொ.மடெதா_நபெு ௪ 
-. ஸெஷுூஷோடெ5__மஸ) கி | அி தீயதி தாச௯2-4 _தபெ 


எக்கர்‌ ்‌ 


௬. ணன்‌ 


பத்தா ம்‌ சூத்திரம்‌ 645 


முதல்‌ அதிகரணம்‌ 
பத அல்கு இட்‌ s ப ° ய்‌ ம்‌ ° ய்‌ ப) 
யான்‌ செம்டுநன்பிறர்‌ செய்தார்‌ என்ன துயரால்‌ என்னும்‌ 
(2) 1, 2 ம்‌ ்‌ $ டி & ஓ 
இக்‌ கோலா நாலா 8 யால்வெறுப்பி நிமிர்த்தூத்‌ 
தான்செவ்வே நின்றிடஅத்‌ தத்துவன்‌ தான்‌ தேரே 
ந்தம்‌ வினை யொளித்திட்டோடும்‌ 
நான்செய்கீதன்‌ எ னூமனர்க்குத்‌ தானங்‌ கின்றி 
நண்ணுனிக்கும்‌ பே கத்கைய்‌ பண்ணுவிக்குங்கள் மம்‌ 
ஊன்செம்பபா நானந்தான்‌ உப்பி னல்லால்‌ 
சனனாதிங் கோழியா தன்றே. a 


நனை பலிக்‌ முல்ல 


ஒருவருக்கும்‌ யா 
மேல்‌ இதனையே விளங்கக்‌ கூறுகின்றது. 


இ-ள்‌: யான்‌ செய்தேன்‌ பிறர்‌ செய்தார்‌ என்னது 
யான்‌ என்னும்‌ இ கோணை ஞான எரியால்‌ வெதுப்பி 
நிமிர்த்து தான்‌ செவ்வே நின்றிட ௮ தத்துவன்‌ தான 
நேரே தனை அளித்து முன்‌ நிற்கும்‌ விளை ஒளித்திட்டு 
ஓடும்‌ - யான்‌ ஒருதருமத்தைப்‌ பண்ணினேன்‌ ஒருத்த 
ருக்கு உபகாரம்‌ பண்ணினேன்‌ அபகாரம்‌ பண்ஃ 
னேன்‌ பிறர்‌ எனக்கு உபகாரம்‌ பண்ணினார்கள்‌ 
அபகாரம்‌ பண்ணினார்கள்‌ என்று தனக்கும்‌ பிறருக்கும்‌ 
சுவதந்திரம்‌ உண்டாகவும்‌ வீடு மாடு பெண்டு பிள்ளை 
முதலான பொருள்களைச்‌ சிவன்‌ என்னிடத்‌: 
னார்‌ என்று எண்‌ ணாமல்‌ என்னதே என்னும்‌ 
ரிய அ ந்தக்கரணா விருத்தி i 
அந்நியமென்று உணராமல்‌ 


வக்கிரமாகிய மாயா ஜந்நிய ஞானதி 
சி அந்தக 


யானே என்னும்‌ நினைவும்‌ 
தைச்‌ சிவஞான 
மாகிற அக்கினியினாலே காய்ச்‌ கோட்டத்தைத்‌ 
தீர்த்துத்‌ தான்‌ லக்‌ அபிமுகமாக நிற்கும்போ அ 
முந்தின திருவிருத்தத்திலே சொல்லப்பட சத்திய 
மாகிய சிவன்‌ தன்னுடைய ஆனந்தசொரூபகி ன்‌ இவ 
னுக்கு அளித்துப்‌ பந்தத்‌ கு து! யாமல்‌ 


திலே சிவனை 


046 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆன்மா முன்னாக நின்றதுபோல ஆன்மாவை மறைத்‌ 
துச்‌ சிவனே முன்னாக நிற்பன்‌. இவ்வாறு சிவன்‌ 
முன்னாக நிற்கவே புண்ணிய பாவமானது இவனைக்‌ 
கிட்டாமல்‌ இவனுக்கு இநமகிதம்‌ செய்தவரிடத்திலே 
விரைந்துபோய்‌ நிற்கும்‌ : 

நிற்பன்‌ என்பதற்கு நிற்கும்‌ என்றது வினைமுற்று. 


நான்‌ செய்தேன்‌ எனும்‌ அவர்க்குத்‌ தான 
அங்கு இன்றி நண்ணுவிக்கும்‌ போகத்தை பண்ணு 
விக்கும்‌ கன்மம்‌ - முன்சொன்ன யான்‌ செய்தேன்‌ என்ப ம்‌ 
தாதியான நினைவை உடையவர்க்குச்‌ சிவன்‌ அவ்வி 
டத்தில்‌ பிரகாசிப்பதின்றி அவர்கள்‌ பண்ணின புண 
ணிய பாவங்களுக்கு ஏற்ற சுக துக்கங்களைப்‌ புசிப்பிக்‌ 
கும்‌. புசிப்பிக்குமிடத்து மேலும்‌ புண்ணிய பாபங்‌ 
களைப்‌ பண்ணுவிக்கும்‌. இவ்வாறாகில்‌, யான்‌ எனது i 
என்பது ஒழிவது எவ்வாறு என்னில்‌ ? 
ஊன்‌ செய்யா ஞானம்‌ தான்‌ உதிப்பின்‌ அல்லால்‌ 
ஒருவருக்கும்‌ யான்‌ எனது இங்கு ஓழியாது அன்றே - 


மாயாகரணங்களைப்‌ பொருந்தி அறிகிற சிற்றறிவு 3 
அன்றிப்‌ பெரிதாகிய சிவஞானம்‌ பிரகாசிக்கில்‌ அல்லது ௮! 
ப 


பீரமாதிகளுக்கும்‌ யான்‌ எனது என்னும்‌ அகங்கார: 
மமகாரங்கள்‌ நீங்காது என்றவாறு. | 


“அன்றென்‌ கிளவி ஆம்‌ எனத்‌ தகுமே'. (தொல்‌) 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ சி 


இந்திரியம்‌ எனைப்பற்றி நில்றேஎன்‌ வசத்தின்‌ 
இசையாதே தன்வசத்தே எனையீர்ப்ப திவற்றைத்‌ 

தந்தவன்றன்‌ ஆணைவழி நிலா றிடலால்‌ என்றும்‌ [ கன்‌ ஆசி 
கானறிந்திட்‌ டிவற்றினெடுந்‌ தனை யுடையான்‌ தாள்‌ ன 


ப்ராக்‌ உக. எக்கி கடர 


ஜ்‌ 


_. நினையாமல்‌ நிற்க; 


பத்தாம்‌ சூத்திரம்‌ 647 


வந்தனைசெய்‌ நிவற்றின் வலி அருளினல்‌ வாட்டி 
வாட்‌ ப்‌ பட ழீ ்‌ ்‌ ல 
ஈட்டமின்றி இருந்திடவும்‌ வருஞ்செயல்களுண்டேல்‌ 

1 3 ர = “AT J ப 

முந்தனுடைச்‌ செயலென்று முடி த்தொழுக வினைகள்‌ 
மளாஅங்‌ காளாகி மீளான்‌ அன்றே. 8 


மேலும்‌ பிரபத்தியுபாயம்‌ கூறுகின்றது. 


இ-ன்‌: இந்திரியம்‌ எனை பற்றி நின்றே என்‌ 
வசத்தின்‌ இசையாதே தன்‌ வசத்தே எனை ஈர்ப்பது - 
சோத்திராதி இந்திரியங்களானவை அந்தக்கரண 
விருத்தியான என்னுடைய அறிவைப்‌ பற்றிநின்றே 
எனவழித்து ஆகாமல்‌ தன்வழித்தாக இழுக்கையால்‌ 
எவ்வாறு விஷயங்களை நீங்குவது என்று மாணாக்கன்‌ 
வினவ; உத்தரம்‌ ; 

இவற்றை தந்தவன்‌ தன்‌ ஆணைவமி நின்றிட 
லான்‌ என்றும்‌ தான்‌ அறிந்திட்டு இவற்றினொடும்‌ 
தனை உடையான்‌ தாள்கள்‌ வந்தனை செய்து இவற்றின்‌ 
வலி அருளினால்‌ வாட்டி - இந்த இந்திரியங்களை 
ஆன்மாவுக்குக்‌ கரணங்களாகக்கூட்டின்‌ சிவனுடைய 
ஆஞ்ஞாசத்தி வழித்தாய்க்‌ கூட்டின பொழு கூடியும்‌ 
பிரித்தபொழுது பிரிந்தும்‌ எக்காலமும்‌ நிற்கையாலே 
இந்த இந்திரியங்களை உடைமையாகவும்‌ தன்னை 
அடிமையாகவும்‌ உடையவன்‌ சிவன்‌ எனவ அறிந்து 
அவனுடைய பாதத்தை வஃ . ஷயங்களில்‌ 
அடியேன்‌ கருத்துச்‌ செல்லாமல்‌ நிறுத்தவேணுமென்று 
வேண்டிக்கொண்டு அவன்‌ அருளி லே இந்திரியங்க 
ளுடைய சத்தியைக்‌ கெடுத்துச்‌ சிவன்வழித்தாய தான 


செயல்கள்‌ 


வாட்டம்‌ இன்றி இருந்திடவும்‌ வரும்‌ துத்‌ 
உண்டேல்‌ - இந்திரியத்தின்‌ வலன்‌ கெடுத்துதீ 
செய்தே 


தன்‌ வலி கெடாமலிருக்கச்‌ யும்‌ பிரபல பிராரத்‌ 


648 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


'தத்தினாலே விஷயத்தினுடைய இச்சையான து மேலிட்‌ 


பூசிக்கும்‌, . 


வேரில்‌, முந்தனுடை செயல்‌ என்று முடித்து ஓழுக 
வினைகள்‌ மூளா அங்கு ஆளாகி மீளான அன்றே - 
இவ்வாறு விஷய இச்சை மேலிட்டுவருவது காத்‌ தாவி 
னுடைய பிரேரகமே. இதை நம்மால்‌ மீறப்போகாது 
அவன்‌ ஏவினபடி செய்கிறோம்‌ என்று நீர்‌ வரத்த்லே 
கோரை ஓடுங்கினற்போல விஷயத்தைக்‌ கூடினும்‌ 
ஆகாமிய கன்மமானது உண்டாகாது ஆகையால்‌ 
மோட்சத்துக்கு உரித்தாய்‌ இவ்விடத்து ஜனனத்தை 
எடுக்கத்‌ திரும்பி வாரார்கள்‌ என்றவாறு. 


பிரபல பிராரத்தம்‌ என்றது ஏது என்னில்‌ ? 
பிராரத்தமானது தீவிரம்‌ என்றும்‌ மந்தம்‌ என்றும்‌ 
* சப்தம்‌ என்றும்‌ மூன்றுவிதமாம்‌. இதில்‌ சுப்தமானது 
சிவதருமபராயணனாய்‌ நடக்கிறவனுக்கு இல்லையாம்‌. 
மந்தமானது சிவஞானிக்கு இல்லையாம்‌. தீவிரமானது 
யாருக்கும்‌ நீங்காது. தீவிர பிராரத்தத்தைப்‌ பிரபல 
பிராரத்தம்‌ என்றது என அறிக. 


சலமிலனாய்‌ ஞானத்தால்‌ தனையடைந்தார்‌ தம்மைத்‌ 
தானாக்கித்‌ தலைவனவர்‌ தாம்செய்விலை தன்னால்‌ 
நலமுடனே பிறர்செய்வினை பூட்டியொழிப்‌ பானாய்‌ 
நணுகாமல்‌ வீனையவரை நாடி.க்‌ காப்பன்‌ 
உலகினில்‌என்‌ செயலெல்லாம்‌ உன்விதியே நீயே 
உள்நின்றும்‌ செய்வித்தும்‌ செய்ன்றாு யெண்றும்‌ 
நிலவுவதோர்‌ செயலெனக்கின்‌ றுன்செயலே என்றும்‌ 
நினை வார்க்கு வினைகளெல்லரம்‌ நீங்கும்‌ தானே. 4 


அந்தத்‌ தீவிரமாயெ பிராரத்த கன்மபலத்தைப்‌ 
இடத்து ராகத்து துவேஷம்‌ உண்டாய்ப்‌ 


ல்‌ 


ச ச்ப்தம்‌ ட தாங்கினது. 


க 


பங 


பத்தாம்‌ சூத்திரம்‌ 649 


. பிறர்க்கு இத அதெங்களைச்‌ செய்யினும்‌ ஈன இருத்தி 


யங்களைப்‌ பண்ணினும்‌ பிரபஞ்சதையினாலே ஆகாமிய 
புண்ணிய பாவம்‌ ஏறாது என்பது கூறுகின்றது. 


_ இன்‌: தலைவன்‌ தானத்தால்‌ தனை அடைந்தார்‌ 
தம்மை தான்‌ ஆக்கி அவர்‌ தாம்‌ செய்வினை தன்னால்‌ 
நலமுடனே பிறர்‌ செய்வினை ஊட்டி ஓழிப்பானாய்‌ நாடி 
சலம்‌ இலனாய்‌ விளை அவரை நணுகாமல்‌ காப்பன்‌ - 
கர்த்தாவானவன்‌ தனது ஞான த்தினாலே தன்னை 
வேறற நின்ற பெயரைத்‌ தானேயாகப்‌ பண்ணிச்‌ 
செய்தவர்கள்‌ பிராரத்தகன்ம வசத்தினாலே செய்துள்ள 
புண்ணிய பாவங்களைக்கொண்டு பிறர்‌ அவர்களுக்கு 
நன்மை திமைகளைப்பண்ணினவர்களைப்‌ புசிப்பித்துத்‌ 
துலைப்பவனாகக்கண்டு அந்தப்‌ புண்ணிய பாவங்கள்‌ 
சீவன்முத்தரைப்‌ பொரு ந்தாதபடி வஞ்சனை இல்லாகி?! 
னாகவே பாதுகாப்பன்‌? ஆதலால்‌: 


உலகினில்‌ என்‌ செயல்‌ எல்லாம்‌ ௨ 
உள்‌ நின்றும்‌ செய்வித்தும்‌ செய்கின்றாய்‌ 


வுவது ஓர்‌ செயல்‌ எனக்கு இன்று உன்‌ 
i தானே நீங்கும்‌ - 


ன்‌ விதியே நீயே 
என்றும்‌ நில 


கற்பிக்கப்பட்டதே, நீயே அந்த 
திலே நின்று இச்சையாதி செலுத்தி ரூ 
களினாலே விஷயங்களைப்பற்றி அறிவி 
திரியங்களினாலே தொழி தத்‌ 
றுய்‌ என்றும்‌ ஆதலால்‌ யு சத்தி 
ஓன்றும்‌ இல்லை உன்னுடைய யாத. - 
பது என்‌ பம்‌ எவ்விடத்தும்‌ எச்செயலு? ர்க. 
என்று எண்ணும்‌ அவர்களுக்குப்‌ த ar 
னாலேயாதல்‌ புசித்தாலன்‌ நிக்‌ கன்மங்கள்பொருககி 

தானே போம்‌ என்றவாறு: ர கு 


650 சிவஞான சத்தியார்‌ சுபக்கம்‌ 


காடுகளிற்‌ புக்குழன்‌ றும்‌ காடுகஸீிற்‌ சரித்‌ தும்‌ 
நாகமுழை புக்கருந்தும்‌ தாகமுதல்‌ தவிர்ந்தும்‌ 
நீடுபல காலங்கள்‌ நித்தரா யீருந்தும்‌ 
நின்மலஞா னத்தையிலார்‌ நிகழ்ந்திறிவர்‌ பிறப்பில்‌ 
ஏடுதரு மலர்க்குழலார்‌ முலைத்தலைக்கே இடைக்கே 
எறிவிழியின்‌ படுகடைக்கே "டெந்துமிறை ஞானம்‌ 
கூடுமவர்‌ கூடரிய வீடுங்‌ கூடிக்‌ 
குஞ்சித்த சேவடியும்‌ கும்பிட்டே இருப்பர்‌. 3] 


மேல்‌ கிரியா யோகங்களினலே முக்தி இல்லை 
ஞானத்‌ தினாலே அல்லது என்பது கூறுகின்றது. 


இ௫ஃன்‌: நின்மல ஞானத்தை இலார்‌ நாடுகளில்‌ 
புக்கு உழன்றும்‌ காடுகளில்‌ சரித்தும்‌ நாக முழை புக்கு 
இருத்தும்‌ தாகம்‌ முதல்‌ தவிர்ந்தும்‌ நீடு பல காலங்கள்‌ 
கித்தராய்‌ இருந்தும்‌ நிகழ்ந்திடுவர்‌ பிறப்பில்‌ - சிவ 
ஞானமில்லாத பேர்‌ புண்ணிய பூமிகளிலே சஞ்சரித்‌ 
தும்‌ புண்ணிய தீர்த்தங்களை ஆடிப்‌ பிரயாசைப்பட்டும்‌ 
வனத்திலே சாகமூலபலங்களைப்‌ புரித்தும்‌ சஞ்சரித்தும்‌ 
மலைமுழைஞ்சிலே புகுந்தும்‌ ஸ்திராசனத்திலிருந்தும்‌ 
அப்பியாசவசத்தினாலே பசி தண்ணீர்‌ தாகத்தை அடக்‌ 
கியும்‌ நெடிதாகிய பல யுகங்கள்‌ மரணம்‌ இல்ரைமல்‌ 
இருந்தும்‌ காலாந்தரத்திலே ஜனனத்திலே வந்து 
தோன்றுவார்கள்‌; 

இறை ஞானம்‌ கூடுமவர்‌ ஏடு தரு மலர்‌ குழலார்‌ 
முலை தலைக்கே இடைக்கே எறி விழியின்‌ படு கடைக்கே 
கிடந்தும்‌ குஞ்சித்த சேவடியும்‌ கும்பிட்டே கூடரிய 
வீடும்‌ கூடியிருப்பர்‌-பதியின து சிற்சத்திபதிதலையுள்ள 
பேர்‌ அழகுபொருந்திய மடந்தையரது எல்லா அவய 
வங்களையும்‌ தோய்ந்திருக்கச்‌ செய்தேயும்‌ சிவனது 


. குஞ்சிதபாதமாகிய அருட்சத்தியையும்‌ பிரியாத வணக்‌ 


த 


3 


பத்தாம்‌ சூத்திரம்‌ 651 

க 

தும்‌ ௦00: நின்று முன்சொன்ன தபோயோகங்களில 

ee பாகாத மோட்சத்தையும்‌ கூ ச்‌ சிவே 
ருப்பர்‌ என்றவாறு. 5 மறு 


கூடுமவர்‌ என்றது இ 0 8 
றந்தகாலம்‌ தருந்தொழில்‌ 
இடைநிலையாய்க்‌ கூடின வர்‌ எனப்‌ டப்‌ 


அங்கித்தம்‌ பனைவல்லார்க்‌ கனல்சுடா தாகும்‌ 
ல்‌ ட... திரமுடையார்க்‌ கருவீடங்கள்‌ ஏரு 
த்தைக்‌ கன்மமெலாஞ்‌ செய்தாலும்‌ ஞானிக்கு 
ட. சென்றணையா முற்செய்வினை இங்குத்‌ 
போம்‌ பாத்திரமும்‌ க குலால வினை தவிர்ந்த 
2 கந்தித்துச்‌ சுழல மாபோல்‌ 
பாய்‌ வாதனையால்‌ உழல்விக்கும்‌ எல்லா 
மலங்களும்பின்‌ காயமொடு மாய மன்றே. 
இட மேல்‌ சவஞானிக்குகி கன்மம்‌ ஏறாதென்பது கூறு 
ன்றது. 


ட்‌ இ உன்‌: ஞானிக்கு எங்கித்தை 
சய்தாலும்‌ இரு வினைகள்‌ சென்று ௮ 
முத்தன்‌ எவ்விடத்து ௭ 
னும்‌ ஞானபலத்தினாலே அவைகள்‌ 
தாது. அஃது எவ்வாறு என்னில்‌. 
வல்லார்க்கு அனல்‌ சுடாதாகும்‌-௮ 
உடையவன்‌ அக்கினியை 
அவனுக்குச்‌ சுடாது, அவ்‌ கிரம 

அரு விடங்கள்‌ ஏரு - மந்‌ பதலை ணக 
கடித்த விஷமும்‌ குடித்த மும்‌ தாக்காதாகும்‌? 


கன்மம்‌ எலாம்‌ 
ணையா - சீவன்‌ 


இவ்வாறாகும்‌ பிரொரத்தகன்மபலல்‌ புசிக்கும்போ அ 


மாயையும்‌ ஆணவமும்‌ கூடி நின 


ன்றே புசிக்கவேணும்‌. 


652 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


மும்மலம்‌ இருக்கையினாலே சிவஞானியாவது எப்படி 
என்னில்‌ ? 
முன்‌ செய்‌ வினை எல்லா மலங்களும்‌ மங்கி போய்‌ 
வாதனையால்‌ உழல்விக்கும்‌ - அநாதியே தொன்று 
தொட்டு வரப்பட்ட கண்மம்‌ மாயை ஆசராவம்‌ எல்லா 
மலங்களுக்கும்‌ சத்திகள்‌ கெட்டு வாதணையினால்‌ தேகம்‌ 
உள்ளளவும்‌ விஷயங்களிலே உழலுதலைச்‌ செய்விக்கும்‌, 
பின்‌ . காயமொடு மாயும்‌ அன்றே - பிராரத்த கன்மம்‌ 
அற்றபின்‌ தேகத்தோடே வாதனையும்‌ நசிப்பதாம்‌. 
இவ்வாறு வாதனையினலே பண்ணும்‌ கிரியை 
பலத்தைக்‌ கொடாது. அஃது என்போல்‌ என்னில்‌ 2 
இங்கு தங்கி போம்‌ பாத்திரமும்‌ குலாலன்‌ வினை 
தவிர்ந்த சக்கரமும்‌ கந்தித்து சுழலுமா போல்‌ - பெருங்‌ 
காயம்‌ வைத்து எடுத்துப்போட்ட பாண்டமும்‌ குய 
வன்‌ தண்டுகொண்டு சுழலுறு தலை ஒழிந்த திகிரியும்‌ 
அடைவே மணப்பதையும்‌ சுழல்தலையும்‌ செய்யினும்‌ 
அவையிற்றினால்‌ ஒருபயனும்‌ இல்லாததுபோல எ-று. 
“்‌ அன்றென்‌ கிளவி யாமெனத்‌ தகுமே ': என்பது 
சூத்திரம்‌. 


பத்தாஞ்சூத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ -- 314 


பதினொராம்‌ சூத்திரம்‌ 


காயமோழிந்‌ தாற்சத்த னம்‌ ஆன்மாக்‌ 

காட்டக்கண்‌ டிடுந்தன்மை யுடைய கண்ணுக்(கு) 
ஏயும்உயிர்‌ காட்டிக்கண்‌ டிடுமா போல 

ஈசனுமர்ர்க்‌ ருக்காட்டிக்‌ கண்டிவென்‌ இத்தை 
ஆடியுமறி வடையனும்‌ அன்பு செய்யப 

அந்திலைமை இந்திலையில்‌ அடைந்தமுறை யாலே 
மாயமெலாம்‌ நீங்கிறுரன்‌ மலரடிக்கம்‌ இருப்பன்‌ 
மாரு வா பவம்‌ மருவில்‌ கொண்டே. 1 
னிடத்திலே அந்தரங்க 


ஆன்ம சகாயனாயெ சிவ 
ஈனத்துக்கிரியை கூறு 


பக்திபண்ணும்‌ முறைமை 8 
கின்றது. 


இ-ன்‌: காட்ட கண்டிடும்‌ தன்மை உடைய 
கண்ணுக்கு ஏயும்‌ உயிர்‌ காட்டி கண்டிடுமா போல ப 
ஈசன்‌ உயிர்க்கு காட்டி கண்டிடுவன்‌ இத்தை ஆயும்‌ 
அறிவு உடையனாய்‌ அன்புசெய்ய ௮ நிலைமை இ நிலை 
யில்‌ அடைந்‌ றையாே 
களர்‌ பயக்‌ சை கள்ளில்‌ யோகத்தினாலே ரூப்வத்‌ 
பதார்த்தங்களைக்‌ காணும்‌ இயல்பையுடை 1 கண்ணுக்கு 
இந்திரியங்களைப்‌ பொருந்தி நின்ற சீவான்மா காட 
டக்‌ கண்டிடுமாப்போலப்‌ பரமேசுவரன்‌ ஆன்மாவுக்கு 
அறிவிக்க அறிவன்‌; 


ப்‌ பெரிதாக விசாரிக்கும்‌ 


த உபகாரத்தினை - 
பணத்த உபகார சிவனிடத்தில்‌, இடைத்‌ 
பத்திபண்ணவே எட்டாஞ்சூ 
மொடு ஞாதிருவும்‌ 
என்ற நிலை கூடும்‌. ஆகையாலே; 


த்திரத்திலே ரான வோய்‌ . 
நாடாவண்ணம்‌' 


654 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


ஆன்மா காயம்‌ ஒழிந்தால்‌ மாயம்‌ எலாம்‌ நிங்கி 
சுத்தனாகி அரன்‌ மலரடி கீழ்‌ மாறா ந சிவாநுபவம்‌ மரு 
விக்கொண்டே இருப்பன்‌ - முன்‌ சொன்னவாறு சிவ 
னிடத்திலே இடையறாத அர்தரங்க பத்தியைப்‌ பண்‌ 
ணிக்கொண்டிருந்த ஆன்மா தேகம்‌ ஓழிந்தவாறே 
ஆணவ மாயை மயக்கங்களையெல்லாம்‌ விட்டு நீங்கி 
நின்மலனாகிய சிவனிடத்து ஓரிவற்ற சிவான ந்தானு 
பூதியனாய்‌ இருப்பன்‌ என்றவாறு. 
ஐந்தாஞ்சூத்திரத்திலே இதந்திரியங்களுக்குத்‌ தரி 
சிப்பிக்கிற ஆன்மாவைப்‌ போல ஆன்மாக்களுக்குத்‌ தரி 
சிப்பிக்கிறவன்‌ சிவன்‌ என்று கூறியமொழியே இவ்வி 
டத்தும்‌ கூறியது புனருத்தி என்னில்‌? அப்படி அல்ல; 
அவ்விடத்துக்‌ கூறியது சடரூபமாகிய பிரபஞ்சத்தைத்‌ 
தரிசிப்பிக்கிறதுக்குத்‌ திட்டாந்தம்‌. இவ்விடத்துக்கூறி 
யது சித்துரூபனாகிய சிவன்‌ சுயரூபத்தைத்‌ தரிசிப்‌ 
பிக்கிறதுக்குத்‌ திட்டாந்தம்‌ ஆகையால்‌ புனருத்தி 
இல்லை. 
பரஞானத்‌ தாற்பரத்தைத்‌ தரிசித்தோம்‌ பரமே 
பார்த்திருப்பர்‌ பதார்த்தங்கள்‌ பாரார்‌ பார்க்க 
வருஞானம்‌ பலஞானம்‌ அஞ்ஞான விகற்பம்‌ 
வாச்சியவா சகஞானம்‌ வயிந்தவத்தின்‌ கலக்கம்‌ 
தருஞானம்‌ போகஞா திருஞான கோயம்‌ 
தங்கியஞா னஞ்சங்கற்‌ பனைஞான மாகும்‌ 
திருஞானம்‌ இவையெல்லாம்‌ கடந்தசிவ ஞானம்‌ 
ஆதலால்‌ சீவன்‌ முத்தர்‌ சிவமேகண்‌ டிருப்பர்‌. 2 
மேல்‌ 'சவன்முத்தர்‌ சர்வமும்‌ சவாகாரமாகவே 
காண்பர்கள்‌ என்பது கூறுகின்றது. 
. இஃன்‌: பரஞானத்தால்‌ பரத்தை தரிசித்தோர்‌ 
பரமே பார்த்திருப்பர்‌ பதார்த்தங்கள்‌ பாரார்‌ பார்க்க 


“டி 


பதினொராம்‌ சூத்திரம்‌ 655 


வருஞானம்‌ பலஞானம்‌ அஞ்ஞான விகற்பம்‌ வாச்சிய 
வாசக ஞானம்‌ வமீந்தவத்தின்‌ கலக்கம்‌ தரும்‌ - பாச 
நானத்துக்கும்‌ பசுநானத்துக்கும்‌ மேலாய்‌ இருக்கிற 
பதிஞானத்தினாலே பாச பசுக்களுக்கு மேலாயிருக்கிற 
பதியை வேறறக்கண்டார்‌ எவ்விடத்தும்‌ பதியே கண்‌ 
டிருப்பர்‌. பதிக்கு அன்னியமாக ஒரு வஸ்துக்களையும்‌ 
காணார்‌. வேறு வேறு வஸ்துக்களாகக்‌ காணவருகிற்‌ 
நானமானது பலவாய மாயா விகற்ப ஞானம்‌ ஆம்‌. 
சொல்லும்‌ பொருளுமாகிற ஞானம்‌ வி ந்துவின்‌ கலங்‌ 
கற்‌ பிரதேசத்திலே உண்டான ஞானமாம்‌; 

போக ஞாகதீரு ஞான ஞோயம்‌ தங்கிய ஞானம்‌ சங்‌ 
கற்பனை ஞானமாகும்‌ திருஞானம்‌ இவை எல்லாம்‌ 
கடந்த சிவஞானம்‌ ஆதலால்‌ சீவன்முத்தர்‌ சிவமே 
கண்டிருப்பர்‌ - போகத்துக்குக்‌ காண்பானும்‌ காட்சி 
யும்‌ காணப்படும்‌ பொருளுமாகிற திரிபுடிஞானம்‌ சங்‌ 


கற்பசரானம்‌ ஸ்ரீமத்தாகிய முன்சொன்ன சுத்தாசுத்த 
ரிபுடி ஞானங்கட்கும்‌ 


மாயாஜந்நிய ஞானங்கட்கும்‌ தி 

அப்பாலாகிய சிவஞானமாகையால்‌ சீவன்முத்தரான 

வர்கள்‌ விகற்பமாகிய பதார்த்தஞானத்தை விட்டு திர்‌ 

விகற்ப ஞானமாக எல்லாம்‌ சிவமாகவே கண்டிருப்பா 

என்றவாறு. 

அதாதிஉடல்‌ ஒன்‌ நினைவிட. டொன்றுயற்றிக்‌ கன்மா 
லாயழிந்து வருதலால்‌ அத்த மில்லை 

பிறு நியருன்‌ பெற்றவர்கள்‌ நித்தவுரு வத்தைப்‌ 
பெற்றிருக்கை முத்தியெனிற்‌ பெறும்பதமே இதா 

இன நூநிலை இதுதானுங்‌ காய முண்டேல்‌ [வும்‌ 

இருங்கள்‌ மம்‌ மாயைமல மெல்லாம்‌ உண்டாம்‌ 

ரியத்தால்‌ அநாதி 

ல்மாயுங் கா 


ணே. 8 


மனுதிதரும்‌ உடலாதி கா 
"மலமறுக்கும்‌ மருந்தற்றுல்‌ உட 


656 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


்‌ மேல்‌ வயிரவ தந்திரவாதிகள்‌ தேக நித்தியமா 
வதே முத்தி என்பதை மறுத்தல்‌. 

இஃள்‌: உடல்‌ அநாதியே ஒன்றினைவிட்டு ஒன்று ' 
பற்றி கன்மால்‌ ஆய்‌ அழிந்து வருதலால்‌ அ ந்தமில்லை 
பினாதி அருள்‌ பெற்றவர்கள்‌ நித்த உருவத்தை பெற்‌ 
றிருக்கை முத்தி எனில்‌ - ஆன்மாக்களுக்கு அநாதியே 
கன்மத்தினாலே ஒரு தேகத்தைவிட்டு ஒரு கேஃந்தைப்‌ 
பற்றி ஆயும்‌ அழிந்தும்‌ வருகிறது இயல்பாகையால்‌ 
யாதேனும்‌ ஐருதேகம்‌ இல்லாமல்‌ இருப்பதில்லை. ஆகு 
லால்‌ சரியை கிரியைகளைச்‌ சாதித்தபின்‌ யோகாப்பியா 
சத்தினலே ஆதியாகிய பரமேசுவரனுடைய அருளி 
னாலே நித்திய உருவத்தைப்‌ பெற்று அவாகள்‌ சிவ 
லோகத்திலே சித்தராயிருப்பதே முத்தியென்னில்‌? 


பெறும்‌ பதமே இதுவும்‌ இனாது நிலை இதுதானும்‌ 
காயம்‌ உண்டேல்‌ இரும்‌ கன்மம்‌ மாயை மலம்‌ எல்லாம்‌ 
உண்டாம்‌ - நித்திய காரியத்தைப்‌ பெறுதல்‌ மோட்சம்‌ 
என்னும்‌ இதுவும்‌ முன்‌ நாம்‌ சொன்ன பதமுத்தியே? 
காயத்தோடேயிருப்பது, குற்றம்‌ பொருத்தின நிலைமை 
யது எவ்வாறென்னில்‌? மாயாதேகமுண டானபோதே 
பெரிதாகிய கன்மமும்‌ மாயையும்‌ ஆசனவமும்‌ எல்லாப்‌ 
பந்தமும்‌ உண்டு. ஆகில்‌ 1 விதேக 2 கைவல்லியம்‌ 
உண்டாம்படி எவ்வாறு என்னில்‌? 
5 அநாதி மலம்‌ அறுக்கும்‌ உடலாதி மருந்து தரும்‌ 
- காரியத்தால்‌ அற்றால்‌ உடல்‌ மாயும்‌ காணே - அநாதி 
கர்த்தாவாகிய சிவன்‌ ஆன்மாவுக்கு அநாதிசம்பந்த 
மாகிய ஆணவமலத்தை அறுக்கும்‌ தேகாதி மருந்தைக்‌ 
-கொடுப்பன்‌: அந்தத்‌ தேகேந்திரிய ௮ ந்தக்கரண வியா 
பாரமாகிய' போகத்தினலே ஆன்மா வியாபியாகிய 


ட்‌ ச்‌ 
(தி ட்‌ ட்‌ 


மு வீ 


தக - கேகமில்லாத. . 2. கைவல்லியம்‌ - முத்தி. 


ர பதினொராம்‌ சூத்தீரம்‌ 657 


பரிபக்குவமாய்‌ நீங்கினால்‌ ஓளஷதமாகிய 
தகாதிகள்‌ பொருந்தாமல்‌ நசிக்கும்‌. ஆதலால்‌ விதேக 
கைவல்லியமே பரமமுத்தி என்றவாறு. 


ஏகாரம்‌ : ஈற்றசை. 

[க ்‌்‌ ] க (இ. 

கெரிவ மட மெய்ஞ்ஞானம்‌ சேர்ந்த வாறே 
சிவம்பிரகா சிக்குமீங்கே சிவன்முத்த அகும்‌ 

ப்புண்ட விடமும்‌ 


உரயமல மெளடதத்தால்‌ கறு 
ளுந்‌ தேற்றின்‌ 


ட ள்ளெியின்‌ ஒவிமுன்னர்‌ இரு 
வருபரல்சேோர்‌ தர மருவு கலங்கலும்போ லாகி 
மாயாதே தன்சத்‌ 

ஆ] ல்‌ ௫. LJ *. 
திரியுமள வும்‌உளதாயப்‌ ப்‌ 
சேராத வகைதானும்‌ தே 


நி மாய்த்து காயம்‌ 
ன்பு காயம்‌ 
TH மன்றே. A 
ஆகில்‌ சேகாந்தத்திலே அல்லது மோட்சம்‌ இல்‌ 
லையோ என்னில்‌? இவ்விடத்து ஞானோதய காலத்‌ 
திலே சீவன்முத்தி தகேகாந்தத்திலே பரமுத்தி என்பது 
மேல்‌ கூறுகின்றது. 
x இ ள்‌: மெய்ஞா ற தெரிவரிய 
சிவம்‌ பிரகாசிக்கும்‌ இங்கே சீவன்முத்தன்‌ ஆகும்‌ - 
சத்தியஞானமான து ஆன்மாவினிடத்தில்‌ பிரகாசித்த 
வாறே பாச பசுஞானங்களிலால்‌ தெரிதற்கரிதா பருத்தி 
சச்சிதானந்த மயமான சிவம்‌ ஆன்மாவு56 வத்த 
அபிவியத்தியாம்‌. அப்போதே இத்த ்‌ 
பிராகிரு ததேகத்திலேதானே சீவன்முத்தரா? * 
சீவன்முத்திக்கும்‌ விதேக கைவல்லியத்துக்கும 
பேதம்‌ ஏது என்னில்‌ ? 
ஸ்‌ உரிய மலம்‌ மாயாதே சத்திதான்‌ மாய்த்து காயம்‌ 
திரியும்‌ அளவும்‌ உளதாய்‌ ன்பு காயம்‌ சேராதவகை 


658 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


தானும்‌ தேயும்‌ அன்றே - மலம்‌ என்றது மும்மலத்துக்‌ 
கும்‌ சாதி ஒருமை. ஆன்மாவின்‌ கானத்தை மறைத்து 
விஷயங்களில்‌ பொருந்திப்‌ புரிப்பிக்கும்‌ ஆணவம்‌ 
மாயை காமியம்‌ கூன்றும்‌ சத்திகள்‌ கெட்டுத்‌ தாம்‌ 
கெடாமல்‌ பிராரத்ததேகம்‌ 2௨.ள்ள அளவும்‌ நின்று 
பிராரத்ததேக நாசத்துக்குப்‌ பிறகு தேகமுண்டாகாத 
வாறு மும்மலங்களும்‌ முத்தனுக்கு இல்லையாம்‌. மும்‌ 
மலங்களும்‌ இருந்த ஆன்மாவுக்குச்‌ சர்வஞ்ஞத்துவம்‌ 
இல்லாமல்‌ மாயாகரணங்களையும்‌ பொருந்தி விஷயங்‌ 
களையும்‌ புசிப்பது உண்டாவது ஆகையால்‌ பெத்தனே 
என்னில்‌? 


பந்தமில்லாதவகைக்குத்‌ திட்டாந்தம்‌ கூறுகிறது, 


ஓன்‌ எரியின்‌ ஓளி முன்னர்‌ இருளும்‌ தேற்றின்‌ 
வரு பரல்‌ சேர்‌ நீர்‌ மருவு கலங்கலும்‌ ஓளடதத்தால்‌ 
தடுப்பு உண்ட விடமும்போல்‌ ஆகி - நல்ல அக்கினிப்‌ 
பிரகாசத்திலே சமீபத்திலே இருளில்லாமல்‌ தூரத்‌ 
திலே நின்றாலும்‌ சமீபத்திலிருந்த பேர்க்கு வஸ்துக்கள்‌ 
தெரிவதுபோல ஜிவன்முத்தனுக்குச்‌ சர்வஞ்ஞதை 
இல்லாதிருக்கினும்‌ சிவானுபூதி உண்டு ஆதலால்‌ 
ஆணவமலபந்தம்‌ இல்லை. தேற்றானின்‌ உண்டாகிய 
விரையை உரைத்த தண்ணீர்‌ தேறி மண்‌ அடியிலும்‌ 
தண்ணீர்மேலுமாகப்‌ பிறிந்திரு ந்து ஓன்‌ நினாலேகலங்கி 
மண்ணும்‌ தண்ணீரும்‌ முன்போலச்‌ சேற்றுநீர்போ 
லிருந்து தானே தெளிவதுபோல ஜீவன்முத்தன்‌ வாத 
ஊயினாலே விஷயங்களுடனே கூடினாற்போலிருந்து 
. தானே : அந்த விஷயங்களுக்கு வேறாய்‌ நிற்பன்‌ ; 
ஆதலால்‌ மாயாபந்தம்‌ இல்லை. விடத்துக்கு மாற்றான 
ஓளடதத்தை உள்ளே கொண்டு பாம்பினாலே கடிப்பித்‌ 
துக்‌.கொண்டால்‌ அந்த விடம்‌ ஏறாமல்‌ தடையானது 
போலச்‌ சிவபாவணை யைப்‌ பண்ணிக்கொண்டு அமழநேக 


7 


பதினோராம்‌ சூத்திரம்‌ 659 


as புமித்தானும்‌ அதனால்‌ புண்ணிய பாபங்‌ 
ள்‌ ஏறா ஆகையால்‌ கன்மமலபந்தம்‌ இல்லை எ-று. 


ன்‌ உம்மை எண்ணும்மை. போலாகி என்பது பதநீ 
தாறும்‌ ஒட்டிப்‌ பொருளுரைக்க. 


அடணவந்தான்‌ அநாதியற்த மடையா தாரும்‌ 
அடையினந்த ஆன்மாவும்‌ அழியுமெனிற்‌ செம்பீல்‌ 


காணலுறும்‌ களிம்பிரத குவிகைபரி சிக்கக்‌ 


கழியுஞ்செம்‌ புருதிற்கக்‌ கண்டோம்‌ அன்றே 


தாணுவின்‌ தன்‌ கழலணையத்‌ தவிருமலம்‌ தவிம்ந்தால்‌ 
கான்‌ கத்த யயிருக்கை முத்திஅரன்‌ தாளைப்‌ 
பூணவேண்‌ டுவதொன்று மில்லையேனின்‌ அருக்கன்‌ 


புகுதஇருள்‌ போம்‌அ]டியிற்‌ பொருந்தமலம்‌ போமே. 5 


மேல்‌ பூர்வ சைவர்‌ ஆணவம்‌ ஆன்மாவுக்கு 
அநாதிசையோகம்‌ ஆகையால்‌ கெடாது என்கை 


கெடும்முறைமை கூறுகின்றது. 
இ-ன்‌: ஆணவம்‌ தான்‌ அநாதி அத்தம்‌ அட 
யாதாகும்‌ அடையில்‌ அந்த ஆன்மாவும்‌ ௮ 
A ஆணவமலமான அ : ன்மாவுக்கு அநாதி 
சையோகம்‌ ஆதலால்‌ ஆணவம்‌ கெடாது: கெடில்‌ 
அம்மலத்தைச்‌ சகச்மாயுடைய ஆன்மாவும்‌ கெடுமென்‌ 
னில்‌ ? அப்படி அல்ல, செம்பில்‌ காணலுறும களிம்பு 
பத அவன்‌ பரிசிக்க கழியும்‌ செம்பு ௨௫ நீ பட்ட 
டாம்‌ அன்றே - செம்புக்‌ ச்‌ சகசமா ட்ட 
ப அத்தையின்‌ பரிசத்திலே துல 
செம்புருவு யொன்னுருவாய்‌ நிற்கக்‌ கண்டோமே * 


எனத்‌ தகுமே” ஆதலால்‌. 
நீங்கி ஆன்மாச்‌ 


அன்றென்‌ கிளவி ஆம்‌ எஸ்‌ க்‌ 
அநாதி.சம்பந்தமாகிய ஆண வமல்‌ 


000 சவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சிவனுடனே வேறறச்‌ சுத்தனாம்‌ நிற்பன்‌. இதற்குச்‌ 
சிவசமவாதி சொல்லும்‌ வசனத்தை அனுவதித்து 


நிராகரித்தல்‌; 


தாணுவின்‌ தன்‌ கழல்‌ அணைய தவிரும்‌ மலம்‌ 
தவீர்ந்தால்‌ தான சுத்தனாய்‌ இருக்கை முத்தி அரன்‌ 
தாளை பூணாவேண்டுவது ஒன்றுமில்லை எனில்‌ - சிவன்‌ 
பூரணனாகையினாலே சலனமில்லை, சலனமின்றாயிருக்கை 
மினாலே தாணு என்று சொல்லப்பட்டது. காணுவாகிய 
சிவனுடைய சத்தி ஆன்மாவிலே பதிய மலமானது 
நீங்கும்‌. நீங்கவே ஆன்மா நின்மலனாகிச்‌ சிவனுக்குச்‌ 
சமனாகவே இருப்பதே முத்தி. சிவனுடனே இரண்‌ 
டறக்‌ கலந்து நிற்கவேணும்‌ என்பது ஒன்று இல்லை 
என்னில்‌ 2 


உம்மை: வினைமுற்று. 


. அருக்கன்‌ புகுத இருள்‌ போம்‌ அடியில்‌ பொரு ந்த 
மலம்‌ போமே - ஆதித்திய கிரணாமும்‌ கண்‌ ஒளியும்‌ 
கலந்தபோது கண்ணின்‌ மழைப்புப்‌ போம்‌, சிவனுடன்‌ 
இரண்டறக்‌ கலத்தபோதுஆணவம்‌ நீங்கும்‌ அல்லது 
நீங்காது! என்றவாறு. 


நெல்லினுக்குத்‌ தவிடுமிகள்‌ அநாதி யாயே 
நெல்லைவிட்டு நீங்கும்வகை நின்றநிலை நிகழ்த்தீர்‌ 
சொல்லியிடில்‌ துகளற்ற அரிரியின்பா லில்லை 
தொக்இருந்து மற்றொருநெல்‌ தோன்றி டாவாம்‌ 
மெல்லஇவை விடுமே இவையபோல அணுவை 
மேவமல முடல்கன்மம்‌ அநாதிவிட்டே நீங்கும்‌ 
நல்லவ முத்தியின்கட்‌ பெத்தான்‌ மாவை 
நணுகிநிற்கு மாதலினால்‌ நாசமுமின்‌ ரமே, 6 


பதிஞோராம்‌ சூத்திரம்‌ 661 


மேலும்‌ ஆன்மாவுசி ம்பந்‌ 

த்‌ <2, [க்கு அநாதி சம்பந்தமாகிய 
ஆணவாதி பாசம்‌ நீங்கும்‌ முறைமையும்‌ அது நித்த 
மும்‌ கெடா முறைமையும்‌ கூறுகின்றார்‌. 


இ ன்‌: அணுவை அநாதி மேவும்‌ மலம்‌ உடல்‌ 
த அ நாதிவிட்டே நீங்கும்‌ - ஆன்மாவை அதா 
தியே பொருந்தி நிற்கும்‌ ஆணவமலமும்‌ தேகாதிக்குக்‌ 


காரணாமாகிய மாயையும்‌ கன்மமும்‌ நன்மையாகிய 
சிவான ந்‌தத்தைப்பெறும்‌ முத்தியிலே தத்தம்‌ தொழிலை 
விட்டு நீங்கும்‌; அநாதியான து அந்தமில்லை மூன்று 

ல்‌. இவ்வி 


பொருளும்‌ நித்தியம்‌ என்று சொல்லுகையா 
டத்துப்‌ பாசம்‌ கெடும்‌ என்றது எவ்வாறு என்னில்‌ ? 
பாசம்‌ நித்தம்‌ கெடாது என்பதற்கு, பெத்தான்மாவை 
ணுகி நிற்கும்‌ ஆதலினால்‌ நாசமும்‌ இன்றாமே - 
முத்தரைவிட்டு நிங்கியும்‌ பெத்தான்‌ மாக்களிடங்களில்‌ 
பொருந்தியும்‌ நிற்கையால்‌ பாசத்துக்கு நாசமில்லை. 
அநாதி சையோகத்துக்கு * வியோகமில்லை என்பது 
கூடாது. அஃது எவ்வாறு என்னில்‌ 2 
உமிகள்‌ அநாதியாயே நெல்லை 
விட்டு நீங்கும்‌ வகை நின்றதிலை நிகழ்த்தீர்‌ - அநாதி 
சம்யோகத்திற்கு வியோ கமில்லை என்கிற புத்திமான்‌ 
்‌ அநாதி சம்யோக 


மாயிரு ந்து நெல்‌ 
நீங்க அரிசி அழுக்கற்று 
காணீர்‌, சொல்லியிடின்‌ துகள்‌ அதி 
இல்லை மெல்ல இவை விடும்‌ அறவே 
தில்‌ துகளற்ற அரிசியினிடத்திலே உமியும்‌ தவிடும்‌ 
இல்லை, உமியும்‌ தவிடும்‌ நீக்குவோரால்‌ கிரமத்திலே 


* வியோகம்‌ பிரிவு. 


662 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


நீங்கும்‌, தொக்கு இரு ந்து மற்றொரு நெல்‌ தோன்றீடா 
வாம்‌ - இவைபோல்‌ அந்தத்‌ தோலாகிய 2௨.மி துகள்‌ 
அற்ற அரிசியுடனே கூடியீருந்தாலும்‌ அந்த அரிசி 
பின்னையொரு நெல்‌ ஆகாது. இதுபோலப்‌ பாசத்தை 
தீங்கின ஆன்மா வீபுவாகையால்‌ பாசத்திற்கும்‌ ஆன்‌ 
மாவிற்கும்‌ ஒரிடத்தாயினும்‌ முன்புபோல்‌ முத்தான்மா 
பசு ஆகான்‌ என்றவாறு. 


முதல்‌ அதிகரணம்‌ 


எவ்விடத்தும்‌ இறையடியை இன்றியமைந்‌ தொன்றை 
அறிந்தியற்றி டாஉயிர்கள்‌ ஈசன்‌ றானும்‌ 

செவ்விதினின்‌ உளம்புகுந்து செய்தியெலாம்‌ உணர்ந்து 
சேட்டிப்பித்‌ தெங்குமாய்ச்‌ செறிந்து நிற்பன்‌ 

இவ்வுயிர்கள்‌ தோற்றும்போ தவனையின்றித்‌ தோற்று 

. இவற்றினுக்கம்‌ முதலெழுத்துக்‌ கெல்லாமாய்‌ நிற்கும்‌ 

அளன்வுயிர்போல்‌ நின்றிடுவன்‌ ஆத லால்நாம்‌ 
அரனடியை அகன்றுநிற்ப தெங்கே யாமே. ப்‌ 


முத்தியிலே ஆன்மாச்‌ சவனைப்போல இருப்பதன்‌ 
றிச்‌ சிவனை வேறறக்கலந்து நிற்பன்‌ என்பது வேண்டா 
என்னும்‌ அஞ்ஞானியுடைய மூர்த்தாவிலே *அசணி 
பாதமாக எக்காலத்தும்‌ சிவனைப்‌ பிரிந்து நிற்கும்‌ 
. முறைமை கூடாது என்பது கூறுகின்றது. 

. இஃள்‌: உயிர்கள்‌ எவ்விடத்தும்‌ இறை அடியை 
இன்றி அமைந்து ஓன்றை அறிந்து இயற்றிடா - 
ஆன்மாக்கள்‌ தூல சூக்குமதேகங்களிலும்‌ இந்திரியங்‌ 
களிலும்‌ சிவனையன்றி ஓன்றை அறியவும்‌ ஓருகிரியை 
- யைப்‌ பண்ணனும்‌ அறியார்கள்‌, ஈசன்‌ தானும்‌ செவ்வி 
தினின்‌ உளம்‌ புகுந்து செய்தி எலாம்‌ உணர்ந்து 


* அசனிபாதம்‌ -. இடிவிழுகை . 


பதினொரா ம்‌ சூத்திரம்‌ 668 


சேட்டிப்பித்து எங்குமாய்‌ செறிந்து நிற்பன்‌ - இந்தப்‌ 

பரமேசுவரனும்‌ நேரே ஆன்மாக்களிடத்தில்‌ பொருந்தி 

தின்று அவர்களவர்கள்‌ பண்ணும்‌ கன்மங்கள்‌ எல்‌ 

லாம்‌ அறிந்து அந்தக்‌ கன்மங்களுக்கு ஈடாக ஆன்‌ 

உத்து பிரவிருத்தி பண்ணுவித்து எவ்விடத்தும்‌ 
ரிவறக்‌ கூடி நிற்பன்‌, * 


இ உயிர்கள்‌ தோற்றும்போது அவனை இன்றி 
தோற்று - இவ்வான்மாக்கள்‌ ஞானக்கிரியைகள்‌ ஆண 
வத்தினாலே மறைந்து நின்று பிரகாசிக்கும்பொழுது 
அந்தச்‌ சிவனை அன்றிப்‌ பிரகாசியாது, ௮ முதல்‌ 
எழுத்துக்கு எல்லாம்‌ முதலாய்‌ நிற்கும்‌ அவ்வுயிர்‌ 
போல்‌ இவற்றினுக்கு உயிராய்‌ நின்‌ நிடுவன்‌ ஆதலால்‌ 
நாம்‌ அரன்‌ அடியை அகன்று நிற்பது எங்கேயாமே - 
முதல்‌ எழுத்தாகிய அகாரம்‌ எல்லா எழுத்துக்கும்‌ 
உயீராய்‌ நின்ற அந்த உயிரெழுத்துப்போல ஆன்மாக்‌ 
களுக்கெல்லாம்‌ சிவன்‌ உயிராகப்‌ பொருந்தி நிற்பன்‌, 
ஆதலானும்‌ சிவனைப்‌ பிரிந்து தனித்துச்‌ சிவனுக்குச்‌ 
சமனாய்‌ நிற்போம்‌ என்பது எவ்வாறு கூடும்‌ ? கூடாத! 
என்றவாறு. 


இரண்டாம்‌ அதிகரணம்‌ 


ன்‌ நின்றா னாகில்‌ 
ஓர வீஇரு ளாகும்‌ 
கொளியாயே இருளாம்‌ 
யடையப்‌ 


எங்குந்தான்‌ நிறைந்துசி 
எல்லாருங்‌ காணவே 
இங்குந்தான்‌ அந்தகருக்‌ 
ஈசனருட்‌ கண்ணில்லார்க்‌ 
குவத்தை 


பங்கந்தா னெழும்பதுமம்‌ பக்‌ ட 
பரிஇஅலர்த்‌ திடுவதுபோ சே ருயிர்க்குத்‌ 
துங்க அரன்‌ ஞானக்கண்‌ கொ 
சோதிக்குட்‌ சோதியாய்த்‌ 


ல்‌ பருவ 
டுத்தருளி னாலே 
தோன்‌ நிடுவன்‌ காணே. 


064 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ : 


மேல்‌ இவ்வாறு எங்கும்‌ பிரிவறச்‌ சிவன்‌ நிற்கில்‌ 
எல்லாராலும்‌ காணவேண்டும்‌ என்னில்‌? அவன்‌ 
ஞான சொருபியாகையால்‌ ஞானக்‌ கண்ணினாலேயே 
காணவேணும்‌. அந்த ஞானக்கண்ணும்‌ பக்குவத்‌ 
திலே சிவனருளால்‌ உண்டா மென்னும்‌ முறைமையும்‌ 
கூறுகின்றது. 


இ-ள்‌: எங்கும்‌ தான்‌ நிறைந்து சிவன்‌ நின்றா 
னாகில்‌ எல்லாரும்‌ காணவே வேண்டும்‌ தான்‌ என்னில்‌ - 
சிவன்‌ எவ்விடத்தும்‌ பிரிவற நிறைந்து நின்றானாயில்‌ 
எல்லாரும்‌ காண்ப்படவேணுமே ! அவ்வாறு காணப்‌ 
படாதே இருப்பானேன்‌ என்னில்‌, இங்குந்தான்‌ அந்த 
கருக்கு இரவி இருளாகும்‌ - இந்தப்‌ பூமியினிடத்துக்‌ 
குருடர்க்கு ஆதித்தியனும்‌ காணப்படாதவனை ! அவ்‌ 
வாறே, ஈசன்‌ அருட்கணா இல்லார்க்கு ஓரி ஆயே 
இருளாம்‌ - சிவஞானமாகிய திருட்டியில்லாத பேர்க்குச்‌ 
சிவன்‌ ஞானப்பிரகாச சொரூபியாய்‌ இருந்தும்‌ காணப்‌ 
படான்‌. 


காணும்‌ முறைமை எவ்வாறு உண்டாம்‌ என்னில்‌? 


பங்கம்‌ தான்‌ எழும்ப துமம்‌ பக்குவத்தை அடையப்‌ 
பருதி அலர்த்திடுவதுபோல்‌ பருவம்‌ சேர்‌ உயிர்க்கு 
துங்க அரன்‌ ஞானக்கண்‌ கொடுத்து அருளினாலே 
சோதிக்குள்‌ சோதியாய்‌ தோன்றிடுவன்‌ காணோ - 
சேற்றிலே நின்று உண்டான தாமரை முகையானது 
அலர்தற்குப்‌ பக்குவமானபோது ஆகதித்தியன்‌ அலர்‌ 
வித்தால்போல மலபரிபாகத்தைப்‌ பொருந்தின ஆன்‌ 
மாவுக்கு மாதேவனாகிய சிவன்‌ சிவஞானமாகிய திருட்டி 
யைக்கொடுத்து அதனால்‌ ஆன்மநானப்‌ பிரகாசத்துக்கு 
வேறற்‌ அதிகப்‌ பிரகாசமாக வேறறத்‌ கோன்றுவன்‌ 
என அறி என்றவாறு. 


பதினொராம்‌ சூத்திரம்‌ 665 


சேன்‌ றையும்‌ நிழில்போலச்‌ சிவன்‌ நிற்ப னென்னில்‌ 
சென்றணை யு மனன்முகலி சிவத்தையணைத்‌ கொன்‌ 
நின்ற நும்‌ கெட்டென்னில்‌ கெட்டதை வின்ரும்‌ [ருய்‌ 
இன்றதேற்‌ கேடில்லை அணைத்‌ நுகெட்ட தென்னில்‌ 
பொன்டின தேன்‌ முத்தியிளைப்‌ பெற்றவரார்‌ புகல்தீ 
பொன்றுகை3யோ மு.ந்மெனில்‌ புநடனித்த னன்ஞும்‌ 
ஓவ்றியிடு நீரொடு சேர்ந்தாற்போல்‌ என்னின்‌ 
ஒருபொரு வாம நிபறநியே 'டுயிர்பொருளொன்‌ றன்றே. 


மேல்‌ பரமபத முத்துகளை நிராகரித்தல்‌. 


இஃன்‌: ஈசுவர அவிகாரவாதி ச 


சென்று அணையும்‌ நிழல்போல சிவன்‌ நிற்பன்‌ என்‌ 
னில்‌ சென்று அணையும்‌ அவண்‌ முதலி - சிவன்‌ ஏதும்‌ 
புரியான்‌, மரத்தின்‌ நிழல்போல நிற்க ஆன்மாவே 
உபாயங்களினாலே சிவனைப்‌ பொருத்துவன்‌ என்னில்‌ ? 
ஆன்மாவே கர்த்தாவாம்‌, ஆகையால்‌ அது கூடாது. 


மேல்‌ ஆன்மலயவாதி : 

அது என்னில்‌ கெட்டது அணை வு இன்றாம்‌ ல ஆன்மா 
கெட்டுச்‌ சிவத்தைப்‌ பொருந்தி எ நின்றது 
என்னில்‌ கெட்டதற்குக்‌ கூடுதல்‌ இல்லையா, நின்ற 
தேல்‌ கேடு இல்லை - ஒன்றாய்‌ நின்றது என்கையால்‌ 
கெட்டதும்‌ அல்ல, ர ர 
பொன்‌ னகேல்‌ | ST பற்ற | 
போன்‌ தி பொருந்தினபின்‌ ஆன்மாக்‌ கெட்டது 
என்னில்‌ அப்பொழுது ஆன்மா தசித்ததி. தல்‌ 
சொல்லும்‌. நசித்ததாமாகில்‌ மோட்சத்தில்‌ உண்டாகிய 

2. நீ சொல்லு, பொன்று 


சுகத்தைப்‌ பெற்றவா ஆர்‌ : Es hes ்‌ 
கையே முத்தி எனில்‌ புருடன்‌ நித்தன்‌ அன்ராம்‌- ஆன 


666 சிவஞான சத்தியார்‌ சுபக்கம்‌ 


நாசந்தானே முத்தி, இன்பத்தைப்‌ பெறவேண்டுவது 
இல்லை என்னில்‌? ஆன்மா நித்தியனல்லனாகவேணும்‌. 
ஆகையால்‌ அசத்தே; 

மேல்‌ ஈசுவர ஐக்கியவாதி : 


நீரொடு நீர்‌ சேர்ந்தால்‌ (போல்‌ ஒன்றிய்டும்‌ என்‌ 
னில்‌ ஒரு பொருள்‌ ஆம்‌ அதிபதியோடு உயீர்‌ பொருள்‌ 
ஓன்று அன்றே - சிற்றேரி உடைய அந்த நீர்‌ பேரேரி 
நீரோடே கூடினற்போலச்‌ சீவானமாவினுடைய பாச 
பந்தம்‌ அறப்‌ பரமான்மாவோடே கூடும்‌ என்னில்‌? சிற்‌ 
றேரி நீரும்‌ பேரேரி நீரும்‌ ஒருதன்மைத்தாதலால்‌ சீவ 
னும்‌ சிவனும்‌ ஒருதன்மைத்தல்ல. ஒருதன்மைத்தாகில்‌ 
ஒரு பொருளாம்‌. அப்போது பதி பசு பாசம்‌ என்னும்‌ 
மூன்று பொருளுக்கு ஒரு பொருளின்றாய்‌ இருபொரு 
ளேயாம்‌. ஆகையால்‌ இவ்வாறு ஆதிக்கியம்‌ கூடாது 
என்‌ றவாறு. 
“நீரும்‌ நீரும்போல” ஆதிக்கியம்‌ கூடாது என்னில்‌? 
_ “முன்னிறை நீர்‌ சிறை முறிய முடுகி ஓடி முந்நீர்‌ 
சேர்ந்து அதந்நீராய்ப்‌ பின்‌ நீங்கா முறைபோல்‌: என்ற 
வீருத்தத்துக்கு விரோதம்‌ என்னில்‌ ? அப்படியல்ல. 
மதுர ரசமாய ஆற்றணையில்‌ கட்டுப்பட்டிருந்த நீர்‌ 
அணை உடைய லவண ரசமான சமுத்திர ஜலத்துடன்‌ 
! கலந்து ஏகரசம்‌ ஆனாற்போல ஏகதேசியும்‌ கிஞ்சிஞ்‌ 
ஞனுமாயிரு ந்த ஆன்மா ஆணவாதி பாசங்கள்‌ நீங்கச்‌ 
சிவத்துடன்‌ கலந்து சர்வவியாபித்துவ சர்வஞ்ஞத்‌ 
- துவத்தையும்‌ பெற்று, தச்சமாசமாவதற்குச்‌ சொன்ன 
திட்டா ந்தம்‌ ஆகையால்‌ விரோதம்‌ ஆகா. ஆகில்‌, 
_தயாகாதிகெ :- _தயாஐல௦ ஜலெகூதிவ5 கொ 
ட. க்கீறெவரடெதவ 7.௧௦ | அவிபெஷ.௦ ஹவெ_த அ ஜீவா.த 
வரா. தட? ॥ 


பதினொராம்‌ சூத்திரம்‌ 667 
என்ற ஆகம வசனத்துக்குக்‌ கதி ஏது என்னில்‌ ? 
ஜலே ஜலம்‌ 1 க்ஷிப்தம்‌ என்பதற்கு முதலே கூறப்பட்‌ 
டது. க்ஷீரே க்ஷிரம்‌ கிருதே கிருதம்‌ என்பதற்கு ஓம 
காலத்திலே ஓமத்‌ திரவியங்களிலே கவ்வியமாயுள்ள 
கிருதம்‌ க்ஷீரம்‌ 2 பரியாப்தமாய்‌ இல்லாத அளவில்‌ 
வெள்ளாட்டு நெய்‌ பால்‌ கவ்வியத்துடனே கூட்டிச்‌ 
சம்ஸ்காரம்‌ பண்ணுவது கிருத்திய யோக்கியமானாற்‌ 
போல, பாசவசத்தினாலே ஏகதேசியும்‌ கிஞ்சிஞ்ஞனு 
மாயுள்ள பசு பசுத்துவ பாசம்‌ நீங்கிப்‌ பதியுடனே 
3 மேளனமாயுள்ளளவில்‌ சர்வ வியாபித்துவ சர்வஞ்‌ 
ஞரூத்துவான்்‌மகமான பதிசொரூபமாம்‌, ஆகையால்‌ 
விரோதம்‌ இல்லை. 


செம்பிரத குனிகையினுல்‌ களிம்பற்றுப்‌ பொன்னுய்ச்‌ 
செம்பொனுடன்‌ ேருமலம்‌ சிதைந்தாற்‌ சீவன்‌ 

பொன்போ லல்லன்‌ 

கிமலம்‌ போக்கி 

களங்க மறுக்கும்‌ 


நம்பனுடன்‌ கூடுமெனில்‌ 
நற்குளிகை போலஅரன்‌ கணு 

அம்பொனடிக்‌ கீழ்வைப்பன்‌ அருங்‌ 
அக்குனிகை தானும்பொன்‌ னுகா தாகும்‌ 

உம்பர்பிரான்‌ உற்பத்தி யாதிகளுக் குரியன்‌ 
உயீர்தானும்‌ சிவானுபவம்‌ ஒன்றினுக்கு முரித்தே. 10 


மேல்‌ அதற்கே புறநடை- 
இ-ஸன்‌: செம்பு இரதகுளிகையினால்‌ களிம்பு அற்று 
பொன்‌ ஆய்‌ செம்பொனுடன்‌ சேரும்‌ மலம்‌ சிதைத்‌ 
தால்‌ சீவன்‌ நம்பனுடன்‌ கூடும்‌ எனில்‌ - செம்பானது 
இரதகுளிகைப்‌ பரிசத்தினாலே களிம்பானது போய்ப்‌ 
பொன்னாம்‌. அப்படியே சிவனுடைய சத்தி பரிசத்தி 


2. ப்ரியாப்தம்‌-போது . 


1. க்ஷிப்தும்‌ - போடப்பட்டது 
மானது. 3. மேளனம்‌ - சேருதல்‌. 


068 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


னலே ஆன்மாவினுடைய ஆணாவாதி மலங்கள்‌ நீங 
கவே சிவனோடே ஓக்க ஆன்மாக்களும்‌ பஞ்சகிருத்தி 
யம்‌ பண்ணும்‌ என்னில்‌; 

அரன்‌ பொன்போல்‌ அல்லன்‌ தல்‌ குளிகைபோல - 
அரன்‌ பொன்னைப்போலே அல்ல, செம்பைக கனிம்‌ 
பறுத்துப்‌ பொன்னாக்கும்‌ இரசகுளிகையோலே செம்‌ 
பொன்னுடன்‌ கூடும்‌ இரசகுனளிகையினாலே கணிம்பற்ற 
பொன்னானது முன்னுள்ள பொன்னே ஓக்குமொழியக்‌ 
குளிகையை ஓவ்வாது, அரன்‌ நுணுகி மலம்‌ போக்கி 
அம்‌ பொன்‌ அடி கீழ்‌ வைப்பன்‌ - சிவன்‌ ஆன்மாவைப்‌ 
பொருந்தின மலங்களை நீக்கி ஆன்மாவைத்‌ துன்னி 
டத்து வேறற வைப்பன்‌, அரும்‌ களங்கம்‌ அறுக்கும்‌ 
அ குளிகை தானும்‌ பொன்‌ ஆகாதாகும்‌ - உலகத்‌ 
தவர்கள்‌ அரிதிற்றேடும்‌ பொன்னை எனிதிலாக்கும்‌ 
இரதகுளிகை யொன்னாகா து. இப்படிப்போல: 


உம்பர்பிரான்‌ உற்பத்தியாதிகளுக்கு உரியன்‌ 
உயிர்‌ தானும்‌ சிவானுபவம்‌ ஒன்றினுக்கும்‌ உரித்தே - 
தேவர்களுக்கெல்லாம்‌ சுவாமியான சிவனே சிருஷ்டி 
முதல்‌ ஐ.ந்தொழில்களுக்கும்‌ கர்த்தா, ஆன்மாவானது 
சிவான ந்தானுபவம்‌ ஓன்றினுக்குமே உரியது எ-று. 

இதனால்‌ முத்தான்மாக்கள்‌ சிவானந்தானுபவிகளே 
ஆவர்கள்‌, கிருத்திய கர்த்தாக்கள்‌ ஆகார்கள்‌ எனக்‌ 
கூறியது. 

ஆதிமுத்தரான அனதந்தேசுவராதி விசுவாமித்திர ர்‌ 
பரியந்தம்‌ சிருஷ்டியாதி கிருத்தியங்கள்‌ பண்ணினதை 
ஆகம புராணங்களிலே கேட்கப்பட்டது. இவ்விடத்து 
ஆசாரியர்‌ அனுக்கிரகமாகிற கிருத்தியத்தைப்பண்ணக்‌ 
காணப்பட்டதே என்னில்‌? அது மெய்‌ ; சிவன்‌ எவ்‌ 
விடத்தும்‌ எந்தக்‌ கிருத்தியமும்‌ அவரவரை அதிட்டித்‌ 
துத்‌ தாமே பண்ணுவர்‌; முத்தான்மாக்கள்‌ பண்ணுவர்‌ 


பதினொராம்‌ சூத்திரம்‌ 669 
என்பது இரும்பு சுடுவது என்பதைப்‌ போல ஆதார 
லகஷணை. இந்த விசாரம்‌ எல்லாம்‌ ஜீவன்முத்தி 
அவத்தையிலேயே. பரமமுத்தியிலே சிவம்‌ என்றும்‌ 
ஆன்மா என்றும்‌ பீரிந்து காணப்படுவது ஒன்றில்லை. 
ஆகையால்‌, முத்தான்மாக்கள்‌ கிருத்தியம்‌ பண்ணுவர்‌ 
கள்‌ பண்ணார்கள்‌ என்னும்‌ விசாரத்துக்கு அவகாசமே 
சிவன்‌ வ னென்றிரண்டும்‌ இத்தொன்றும்‌ என்னில்‌ 

சினனருட்சித்‌ இவனருளைச்‌ சேருஞ்சித்‌ தவன்றான்‌ 
பவங்கேடு புத்திமுத்தி பண்ணுஞ்சித்‌ தவற்றிற்‌ 

படி.யுஞ்சித்‌ தறிவீக்கப்‌ படுஞ்சித்தும்‌ இவன்றான்‌ 
அவன்றானே அறியுஞ்சித்‌ தாதலினால்‌ இரண்டும்‌ 

அணைந்தாலு மொன்றாகா தநந்நியமா யீருக்கும்‌ 
இவன்ருனுக்‌ புத்‌இயுஞ்சித்‌ இவனாமோ புத்‌ 

இது அ9த்தென்‌ நிடிலவனுக்‌ வெனுமசித்‌ தாமே. 

மேல்‌ வே சைதன்னியத்திற்கும்‌ வெ சைதன்னி 
யத்திற்கும்‌ பேதம்‌ கூறுகின்றது: 

இன்‌: சிவன்‌ சீவன்‌ என்று இரண்டும்‌ சித்து 

ன்மாவும்‌ இரண்டும்‌ 


ஒன்றாம்‌ என்னில்‌ - சிவனும்‌ ஆனம்‌! டும்‌ 
சித்துரூபம்‌ ஆகையால்‌ ஆன்மஞானக்கிரியைகளூ 02 


னில்‌ ? சிவன்‌ அருட்‌ 
வன்‌ ஆனந்தப்‌ 
ஆனந்தத்தை 


தடையாய்‌ நின்ற ஆணவ 
கிருத்திய கர்த்தா ஆவன்‌ என 
சித்து இவன்‌ அருளை சேரும்‌ சித்து - சி 
பிரதாபியான சித்து, ஆன்மா அந்த 


அனுபவிக்கும்‌ சித்து, அவன்‌ தான பவம்‌ கேடு புத்தி 
மூத்தி பண்ணும்‌ சித்து அவற்றில்‌ படியும்‌ த 
சிவன்தான்‌ ஜனன மரண போகமோட்சங்களை உண்‌ 


டாக்கும்‌ ஞான சொரூபி, 
அடையும்‌ ஞான்‌ சொரூபி, 


ஆன்மா | 
அறிவிக்கப்படும்‌ சித்தும்‌ 


670 சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 
இவன்‌ தான்‌ - ஆன்மா சிவன்‌ அறிவிக்க அறிகிற 
ஞான சொரூபி, அவன்‌ தானே அறியும்‌ சித்து - சிவன்‌ 
தானே அறியும்‌ ஞானசொரூபி, ஆதலினால்‌ இரண்டும்‌ 
அணை ந்தாலும்‌ ஜன்றாகாது அநந்நியமாய்‌ இருக்கும்‌ - 
இவ்வாறு சீவனுக்கும்‌ சிவனுக்கும்‌ நானக்‌ கிரியை 
வேறுபாடு உண்டு ஆதலான்‌ முத்தியிலும்‌ ஒன்றாவது 
இல்லை, பிறிவற்ற அத்துவிதமாய்‌ இருக்கும்‌. அஃது! 
எவ்வாறு என்னில்‌ ? 

இவன்‌ தானும்‌ புத்தியும்‌ சித்து இவன்‌ ஆமோ 
புத்தி - ஆன்மாவும்‌ புத்திதத்துவமும்‌ சித்து என்று 
சொல்லப்படுகையால்‌ புத்தி ஆன்மாவோ என்னில்‌ ? 
இது அசித்து என்றிடில்‌ அவனுக்கு இவனும்‌ அசித்து 
ஆமே-புத்தி அசித்துரூபம்‌ ஆகையால்‌ சித்துரூபியான 
ஆன்மா ஆகாது என்னில்‌ ? எக்காலமும்‌ எல்லாத்தை 
யும்‌ உள்ளபடி ஐர்‌ துணையுமின்றி அறியும்‌ சிவனைக்‌ 
குறித்துப்‌ பந்தத்திலே சிவன்‌ மாயா கரணங்களைக்‌ 
கூட்டி அறிவித்தபொழுது அறிந்தும்‌ இவ்வாறு அறி 
வியாத பொழுது ஜடத்தோடும்‌ தன்னோடும்‌ பேதமற 
நிற்கையால்‌ ஆன்மா அசித்து என்று சொல்வதற்குப்‌ 
போதும்‌ என்றவாறு. 
இரும்பைக்காந்‌ தம்வலித்தாற்‌ போலியைந்தங்‌ குயிரை 

- எரியிரும்பைச்‌ செய்வதுபோல்‌ இவனைத்தா க்கி 

அரும்பித்திந்‌ தனத்தைஅன லழிப்பதூபோல்‌ மலத்தை 

அறுத்தமலன்‌ அப்பணை ந்த உப்பேபோ லணைதந்து 
விரும்பிப்பொன்‌ னினைக்குளிகை ஒளிப்ப துபோ லடக்கி 

_.  மேளித்தூத்‌ தானெல்லாம்‌ வேதிப்பா னாகிக்‌ 

கரும்பைத்தே னைப்பாலைக்‌ கனியமுதைக்‌ கண்டைக்‌ 

கட்டியைஒத்‌ திருப்பனந்த முத்தியினிற்‌ கலந்தே. 


20 மேல்‌ சீவன்முத்தி ஏழுவிதமும்‌ கூறுகின்றது. 


கச க 
க்க அத புடம்‌ ல வல்லி நதிகள்‌ அல்‌ அலல்‌ 


பதிலெராம்‌ சூத்திரம்‌ 671 
இஃன்‌: சிவன்‌, இரும்பை காந்தம்‌ / கா்‌ 
போல்‌ இயைந்து அங்கு உயிரை - ன ள்‌ 
ஆன்மாவைக்‌ ௧ ந்தம்‌ இரும்பை விகாரமன்‌ நியிலே 
தனவசத்தது ஆக்கிக்கொண்டதுபோலப்‌ பிரபந்தனன 
ஆன்மாவை வீகாரமின்றித்‌ தன்வசத்தாக்கிக்கொண்டு' 
ன எட ஓர்‌ இச்சையும்‌ தொழிலுமன்‌ நி எல்லாம்‌ தன்‌ 
ர நிற்பன்‌, எரி இரும்பை செய்வது போல்‌ 
இவ £ தான ஆக்கி - ஆன்மா தத்‌ தரிசனமாய்‌ மேல்‌ 
ஒரு செயலும்‌ இன்றிச்‌ சிவஞானத்தினலே ஆன்மசுத்தி 
யாய நின்றவளை இரும்பிலே அக்கினி அதிட்டித்துச்‌ 
படு முதலான தொழில்களைச்‌ செய்வதுபோலச்‌ 
வன்‌ அதிட்டித்துத்‌ தன துகிருத்தியமான ஐந்தொழில்‌ 
களையும்‌ செய்வன்‌. அப்பொழுது இரும்பு சுடுகிறது 
எனது போலச்‌ சீவன்முத்தராயிருக்கிற . இன்னார்‌ 
இன்ன கிருத்தியத்தைச்‌ செய்கிறார்‌ என்று சொல்லப்‌ 
படும்‌; 
ம்‌ இத்து இந்த 
ரல்‌ மலத்தை அமலன்‌ 
மேல்‌ சிவதரிசனப்பட்ட ஆ 
டத்திலே முன்‌ மறைந்திருந்த அக்கினியானது பிரகா 
சித்துக்‌ காஷ்டத்தினுடைய. தன்மையைக்‌ கெடுத்து 
அக்கினியாய்‌ நின்றதுபோலச்‌ சிவன்‌ , பிரகாசித்துப்‌ 
பசுத்துவத்தைக்‌ கெடுத்துத்‌ தனி மயமாக்கி திற்பன்‌; 
உப்பே போல்‌ அணைத்‌ 
த்‌ தயடைந்‌ 


னத்தை அனல்‌ அழிப்பது 
அறுத்து - ஆன்மசுத்திக்கு 
ன்மாவினிடத்திலே காஷ்‌ 


அப்பு அணைந்த 


தரிசனானந்தரம்‌ சிவயோக்த 
சலத்தினுடனே கூடின 2 
ருசியை அடக்கித்‌ தன 
சிவனும்‌ ஆன்மாவைத்‌ தனது தன்‌ 

தானாக நிற்பன்‌; ரனினை குளிகை ஒளிப்‌ 
பதுபோல்‌ அடக்‌ 
மிகவும்‌ சந்தோஷித்து 2-6 


து ருசியாய்‌ 


விரும்பி. பொன்‌ 
கி - சிவபோகமாக 3 
க்கிக்‌ கொடுத்த பொன்னை 


072 | சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


ரசகுளிகை பருகிப்‌ பொன்‌ கெடாமல்‌ இருக்க அது 
நிறத்தை மறைத்துத்‌ தன்னிறமாகவே காட்டி நின்றது 
போல்‌ சிவானந்தம்‌ ஆன்மாவுக்கு அநந்நியானுபவ 
மாகவே செய்து காட்டாகவும்‌ காண்பதாகவுமாமீருக்‌ 
கிற ஞானத்தை அடக்கி; மேளித்து - காட்சி இறந்து 
கின்ற ஆன்மாவைப்‌ புரைவறக்‌ கலந்து; தான்‌ எல்‌ 
லாம்‌ வேதிப்பான்‌ ஆகி - ஞாதுரு நான ஜெய மூன்‌ 
தும்நழுவ ஆன்‌ ந்தபரவசனாகிய ஆன்மாத்‌ நானேயாக 
கிற்பன்‌; 

இவ்வாறு முத்தி ஏழு பேதமாகில்‌ சிவான த்தானு 
பவம்‌ ஒருபடித்தோ ? பேதம்‌ உண்டோ 2 எனில்‌, 
பேதம்‌ உண்டு என்பது. 

கரும்பை கனியை பாலை தேனை கண்டை கட்டியை 
அமுதை ஓத்து இருப்பன்‌ அந்த முத்தியினில்‌ கலந்தே- 
இந்த, சொன்ன ஏழுபேத பதார்த்தமும்‌ மதுர ரசமே 
யாய்‌ இருக்கவும்‌ பேதமுள்ள துபோலச்‌ சிவான ந்தமும்‌ 
பேதம்‌ உண்டு. அவை வருமாறு : 


கரும்பிலே கடினமாகிய கோதும்‌ அற்ப மதுரமான 
சாறும்‌ போலச்‌ சீவபாவம்‌ அதிகம்‌ சிவபாவம்‌ அற்ப 
மும்‌ அதனால்‌ விஷயானுபவ காலம்‌ அதிகமும்‌ சிவா 
ன ந்தானுபவகாலம்‌ அற்பமும்‌; பழத்திலே கொட்டை 
யும்‌ தோலும்‌ அதிகமும்‌ சாறு அற்பமும்‌ போல, சீவ 
பாவம்‌ அதிகமும்‌ சிவபாவம்‌ அற்பமுமாய்க்‌ கரும்பிற்‌ 
கடினமில்லை; பாலிலே தண்ணீர்ப்பங்கு மூன்று பாலி 
னுடைய பங்கு ஓன்று கடினமே இல்லை; தேன்‌ தித்திப்‌ 
பும்‌ புளிப்பும்‌ இருவகைரசம்‌; கண்டடுக்கு ரசமும்‌ ரூபமும்‌ 
- ஒன்றே, கடினம்‌ உண்டு. கட்டி மதுரரூபமே ஆகிக்‌ 
கடின மன்றி உடனே கரையும்‌. அமிருதம்‌ முன்சொன்ன 
தியாச்சிய கடின ரசாந்தர ரசங்கள்‌ இல்லாமல்‌ சுத்த 
- மதுரமாய்‌ இருக்கும்‌. அப்படியே அந்த முத்தி என்பது 


பதினோராம்‌ சூத்திரம்‌ 678 


முடிவான ஏழாம்‌ முத்தி. அதிலே அமிருதம்‌ என்றும்‌ 
மதுரம்‌ என்றும்‌ பேதமில்லா ததுபோலச்‌ சிவன்‌ ஆன்‌ 
மாவைப்‌"புரைவற விரவி நிற்பன்‌. இவையிற்றுக்களை 
அனுபவத்தினலே ௮ நிவதன்றி வாச்சிய வாசகத்தி 
னாலே அறிவதன்று என்றவாறு. 

அமா பஏது௦ 8 திம 2 சொக்ஷ்ஹ.! வகாறொய 
லிலாமெடெரொ 'வவணி-1_58 | வஹுவ வாஹு 


து காய..காறண வத | 


பதினொராஞ்குத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ - 320 


பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ 

செங்கமலத்‌ தாளிணைகள்‌ சேர லொட்டாத்‌ 

திரிமலங்க ளறுத்தசன்‌ நேசரொடும்‌ செறிந்திட்‌ (௫) 
அங்கவர்தம்‌ இருவேடம்‌ ஆலயங்க ளெல்லாம்‌ 

அரனெனவே தொழுதிறைஞ்சி ஆடிப்‌ பாடி. 
எங்குமியாம்‌ ஒருவர்க்கும்‌ எளியோ மல்லோம்‌ 

யாவர்க்கும்‌ மேலானோம்‌ என்றிறுமாப்‌ பெய்தி 
திங்கள்முடி யார்‌அடியார்‌ அடியோ மென்று 

இரிந்திடுவர்‌ சிவஞானச்‌ செய்தியுடை யோரே. 1 


மேல்‌ சிவஞான சரிதையாகிய பாஹ்யபத்தி கூறு 
கின்றது. 

இஃள்‌: செங்கமல தாள்‌ இணைகள்‌ சேரல்‌ ஓட்டா 
திரி மலங்கள்‌ அறுத்து - சிவானந்தத்தை அநத்நி 
யானுபவமாகப்‌ பொருந்துவதற்குத்‌ தடையாயிருக்கிற 
மூன்று மலத்தையும்‌ ஒழித்து ; 

ஓழிக்குமாறு யாதோ என்னில்‌ 2? ஆணவமல சத்தி 
யானது மோகம்‌ மதம்‌ அராகம்‌ விஷாதம்‌ தாபம்‌ 
சோஷம்‌ வைசித்திரியம்‌ என்று ஏழு பேதமாம்‌. இந்த 
ஏழின்‌ வசமாகாது இருக்கை ஆணவமலத்தை நீங்கு 
தல்‌. அவையிற்றுக்களைப்‌ பொரு ந்தில்‌ வரும்‌. 


மோகமான து வனிதையர்‌ முதலான விஷயங்களில்‌ 
. விதி நிஷேதம்‌ விசாரியாமல்‌ பொருந்துதல்‌. மதமா 
வது முன்சொன்ன வனிதையாதி கிட்டின இடத்திலே 
- இந்த வனிதையைப்போல ஓருத்தருமில்லை ; இவளே 
தேவவனிதை என்று அபிமானம்‌ பண்ணுவது. அராக 
மாவது அந்த விஷயத்திலே மேன்மேல்‌ ஆசையைப்‌ 
பெருக்குதல்‌. . விஷாதமாவது அந்த விஷய விரகத்‌ 
திலே மெத்தவும்‌ துக்கப்பட்டு அழுந்தல்‌. தாப்மாவது 


உ இ 
ர கா அம 


பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ 675 
மனது தவீக்க அரற்றுதல்‌. சோஷமாவது விரகாதிக்‌ 
கியத்தினாலே தேகத்தில்‌ சுரமும்‌ பொறுக்கப்போகாத 
தாபமுமாவது. வைசித்திரியமாவது இந்த ஸ்திரீ 
இந்த உறவின்‌ முறையார்‌ இதமாய்ப்‌ புசிக்கும்‌ அன்‌ 
னம்‌ முதலான பொருள்கள்‌ பூமி இஃது எல்லாம்‌ 
உண்டாச்சுது, ஆதலால்‌ ஒரு குறையும்‌ இல்லோம்‌, 
இவைகள்‌ எல்லாத்துடனுங்கூட என்னை ரட்சிக்கிறவர்‌ 
கள்‌ ஆர்‌ என்று இது முதலான பல சிந்தனைகளைப்‌ 
பண்ணுவது. 


மாயை பொய்யை மெய்‌ என்னும்படி மயக்க அறி 
வைப்‌ பண்ணுவது. தேகாதிப்‌ பிரபஞ்சம்‌ எல்லாம்‌ 
பொய்‌ என்றதில்‌ அபிமானம்விட்டுச்‌ சிவனிடத்தில்‌ 
அபிமானம்‌ பண்ணுதல்‌ மாயை நீங்குதல்‌. தனக்கும்‌ 
பிறருக்கும்‌ சுதந்திரம்‌ இல்லை. சர்வான்மாக்களுக்கும்‌ 
ஈசுவர அபரதந்திரராய்‌ யான்‌ செய்தேன்‌ பிறர்‌ செய்‌ 
தார்‌ என்னும்‌ சுட்டுதல்‌ ஒழிதல்‌ கன்மம்‌ நீங்குதல்‌. 
இதற்குச்‌ சம்மதி: 

8 விவ௨மா தெதெயொ சொஹாஷி 2௨ 
ஹயா । ஈாமொ.ர) ந விஷாலாவ ுஹாவஜொஷ. 
ஹ௨ஷ2 il வெலி) 2விஸவெஷா௦ 9 லிநா_நா௦ 
வசி ௦ | யஹிது ஹத ப) தபொகதொஹொ தாட 


டொதா)௨௦ ம.நாகிஷ-ு1॥ ஹதொஹ ௨.கி.விவ ாகொ 


தத்‌ . ௦ னு 
வஜ-ஜா2வ த) லிஹாம_த௦ | வாஷாூவிஷீரய௦ யெ.ந 
ஹள விநா ர வ௱ா௦ம.£ா ॥ சிஷாஹதெ யெ 
வெ.கி வ2_த8 விவ) | _தஉமாவெ லிஷணகூ௦ 
பாஷூலொவ_ந_தாய_த2 ॥  ஹவிஷாகலெொ 8லொ_நா9 


ப 


இப ப பணிக தப்ப ல ப அவர்க பட டர்‌ ந்‌ 


076 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


௦ ௦ 
ஞாணி.நா 2.௧8 | த_தஹாலெொ வவெடத$ 


உ,லொலா..தா..சி விஹு$ | ஹதாவ உசிவி௨ராசொ 


2லபொஷோ வெக த£2। பாவா.தா_த யாய 
அ 2 இப ல 
லூக்‌ ற 02 | த | 
ஹா-நலொ._ஃவ ஹு௫உ-ஹாம௦ 1 ஊஷடைய-மிய௦ 


வாற ரஷ ணெ.த ஓ_ந£௨ீ। க] தாமயெ-ரஹ 
2 தாயா கஷ_தா8ா கவ வ ! ௧௦0 0௦பமெஹ) 
வாடாத அிஜாயெ_ந_நரணா௦ வவெ | நா.ரா£_கி 
காரஹொயஷலொடெெவி அ; ஹ௦ஜத.த8! ஹே 


௦ _தவஹலாஷொசதா லால வ_தா௦_நரணா? | 


ஈசன்‌ நேசரொடும்‌ செறிந்திட்டு - இவ்வாறு மும்‌ 
மல சம்பந்தங்களை நீங்கின சிவபத்தருடனே கூடி; 


அங்கு அவர்தம்‌ திருவேடம்‌ ஆலயங்கள்‌ எல்லாம்‌ 
அரன்‌ எனவே தொழுது இறைஞ்சி-சிவபத்தர்களுடன்‌ 
கூடின இடத்து அவர்களுடைய சாதியையும்‌ குணத்‌ 
தையும்‌ விசாரியாமல்‌ சிவனடையாளமாகிய விபூதி 
ருத்திராக்கம்‌ தரித்த பேர்களைக்‌ கண்டமாத்திரத்தீலே 
அஞ்ஞானத்தை அறுக்கும்‌ அரன்‌ இவர்கள்‌ என்று 
பாவித்தும்‌ சிவனுக்கு ஆலயமாகிய சிவலிங்கங்களைச்‌ 
சிவன்‌ என்று பாவித்தும்‌; அடைவே தொழுதிறைஞ்சி 
என்றது சத்த * புனருத்திவாராமல்‌ சொன்னது. இரு 
வகையையும்‌ தண்டனிட்டேன்‌. 

பாடி ஆடி - சிவானந்த மேலீட்டினால்‌ சிவன்‌ 
புகழைப்‌ பண்ணுடனே பாடிக்‌ கைகொட்டிக்‌ கூத்தாடி ; 


ு _........--- 
* புனருத்தி - இரட்டித்துச்‌ சொல்லல்‌. 


பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ 


677 


எங்கும்‌ யாம்‌ ஒருவர்க்கும்‌ எளியோம்‌ அல்லோம்‌ 
யாவர்க்கும்‌ மேலானோம்‌ என்று இறுமாப்பு எய்தி - 
பூலோகம்‌ முதலாய்ப்‌ பிரமலோக பரியந்தத்திலும்‌ 
மனிதர்‌ முதலாக பிரமா ஈறான போர்க்குள்ளே ஒருவர்க்‌ 
கும்‌ யாம்‌ தாழ்ச்சியுடையோம்‌ அல்லோம்‌ முன்சொன்ன 
பேர்க்கு எல்லாம்‌ உயர்ச்சி உடையோம்‌ என்று தீ 
யெடுப்பு உடைத்தாய்‌ இவ்வாறு பெற்றும்‌; திங்கள்‌ 
முடியார்‌ அடியார்‌ அடியோம்‌ என்று திரிந்திடுவர்‌ சிவ 
ஞானச்‌ செய்தி உடையோரே - சந்திரசேகரருடைய 
அடியார்க்கு அடியோம்‌ என்று அவர்கள்‌ ஏவின ப 
செய்து சஞ்சரிப்பார்கள்‌, சிவஞான சரிதையையுடைய 
பெரியோர்கள்‌ என்றவாறு. 
இரண்டாம்‌ அதிகரணம்‌ 
ஈசனுக்கன்‌ பில்லார்‌ அடியவர்க்கன்‌ பில்லார்‌ 
என்வுயீர்க்கும்‌ அன்பில்லார்‌ தமக்கும்‌ அன்‌ பில்லார்‌ 
பேசுவதென்‌ அறிவீல்லாப்‌ பிணங்களைநாம்‌ இணங்கில்‌ 
பிறப்பினொடும்‌ இறப்பினொடும்‌ பிணங்கடுவர்‌ விடுநீ 
ஆசையொடும்‌ அரனடியார்‌ அடியாரை அடைந்திட்‌(டு) 
அவர்கருமம்‌ உன்கரும மாகச்‌ செய்து 
கூசிமொழிந்‌ தருள்ளானக்‌ குறியில்‌ நின்று 
கும்பிட்டுத்‌ தட்டமிட்டுக்‌ கூத்தாடித்‌ இரியே. 
மேல்‌ இதனையே திடம்பெறக்‌ கூறுதல்‌. 
இஃள்‌: அடியவர்க்கு அன்பு இல்லார்‌ ஈசனுக்கு 
அன்பு இல்லார்‌ - சிவனடியாரிடத்தில்‌ பத்தியில்லாத 
பேர்‌ சிவனிடத்திலும்‌ பத்தியில்லாத பேர்களே; சிவ 
னடியாரிடத்தில்‌ பத்திபண்ணாயல்‌ சிவாலயத்திலே 
பத்திபோலச்‌ சிலர்‌ செய்தாலும்‌ அது வயிறு வளப்பின்‌ 
பொருட்டான * காபட்யமான பத்தியே, மாகேசுவர 


* காபட்யம்‌ - வஞ்சனை. 


678 சிவஞானசித்தியா ர்‌ சுபக்கம்‌ 


ட [a | ௪. bd ன்‌ ௨ 2 உ பல்‌ ர்‌ ஆ ன்‌ 
ரிடத்தில்‌ அவமானம்‌ பம்‌ ச்‌ சிவலிங்கத்திலே பூசை 


பண்ணினால்‌ பயன்‌ இல்லை; க 
௪ ல NN ள்‌ 
_தயமாகா்கெ உ 4௦0௦ அஃப்‌ யூ உடு பூலு 
2 2 ' i ப்‌ 
தொ வல வவ।! ஐமீ றா வா 054 ஹர னத்‌ 
நிஷலலைவெ௯ |] 


எவ்வுயிர்க்கும்‌ அன்பு இல்லார்‌ தமக்கும்‌ அன்பு 
இல்லார்‌ - எல்லாச்‌ சீவனிடத்திலும்‌ தயை உண்டாய்த்‌ ன 
தம்மைப்போல்‌ விசாரித்த பேர்களே சனன மாண Y 
மாகிய கடலிலே நின்றும்‌ கரையேற அன்புடையவர்‌ 
கள்‌, இஃதில்லாத பேர்கள்‌ தன்னிடத்திலே அன்பு 
இல்லாத பேர்களே; பேசுவது என்‌ - அவர்களை மான்‌ 
சொல்லுவது என்ன; அறிவு இல்லா பிணங்களை நாம்‌ 
இணங்கின்‌ பிறப்பினொடும்‌ இறப்பினொடும்‌ பிணங்கிறு 1 ஆ 
வர்‌ விடு நீ - அறிவு இல்லாதபடியினால்‌ பிணங்களுக்கு 
ஓத்த பேர்களுடனே நாம்‌ கூடிப்‌ பிறப்பு இறப்புக்கு 
ஏதுவான தர்மங்களைப்‌ பண்ணும்படிக்குச்‌ சொல்லிக்‌ 
கலகம்பண்ணுவார்கள்‌ ஆகையால்‌ அவர்களுடனே 
கூட்டரவை நீ தவிர்க்கக்கடவை; 


ஆசையோடும்‌ அரன்‌ அடியார்‌ அடியாரை அடைந்‌ 

திட்டு அவர்‌ கருமம்‌ உன்‌ கருமம்‌ ஆக செய்து. கூசி 
மொழிந்து அருள்‌ ஞான குறியில்‌ நின்று கும்பிட்டு 
தட்டமிட்டு கூத்தாடி திரியே - மிக்க நேசத்துடனே 
சிவன்‌ அடியாரையும்‌ அவர்க்கு ஏவல்‌ செய்வாரையும்‌ 
தெரிந்து அவர்க்கு வேண்டும்‌ கருமமே உனக்கு வேண்‌: 

... டம்‌ கருமமாகச்செய்து அவர்களுடன்‌ பேசுங்காலத்தும்‌ 
"அவர்களைச்‌ சொல்லும்‌ பூச்சியவசனமும்‌ உன்னைச்‌ 
சொல்லும்‌ *நைச்சியவசனமும்‌ தப்புதோ என்றும்‌ 


* தைச்சியம்‌ - அடக்கம்‌. 


Fr 


பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ 679 
கூச்சத்துடனே பேசி ஆசாரியர்‌ அருளிச்செய்த ஞான 
நிட்டையிலே நின்றும்‌ எவ்விடத்திலும்‌ சிவமே கண்டு 
தண்டனிட்டுக்‌ கைகொட்டிக்‌ குணலைக்கூத்து நடித்து 
இவ்வாறு சஞ்சரிப்பாயாக என்றவாறு. 


மூன்றாம்‌ அதிகரணம்‌ 


அறிவரியான்‌ தனையறிய ஆக்கை யாக்கி 
அங்கங்கே உயிர்க்குயிராய்‌ அறிவுகொடுத்‌ தருளால்‌ 
செறிதலினால்‌ இருவேடம்‌ வெனுருவே யாகும்‌ 
சிவோகம்பா விக்குமத்தாற்‌ சிவனு மாவர்‌ 
குறியதனால்‌ இதயத்தே அரனைக்‌ கூடும்‌ 
கொள்கையினால்‌ அரனாவர்‌ குறியொடுதாம்‌ அழியும்‌ 
நெறியதனாற்‌ சிவமேயாய்‌ நின்றிடுவ ரென்றால்‌ 
நேசத்தால்‌ தொழுதிடுநீ பாசத்தார்‌ விடவே. 6 
மேல்‌ அந்தச்‌ சிவபத்தர்கள்‌ நிற்கும்‌ நில்மை 
யால்‌ சவனெனவே வழிபடுக என்று கூறுகின்றது. 


இ-ள்‌: அறிவு அரியான்‌ தனை அறிய ஆக்கை 
ஆக்கி அங்கங்கே உ.யிர்க்கு உயிராய்‌ அறிவு கொடுத்து 
அருளால்‌ செறிதலினால்‌ திருவேடம்‌ சிவன்‌ உருவே 
ஆகும்‌ - பாச அறிவாலும்‌ பசு அறிவாலும்‌ அறிதற்கு 
அரிதாகிய சிவன்‌ தன்னை உணருமாறு தவம்பண்ணும்‌ 
தேகத்தையும்‌ தபோவேடத்தையும்‌ கொடுத்து அந்தத்‌ 
தேகத்தில்‌ ஜீவான்மாக்களிடத்திலே பரமான்மாவாக 
நின்று சிவஞானத்தைப்‌ பிரகாசிப்பித்துக்‌ கருணையி 
னாலே பிரிவறப்‌ பொருந்துகையினால்‌ சிவனுடைய 
வேஷத்தைத்‌ தரித்த தேகம்‌ சிவனுடைய திருமேனியே 
ஆம்‌. 
இது ஞானசரிதை பண்ணுமவரைச்‌ சொன்னது. 


080 செவெஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


சிவோகம்‌ பாவிக்கும்‌ அத்தால்‌ சிவனும்‌ ஆவர்‌ - 
பூதசுத்தியனந்தரம்‌ ஸ்ரீகண்டாதி மாதிருகை பஞ்சப்‌ 
பிரம ஷடாங்காஷ்டத்‌ திரிம்சத்‌ கலாநியாசங்களைப்‌ 
பண்ணிச்‌ சிவோகம்‌ என்று பாவளை பண்ணுமத்தால்‌ 
சிவபாவனையும்‌, உம்மையினால்‌ சீவபாவளையும்‌ உடை 
யவாகள்‌ ஆவார்கள்‌. 


இது ஞானத்தில்‌ கிரியாவாணச்‌ சொன்ன து. 


குறியதனால்‌ இதயத்தே அரனை கூடும்‌ கொள்கையி 
னால்‌ அரன்‌ ஆவர்‌ - அஷ்டகலாப்‌ பிராசாதத்தை இருத 
யாதியாகப்‌ பிரம்மாதி காரணத்‌ தியாகக்‌ கிரமத்திலே 
துவாதசாந்தமாகிய உன்மண சத்தி சகிதரான *அ;நா 
சிருதரை வேறறப்‌ பொருந்தும்‌ முறைமையினால்‌ 
அந்தப்‌ பரமசிவனாம்‌. 

இது சிவஞான யோகியைச்‌ சொன்னது. 


்‌ குறியொடு தாம்‌ அழியும்‌ நெறி அதனால்‌ சிவமே 

யாய்‌ நின்றிடுவர்‌ - ஞாதுரு ஞான ஜேயம்‌ என்னும்‌ 
மூன்றும்‌ நழுவ நின்றோர்‌ சத்தி சிவான்மா என்னும்‌ 
பேதமறச்‌ சிவமே ஆவர்‌; 


ஏகாரம்‌: தேற்றம்‌. தேற்றமாவது சிவனே அல்லது 
ஜீவபாவம்‌ சற்றுமில்லை என்றது. 

என்றால்‌ - இவ்வாறு ஜீவன்முத்தரான பேர்கள்‌ 
சிவனே என்று வேதாகமங்கள்‌ சொல்லுகையினாலே, 
நேசத்தால்‌ தொழுதிடு நீ பாசத்தார்‌ விடவே - சிவன்‌ 
அன்பரை மிகுந்த அன்பினாலே நீ வணங்கி வழிபடு, 
உன்னைப்‌ பந்தித்திடும்‌ பாசங்களானவை நீங்கிவிட 
என்றவாறு. 


._ * அநாசிருதர்‌ - ஒன்றைப்‌ பொருந்தாதவர்‌. 


பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ 681 
பாசத்தார்‌ என்றது இழிவின்‌ வத்த உயர்திணை 
வாய்பாடு. ஏகாரம்‌ ஈற்றசை. 


திருக்கோயி லுள்விருக்கும்‌ திருமேனி தன்னைச்‌ 
சவனெனவே கண்டவர்க்குச்‌ சவனுறைவன்‌ அங்கே 
உருக்கோலி மந்திரத்தா லேறினையும்‌ அவர்க்கும்‌ 
உளனெங்கும்‌ இலன்இங்கும்‌ உளனென்‌ பார்க்கும்‌ 
விருப்பாய வடி.வா௫ இந்தனத்தின்‌ எரிபோல்‌ 
மந்திரத்தில்‌ வந்துதித்து மிகுஞ்சுரபிக்‌ கெங்கும்‌ 
உருக்காண வொண்ணாத பால்முலைப்பால்‌ விம்மி 


ஒழுகுவது போல்வெளிப்பட்‌ டருளுவனன்‌ பர்க்கே. 4 


மேல்‌ சிவலிங்கத்தை வழிபடும்‌ முறைமை கூறு 
கின்றது. 


இ-ள்‌: திருக்கோயிலுள்‌ இருக்கும்‌ திருமேனி 
தன்னை சிவன்‌ எனவே கண்டவர்க்கு சிவன்‌ உறைவன்‌ 
அங்கு - திருக்கோயிலுள்ளிருக்கும்‌ சிவலிங்கமே சிவன்‌ 
என்று பாவித்து வழிபடும்‌ அவர்க்கு அந்தச்‌ சிவலிங்‌ 
கத்தினிடத்திலே சாந்நித்தியம்‌ பண்ணுவன்‌, அங்கே 
மந்திரத்தால்‌ உரு கோலி உளன்‌ என நினையும்‌ 
அவர்க்கு உளன்‌ - அந்தச்‌ சிவலிங்கத்தினிடத்திலே 
பஞ்சப்பிரம ஷடங்க மந்திரங்களினால்‌ உளன்‌ என்று 
பாவித்த பேர்க்கும்‌ அவ்வாறு மந்திரமூர்த்தியாகச்‌ 
சாந்நித்தியம்‌ பண்ணுவன்‌, எங்கும்‌ இலன்‌ இங்கும்‌ 
உளன்‌ என்பார்க்கு விருப்பாய வடிவு ஆகி இந்தனத்‌ 
தின்‌ எரிபோல்‌ மந்திரத்தின்‌ வந்து உதிப்பன்‌ - சிவன்‌ 
அகண்ட பரிபூரணன்‌ என்று அறியாமல்‌ மந்த மதிக 
ளாய்‌ எங்கும்‌ இல்லை, இந்த மூர்த்தியிலேயே தனக்குத்‌ 
தனக்கு இஷ்டமான விக்கிரகத்திலே மந்திரநியாசங்‌ 
களைப்‌ பண்ணி வழிபடக்‌ காஷ்டத்திலே வன்னிபோல 


082 சிவஞானூத்இதயார்‌ சுபக்கம்‌ 


அர்த மந்திரத்திலே சாந்நித்தியமாவன்‌. இவ்வாறு 
பாவிக்கவே; 


இரும்‌ சுரபிக்கு எங்கும்‌ உரு காணா ஓண்ணாத 
பால்‌ முலைப்பால்‌ விம்மி ஓழுகுவதுபோல்‌ வெளிப்பட்டு 
அருளுவன்‌ அன்பர்க்கே - பாலானது பசுவினுடைய 
தேகமெல்லாம்‌ வியாபித்திருந்தும்‌ பின்னை ஓரிடத்தில்‌ 
காணப்படாமல்‌ தன்னுடைய கன்றைக்‌ கண்டபோது 
முலையிலே விம்மி ஓழுகுவதுபோல ஆறு அத்துவாவி 
லும்‌ சிவன்‌ நிறைந்திருந்தானே ஆயினும்‌ மந்திராத்து 
வாவிலே பிரகாசித்துப்‌ பத்தர்கள்‌ வேண்டியது 
கொடுத்து அருளுவன்‌ என்றவாறு. 


ஞானயேோர்‌ கக்கிரியா சரியை நான்கும்‌ 
நாதன்தன்‌ பணிஞானி நாலினுக்கும்‌ உரியன்‌ 

ஊன மிலா யோகமுதல்‌ மூன்றினுக்கும்‌ உரியன்‌ 
யோகிூரி யாவான்தான்‌ ஒண்கிரியை யாதி 

ஆன இரண்‌ டினுக்குரியன்‌ சரியையினில்‌ நின்றோன்‌ 
அச்சரியைக்‌ கேஉரியன்‌ ஆதலினால்‌ யார்க்கும்‌ 

சன மிலா ஞானகுரு வேகுருவும்‌ இவனே 
ஈசனிவன்‌ தான்‌ என்றும்‌ இறைஞ்சி ஏத்தே. 2 


மேல்‌ மகேசுவரரை இன்னாரை இன்னார்‌ வழிபடுக 
என்னும்‌ முறைமை கூறுகின்றது. . 


இ-ள்‌: ஞான யோக கிரியா சரியை நான்கும்‌ 
நாதன்‌ தன்‌. பணி - திரிபதார்த்தத்தையும்‌ ஞானம்‌ 
... முதலாகிய நாலு பாதத்தையும்‌ உபதேசிக்கிறது சிவனு 
- டைய கிருத்தியம்‌, ஞானி நாலினுக்கும்‌ உரியன்‌ - ஞானா 
சாரியன்‌ அந்தச்‌ சிவனே ஆகையால்‌ திரிபதார்த்தத்‌ 
தையும்‌ ஞானம்‌ முதலாகிய நாலு பாதத்தினையும்‌ உப 


.... நதேசிக்கச்‌ சுவதந்திரன்‌, ஊனம்‌ இலா யோகம்‌ முதல்‌ 


த்‌ சை 
அல்‌ ட்‌ 


பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ 008 
மூன்‌ றினுக்கும்‌ உரியன்‌ யோகி - யோகாசாரியன்‌ ஹட 
யோகம்‌ அல்லாத சிவயோகமாகிய யோகம்‌ முதலான 
மூன்று பாதத்தினையும்‌ உபதேசிக்கக்‌ கர்த்தன்‌; 


கிரியாவான்‌ தான்‌ ஓண்‌ கிரியையாதி ஆன இரண்‌ 
டினுக்கும்‌ உரியன்‌ - கிரியாசாரியனானவன்‌ கிரியை 
சரியை இரண்டு பாதமும்‌ உபதேசிக்கக்‌ கர்த்தன்‌, 
சரியையினில்‌ நின்றோன்‌ அச்சரியைக்கே உரியன்‌ -சரியா 
பாதத்தை அனுட்டிக்கிறவன்‌ அந்தச்‌ சரியாபாதத்தைத்‌ 
தான்‌ அனுட்டிக்கவே கர்த்தன்‌, பிறர்க்கு உபதேசம்‌ 
பண்ரைக்‌ கர்த்தன்‌ அல்ல; 


ஆதவினால்‌ எவர்க்கும்‌ ஈனம்‌ இலா ஞானகுருவே 
குருவும்‌ இவனே ஈசன்‌ இவன்‌ தான்‌ என்றும்‌ இறைஞ்சி 
ஏத்தே - ஆதலினாலே சரியையைப்‌ பண்ணுகிறவன்‌ 
கிரியையைப்‌ பண்ணுகிறவன்‌ யோகத்தைப்‌ பண்ணுகி 
றவன்‌ இவ்வகை மூவர்க்கும்‌ பாச பசுஞானம்‌ இன்றிச்‌ 
சிவஞானமூர்த்தியாய்‌ உள்ள ஞானாசாரியனே ஆசாரி 
யன்‌ ; இவனே ஈசுவரன்‌ என்று நமஸ்கரித்துத்‌ 
தோத்திரம்‌ பண்ணி வழிபடுக என்றவாறு. 


இதனால்‌ சரியாவான்‌ .கிரியாவானையும்‌ யோகியை 
யும்‌ ஞானவானையும்‌, கிரியாவான்‌ யோகியையும்‌ ஞான 
வானையும்‌ வர்ணாசிரமானுகுணமாக வணங்கி வழிபடுக 
என்றதாம்‌. 
இவர்களில்‌ ஞானிக்கு வர்ணாசிரமம்‌ இல்லை எல்லா 
ராலும்‌ பூச்சியன்‌ என்று சர்வசாஸ்திர சித்தம்‌. 
மந்திரத்தால்‌ மருந்துகனால்‌ வாய்த்தவியோ.கத்தால்‌ 
மணிஇரத குளிகையினால்‌ மற்றும்‌ மற்றும்‌ 
தந்ரெத்தே சொன்னமுறை செய்ய வேத 
சகலகலை ஞானங்கள்‌ திரிகால ஞானம்‌ 


064 எவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


அந்தமிலா அணிமாதி ஞானங்க ளெல்லாம்‌ 
அடைந்திடும்‌ஆ சான்‌ அருளால்‌ அடிசேர்‌ நானம்‌ 
வந்திடுமற்‌ டமொன்றாலும்‌ வாரா தாகும்‌ 
மற்றவையும்‌ அவனருளால்‌ மருவு மன்றே. G 


மேல்‌ இரண்டு விருத்தத்தினாலே அந்த ஞானா 
சாரியனே இத்திமுத்தி கொடுப்பவன்‌ ஆதலால்‌ அவ 
ஊயே வணங்கி வழிபடுக என்னும்‌ முறைமை கூறு 


தின்றது. 


களால்‌ வாய்த்த 


இ-ன்‌: மந்திரத்தால்‌ மருந்து 
யோகத்தால்‌ மணி இரதகுளிகைகளால்‌ மற்று மற்றும்‌ 
தந்திரத்தே சொன்னபடி செய்ய வேத சகல கலை 
ஞானங்கள்‌ 'திரிகால ஞானம்‌ அந்தம்‌ இலா அணிமாதி 
ஞானங்கள்‌ எல்லாம்‌ அடைந்திடும்‌ - இது வெளிப்‌ 
பொருள்‌; 


ஆசான்‌ அருளால்‌ அடி சோ ஞானம்‌ வந்திடும்‌ 
மற்று ஒன்றாலும்‌ வாராதாகும்‌ - ஞானாசாரியன்‌ அனுக்‌ 
கிரகத்தினாலே சிவசாயுச்சியத்தை அடையும்‌ சிவஞான 
மானது உண்டாம்‌, வேறோர்‌ உபாயங்களினாலும்‌ உண்‌ 


டாகாது: 


மற்று அவையும்‌ அவன்‌ அருளால்‌ மருவும்‌ 
அன்றே - முன்‌ மந்திராதி உபாயங்களினாலே வேதாதி 
யான வித்தைகளும்‌ அணிமாதி அட்டமாசித்திகளும்‌ 
அந்த ஞானாசாரியனுடைய கருணை யினாலே பொருந்து 
வதாம்‌ என்றவாறு. 


அன்றென்‌ கிளவி ஆமெனதி தருமே. ஏகாரம்‌ 
ஈற்றசை. 


ப 


்‌ என்றும்‌ அருள்‌ குருவை வழிபடவே ல 


பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ 685 
பரம்பிரமம்‌ இவனென்றும்‌ பரசிவன்தா னென்றும்‌ 
பரஞானம்‌ இவனென்றும்‌ பராபரன்தா னென்றும்‌ 
அரன்தருஞ்ரர்‌ நிலையெல்லாம்‌ இவனே யென்றும்‌ 
அருட்குருவை வழிபடவே அவனிவன்தா னாயே 
இரங்கியவா ரணம்யாமை மீன்‌ அண்டம்‌ னையை 
இயல்பினொடும்‌ பரிசித்தும்‌ நினைந்தும்‌ பரர்த்தும்‌ 
பரிந்தவைதா மாக்குமாபோல்‌ வெமே யாக்கும்‌ 
பரிரித்‌ தும்‌ சிந்தித்தும்‌ பார்த்தும்‌ தானே. 
இஃன்‌: பரம்‌ பிரமம்‌ இவன்‌ என்றும்‌ பரசிவன்‌ 
தான்‌ என்றும்‌ பரஞானம்‌ இவன்‌ என்றும்‌ பராபரன்‌ 
தான்‌ என்றும்‌ அரன்‌ தரும்‌ சீர்‌ நிலை எல்லாம்‌ இவனே 
சிவனுக்குச்‌ 
சத்தியினாலும்‌ விந்துவினாலும்‌ அஞ்சவத்தை உண்டு 
அந்த அஞ்சவத்தையில்‌ நின்‌ றநிலைகளெல்லாம்‌ இந்த 
ஆசாரியனே என்று வழிபடுக; 
அவைகளாவன : குண நாமக்கிரியைகள்‌ ஒன்றும்‌ 
இன்றி நிர்விகற்ப ஞானசொரூபமாகப்‌ பெரிதாய்‌ 
நின்றது பரம்பிரமம்‌; பின்பு பராசத்தி தோன்றிச்‌ 
சிவன்‌ என நின்ற நாலு சத்திகளும்‌ தன்னிடத்தில்‌ 


7 


உண்டாகச்‌ சுத்தமாக நின்ற அவதரம்‌ பரசிவன்‌; 
ஞானசத்தி மூர்த்திமானாய்‌ ஆன்மாக்களுடைய கன்மங்‌ 
களையும்‌ அதின்‌ பக்குவங்களையும்‌ பாரதந்திரியங்களை 


யும்‌ கண்டு நிற்கும்‌ அவசரம்‌ பரஞானம்‌; பரமாகிய 
சுத்தாகத்த மாயைக்கு மேலாய்க்‌ கிரியாசத்தி மூர்த்தி 
மானாய்ச்‌ சுத்தமாயையில்‌ காரியங்களை உண்டாக்கும்‌ 
அவசரம்‌ பராபரம்‌; சதாசிவன்‌ மகேசுவரன்‌ ருத்திரன்‌ 
என்னும்‌ நாமங்களை உடைத்தாய்‌, சுத்தாத்துவ மி 

ராத்துவ அசுத்தாத்துவ கிருத்தியங்களைப்பண்ணுவ து 


அரன் தரும்‌ சீர்நிலை. இவ்வாறு பஞ்ச *அவஸ்தானுச்யூ 


* அநுச்யூதன்‌ - கலந்தவன்‌. 


086 சிவஞான சித்தியார்‌ சுபக்கம்‌ 


தனாய்‌ நின்ற சிவம்‌ இந்த ஆசாரியனே என்று 
கருணையினாலே கொண்ட குருமூர்த்தி சித்தத்தின்‌ 
வழித்தாய்‌ நடக்கவே; 


அவன்‌ இவன்றான்‌ ஆயே இரங்கி - அந்தப்‌ பர 
சிவன்‌ இந்த ஆசாரியனேயாகிக்‌ கருணை பூத்து, 
வாரணம்‌ ஆமை மீன்‌ அண்டம்‌ சீினையை இயல்பினொ 
டும்‌ பரிசித்தும்‌ நினைந்தும்‌ பார்த்தும்‌ பரிந்து அவை 
தாம்‌ ஆக்குமா போல்‌ சிவமே ஆக்கும்‌ பரிசித்தும்‌ 
சிந்தித்தும்‌ பார்த்தும்‌ தானே - கோழியும்‌ ஆமையும்‌ 
மீனும்‌ முட்டையையும்‌ சினையையும்‌ பரிவினாலே 
அணைத்தும்‌ நினைந்தும்‌ பார்த்தும்‌ முதலிருந்து ஆவ 
ரணங்கள்‌ நீங்கத்‌ தனது சொரூபமாக்கிக்கொண்டவை 
போல ஆசாரியனும்‌ பரிச தீட்சையினாலே கன்மத்தை 
யும்‌ * சாட்சுஷ திட்சையினாலே ஆணவ மலத்தையும்‌ 
நீக்கிச்‌ சிவமேயாக்குவன்‌ என்றவாறு. 


ஏகாரத்தினாலே சிவகுண சங்கிராந்தி சமுத்பத்தி 
சமாவேச சிவசமமென்னும்‌ மூர்த்திகளல்லாமல்‌. சிவ 
தாதாத்மியம்‌ என்றது என அறிக. 

ஆக்குவன்‌ என்பதற்கு ஆக்கும்‌ என்பது வினை 
முற்று: 


ந 
- -* சாட்சுஷம்‌ - கண்ணினது. 


pe 


ட 


இ 


667 


பன்னிரண்டாம்‌ சூத்திரம்‌ 


தனியன்‌ 


ட 


வனி ஒருமலமு மிருவிணையுங்‌ குணங்கள்‌ மூன்றும்‌ 
உட்கரண மோர்நான்கும்‌ புலன்க ளைந்தும்‌ 
வருபகைக ளோராறும்‌ பவங்க ளேழும்‌ 
மாய்‌ ந்திடப்பே ரின்பமெட்டும்‌ வகைய தாகத்‌ 
கருவதுவாய்ப்‌ பரஞான மூர்த்தி தானே 
தாரணிமேற்‌ குருவுருவந்‌ தரித்து வந்தோன்‌ 
| திருவருளாற்‌ சிவஞான சித்தி யென்னும்‌ 
னீ தொன்னூலுக்‌ குரைவிரித்தோன்‌ றெரிந்த வாறே. 


இரவியெழுந்‌ திருளதனை நீக்குவபோ லென்றும்‌ 
இறைஞ்சுமடி யவர்மனத்தி னிருளதனை நீக்கக்‌ 
கருணையொறை தவந்தருமங்‌ கல்விசிவ ஞானம்‌ 
காசினியி லொருவடிவாய்க்‌ காட்டியபோற்‌ றோன்‌ 
| ன்‌ பரசமய கோடார்மே னின்றுநெறி கொண்டு [ஜிப்‌ 
ட பலகலையு முணார்ந்துசைவ பரிபால னாகித்‌ 
திரமருவு சிவஞான சித்திதரு பொருளைத்‌ 


தெளிந்திடவே விரித்துரைத்தான்‌ சிவாக்கிர 
[தேசிகனே. 


(த [ இவ்விரு செய்யுட்களும்‌ ஸ்ரீ சிவாக்கிரயோகிகள்‌ 
மாணவரால்‌ செய்யப்பெற்றன என்பர்‌. ] 
பன்னிரண்டாஞ்சூத்திரம்‌ முற்றிற்று 
ஆகச்‌ செய்யுள்‌ - 888 
சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ சிவாக்கரயோகிகள்‌ 


| அருளிச்செய்த உரையுடன்‌ முற்றிற்று. 


உ டக்க ஆட்்‌, பக்த ௬ 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகராதி 


அகலியை 
அங்கத்தம்‌ 
அசித்தரு 
அ9த்தெனின்‌ 
அஞ்செழுத்‌ 
அண்ட சம்‌ 
அத்துவா 
அநாதியுடல்‌ 
அநாதியே 
அந்தரியாக 
அந்நியமிலா 
அயனரி 
அயன்‌ றனை 
அரசனும்‌ 
அரனடிக்‌ 
அரன்விதி 
அரிசனம்‌ 
அருந்தின்ப 
அருமறை 
அருவமோ 


அருவவிகா 
அருவினில்‌ 


[பக்க எண்‌] 


அருவுருஈனா 


அருவுருவென்‌ 


அருள துசத்தி 
அருளினாலாக 


அருளினாலுரை 


அவ்வவ 
அவ்வுடன்‌ _- 
அழிந்தபின்‌ 
அழிப்பீளைப்‌ 
அழிவிலா 
அளவை 


அறிதரு 


அறிந்தடும்‌ - 


அறிபொருள்‌ 
அறியாமை 
அறிவதைம்‌ 
அறிவரியான்‌ 
அறிவிக்க 
அறிவிச்சை 
அறிவிலன்‌ 
அறிவுடல்‌ 
அறிவுறும்‌ 


690 . 


அறுவகை 
அனைத்தும்‌ 
அன்னியசாதி 
ஆங்காரம்‌ 
ஆணவந்தா 

. ஆணையால்‌ 
ஆத௩டு 
ஆரணம்‌ 
ஆவதாய்‌ 
ஆன்மாவின்‌ 
இங்குநாம்‌ 
இதமக&தங்‌ 
இந்தனத்தி 
இந்திரிய 
இந்நிலைதான்‌ 
இம்மையின்‌ 
இம்மையே 
இயல்புகாண்‌ 
இரந்தரமாகி 
இரும்பை 
இருவகை 
இருவினைச்‌ 


இருவினையகா இ 
இருவினையின்ப 
இருவினையென்‌ 
. இவனுலூல்‌ 
'இறுதியாம்‌ 


இறைவனாவா . 


இறைவனிங்‌ 
இறைவனே 
(இறைவன்‌ றன்‌ 
ஈசனருள்‌ 
ஈசனுக்கன்‌ 
ஈண்டுபக்க 
உடலியான்‌ 
உடலினின்‌ 
உடலின்‌ வே 
உடல்விடா 
உடற்செயல்‌ 
உணராத 
உணர்வன 
உதப்பதும்‌ 
உயிரவை 
உயிரினை 
உயிரினோடு 
உயிரென 
உருமேனி 
உருவருள்‌ 
உருவினில்‌ 


0 உருவினை 


உருவுயிர்‌ 
உருவொடு 
உரைதரும்‌ 
உரைத்த 
உலகமே 
உலகினில்‌ 
உலூனை 


சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகராதி 


உலகுடல்‌ 
உலகெலாம்‌ 
உள்ளதும்‌ 
உள்ளுணர்‌ 
எங்கும்தான்‌ 
எல்லாமாய்‌ 
எவ்விடத்தும்‌ 
எழுமுடல்‌ 
என்னுடல்‌ 
என்னையிப்‌ 
ஏ துமூன்றாம்‌ 
ஐந்துசாக்கிர 
ஐந்துசுத்த 
ஒருகோட்டன்‌ 
 ஒருபுலன்‌ நுகரு 
ஒருபொருள்‌ 
ஒருவனே 
ஒருவனோடு 
ஒழுக்கம்‌ 
ஒன்‌ றதாயநேக 
ஒன்‌ றதாயி 
ஒன்றென 
ஒன்றெனும்‌ 
ஒன்றோடொன்‌ 
ஓசைநற்பரிச 
ஓதியுணர்‌ 
ஓதுசமயங்‌ ' 


ஒரிடமழிய 
கண்டபொருளை 
கண்டவிவை 
கண்‌ டிடுங்‌ 
கண்டுணர்‌ 
கண்ணுதல்‌ 
கரணங்கள்‌ 
கருதுகாரண 
கருவிகழிந்‌ 
கருவியாம்‌ 
கருவியால்‌ 
கருவியும்‌ 
கருவினுள்‌ 
கற்றநூற்‌ 
காண்டல்‌ 
காண்பவன்‌ 
காயத்‌இன்‌ 
காயமொழிக்‌ 
காரணவணு 
காரியகாரண 
காரியமென்ப 
காலமேகடவுள்‌ 
குணங்களை 
குறிகள்வச்சிர 
குறித்தடியீல்‌ 
குறித்ததொன்‌ 
கேட்ட லுடன்‌ 


 கேவலசகல 


சகமார்க்கம்‌ 


692 


சங்கமம்‌ 
சத்தசத்‌ 
சத்திதன்‌ 
சத்திதான்‌ 
சத்தியாய்‌ 
சத்தியும்‌ 
சத்தியே 
சந்திரன்‌ 
சந்நிதி 
சலமிலனாய்‌ 
சன்‌ மார்க்கம்‌ 


சாக்கரத்தே 
சாக்கிரம்‌ 
சாந்தியாதீத 
சார்பினில்‌ 
சா ற்றியபஞ்ச 
ஒத்தமாம்‌ 
இத்தாந்தத்‌ 
இவஞான 
ஓவஞ்சத்திதன்‌ 
.. இவஞ்சத்திகா 
சவனுருவரு 


- இவனையவன்‌ 


'எவன்‌ சீவன்‌ 
தலமோ 


ஓவனுமிச்சா ௬ ப 
த்‌ ; 


268 


சுத்தமாம்‌ ஆன்‌ 
சுத்தமா ம்வீந்து 
சுத்தமெய்ஞ்‌ 
சூக்குமம்‌ 
சரூக்குமதேக 
சூக்குமவாக்‌ 
சூக்குமவுரு 
சூரியகாந்த 
செங்கமல 
செப்பினாய்‌ 
செம்பிரத 
செயல்களே 
செய்க்கிடும்‌ 
செய்தவர்‌ 
சென்‌ றணேை 
சொன்ன இத்‌ 
ஞாலமதில்‌ 
ஞானத்தால்‌ 
ஞான நூல்‌ 
ஞானமேயான 
ஞானயோக 
தத்துவஞ்சத்‌ 
தத்துவரூபம்‌ 
தந்ைதைதாய 
தனுகரண 
தன்மமோ 
தன்னியல்‌ 


_ தாதமார்க்கம்‌ 


சிவஞானசித்தியார்‌ சுபக்கம்‌ 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகராதி 


தாபரசங்கமங்‌ 
தானஞ்செய்‌ 
தானமியாக 
திரவியம்‌ 
திருக்கோயி 
தூலமாமுரு 
தெரிந்து 
தெரிவரிய 
தேசமிடம்‌ 
தேவரிலொரு 
தோற்பாவை 
தோற்றமும்‌ 
தோற்றுவித்‌ 
நண்ணிடும்‌ 
நரர்களாய்‌ 
நரர்பயில்‌ 
நற்செவி 
நாட்டுமிதய 
நாடுகளிற்‌ 
நாயகன்‌ 
நிகழ்ந்‌ இடு 
நிக்கிரகங்‌ 
நித்தமாய்‌ 
நியதுபின்‌ 
நிலம்புனல்‌ 
நீடுபுகழ்‌ 
நெல்லினுக்‌ 
பக்கமூன்றி 
படைகொடு 


249 
241 
596 
240 
681 
217 
509 
657 
608 


படைப்பாதி 
பண்டைநல்‌ 
பந்தமும்‌ 
பரஞானத்‌ 
பரம்பிரம்‌ 
பரிதியை 
பலவிதமா 
பன்னகம்‌ 
பன்னிறங்க 
பாசஞான 

பா சிபடு 

பா லரொடு 
பாலிப்பதென்‌ 
பிணத்தினை 
புகையால்‌ 
புத்தமற்‌ 
பத்திரமா ர்க்க 
புந்தியை 
புருடனே 
புருடன்தன்‌ 
புறச்சமய 
புறம்பேயும்‌ 
பூதனாசரீரம்‌ 
பேறிழவின்ப 
பொறிபுலன்‌ 
பொன்மை 
பொன்னணி 
போகியாய்‌ 


694 


போதகாரிய 
போதமிகுத்‌ 
போ துகாற்ற 
மண்டனில்‌ 
மண்ணினில்‌ 
மண்ணுளே 
மண்பனல்‌ 
மந்திரங்கள்‌ 
மந்திரத்தால்‌ 
மந்திரமதனி 
மந்திரமத்து 
மருத்துவன்‌ 
மருவானந்தம்‌ 
மலமாயை 
மலமென 
மறைகளீசன்‌ 
மறையினான்‌ 


மனமதுதைசத 


மனம துநிவயை 
மன்னவன்‌ 
மாசறுகாட்டு 
. மாயைதான்‌ 
மாயையிற்‌ 
மாயையினுள்‌ 


மாயையின்காரி 
மாயையின்வயி 


மாயையே 
மா றியிவ்வுரு 


சிவஞான த்‌ஜயார்‌ சுபக்கம்‌ 


மானுடப்பிறவி 


மிக்கதொரு 
மும்மலநெல்‌ 
முற்செயல்‌ 
மூவகை 
மூன்‌ றுதிறத்‌ 
மூன்‌ றுபக்கம்‌ 
மேலைக்கு 
மொய்தரு 
யாதொரு 
யான்செய்‌ 
வண்டுகள்‌ 
வருங்குண 
வாக்கொடு 
வாயாது 
வாழ்வெனும்‌ 
விச்சையின்‌ 
விதிப்படி 
வித்தகயோக 
வித்தைகள்‌ 
வீத்தையின்‌ 
வித்தையோ 
விந்துவின்‌ 
வேதசாத்திர 
வேதநூல்‌ 
வேற்றுமை 
வைகரிசெவி 


421 


i ட்‌ 


[.) 884 
சிவமயம்‌ 


ஸ்ரீ நமசிவாயமூர்த்‌இகள்‌ தோத்திரம்‌ 


இருதய நாப்பண்‌ அஞ்செழுத்‌ துருவின்‌ 
இறைவனை உயிர்க்கொலை செயாமை 

அருள்பொறி அடக்கல்‌ பொறைதவம்‌ வாய்மை 
அன்பு அறிவு என்னும்‌ எண்மலர்கொண்டு 

ஒருமையொடு அருச்சித்திடுக என்று அடியர்க்கு 
ஓள்ளிய தீக்கைசெய்து உணர்த்தத்‌ 

திரு௮மர்‌ துறைசை உறையருள்‌ குருவாம்‌ 

8. திருநமச்சி வாயர்தாள்‌ போ ற்றி. 


_ ஸ்ரீ மாதவச்சிவஞான யோகிகள்‌. 


